சிவம்யம்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ - 
ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 
அருளிய 
திருவாசகத்துக்கு 
சீகாழித்‌ தாண்டவராயர்‌ அவர்கள்‌ 
இயற்றிய 
திருவாசக அநுபூதி உரை 
என்னும்‌ 


திருவாசக வியாக்கியானம்‌ 
[ இரண்டாம்‌ பகுதி ] 


பதிப்பாசிரியர்‌ : 
ரா. விுவநாதையர்‌ 


மகாமகோபாத்யாய டாக்டர்‌ ௨, வே, சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌ 
அடையாறு, சென்னை-20. 
1954 


மு.தற்ப திப்பு41984 
(உரிமைப்ப.இவு) 


விலை ரூ. 7-8-0. 


ரத்தினம்‌ பிரஸ்‌ (பிராஞ்ச்‌), 65, இருப்பள்ளி தெரு, சென்னை-1. - 


MADRAS GOVERNMENT ‘ORIENTAL ஹட்‌ 


Published under (46 authority 
ந்‌ தத்தத்‌ 
Government of Madras 


ன்‌ Editor: 
T. CHANDRASEKHARAN, M.A., L.T., 


Curator, Government Oriental Manuscripts Library, 
Madras. 


No. வோ! 


திருவாசக வியாக்கியானம்‌ 
இரண்டாம்‌ பகுதி 


பதிகங்கள்‌ 


TIRUVACAKA VYAKHYANAM 


KAL! TANDAVARAYAR 


PART ll 


Edited by: 
R. VISVANATHAIYAR 


Published by: 
Mahamahopadhyaya Doctor V. Swaminathaiyar Library, 
Adyar, Madras 20. 


1954 


Price Rs. 78.0: 


உ 
கணபதி துணை. 
இருச்சிற்றம்பலம்‌ ' 


முன்னுரை 


வேண்டத்‌ தக்க தறிவேர்ய்நீ 

வேண்ட முழுதும்‌ தருவோய்நீ 
வேண்டும்‌ அயன்மாற்‌ கரியோய்நீ 
வேண்டி. யென்னைப்‌ பணிகொண்டாய்‌ 
வேண்டி நீயா தருள்செய்தாய்‌ 

யானும்‌ ௮ துவே வேண்டின்ல்லால்‌ 
வேண்டும்‌ பீரிசொன்‌ அண்டென்னில்‌ 

அதுவும்‌ உன்றன்‌ விருப்பன்றே 

_— (திருவாசகம்‌) 


ஆதி சர்‌ பரவும்‌ வாதூரண்ணல்‌ ம்லர்‌ வாய்ப்‌ பிறந்த வாசகத்‌ 
தேனா சன இத்தெய்வத்திருமுறையின்‌ அநுபூதி உரையென்னும்‌ 
இவ்வியாக்கயொன த்தின்‌ முதற்பகுதி இறைவனருளால்‌ 19-2564 
அன்று வெளியாயிற்று. அதன்‌ பிற்பகுதி இப்பொழுது வெளி 
வருவதற்கு உதவிய அத்திருவருளை,த்‌ இரிகரணங்களா லும்‌ வணங்கு 
கின்றேன்‌. 


இதனில்‌ இருச்சககம்‌ முதல்‌ அச்சோப்ப திகம்‌ ஈறாகவுள்ள 
நாற்பத்தேழு ப.இகங்களுக்குமுள்ள உரை அடங்கியுள்ளது, உரை 
மாசிரியர்‌ முதல்‌ நான்ககவல்களுக்குக்‌ கூறியபடி. மேற்கோள்களை 
விரிவுபடுத்தாமல்‌ பாசுரங்களுக்குள்ள உரையைமட்டுமே இங்கு 
அமைத்துச்‌ செல்கின்றார்‌. அவர்‌ முடிந்தவரை பாசுரங்களிலுள்ள 
சொல்லமை,தியையொட்டியே உரை வகுத்துச்‌ செல்லுனெறாரெனி 
னும்‌, சிற்லெவிடங்களில்‌ அப்பாசுரங்களில்‌ உட்பொருள்களாக 
அ௮மைந்துள்ளவற்றையும்‌ விளக்கிச்‌ சென்றிறாப்பது அவ்ருடைய 
பக்தியையும்‌ நுண்ணறிவையும்‌ விளக்குகின்றது. பிற நூல்களி 
லிருந்து எடுக்கப்பெறும்‌ மேற்கோள்களை உரையிலே அமைத்துச்‌ 
செல்வது அவருடைய இயல்புகளுள்‌ ஒன்று. 


உரையாசரியரைப்‌ பற்றி ஏட்டின்‌ முன்பகுஇயிலிருந்து 
கிடைத்த செய்திகள்‌ முதகற்பகுதியின்‌ முன்னுரையிலும்‌, சிறப்புப்‌ 


ii 


பாமிரத்திலும்‌ கூறப்பெற்றன. அவ்வேட்டின்‌ இறுதியில்‌ கண்ட 
ஒரு குறிப்பால்‌ உரையாசிரியரின்‌ முழுப்பெயர்‌ £ சீகாழி இராசா ததுரை 
பிள்ளைக்குப்‌ பிரதிநராமமான தாண்டவராயன்‌ ' என்பதும்‌, இவ்வுரை 
“மன்மத வருடம்‌ மார்கழித்‌ தங்கள்‌ ஆறாம்‌ தேதியில்‌ தில்லைச்‌ 
சிற்றம்பலவாணநா தனார்‌ சந்நிதியில்‌ .இிருவுளமிரங்‌கத்‌ இருச்சீட்டு 
“ அருளிற்று இவ்வுரை ; அடியார்களை ஏல்வை கொள்ளும்படியாக 
அருக்கரகம்‌ பண்ணியது? என்பதும்‌ டைத்தன. ஏட்டின்‌ முடி 
வில்‌, :அசண்டாகார சச்சிதானந்த தாயுமான சற்குரு சந்ததி 
விளங்கவும்‌, அடியேன்‌ சனனம்‌ நீங்கவும்‌, மானிடச்சட்டை(மில்‌) 
எழுந்தருளிய சாட்சாத்‌ குழந்தைவேல்‌ குருகாதசுவாமிகள்‌ பாதமே 
துணை” என்றும்‌ எழுதப்பெற்றிருக்கிறது, இவற்றால்‌ உரை 
யரசிரியர்‌, அவருடைய குரு, அவரது சந்ததி ஆகியவை புலப்படு 
இன்றன. ்‌ 


உரையின்‌ நடையை இக்காலத்தினர்‌ பின்பற்றுவதற்கு உதவி 
யாகச்‌ . சந்திகளைப்‌ பிரித்தும்‌, புள்ளிகளிட்டும்‌, விடுபட்டனவாகத்‌ 
தோன்றும்‌ பகுதிகளை ஈகவளைவுகளுக்குட்‌ காட்டியும்‌ அமைத்துள்‌ 
ளேன்‌. அச்சில்‌ வெளிவந்துள்ள வேறு உரைகளுக்கும்‌ இவ்வுரைக்‌ 
- கும்‌ உள்ள மாறுபாகெளையும்‌, உரையில்‌ மயக்கமாயுள்ள பகுதி 
களுக்குத்‌ தெளிபொருள்களாகக்‌ காண்பவற்றையும்‌, அருஞ்சொற்‌ 
களுக்குப்‌ பொருள்களையும்‌, சில இடங்களில்‌ முடிபுகளையும்‌ அடிக்‌ 
குறிப்புக்களில்‌ அமைக்க முயன்றுள்ளேன்‌. இவற்றையேயன்‌ றி 
உரைமூலத்தில்‌ யாதொரு மாற்றமும்‌ செய்யப்‌ பெறவில்லை. 


இவவுரையின்‌ அருமை இதனை ஒருமுறை பார்ப்பவர்களுக்கே 
விளங்கும்‌. இதுவரையில்‌ வேறு எவராலும்‌ காட்டப்பெறாக பல 
அருமையான திருவாசகக்‌ கருத்துக்கள்‌ இவ்வுரையால்‌ வெளியா . 
கின்றன. சிற்சில இடங்களில்‌ பாடங்களும்‌ திறாந்தியுள்ளன. இத்‌ 
தகைய அருமைவாய்ந்த ஏட்டுச்சுவடியைச்‌ சேகரி தீது வைத்த 
ஸ்ரீ ஜயரவர்களுக்குச்‌ சைவத்தமிழுலகம்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டுள்‌ 
அ. அவர்களுடைய நூறாவது ஜன்ம விழா நிகழும்‌ இவ்வாண்டில்‌ 
இந்நூல்‌ முழுமையும்‌ வெளிவருவதும்‌ மகிழ்ச்சிக்குரிய செய்‌ இயே. 
இவ்வுரையாலும்‌ கெளிவுபெரு இடங்கள்‌ பல இருக்இன்றன. 
அவற்றைக்‌ காணும்போது ஸ்ரீ மாணிக்கவாசகர்‌ பெற்ற அபூ இயின்‌ 
பெருமையும்‌ அிட்பமும்‌ நம்மை வியப்புறச்‌ செய்‌இன்‌ றன. 7 
இக்‌ நூலைப்‌ ப இப்பிக்க ஈம்‌ சென்னை அரசியலார்‌ இந்நூல்‌ நிலயத்‌ 
துக்குப்‌ பேருதவிபுரிந்துள்ளனர்‌. இப்ப திப்பு சென்னை அரசியலார்‌ 


iii 

நூற்பதிப்பு வரிசையின்‌ழேயே வெளிவருகின்றது. இவவுதவிக்‌ 
காக அரசியலார்க்கும்‌, இவ்வரிசையின்‌ பொதுப்ப இப்பாசிரியரான 
அரசாங்கக்‌ கீழ்த்‌திசைக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ நூல்‌. நிலையத்‌ 
தலைவரான ஸ்ரீ 11. சந்திரசேகரன்‌, ௬.௩... 1.1. அவர்களுக்கும்‌ இந்நூல்‌ 
நிலையம்‌ தன்‌ மனமார்ந்த நன்றியைத்‌ தெரிவிக்கின்றது. 

ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி ௮ருணந்துித்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ தமிழ்க்‌ 
கும்‌ சைவத்துக்கும்‌ செய்துவரும்‌ அருளறங்கள்‌ உலகமறிந்தனவே. 
அவர்கள்‌ இந்நூலின்‌ அருமையை அ.திந்து, இதன்‌ முதற்‌. பாகத்தின்‌ 
பிரதிகளிற்‌ பலவற்றை வாங்கி நம்‌ பாரத காட்டிலுள்ள எல்லாப்‌ 
பல்சலைக்கழகங்களுக்கும, தமிழகத்திலுள்ள எல்லா உயர்தரக்‌ 
கலாசாலைகளுக்கும்‌ தம்‌ அன்பளிப்பாக உதவி அருளினார்கள்‌. இவ்‌ 
வாறு அவர்கள்‌ ஊக்கிக்‌ காட்டியருளிய பேரன்புக்கு இந்நூல்‌ நிலையம்‌ 
செய்யக்கூடிய கைமீமாறு யாதுள து 2 அவர்களுடைய புகழ்‌ என்றும்‌ 
விளங்குவ கதாகுக. 


ஏடுகளைப்‌ பார்க்குங்காலத்தும்‌, பிர திசெய்யும்போ தும்‌, அரும்‌ 
பத அகரா இகளை முறைப்படுத்தும்‌ காலையும்‌ எனக்கு உடனிருந்து 
அன்புடன்‌ உதவி செய்த இந்நூல்‌ நிலைய உகவியாளர்களான 
வியாகரண சிரோமணி ஸ்ரீ இ. இராமா நுஜ ஐயங்கார்‌ அவர்களுக்கும்‌, 
சிரஞ்சீவி ஐ. %. வைத்தியநாதனுக்கும்‌ என்‌ நன்றி பெரிதும்‌ 
உரித்து. இந்நூலை விரைவிலும்‌ அழகாகவும்‌ அச்சிட்டுக்‌ கொடுத்த 
இரத்தினம்‌ பிரஸ்‌ (பிராஞ்சு) அச்சுக்கூடத்தாருக்கும்‌ நான்‌ பெரிதும்‌ 
கடமைப்பட்டிருக்கிறேன்‌. 

.. ஒன்றுக்கும்‌ பற்றாத எளியேனை இப்பணியில்‌ ஈடுபட அருளிய 
ஸ்ரீ மாணிக்கவாசகப்‌ பெருமானின்‌ கருணையை என்றும்‌ எண்ணி 
மனங்கரைஇன்றேன்‌. இப்பதுப்பிலுள்ள குற்றங்களைப்‌ பொறுத்துக்‌ 
கொண்டு, அவற்றைத்‌ இருத்த உதவ வேண்டுமென்று கமிழுலகை 
வேண்டுகிறேன்‌. 

நாயேனை த்‌ தன்னடிகள்‌ பாடுவித்த நாயகனைப்‌ 
பேயேன அள்ளப்‌ பிழைபொறுக்கும்‌ பெருமையனைப்‌ 
சீயேது மில்லாகென்‌ செய்பணிகள்‌ கொண்டருளும்‌ 
தாயான ஈசற்கே சென்றூ தாய்‌ கோத்தும்பீ ' 
இருச்சிற்றம்பலம்‌ ப்‌ 
19—12—54. ரா. விசுவநாதன்‌ 


ii s 


22 


நூல்‌ 
இருச்ச்‌ தகம்‌ 
நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 
திருவெம்பாவை 
திருவம்மானை 
திருச்சுண்ணம்‌ 
திருக்கோ த்‌. தும்பி 
இருத்தெள்ளேணம்‌ 
திருச்சாழல்‌ 
இருப்பூவல்லி 
இருவுந்‌தியார்‌ 
இரு த்தோணோக்கம்‌ 
திருப்பொன்னூசல்‌: 
அன்னைப்பத்து' 
குயிற்பத்து 
இருத்தசாங்கம்‌ : 
இருப்பள்ளியெழுச்சி 
கோயில்‌ மூத்த திருப்ப திகம்‌ 
கோயில்‌. திருப்ப இகம்‌ 
செத்திலாப்ப த்து 
அடைக்கலப்பத்து 
ஆசைப்பத்து 
அதிசயப்பத்து 
புணர்ச்சிப்பத்து 


 வாழரப்ட்த் து 


அருட்ப த்து 
இருக்கழுக்குன்‌ ஐம்‌ 
கண்டபத்து 


பிரார்த்‌ கனைப்ப த்து 


பொருளடக்கம்‌ 


பக்கம்‌ 
45665 - 


888 


572 
598 
614 
631 
644. 
657 
672 
684 
696 
705 
712 
719 
க 
735 
744 
758. 
762. 

770 
776 
782 
791 
799 
806 
814 


... 880 


நூல்‌ 
குழைத்தப த்து 
உயிருண்ணிப்பத்து 
அசசப்ப த்து 
இருப்பாண்டி. விருத்தம்‌ 
பிடித்தபத்து 
,திருவேசறவு 
இருப்புலம்பல்‌ 
குலாப்பத்து 
அற்புதப்பத்து 
சென்னிப்பத்து 
திருவார்‌ ததை 
எண்ணப்ப த்து 
யரத்இிரைப்பத்து 
இருப்படையெழுச்சி 
திருவெண்பா 
பண்டாய நான்மறை 
இருப்படையாட்சி 
ஆனந்தமாலை 
அச்சோப்ப இகம்‌ 
திருவாசகப்‌ ப திக வரிசை 
இருவாசகப்‌ ப திகத்‌ தொகை 
செய்யுண்‌ முதற்கு றிப்பகராதி 


நூலிற்‌ கண்ட அரும்பதம்‌ 


. அகராதி 


உரையிற்‌ கண்ட அரும்பதம்‌ 


அகரா தி 


பக்கம்‌ 


833 


... 841 


முதலியவற்றின்‌ 


முதலியவற்றின்‌ 


oop 


848 
855 
862 
870 
876 
878 
884 
891 
898 
907 
912 
920 
922 
928 
932 
941 
947 
952 
954 
985 


964 


990 


உ 


இவமயம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
திருவாசக அநுபூதி உரை 
என்னும்‌ 
திருவாசக வியாக்கியானம்‌ 
இரண்டாம்‌ பகுதி 


*  திருச்சிற்றம்பலம்‌ 
5. திருச்சதகம்‌ 
(திருப்பெருந்துறையில்‌ அருளியது) 
இருச்சககமான இருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ செய்யப்‌ 
புகுனெறனவாவன : ல 
இவைக்கு அகத்திய சூத்திரம்‌ : 
மிகையறும்‌ பொருட்டிருச்‌ சதகம்‌ பத்து 
வகையது வாக விரட்சித்த முறைமை. 


இனிப்‌ பொழிப்புரை ௮.நுபவமாவன :— 

-..._ முூன்னருளிய நான்கு இருவருட்‌ பாக்களிலும்‌ முதலிடமான : 
தலைமையருளி, இத்திருச்ச,தகம்‌ (5) முதல்‌, நீத்தல்‌ விண்ணப்பம்‌ (6 
காறும்‌ இரண்டாமிடமான திருவருளே தலைமையெனவருளி, இரு 
வெம்பாவை (7) முதல்‌, இருப்பள்ளியெழுச்சி (20) வரை திருவருட்‌ 
செயலே தனசெயலாக மூன்றாமிடமென்றருளி, அப்பால்‌ கோயில்‌ 
மூத்த இருப்ப இகம்‌ (21) முதல்‌, சுத்தாநுபோக சாங்குசித்தத்‌ இருத்‌ 
தொண்டின்‌ இயல்பை நான்காமிடமாகவருளி, அவற்றுள்‌ முதலிட 
ம்ரன நான்கு அகவல்களும்‌ நான்கு வேதங்களாகவும்‌, கால்வகைப்‌ 
பொருள்களாகவும்‌, சத்‌ இரிபாகமுடையவர்கட்கு: நிட்டையநுபோக 
நிலைமைகளாகவும்‌, சொரூப அநாதிமுறைமையும்‌, கடத்தத்தின்‌ 
பெருமையும்‌, பெருங்கருணையின்‌ ௮ திசயமும்‌, வணங்குதற்கெளிய 
வாழ்வும்‌, சிவஞானபோ,தப்‌ பதினொரு சூத்திரக்‌ கருத்தும்‌ அருளி, . 


456 திருவாசக வியாக்கியானம்‌ 


அணைந்கோர்‌ தன்மையும்‌, பன்னிரண்டாம்‌ சூத்திரக்கருத்தின்‌ 
பயனும்‌ அப்பயன்‌ முழுதும்‌ "நாற்பத்தேழு பதிகங்களாகவும்‌ 
அருளிற்று. 


அவற்றுள்‌, இச்சதகத்‌,தில்‌, அணைந்தோர்‌ தன்மையின்‌ 
பெருமையெல்லாம்‌, அன்பு நெகழ்ச்யொயுள்ள ௪ தீதுக்களுக்கு மன 
வாக்குக்‌ காயங்களெல்லாம்‌ அடிமைத்‌ திறமே தோன்ற ஒன்றும்‌ 
பெறா,தவர்களைப்‌ போலவும்‌, பெற்ற ௮அஅபோகங்களாகவும்‌, பெறு 
அற்கரிய பேறெனவும்‌ போலும்‌ இருப்பதா. கலால்‌, அவையும்‌ 
இங்கனம்‌ பத்து வகையான பரிபாக சத்‌ இயாயிருக்கும்‌. 


அவையாவன :-இத் திருச்சதகம்‌  பதிற்றுப்பத்தாந்‌, தியாகப்‌ 

பத்துக்கொத்திட்டமையால்‌, 

முதற்கொத்துப்‌ பத்துத்‌ திருப்பாவில்‌, தேகத்திற்‌ காணும்‌ 

பரிபாகச்‌ சின்னங்களைச்‌ செ ஓத்தும்‌ சிவசத்தி, இரண்டாம்‌ 

கொத்து, மனதைப்‌ பரிபாகப்படு தீதும்‌ சிவசத்தி, மூன்றாங்‌ 

கொத்து, அன்பைப்‌ புலப்படு திதுஞ்‌ சிவசத்தி, நான்காம்‌ கொ த்து, 

மறைக்கும்‌ மற இயைத்‌ அரிசிப்பிக்கும்‌ சிவசத்தி, ஐந்தாங்‌ கொத்து, 

லஸ்க்ஷடு ஆக்கையைப்‌) பரிபாகப்படுத்துஞ்‌ சிவசத்தி, ஆறாய்‌ கொத்து, 

கோ,த்‌திரமே அநுபவமெனப்‌ புலப்படுத்தும்‌ சிவச ததி, ஏழாங்‌ 

கொத்து, கரணம்‌ பலவழிச்‌ சென்றாலும்‌ அருள்வழி நி அத்துஞ்‌ 

சிவசத்தி, எட்டாங்‌ கொத்து, பெற்றோர்‌ பயன்போலப்‌ பெறக்‌ 

இடை த,ததில்லையென்று பேரின்ப அவாக்கொடுக்கும்‌ சிவசத்தி, 

ஒன்பதாங்‌ கொத்து, கொடு தத வாழ்வெல்லாம்‌ பேரின்பமே யென்‌ 

,. அணர்த்துஞ்‌ சிவசத்தி, பத்தாங்‌ கொத்து, தோத்திரஞ்‌ செய்யவும்‌, 

ர்‌: மனமுருகவும்‌, பேரின்பம்‌ பெறவும்‌, தேகபாசம்‌ நீங்கவும்‌, யான்‌ என 

தென்பது அறவும்‌, இன்ப சுகம்‌ கிடைக்கவும்‌ அனுக்கிரகம்‌ பண்ணு 

கிறதே வரமென்றுணர்க்தும்‌ சிவசத்தி. இப்பத்துச்‌ சத்‌இகளும்‌ 
இருப்பாக்களில்‌ வரும்‌ முறைமையைக்‌ காண்க. 


இச்ச,தகம்‌ இருப்பெ ருந்துறையிலோ இயதெனக்‌ காண்க. 
1. முதல்‌ சான்கு அசவல்களையும்‌ தனியே ஒரு தொகுதியாக, 


எஞ்செயெவற்றை ஈாற்பத்தேழாசக்‌ கூறியது. இவற்திற்குப்‌ பதிகங்கள்‌ 
என்ற பெயர்‌ கொடுச்சப்பெத்த த. 


5. திருச்சதகம்‌ 451 


திருச்சதகம்‌ 
குறிப்பு 

சதகம்‌ என்பது நூறு பாட்கெகளைக்‌ கொண்ட பகுதி என்று 
பொருள்‌ படும்‌, ௪தம்‌ - நாறு, இது அர்தாதித்தொடையால்‌ அமைக்‌ 
சப்பெற்றுள்ளது, ஒரு பாட்டின்‌ இறுதியிலுள்ள தொடர்‌, சீர்‌, அசை, 
எழுத்து இவற்றுள்‌ எதேனுமொன்று அடுச்ச பாட்டின்‌ ஆதியாகத்‌ 
தொடுப்பது அர்தாதியாகும்‌, இச்சதகம்‌ * மெய்தான்‌ அரும்பி” என்று 
மூதற்பாட்டில்‌ தொடங்கு £ மெய்யர்‌ மெய்யனே ' என்று நாறாவது பாட்‌ 
டில்‌ முடிகின்றதி. திரு என்னும்‌ ௮டைமொழிக்குத்‌ தெய்வத்தன்மை 
வாய்ர்த என்பது பொருள்‌. 

இருச்சதகத்தின்‌ சிறப்பைப்பற்றிப்‌ பழைய திருப்பெருக்‌ துறைப்‌ 
புராணம்‌ * சத்தியஞாலிர்தருதே கெர்மோகஞ்சதகமதாம்‌ ? என்று கூறு 
இறது, 
இச்சதசம்‌ திருப்பெருர்துறையில்‌ மாணிச்சவாசகப்பெருமானால்‌ 
. அருளப்பட்டது, மணிவாசகப்பெருமான்‌ மதுரையினின்று திருப்பெருச்‌ 
: அறைக்குத்‌ இரும்பியபின்‌, சிவபெருமான்‌ ஈாயனாரை மட்டும்‌ பூமியில்‌ 
இருத்திப்‌ பிற அடியார்களைத்‌ தடாகத்தில்‌ எழுர்த சோதியில்‌ மறையச்‌ 
- செய்து அவர்களைச்‌ வசணங்களாக்க அவர்களுடன்‌ மறைச்த பின்னர்‌, 
மணிவாசகர்‌ பெருமானின்‌ பிரிவாற்றாமையால்‌ பலவாறு புலம்பலுற்று 
இத்திருச்ச தகத்தை அருளினார்‌ என்பர்‌, 

திருவாசகத்தின்‌ ஒவ்வொரு பதிகத்துக்கும்‌ உட்கருத்தாகத்‌ தலைப்புக்‌ 
கள்‌ இடப்பெற்றிருப்பதை நாம்‌ எல்லா அச்சுப்பிரதிகளிலும்‌ பல எட்டுப்‌ 
பிரதிகளிலும்‌ காண்கிறோம்‌, அவற்றின்படி திருசசதகத்துக்குக்‌ கொடும்‌. 
கப்பெற்றிருக்கிற தலைப்பு, “பக்தி வைராக்கிய விசித்திரம்‌? என்பது, 
இச்சதகம்‌ பப்பத்துப்‌ பாடலைக்கொண்ட பத்துப்‌ பிரிவுகளாக அமைர்‌ 
திருக்கிறது ; ஒவ்வொரு பிரிவுக்கும்‌ ஒவ்வொரு தலைப்பு உண்டு, அவ்‌ 
வாறு அச்சுப்‌ பிரதிகளில்‌ காணப்படும்‌ தலைப்புக்கள்‌ திருவாசகத்‌ இரு 
வுள்ளக்டை என்ற தலைப்பில்‌ அடிக்குறிப்புச்களுள்‌ காட்டியுள்ளோம்‌. 
எங்கள்‌ நால்‌ நிலையத்திலுள்ள ஓரு சுவடி (எண்‌ 600-1) யில்‌ * அசத் நிச 
சுவாமி அருளிச்செய்த மாணிக்கவாசக சவாமிகள்‌ திருவாசகத்துச்குக்‌ 
குகள்‌ செய்து முத்திரை வைத்தது? என்று எழுதப்பெற்றவைகளுள்‌,. 
திருச்சதகம்‌ என்ற தலைப்பின்கீழ்‌ பின்வருபவை காணப்படுகின்‌ றன ;...... 


6-வஅ திறாச்சதகம்‌ 
1-வது மெய்யுணர்வு—தேகாதி பிரபஞ்சங்களைச்‌ கண்டு நீங்கல்‌, 


முதற்கொத்து 
கட்டளைக்கலித்துறை 
தீ. இவை, முதற்கொத்துத்‌ இருப்பாவாவன பத்திலும்‌ தேகத்‌ 
'இற்‌ காணும்‌ பரிபாக சின்னங்களைச்‌ செலுத்தும்‌ சிவச குஇயின்‌ 
பெருமையின்‌ இருவருள்‌ விகியோகமாவன :-- 
மெய்தா னரும்பி விதிர்விதிர்த்‌ 
துன்விரை யார்கழற்கென்‌ 
கைதான்‌ தலைவைத்துக்‌ கண்ணீர்‌ 
ததும்பி வெதும்பியுள்ளம்‌ 
பொய்தான்‌ தவிர்க்துன்னைப்‌ போற்றி 
சயசய போற்றியென்‌ னம்‌ 
கைதா னெதிழ விடேனுடை 
யாயென்னைக்‌ கண்டுகொள்ளே. 


6 


9-வது அறிவுறுத்தல்‌ -பேரறிவோடே. (பொறியோடே) கூடு 
தல்‌-குகு தரிசனம்‌, பன 
3-வது .சுட்டறுத்தல்‌-— தன்‌ செயலற்று, 
வது ஆத்மசுத்தி அறுபவத்தெழுதல்‌, 
5-வது கைம்மாறு கொடுத்தல்‌_—வனிடத்திலே கொடுத்தது. 
6-வது அறுபவசுத்தி 
7-வது காருணியத்‌ திரங்கல்‌ சிவனுடைய அபேதப்பட்டி ரங்கல்‌, 
8-வது ஆனக்தத்தழுக்தல்‌-- 
9-வது அனந்தபரவசம்‌-- 
10-வது ஆனந்தா திதம்‌-- 
இத்தலைப்புக்களே சற்ில மாறுபாடுகளுடன்‌ அச்சு நூல்களிலும்‌ 
காணப்படுகின்றன. 
இவை நிற்க, இவ்வுரையாசிரியர்‌ பிறவிடங்களில்‌ அகத்திய சூத்‌இரங்‌ 
களென மேலே காட்டிய சுவடியில்‌ உள்ள தலைப்புக்களையே பெரும்பாலும்‌ 
கொண்டிருக்க, இத்திருச்சதகத்திற்கு மட்டும்‌ இவற்றைச்‌ கொள்ளாமல்‌ 
வேறு வகையாகக்‌ கொண்டமை குறிக்கத்தக்சது, அவ்வாறு அவர்‌ 
கொண்டமை பெரிதும்‌ பொருத்தமுடையதாயிருப்பதும்‌ காண்க. 
இக்கொத்துச்குத்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்கிடை மெய்யுணர்தல்‌. 
த MO - உடல்‌: பொடித்து, விதிர்விதிர்த்து - நடுங்கி, 
்‌ மணம்‌ நிறைந்த . திருவடி, உள்ளம்‌ வெதும்பி என 
மாற்றுக, வெதும்பி என்பதற்கு உடல்‌ இளைத்து என்றும்‌ கொள்வர்‌, 
கண்டு - பார்த்து, கொள்‌ - எற்றுக்கொள்க, 


முதற்கொத்து கதர்‌ 


(இதன்‌ பொருள்‌). மெய்தான்‌ அரும்பி விதிர்‌ விடிர்த்து உன்‌ 
விரை ஆர்‌ கழற்கு (என்ற த)-—காதனே ! தேவரிருடைய அருள்‌ 
மணம்‌ வீசும்‌ பொற்பா,த கமலங்களை அடியேன்‌ திருவருளால்‌ தேகம்‌ 
பரவசமுற்றுப்‌ புளகாங்கிநமாக, உரோமக்‌ கால்தோ அம்‌ மயிர்க்‌ 
கூச்சிட்டது (எனக்‌ காண்க) ; கைதான்‌ தலை வைத்துக்‌ கண்ணீர்‌ 
ததும்பி (எ - அ)-இரண்டு கைகளும்‌ சிரசின்மேல்‌ அஞ்சலி கூப்பி 
இரண்டு கண்களிலும்‌ ஆரந்த நீர்‌ ததும்பி (௭-௧); வெதும்பி 
உள்ளம்‌ பொய்தான்‌ தவிர்ந்து (ஏ - த)-—* எனது உள்ளம்‌ யான்‌ * 
என்ற பொய்‌ இருவருளால்‌ நீங்கவே, அதனால்‌, ஆராமை வெப்பம்‌ 
கொண்டு . எனது என்ற புறப்பற்றும்‌ தவிர (னீ- ௧) ; உன்னைப்‌ 
போற்றி சய சப போற்றி என்னும்‌ (எ - த)-கதேவரீர்‌ திருவடி 
கண்டு, இப்பாவுக்கு முன்‌ அகவலில்‌ இறுதிமி ற்‌ சொல்லிய 
தொடர்ச்சியாகவே, ழீ மிசையரகவே, அடிமையை இரட்சிக்க வேண்டு 
மெனத்‌ இருவடியில்‌ வணக்கமுற்றிருப்பவனான என்னை (௪-௧); 
கைதான்‌ நெகிழ விடேன்‌ உடையாய்‌ என்னைக்‌ கண்டு கொள்ளே 
(௭ - ௫)—சு,தற்‌தர ஈனனைச்‌ சருவசுதந்தரமாக்க, என்னை அகா இயே 
அடிமை கொண்ட காதா ! என்னை இரட்‌சிப்பாய்‌ (னஃ க). (1) 


6. இனி, என்னை எவ்விதத்‌ துன்பம்‌ வந்தடரினும்‌ வேறோர்‌ 
தெய்வத்தையும்‌ அத்தெய்வப்‌ பதவியையும்‌ பொருளெனக்‌ கொள்‌ 
ளாக இருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ செய்யப்‌ புகுனெற 


தாவன :— 


கொள்ளேன்‌ புரந்தரன்‌ மாலயன்‌ வாழ்வு குடிகெடினும்‌ 
ஈள்ளே னின தடி யாரொடல்‌ லால்கர கம்பு௫னும்‌ 
எள்ளேன்‌ திருவரு ளாலே யிருக்கப்‌ பெறினிறைவா 
உள்ளேன்‌ பிறதெய்வ முன்னையல்‌ லாதெங்க ஞுதீதமனே | 


(இ-ள்‌), கொள்ளேன்‌ புரந்தரன்‌ மால்‌ அயன்‌ வாழ்வு குடி 
கெடினும்‌ (௪-)--மாதனே! தேவரீர்‌ இருமோக்கம்‌ பரலியர து 
அடியேன்‌ குடிகெடுவதானாலும்‌ என்‌ மனம்‌ வேறு தெய்வங்களான 
விட்டுணு, பிரமன்‌, இந்திரன்‌ முதலியோர்‌ செல்வம்‌ பொருளென 
நினையாது (௪-௧); ஈள்ளேன்‌ நினது அடியாரொடல்லால்‌ நரகம்‌ 
புகினும்‌ (எ - த)-—கொடிய நரக வேதனையில்‌ அழுந்தினேனாமினும்‌ 
உனது சீரடியார்‌ கூட்டம்‌ சேர்வனேயல்லாது வேறுள்ளாரை நண்‌ 
ணேன்‌ (௭-௧); எள்ளேன்‌ இருவருளாலே இருக்கப்‌ பெறின்‌ 
(எ - து)--இருவருளால்‌ இம்மையிலே இருப்பேனாயினும்‌, ஒரு 


460 திருவாசக வியாக்யொனம்‌ 


காலமும்‌ இகழ்ர்தெண்ணேன்‌ (எ. க) ; இறைவா, உள்ளேன்‌ பிற 
தெய்வம்‌ (௪ - து)--நரதனே ! பிறதெய்வம்‌ உண்டென உட்கொண்டு 
எண்ணேன்‌ (௭-௧); உன்னை அல்லாது எங்கள்‌ உத்தமனே! 
(எ. த)-—சகல தேவர்களுக்கும்‌ சிரேட்டமாயுள்ள ம்காதேவனே ! 
தேவரீர்‌ இருவடியல்லாது உள்ளேன்‌ (எ. க). (2) 


7. இனி, தனனை உலகத்தார்‌ சிவனடியானென எண்ணுவார்‌ 
களோ என்ற (இ.ன.) :-- 
© 


உத்தம னத்த அடையா டியே நினைந்துருு 

மத்தம ன த்தொடு மாலிவ னென்ன மனநினைவில்‌ 
ஒத்தன வொத்தன சொல்லிட வூரூர்‌ திரிக்தெவரும்‌ 
தத்த மனத்தன பேசவெஞ்‌ ஞான்றுகொல்‌ சாவதுவே ? 


(இ-ள்‌). உத்தமன்‌ அத்தன்‌ உடையான்‌ அடியேன்‌ நினைந்து 
உருகி மத்த மனத்தொடு (எ. த)—காத ! உத்தமனே ! உன்னைக்‌ 
சருவசிரேஷ்டனென் றும்‌, எனது அப்பனென்றும்‌, என்னை உடை 
யவனென்றும்‌ அடியேன்‌ நினைந்து அன்பாலுருகி உன்மத்‌ னாக 
அடியேன்‌ நிற்க, என்னைக்‌ கண்ட உலகத்தார்கள்‌ (௭-௧); மால்‌ 
இவன என்ன மன நினைவில்‌ ஒத்‌,தன ஒத்தன சொல்லிட (௪ - த) 
சிவராகமோகமுடைத்தாகத்‌ (தன்னை) ஒத்துக்கொண்டானென 
அதிசயமாகச்‌ சொல்லுனெறார்‌ ; என்னவே, அவர்கட்கு ஒப்பல்ல ' 
வெனக்‌ காண்க. ஊரூர்‌ இரிந்து எவரும்‌ தத்தம்‌ மனத்தன பேச 
எஞ்ஞான்‌று கொல்‌ சாவதுவே (எ-து)--அவவுலகத்தார்‌ இழிவு 
சொல்லும்படி. ஊர்கள்‌ ே ,தாறும்‌ நான்‌ அலைய, என்னைக்‌ கண்டவர்‌ 
கள்‌ தாங்கள்‌ தாங்களே இவ்விழிவான அடிமை மியல்பை எக்காலம்‌ 


6. குடிகெடினும்‌ என்பதைக்‌ கொள்ளேன்‌ என்பதனோடு கூட்டிப்‌ 
பொருள்‌ கூறியதையும்‌, இருக்கப்பெறின்‌ என்பதை இருக்கப்பெறினும்‌ 
என்று கொண்டு எள்ளேன்‌ என்பதனோடு கூட்டியுரைத்‌ ததையும்‌ சயந்து 
இர்சஃ, இவ்வாறே இச்செய்யுளிலுள்ள பிற வினைகளுக்கும்‌ முடிவு காட்டி 
யுள்ளது கண்டு இன்புறத்தக்கது, 


புரர்தரன்‌ - இர்திரன்‌ ; மால்‌ - திருமால்‌; அயன்‌ - பீரமன்‌, ஈள்‌ 
ளேன்‌ - கூடேன்‌, எள்ளேன்‌ - இகழேன்‌. உள்ளேன்‌ - நினையேன்‌, 


முதற்கொத்து 461 
பேசுவார்களோ அப்படிப்‌ பேசாகொழிந்தால்‌ சாவதே முறையென 
அருளியதைக்‌ காண்க. (2) 


8. சங்கார கர்த்தாவான நாதனே முதலாளி என்பதொழிந்து 
அவவாஞ்ஞாசத்திக்குட்பட்ட விட்டுணு பிரமனுடன்‌ எண்ணிக்கை 
யாகப்‌ பொதுவிற்‌ பேசியது மகாபாதகம்‌ என்ற (இ. ன.) :-- 


சாவமுன்‌ னட்டக்கன்‌ வேள்வித்‌ தகர்தின் று ஈஞ்சமஞ்சி 

ஆவவெம்‌ தாயென்‌ றவிதா விடும்‌ மவரவரே 

மூவரென்‌ ேயெம்‌ பிரானொடு மெண்ணிவிண்‌ 
[ணுண்டுமண்மேல்‌ 

தேவரென்‌ றேயிறு மாக்தென்ன பாவம்‌ திரிதவரே. 


(இ-ள்‌). சாவ முன்னாள்‌ தக்கன்‌ வேள்வி கர்‌ இன்று நஞ்சம்‌ 
அஞ்சி ஆவ எந்தாய்‌ என்று அவிதா விடும்‌ (எ - த)— முன்னமே 
ஒரு காலத்தில்‌ தக்கன்‌ நாதனை இகழ்ந்து ம ற்றுள்ள தேவர்களை 
அழைத்து வேள்வி செய்யும்போது உடனிறாம்‌ து எல்லாத்‌ தேவர்‌ 
களும்‌ வெந்தது போதுமென்று ஆட்டவிர்ப்பாகம்‌ விரைவிலே வரங்‌ 

கிப்‌ புசித்து அவர்கள்‌ ஆலகால விடங்‌ கண்டவுடன்‌, 4 இறந்து 


7. உத்தமன்‌ என்ற சொல்லுக்கு இருளைக்‌ கடந்தவன்‌ என்றும்‌ 
பொருள்‌ கூறுவர்‌. அத்தன்‌ - தந்தை. மத்தம்‌ - உன்மத்தம்‌; களிப்பும்‌ 
ஆம்‌, மால்‌ இவன்‌ - இவன்‌ மயக்கமுடையவன்‌, 


உலகத்தவர்‌ எவ்வாறு பேடினும்‌ அடியார்‌ தம்‌ நிலையிலேயே நிற்க 
விரும்புவதைக்‌ கூறியது ; அடியார்‌ நிலை உன்மத்த நிலை என்று தெரியப்‌ 
படுத்தியதும்‌ ஆம்‌, 


8, தக்கன்‌ வேள்வி யழித்தமை சவெபிரானின்‌ அட்டவீரங்களுள்‌ 
ஒன்று, தகர்‌ - ஆடு; யாசப்பசு, கஞ்சம்‌ - திருப்பாற்கடல்‌ கடைந்த 
காலத்தில்‌ அங்குத்‌ தோன்றிய விடம்‌, சாவ என்றதனைச்‌ இன்று என்‌ 
பதோனாடு கூட்டுக ; சாவ ௮ஞ்9 என்றும்‌ கூட்டலாம்‌, ஆவ. ஐயோ! 
ஆ, ௮ என்றும்‌ பிரிக்கலாம்‌, ஆவவெச்சாயென்றவிதாவிடம்‌ என்றதற்கு 
வெர்தது போதுமென்று விரைவிலே வாம்கிப்புசத்து என்று ஓர்‌ உரை 
கூறுகிறது, எர்தரய்‌ - என்தந்தையே | அவிதாவிடுதல்‌ - முறையிடு 
தல்‌, ஈம்மவர்‌ - தேவர்சளை ஈம்மவர்‌ என்றது, அவர்களும்‌ மக்களைப்போல்‌ 
பிறப்பிறப்புக்களுக்கு உட்பட்டவராதலால்‌, 


462 திருவாசக வியாக்யொனம்‌ 


௩ 
போவோம்‌ ' என்று பயந்‌தோடாகின்றவர்கள்‌ (௭-௧); நம்மவர்‌ 
அவரே மூவர்‌ என்றே எம்பிரானோடும்‌ எண்ணி விண்ணாண்டு மண்‌ 
மேல்‌ தேவரென்றே இறுமாந்து என்ன பாவம்‌ இரி தவரே (௪ - த) 
அ)த்தேவர்கணம்‌ போலியர்கள்‌ ; இறக்கன்றவர்கள்‌ ; அவர்களைச்‌ 
சங்காரறா தனுடன்‌ கூட்டி மூவர்‌ எனக்கறாதி, வேறு வத்து உண்‌ 
டென்று, விண்ணிலேயும்‌ மண்ணிலேயும்‌ இறுமரப்புக்‌ கெரண்டு 
திரியும்‌ பாவத்தை எக்கொடிய பாவமெனக்‌ கரு துவேனென அருளி 
யைக்‌ கரண்க. (4) 


9. இனி, நற்குலத்திலுற்பவித்து நாதன்‌ அடித்‌,தாமரையில்‌ 
அர்ச்சனை செய்யாத காலம்‌ அவகாலம்‌ என்ற (இ. ன.) :-- 


தவமே புரிந்திலன்‌ தண்மல ரிட்டுமுட்‌ டாதிறைஞ்சேன்‌ 
அவமே பிறந்த அருவினை யேனுனக்‌ கன்பருள்ளாம்‌ 
சிவமே பெறுந்திரு வெய்திற்றி லேனின்‌ இருவடிக்காம்‌ 


பவமே யருளுகண்‌ டாயடி. யேற்கெம்‌ பரம்பரனே ! 


(இ-ள்‌). தவமே புரிந்தலன்‌ (௪- து)--எனது காதன்‌ தாளில்‌. 
உண்மை ஞானத்தவம்‌ செய்யவில்லை (௭-௧); தண்‌ மலர்‌ இட்டு 
முட்டாது இறைஞ்சேன்‌ (எ-து)--வரச பொருந்திய நால்வகை 
மலர்களால்‌ ஒரு காலமும்‌ அவறாது சிவார்ச்சனை செய்து வழிபடு 
கின்றிலன்‌ (௭-௧); அவமே பிறந்த அருவினையேன்‌ (௪ - து)-- 
வீணாள்‌ கழிக்க வந்த பாதகன்‌ (௭-௧) ; உனக்கு அன்பர்‌ உள்‌ஆம்‌ 
சிவமே பெறும்‌ இரு எய்‌இற்றிலேன்‌ (எ-ு)--தவரீர்‌ சரடியார்‌ 
பெறும்‌ செல்வம்‌ அடியேன்‌ பெறுகின்றிலன்‌ (௭-௧); கின்‌ 
இருவடிக்காம்‌ பவமே அருளு கண்டாய்‌ அடியேற்கு எம்‌ பரம்பரனே ! 
(எ - து)--முற்பதச்‌ சிவபணி யாதும்‌ செய்யாவிடினும்‌, அநாதியாய்‌ 
்‌ வழித்கொண்டு கொள்ளும்‌ காதனே ! 6 ,தவரீர்‌, இருவுளப்பணி செய்‌ 
யும்‌ உத்தம தேகம்‌ அனுக்கிரம்‌ செய்ய வேண்டுமென அருளியது 
கம்‌ பது (5) 


9. முட்டாது - குறைவில்லாமல்‌, 


இறைஞ்சேன்‌ - வணம்கேன்‌. 
சிவமே பெறும்‌ 


இரு - சவஞானச்‌ செல்வதை 


5; மங்களகரமான செல்‌ 
வத்தை எனலும்‌ ஆம்‌, பவம்‌. - பிதப்பு, 


்‌ முதற்கொத்து 463 
10. இனி, சிவனடியார்‌ உள்ள தது அகலா தகென்ற( இன): 


பரந்துபல்‌ லாய்மல ரிட்டுமுட்‌ டாதடி யேயிறைஞ்சி 
இரந்ததெல்‌ லாமெமக்‌ கேபெற லாமென்னு மன்பருள்ளம்‌ 
கரந்துகில்‌ லாக்கள்வ னேஙின்றன்‌ வார்கழற்‌ கன்பெனக்கு 
நிரந்தர மாயரு ளாய்நின்னை யேத்த முழுவதுமே, 


(இ-ள்‌). பரந்து பல்‌ ஆய்‌ மலர்‌ இட்டு முட்டாது அடியே 
இறைஞ்சி (௪ - த)-—பரபரப்பாகப்‌ பலவித கன்ம்லர்‌ ஆய்ந்து காலம்‌ 
தவருது இருவடியில்‌ அர்ச்சனை வணக்கம்‌ செய்து, (௭.௧); 
இரந்கது எல்லாம்‌ எம்க்கே பெறலாம்‌ என்னும்‌ (௪. க)-—௩ரதன்‌ 
வைத்த பெருங்கருணையெல்லா வழக்கும்‌ தனக்கொழிய வேறொரு 
வர்க்கும்‌ இல்லையென்னும்‌, (௭-௧) ; அன்பர்‌ உள்ளம்‌ கரந்து நில்‌ 
லாக்‌ கள்வனே! (௪௩ ௫])--முற்பது விகியோகமுடைய அன்பர்கள்‌ 
உள்ளத்தில்‌ ௮ன்புமயமாகப்‌ பிரத்தியட்சப்‌ பொருளாகிய * எனது 
உள்ளங்‌ கவர்‌ கள்வன்‌ ” (திருஞான. 1:1) (௭-௧); கின்தன்‌. வார்‌ 
கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய்‌ அருளாய்‌ நின்னை எத்த முழு 
வதுமே (எ. த)-தேவரிருடைய திருவடிக்கு அன்பு அடியேன்‌ 
செய்ய ஏகதேசமின்‌ றி எங்கும்‌ சிவமாக, முழுதும்‌ பரப்பிரம்‌ சந்கி தான 
மாய்‌ வணங்க அடியேற்கு அஅக்ரகம்‌ செய்ய வேண்டும்‌, என அருளி 
யைக்‌ காண்க. (6) 


11. இனி, மகாவிட்டுணு செய்த பூசைக்கு அகப்படாத நாகன்‌ 
பேயோடு அகப்பட்டாடினமையைக்‌ கூறும்‌ (இன) 2-- 


முழுவ அங்‌ கண்ட வனைப்படைத்‌ தான்முடி. சாய்த்துமுன்னாள்‌ 
செழுமலர்‌ கொண்டெங்குச்‌ தேடவப்‌ பாலனிப்‌ 
[பாலெம்பிரான்‌ 
கழுதொடு காட்டிடை நாடக மாடிக்‌ கதியிலியாய்‌ 
உழுவையின்‌ தோ ஓடுத்‌ துன்மத்த மேல்கொண்‌ டுழிதருமே. 


10. "பரந்து பரபரப்பாக நின்று, என்று இவ்வுரை கூறுகின்றது. 
பரந்து, பல இடங்களுக்கும்‌ சென்று என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, ஆய்‌. 
மலர்‌, புட்பவிதியில்‌ கூ றப்பெற்றவண்ணம்‌ ஆராய்க்தெடுத்த மலர்‌, இரச்த - 
கெஞ்சச்சேட்ட, அன்பரல்லார்‌ மனத்துள்‌ கரர்தும்‌, அன்பர்‌. மனத்துள்‌: 
வெளிப்பட்டும்‌ நிற்றல்‌ த்து கிரர்தரம்‌ - இடையீடின்றி யிறாக்‌ 
கும்‌ நிலை, i 


2 


404 .... திருவாசக வியாக்கயொனம்‌ 


. (இ- ள்‌). முழுவ தும்‌ கண்டவனைப்‌ படைத்தான்‌ முடி சாய்த்து 
முன்னாள்‌ செழுமலர்‌ கொண்டு எங்கும்‌ தேட அப்பாலன்‌ (எ. இ)- 
நாதனுடைய இருவடியின து முடியை முடியக்‌ கண்டதாகச சந்நிதா 
னத்தில்‌ துணிவாக மேல்வரும்‌ ஆக்கையை எண்ணாது பொய்‌ 
சொன்ன பிரமதேவனைச்‌ சிருட்டித்‌ தொழிலுக்காகப்‌ புத்‌ இரனாகப்‌ 
பெற்ற திருமாலானவன்‌ திருமுடியை விதிப்படி வணங்கு முன்னமே 
நன்ம்லரால்‌ அருச்சனை வழிபாடு செய்து எங்கும்‌ இருவடியைத்‌ தேட 
அவனுக்கு எட்டாதே நின்றது (௭-௧); இப்பால்‌ எம்பிரான்‌ கழு 
தொடு காட்டிடை நாடகம்‌ ஆடிக்‌ கதியிலியரய்‌ உழுவையின்‌ தோல்‌ 
உடுத்து உன்மத்தம்‌ மேல்கொண்டு உழிதருமே (௪-ு)--முற்பத 
'விரியோகத்துக்கெட்டாக நாகன்‌ இப்பிரகருதி மாயா புவனத்தின்‌ 
'கண்‌ மயானத்திலே வாசமாகிய பேய்களுடனே வேறு கதியற்றுப்‌ 
புலித்தோலாடையாகத்‌ தரித்துக்கொண்டு நடனம்‌ செய்து உன்‌ 
ம்‌த்தனக எவ்விடத்தும்‌ அடியார்‌ காண எழுந்தருளி அ.நுக்கிரம்‌ 
செய்யும்‌ பொருளென அருளியது (௪-௧). (7) 


... 38. இனி, காலமே கடவுளாகக்‌ கொள்ளாது, காலாதிதப்‌ 
பொருள்‌ நாதனெனத்‌ (இ. ன,) :-- 


உழிதரு காலங்‌ கன லும்‌ புனலொடு மண்ணும்விண்ணும்‌ 
இழிதரு காலமெக்‌ காலம்‌ வருவது வந்ததற்பின்‌ 
உழிதரு காலத்த வுன்னடி யேன்செய்த வல்வினையைக்‌ 

- கழிதரு காலமு மாயவை காத்தெம்மைக்‌ காப்பவனே ! 


. (இஃள்‌). உழிதரு காலும்‌ கனலும்‌ புனலொடு மண்ணும்‌ 
விண்ணும்‌ (எ-து)--தேவரீர்‌ இருவுளப்பிரசாகத்தால்‌ உள காய 
ஊழியான கற்பகால சங்கற்பத்தில்‌ உண்டான பஞ்சபூ கம்‌ (௭.௧) ; 
இழிதரு: காலம்‌ எக்காலம்‌ வருவது (எ.ஃது)--அப்‌ பஞ்சபூ கமும்‌, 
அவற்றாலுளவாயெ கருவியும்‌, ௮க்கர்‌.த்தாக்களும்‌ ஒடுங்கும்‌ காலம்‌ . 
எந்தக்‌ காலம்‌ எனவே, திரிகால முடிவை ௮ மியக்கூடாது (௭-௧) 
வந்‌.ததற்பின்‌ உழிதரு காலத்த (எ - து)--காலவிறுஇ வரும்‌ நியம்ம்‌ 
தப்பாது வருவது) அக்காலப்‌ பிரேரகமும்‌, என து அப்பனே ! 
75 ec டப வயப்பட்ட பபப டட்டட ட ட பப விட்ட டட 

11. முழுவதும்‌ கண்டவனை என்பதற்கு எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
படைத்‌ தவனான பிரமனை என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, அப்பாலன்‌ - 
அப்பாற்பட்டவன்‌, கழுது. - பேய்‌, கதி. ஆதரவு ; புகலிடமும்‌ ஆம்‌; 
உழுவை - புலி, உழிதருதல்‌ - திரிதல்‌, 


முதற்கொத்து 465 
உனது ஏவலே (௪-௧); உன்‌ அடியேன்‌ செய்த வல்வினையைக்‌ 
கழிகரு காலமுமாய்‌ (எ. க)- அநாதியே உனதடிமை யாதலால்‌, 
ஆண்டவனே அக்கால முன்னிலையாற்‌ செய்த கொடிய இருவினைத்‌ 
துன்ப த்தை நீக்கித்‌ அன்ப த்துக்குக்‌ காரணமாயிருந்த மூன்றுகால 
வியல்பானது (௭-௧); அவை காத்து எம்மைக்‌ காப்பவனே ! 
(எ: - த)-அக்காலங்களை எற்றைக்கும்‌ இருவருள்‌ உடையோமென 
அருட்பணிக காலமாய்‌ இரட்சிக்கும்‌ (௭ . க). (8) 


. 18. இனி, பெத்த முத்கமிரண்டிலும்‌ அடிமையென்ற 
(இ. ன :-- ்‌ 
பவனென்‌ பிரான்பனி மாமதிக்‌ 
.  கண்ணிவிண்‌ ணோர்பெருமான்‌ 
இவனென்‌ பி ரானென்னை யாண்டுகொண் 
டானென்‌ சிறுமைகண்டும்‌ 
அவனென்‌ பிரானென்ன நானடி 
யேனென்ன விப்பரிசே 
புவனென்‌ பிரான்றெரி யும்பரி 
சாவ தியம்புகவே. 
(இ-ள்‌). பவன்‌ என்பிரான்‌ (எ - த)-எனது உயிரை இரட்சிப்‌ 
பவன்‌ (௪-௧); பனிமா மதிக்‌ கண்ணி விண்ணோர்‌ பெருமான்‌ 
(௭ - து)--உலக ரட்சைக்குச்‌ சந்திரனை மாலையாகச்‌ சிரசில்‌ தரிச்து 
விண்ணோர்களை இரட்சித்தவன்‌ (௭-௧) ; சிவன்‌ என்பிரான்‌ என்னை 
ஆண்டு கொண்டான்‌ என்‌ சிறுமை கண்டும்‌ (எ - து)--எல்லா 
உலகரக்ஷகரான பரமசிவன்‌, என்னை இரட்சிப்ப காக ; வேறொருவரு 
மில்லை; சகுந்தர ஈனன்‌ எனக்‌ தஇிருவுளமிரங்கி அடிமையாகச்‌ 
செய்து கொண்டான்‌ (எ. க) ; அவன்‌ என்பிரான்‌ என்ன, கான்‌ 


12. உழிதரு சால்‌ - உலவுகின்ற காற்று, சனல்‌ - நெருப்பு, புனல்‌ - 
நீர்‌. மண்‌ - பூமி, விண்‌ - ஆகாயம்‌ : ஐம்பூதங்களும்‌ கூறப்பட்டன. இழி 
சீருதல்‌ - அழிதல்‌, உழிதரு - கீலைத்திறாக்கிற, காலத்த என்பதை கால்‌ 
அத்த என்று பிரித்து ஈடனமுடைய திருவடியை உடைய என்றும்‌, 
காலத்த என்று கொண்டு சாலதத்துவத்தையுடையவனே என்றும்‌ பிறர்‌ 
பொருள்‌ கொள்வர்‌, 

.. இச்செய்யுள்‌ மிச நுட்பமான பொருளுடையது. இதற்குப்‌ பிறர்‌ 
. பிறவாது பொருள்‌ கூறுவர்‌, 


(466 திருவாச்ச வியாக்யொனம்‌ 


' அடியேன்‌ என்ன, இப்பரிசே (எ-ு)--இவ்வகை என்னை ஆண்ட 
வனே, எற்கேற்ப, என்‌ ஆன்ம்நா,தன்‌ ; அவனுக்கு நானே அடிமை ; 
்‌.இவை பிரமாண அருபூதியே (௭-௧) ; புவன்‌ என்பிரான்‌ தெரியும்‌ 
பரிசாவ து இயம்புகவே (எ - த)-—இவ்வடிமையை ஆண்ட இயல்பு 
சகல புவன கர்த்தாவான நாதனுக்கே திருவுளம்‌ அறிவது; அவை 
ஏ. இனாலெனனில்‌, * ஆட்பாலவர்க்‌ கருளும்‌ வண்ணமும்‌ ஆதிமாண்‌ 
பும்‌, கேட்பான்‌ புலெவை திளர்க்க வேண்டா” (இருஞான. 8-ஆம்‌ 
திருமறை. பொது) என்று ஆளுடைத்‌ தொண்டர்‌ செய்த ஆண்‌ 
மையும்‌, தம்மைக்‌ கொல்ல வாளினைக்‌ கொடுத்து கின்ற வளவனார்‌ 
பெருமைதரனும்‌, * நாளு ம்ற்றவர்க்கே நல்குநம்‌ பர்தா மளக்லென றி, 
கீளூமித்‌ தொண்டின்‌ றன்மை நினைக்கிலா ரளக்க வல்லார்‌ ” (பெரிய: 
எறிபத்த : 56) என்ற சவாகமச்காட்சியாலும்‌ அநுபூதி காண்க. (9) 


14. இனி, நாதன்‌ இவ்வகை யாண்ட பரிசு கண்டு உலகத்தார்‌ 
இவன்‌ போதாதென ௩கை செய்யும்‌ (இ. ன.) :-- 


புகவே தகேனுனக்‌ கன்பருள்‌ 
யானென்பொல்‌ லாமணியே 
தகவே யெனையுனக்‌ காட்கொண்ட 
தன்மையெப்‌ புன்மையரை 
மிகவே யுயர்த்திவிண்‌ ணோரைப்‌ 
பணித்தியண்‌ ணாவழுதே ! 
கவே தகுமெம்‌ பிரானென்னை 
நீசெய்த நாடகமே. 
(இ-ள்‌). புகவே ககேன்‌ உனக்கு அன்பருள்‌ யான்‌ என்‌ 
'பொல்லா மணியே (எ - து)--ஒருவராலும்‌ பிரேரிக்கவொண்ணா தீ தற்‌ 
பிரேரகமே ! முற்றுப்‌ பெற்ற சீவரத்தினப்‌ பிரகாச நாதனே ! உனது 


சான்கடிகளிலும்‌ எம்பிரானென்றே அச்சுப்புத்தகங்கள்‌ சாட்டும்‌. 


18, பவன்‌ஃவபிரான்‌ திருாமங்களுள்‌ ஒன்று; எல்லாப்‌ பொருள்‌ 
களுக்கும்‌ பிறப்பிடமாயுள்ளவன்‌ என்பது பொருள்‌. சண்ணி - தலைமாலை, 
சிவன்‌ - மங்களத்தைத்‌ தருபவன்‌, என்சிறுமை கண்டும்‌ ஆட்கொண்டான்‌ 
ஷ்‌ மாற்றுக, பரிசு - தன்மை, புவன்‌ - ஸ்வயம்பு; பிற பொருள்‌ 
களும்‌ கூ௮வர்‌ ; இதனைப்‌ புவனம்‌ ஏன்பதன்‌ மரூஉவாகச்‌ கொள்பவரும்‌ 
உண்டு ; இவ்வுரைகாசர்‌ புவனகருத்தா என்றனர்‌, 


முதற்கொத்து 467 
சீரடியார்‌ கூட்ட ததிற்கு அன்பு செய்யத்‌ அகாதவன்‌ (௪-௧) ; தகவே 
எனைஉனக்கு ஆட்கொண்ட தன்மை (௭ ... த)-— ஒன்றுக்கும்‌ பற்றுக 
என்ன உனது அடிமையாக்கிய அருமை வினவில்‌, (௭-௧); எப்‌ 
புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரைப்‌ பணித்த . அண்ணா 
அமுதே! (எ - து)--இருவடி. ஞானமின்‌ றிப்‌ புசிக்கப்படாகு அருள 
மிர்கே! எவற்றினுக்கும்‌ மோன இற்ற மிவுடைய அடியேனை யாவர்ச்‌ 
கும்‌ மேலாக்கி, மேலான தேவர்களைக்‌ ழோக்கி (௭. க); ஈகவே தரும்‌ 
எம்பிரரன்‌ என்னை நீ செய்க நாடகமே (எ-ு)--வரணும்‌ வையமும்‌ 
வந்து தாள்‌ வணங்கச்‌ செய்த தேவரிர்‌ இருவுளப்‌ பிரசாகுத்‌ இரு 


விளையாட்டான. நாடகத்தை உலகத்திலுள்ள டிபார்கள்‌ நகைப்‌ 
பார்களே, என்‌ ஆன்ம நாதனே (௭.௨௧). (10) 
. 
ல்‌ 


ல 


14, “யான்‌ உனக்கு அன்பரறாள்‌ புகவே தகேன்‌ ' என்று மாற்றுக, 
பொல்லாமணி - பொள்ளாமணி ; துளையிடப்படாத இரத்தினம்‌, தகவே, 
தகவோ என்னும்‌ பொருளில்‌ வச்சது, அண்ணா, என்பதற்குத்‌ கக்தையே 
என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


இரண்டாம்‌ கொத்து 
இப்பாப்ப.த்‌தும்‌ மனதைப்‌ பரிபாகம்‌ செய்யும்‌ சிவசத்தியனு 
பவம்‌ எனக்‌ காண்க. 
1 கக்கல்‌ 
தரவுகொச்சகக்கலிப்பா 


16. இனி, உள்ளன்பின்‌ றி அடிமைப்‌ பணி செய்வது அருமை 
என்ற (இ. ன :-- 


நாடகத்தா லுன்னடியார்‌ போனடித்து நானடுவே 
வீடகத்தே புகுந்திடுவான்‌ மிகப்பெரிதும்‌ விரைகின்றேன்‌ 
ஆடகச்சீர்‌ மணிக்குன்றே! இடையறா வன்புனக்கென்‌ 
ஊடகத்தே நின்றுருகத்‌ தந்தருளெம்‌ முடையானே. 
(இ-ள்‌). நாடகத்தால்‌ உன்‌ அடியார்‌ போல்‌ நடித்து நான்‌ நடுவே 
(எ - து)--0தவரீர்‌ சீரடியார்‌ நடுவுள்‌ வஞ்சம்ன த்தான்‌ படிற்றொழுக்க 
மாகத்‌ இருவேடந்‌ தாங்‌ உள்ளன்பில்லா,தவடிகளைப்‌ போலவே 
திரியும்‌ (௭-௧); வீடு அகத்தே புகுந்திடுவான்‌ மிகப்‌ பெரிதும்‌ 
விரைகின்றேன்‌ (௪-.து)--பொய்வேடம்‌ காட்டியதுமன்றி, இப்‌ 
போதே பரமு த்தியடைவான்‌ போன்று வெகு பரபரப்பாக ஓயாது 
முயற்சியுற்றேன்‌ (௪-௧) ; ஆடகச்‌ சீர்‌ மணிக்‌ குன்றே ! இடையறா 
அன்பு உனக்கு (எ. து)--பொன்‌ அசலம்‌ போல்‌ இறப்புளதான 
சிவரத்தின மலையே ! தேவரீர்‌ இருவடியிலே கன்றைத்‌ தேடும்‌ பசுத்‌ 
தாய்போல, அடியேற்கு அன்பு தந்தருளி, (௭.௧) ; என்‌ ஊடக கதே 
நின்று உருகத்‌ தந்தருள்‌ எம்‌ உடையானே ! (எ .. த)-என து உயிர்‌ 
உருக, அதுவாய்ப்போக, அனுக்கிரகம்‌ செய்ய வேண்டும்‌, ஆண்ட 
வனே ! (௭.௧). 
அருள்வகுற்கநுபூதி:--பொற்குன்றம்‌ . என்றமையால்‌, 
“்‌ பொன்னசலஞ்சேர்‌ பொருளுள்ள முயக்கும்‌ புற்போல்‌ தன்னையு 
ம்ன்றே கொண்டது ஞானந்‌ தானாக ” (கோயிற்பு : நடராச : 4) 
என்ற புராண அருபூதி காண்க. (11) 


இவ்விரண்டாங்‌ கொத்தின்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்‌டெச்சை :_—. 
* அறிவுறுத்தல்‌ - பொதியோடே கூட்டுதல்‌ ; அருள்தரிசனம்‌, குரு சரிசனம்‌ ? 


என்பன. அச்சு நூல்களில்‌ அறிவுறுத்தல்‌ என்த தலைப்பே கொடுக்கப்பட்‌ 
டிருக்கிறது, 


1. கலிவிருத்தம்‌ என்று எட்டில்‌ எழுதப்பெற்றுள்ள த. 


15, வீடகம்‌ - முத்தியுலகு, ஆடசச்குன்று - பொன்மலை, ' என்‌ 
அகத்தாடு என்று மாற்றுக, ்‌ 


இரண்டாம்‌ கொத்து 469 


16. இனி, பிறப்பிறப்புக்கு உள்நடுவகித்‌ இருவருளை இரந்த 
(இ. ன.) :-- 


யானேதும்‌ பிறப்பஞ்சேன்‌ 
்‌ இறப்பதனுக்‌ கென்கடவேன்‌ 
வானேயும்‌ பெறில்வேண்டேன்‌ 
மண்ணாள்வான்‌ மதித்துமிரேன்‌ 
தேனேயும்‌ மலர்க்கொன்றைச்‌ 
சிவனேயேெம்‌ பெருமானெம்‌ 
மானேயுன்‌ னருள்பெறுநா 
ளென்றென்றே வருக்துவனே. 


(இ-ள்‌). யான்‌ ஏதும்‌ பிறப்பு அஞ்சேன்‌ ; இறப்ப தனுக்கு என்‌ 
கடவேன்‌ 2 (எ. த)-—தேவரீர்‌ அடியேன்‌ பக்குவம்டைய நினைந்த 
நாள்‌ தொடங்க எனைப்பல யோனிகளில்‌ பிறந்து பிறந்து வரப்‌ 
பயமுற்றவனல்லனே !. இறப்புக்கே என்‌ செய்வேன்‌ என அஞ்சு 
வனோ ? நூன்‌ என்‌ செய்வேன்‌ ? (௭-௧); வானேயும்‌ பெறில்‌ வேண்‌ 
டேன்‌, மண்ணாள்வான்‌ ம்தித்துமிரேன்‌ (எ - து)--நாகுனே ! உன்‌ 
சீர்பாகமன்‌ றிப்‌ பிறப்பிறப்பான வேதனைக்கு விண்‌, மண்‌ இரண்டின்‌ 
உளவான பிறந்இிறக்கும்‌ தெய்வப்பிணங்களை அடியேன்‌ வருந்திப்‌ 
பெறுவதும்‌ மதுப்பதுமில்லை (௪ - க). 


ஆனால்‌, என்‌ செய்வாய்‌ என்னில்‌, 


தேன்‌ ஏயும்‌ மலாக்கொன்றைச்‌ சிவனே ! எம்பெருமான்‌ ! எம்‌ 
மானே ! உன்‌ அருள்‌ பெறும்‌ நாள்‌ என்று என்றே வருந்துவனே ! 
(எ - த)-—௩ர,தனே ! இன்பக்கொன்றைமலர்மாலை அணியும்‌ சிவனே ! 
ஆன்மகா,தனே ! தேவரீர்‌, இருவுளப்‌ பிரசாதம்‌ பெறுவது எக்‌ 
காலமோ என வருந்தி அடிமைத்‌ தொழில்‌ செய்வேனே ஒழிய 
-வேறில்லை (௭-௧). (18) 


16, ” யாஅமிரப்பவை, பொருளும்‌ பொன்னும்‌ போசமுமல்ல, நின்‌ 
பால்‌ அருளும்‌ அன்பும்‌ ௮றமு மூன்றும்‌ ? என்த பரிபாடல்‌ (5 ; 78 - 80) 
அடிகளும்‌, .£ இச்சுவை தவிர யான்‌ போய்‌ இச்திரலோகமாளுமச்சுவை 
பெறினும்‌ வேண்டேன்‌ ? என்ற ஆழ்வார்‌ பாசுரமும்‌ ஒப்பிடத்‌ தச்சன, 


470 திருவாசக வியாக்யொனம்‌ 


17. இனி, சரடியார்‌ பெறும்‌ வெஞானம்‌ அவன்‌ அருளில்லா 
தார்க்கு இல்லை என்‌ ற( இன) :-- 


வருந்துவனின்‌ மலர்ப்பரத மவைகாண்பா னாயடியேன்‌ 
இருந்து சல மலர்புனேயே னேத்தேனாத்‌ தழும்பேறப்‌ 
பொருச்தியபொற்‌ கிலைகுனித்தா யருளமுதம்‌ புரியாயேல்‌ 
*வரும்துவன ற்‌ றமியேன்மற்‌ றென்னேநா மாமே. 
(இ-ள்‌). வருந்துவன்‌ நின்‌ மலர்ப்‌ பாதம்வை காண்பான்‌ 
(எ - த)தொழுது, தூய மலர்‌ தூவி, அழுது, காமுற்று, அரற்று 
கின்ற சீரடியார்‌ இருவடி. காண்பது நியமம்‌ ; அடியேலோவெனில்‌, 
(௭-௧); நாயடியேன்‌ இருந்து ஈன்‌ மலர்‌ புணையேன்‌ ; ஏத்தேன்‌ 
நாக தழும்பேற (எ  து)---செய்ந்ஈன்‌ றி குன்றுவதான நாயேன்‌ ௮ற 
வோய்ந்து, கருத்தொன்‌.றி, நால்வகை நல்மலர்ஈன்‌ பூமாலை புனைந்‌ 
தேத்துகன்‌ நிலன்‌ ; புகழ்ந்து இடைவிடாது திக்கின்‌ நிலன்‌ ; 
இவ்வகை யாதும்‌ செய்கின்‌ நிலன்‌ (எக) ; பொருந்திய பொற்சிலை 
குனித்‌ தாய்‌ ! அருள்‌ அமுதம்‌. புரியாயேல்‌, (எ - ஆ)--ம்காமேருவை 
வாயத்‌ இருவுளங்கொள்ளவில்லையேர ? நாதனே ! அதனிலும்‌ 
வலி தோ ஆனது? இருவளின்ப அமிர்‌,தம்‌ பாலிக்காகே, பராமுக 
மானால்‌, (எ - க) ; வருந்துவன்‌ ௩ல்‌ தமியேன்‌ ; ம று என்னே நான்‌ 
ஆமாறே ! (௪ - அ)-சு,தற்தர வீனன்‌ ; பிறவிநோயால்‌ துன்பமு_று 
வனே யொழிய, என்னால்‌ முயற்சி யாகொன்றுமில்லை (௪-௧). (4) 


18. இனி, சதுரறியாமை நீங்கிக்‌ சற்பணி செய்யும்‌ (கி. ன): 


ஆமாறுன்‌ றிருவடிக்கே யகங்குழையே னன்புருகேன்‌ 
பூமாலை புனேந்தேத்தேன்‌ புகழ்க்துரையேன்‌ புத்தேளிர்‌ 
கோமானின்‌ றிருக்கோயி மாகேன்மெழுகேன்‌ ச 


[கூத்தாடேன்‌ 


சாமாறே விரைஇன்றேன்‌ ௪துராலே சார்வானே ! 


(இ-ள்‌). உண்மை தில பெறுமாறு எண்ணி 
௮ன்பாற்‌ குழைந்திருக்கில்லேன்‌. 


க திருவடியில்‌ 
நித்தலும்‌ எம்பிரா னுடைய 


17. 1. (பி-ம்‌,) வருக்‌துவனத்தமியேள்‌, 
வருச்துவன்‌ என இயைக்க, 
பொற்சிலை - மேருமலையாயெ வில்‌, 


அடியேன்‌ சாண்பான்‌ 
சா: தழும்பு எற எத்தேன்‌ என்க, 


இரண்டாம்கொத்து 471 


கோயில்‌ புக்கு, புலர்வதன்முன்‌ ௮லஇட்டு, மெழுக்கிட்டு, பூமாலை 
கொய்து ஏத்திப்‌ புகழ்ந்து, உரையாடி, கூ கீகாடிக்‌ 4 தவர்‌ கோவே !' 
என அலறி அன்பு செய்யாது, சாவே நியமமாகச்‌ ௪துர்‌ அறியாமை 
யால்‌ பாசச்‌ சார்புணர்ந்து கெட்டேன்‌ (எ). (14) 


19. இனி, எல்லாப்‌ பொருளும்‌ சிவப்பிரேரகமேபல்லா அ 
வேறில்லை என்ற (இன) 


+ 


வானாகி மண்ணாஇ வளியாடு யொளியாடி 

ஊனாகி யுயிராடி யுண்மையுமா யின்மையுமாய்ச்‌ 
கோனாக யானெனதென்‌ றவரவரைக்‌ கூத்தாட்டு 
வானா நின்றுயை யென்சொல்லி வாழ்த்துவனே. 


(இ-ள்‌). வானென்ன, மண்ணென்ன, வளியென்ன, ஒளி 
யென்ன (ஆகிய) நால்வகைப்‌ பெரும்‌ பூதமாட, இவற்றா லுள தரஇய 
தேகமாட, அதனுள்‌ கதேடியாக, அ,த்தேகிக்கு உண்மையான அறி 
வாகி, இவைகளில்‌ கோயாது அத்துவிதமாட, அவவுமிர்போல்‌ 
கீனிப்பரவத்துவாகி, முற்சொல்லிய தத்‌ அவங்களையும்‌ ஆன்மாக்‌ 
களையும்‌ அதிகார கர்த்தாக்களையும்‌ ஏத்திக சாயும்‌ தனித்தனிப்‌ 
பொருளாய்‌, * யான்‌ ; எனது” எனப்‌ பிரேரி.த்து நிற்கும்‌ நாதனே ! 
அடியேற்கு வாக்குளவோ ? என்‌ சொல்லித்‌ துதிப்பேன்‌ ? என்னவே, 
“ இருந்து,தி என்‌ வமிற்கொண்டதும்‌ கொள்வ து சிவனே * (எ. க). 


20. இனி, பயன்‌ நோக்கத்‌ தவம்‌ செய்யும்‌ தேவர்களை நோக்கிப்‌ 
பயன்‌ நோக்காது கடவுளை வணங்கும்‌ (இ. ன.) 2. 
வாழ்த்துவதும்‌ வானவர்கள்‌ தாம்வாழ்வான்‌ மனகின்பால்‌ 
தாழ்தீதுவதும்‌ தாமுயர்ச்து தம்மையெல்லாம்‌ 
[தொழவேண்டிச்‌ 
சூழ்தீதுமது கரமுரலும்‌ தாரோயை நாயடியேன்‌ 
பாழ்தீதபிறப்‌ பறுத்திடுவான்‌ யானுமுன்னைப்‌ பரவுவனே. 


18. சதுர்‌ - சதுப்பாடு; அறிவு. புத்தேளிர்‌ . தேவர்‌, குறை 
தில்‌ - சணிதல்‌, தாகேன்‌ - அலடிடேன்‌. 

19, ஒளி, இங்குத்‌ தீயைக்‌ குறித்தது, சூரியன்‌, சந்திரன்‌, அக்னி 
என்னும்‌ மூன்று ஒளியுடைப்‌ பொருள்களையும்‌ குறிக்கும்‌ என்றும்‌ கறு 
வர்‌, சான்னனைச்‌ கூறவே இனம்பற்றி நீரும்‌ அடம்‌இற்று என்க, 


472 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ- ள்‌), கா.கனே ! தேவரீர்‌ இருவடியைத்‌ தேவர்கள்‌ தோத்‌ 
திரம்‌ செய்வ தும்‌,.ம்ன தால்‌ வணங்குவதும்‌, இவை முதலான தவஞ்‌ 
செய்வதும்‌ ஏ.து நிமித்‌,தமெனில்‌, தங்களை யாவரும்‌ வணங்கிப்‌ பணி 
செய்யும்‌ அதிகாரப்‌ பொருட்டு ; அடியேனோவெனில்‌, இருவுள 
ம்‌.நியச்‌ சொல்கின்றேன்‌ ; வண்டுகள்‌ ஆரவாரிக்கும்‌ பூமாலையணியும்‌ 
மகாதேவனே ! அத்‌ தேவர்கள்‌. வேண்டும்‌ போக தேகம்‌ பாழான 
அருவருப்பாகும்‌ ; அதனை நீக்குவாயென அடியேன்‌ துதிப்புரன்‌ 
அவம்‌ செய்வேன்‌ ; எனவே, பயன்‌ நோக்கா கதவம்‌ இவை (௭.௧). 


21. இனி, பரமசிவன்‌ ஒருவராலும்‌ அறியப்படாத அத்து 
விதப்‌ பொருளென்ற (ன) 
ப.ரவுவா ரிமையோர்கள்‌ பாடுவன நால்வேதம்‌ 
குரவுவார்‌ குழன்மடவாள்‌ கூ றுடையா ளொருபாகம்‌ 
விரவுவார்‌ மெய்யன்‌ பி னடியார்கள்‌ மேன்மே.லுன்‌ 
அரவுவார்‌ கழலிணேகள்‌ காண்பாரோ வரியானே ! 


(இ-ள்‌). விட்டுணு முதலரன தேவர்கள்‌ காலந்தவறாது 
பூசிப்பார்கள்‌ ; நான்கான' வே தங்களும்‌ தோத்திரம்‌ செய்கின்றன ; 
பேகை முதலாகப்‌ பேரிளம்பெண்‌ ஈருகப்‌ பெண்கள்‌ தங்கட்குரி த்‌ 
தான குரவைத்துதி செய்கின்றார்கள்‌. மெய்யன்புடைய அடியார்கள்‌ 
அர்த்த நாரிசுவரமான பராசத்தி நாதனைப்‌ பொருளென விரைவிலே 
பணிசெய்கிறார்கள்‌. இவர்கள்‌ தவிர, இன்னமும்‌ மேன்மேல்‌ உன து 
ஆடரவக்கிண்கணி யணியும்‌ சபை குஞ்சிதபாத.க்‌ இருவடிகளை 
வேறாய்‌ நின்று காண த்‌.ககுமேர ? யரவர்க்கும்‌ அரிய நாதனே ! 

எனவே, அதுவாய்‌ நிற்பவர்க்கே அபேத அத்துவித தரிசனம்‌ 
(எஃக). (17) 

குழ்த்து - சூழ்ந்து ; வலித்‌ 
ன்பது பொருள்‌, தாரோய்‌ - 


20. வாழ்வான்‌ - வாழும்‌ பொருட்டு, 
தல்‌, மதுகரம்‌ - வண்டு; தேனை ஈட்டுவது ௪ 
மாலையையுடையோனே ! 


21. இமையோர்கள்‌ பசவுவார்‌ ; வேதம்‌ பாடுவன ; மடவாள்‌ கூறு: 
டையாள்‌ ; அடியார்கள்‌ விரவுவார்‌ ; கழலிணை எவரும்‌ காண்பாரோ 
என்று கொண்டு கூட்டுக, பசவுவார்‌, வாழ்த்துவார்‌, குரவுவார்‌ என்பதற்கு 
உரையாசிரியர்‌ கொண்டுள்ள பொருள்‌ ஆராயத்தகும்தது, குராமலரை 
யணிக்ச நெடிய கூர்‌ தலையுடைய மடவாளான உமாதேவி ஒரு பாகம்‌ கூறு 
ட்கள்‌ என்று பிதர்‌ பொருள்‌ காண்பர்‌, விரவு தல்‌ - கலர்து இன்புறு 
தல்‌, அரவு - ஒலிக்கும்‌; வார்‌ - நீடிய, 


இரண்டாங்கொத்து ட. கரத 
22. இணி, தற்செயலற்ற தஇருவருட்பணியை வியக்கும்‌ 
(இன) 


அரியானே யாவர்க்கு மம்பரவா வம்பலத்தெம்‌ 
பெரியானே சிறியேனை யாட்கொண்ட பெய்கழற்திழ்‌ 
விரையர்ர்ச்த மலர்தூவேன்‌ வியக்தலறே னயக்துருகேன்‌ 
தரியேனா னமாறென்‌ சரவேனான்‌ சாவேனே. 

(இ-ள்‌). யாவரும்‌ தற்சட்டால்‌ காணக்கூடாது நாகன்‌ ஞானா 
காச, சருவபூக ஆதாரன்‌ ; இருவம்பலத்‌,தில்‌ எவர்க்கும்‌ பெரியோனான 
சபாபதி; யாவர்க்கும்‌ ழ்மையுடைய என்னை எளிமையுற அடிமை 
கொண்ட ஆண்டவன்‌ ; (எனினும்‌ மான்‌) இருவடிக்கழ்‌ நின்னு 
வாசனை மலரால்‌ பக்இமலர்‌ தூவுனெ நிலன்‌ ; திருவருளைக்‌ கண்டு 
* அதிசயமே எனை பாண்டு!” என்‌ அ அலறுனெறிலன்‌ ; அற்‌ 
புகத்தால்‌ தலையன்புளனாய்‌ ஊனுயிர்‌ கரைய நின்‌ நிலன்‌ ; சந்நி 
கான தீதுக கேற்ப எவ்வகைப்‌ பணியும்‌ செய்யா க நான்‌, இப்பூமியில்‌ 


ஃ்‌ 


தரியாது சாவ? கடனென அருளியதை அன்பாற்‌ காண்க. (18) 


22. இனி, மோக விகாரம்‌ உறும்‌ மனதை நோக்கி, ஆன்ம 
நாதனைக்‌ கண்டு உருகாதே போனமையைக்‌ கூ அம்‌ (இ..ன ௨ 
வேனில்வேள்‌ மலர்க்கணைக்கும்‌ வெண்ணகைச்செவ்‌ 

[வாய்க்கரிய 
பானலார்‌ கண்ணியர்க்கும்‌ பதைத்துருகும்‌ பாழ்நெஞ்சே ! 
ஊனெலொம்‌ கின்றுருகப்‌ புகுந்காண்டா னின்‌ போய்‌ 
வானுளான்‌ காணாய்£கீ மாளாவாழ்‌ நன்றாயே ! 

(இன்‌). வீணாட்‌ கழிக்கும்‌ பாழான நெஞ்சே ! திருவடி. பாசை 
யின்‌ நி, மன்மத பஞ்ச பாண அதுக்கும்‌, அவற்றிற்குக்‌ காரணமான 
ஒள்ளிய தந்தமும்‌, சிவந்த வரயும்‌, பாலினும்‌ இனிய உருவுங்‌ 
கொண்ட மாயா கோக்கியரைக்‌ கண்டு உருகு,தலும்‌, அவருடன்‌ கூட 
வேண்டுமென்னும்‌ பதைப்பும்‌ உடையவனே ! கேட்பாயாக. உண்மை 
நின்மல காதன்‌, அன்று உன்‌ மலதேகத்தில்‌ எழுந்தருளி, பழைய 
வாசனை அற அத்தேகமும்‌ அக்கருவியும்‌ அன்பால்‌ உருகச்செய்து, 
உயிரை அடிமைகொண்ட சுவாமியை, இப்போதே விரைவாகப்‌ 
போய்த்‌ தரிசிப்பாயாக. எவ்விடம்‌ போவ . தனக்‌ கருதுவாயாகில்‌, 


22, யாவர்க்கும்‌ அரியரனே என்று மாற்றுக, அம்பரவா - ஞானா 
காசனே | அம்பலம்‌ - இல்லையம்பலம்‌, 


474 திருவாசக வியாக்யொனம்‌ 


அவன்‌ சருவ வியாபக ஞானாகாச சொரூபன்‌ ஆதலால்‌, எங்குமுள்ள 
அவன்‌ சன்னிதானம்‌ குறுகாது போவாயானால்‌ நீ சாவது ஈன்று) 
அல்லாது, மயக்க வாழ்வையுடைய உனக்கு யான்‌ என்‌ செய்வேன்‌ ? 


(௭.௧). (19) 


24. இணி, சிவனை நினையாது கெட்ட மனதை நோக்கித்‌ இரு 
வடியை த்‌ துஇப்பதே நியமம்‌ என்ற (இ. ன.)2-- 


வாழ்இன்றாப்‌ வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்‌ 
டாழ்நன்றாய்‌ ஆழாமற்‌ காப்பான யேத்தாதே 
சூழ்கன்றாய்‌ கேடுனக்குச்‌ சொல்கின்றேன்‌ பல்காலும்‌ 
வீழ்னெரறாய்‌ நீயவலக்‌ கடலாய வெள்ளத்தே. 

(இ-ள்‌). இருவடி. ஞானமான உண்மை கொண்ட நித்தியப்‌ 
பொருளை இழந்த மனதே! கொடிய வேதனையை இன்பமாகக்‌ 
கொண்டு அதிலே அமுந்தினாயே ! அத்துன்பம்‌ உன்னை அடராது 
இரட்சிக்கும்‌ நாதனைத்‌ கோத்திரம்‌ செய்யாதே போன, பாழான 
கேடுடையாய்‌ ! இடைவிடாத அவலமான கடலின்‌ வெள்ள த்து 
அகப்பட்ட உனக்கு என்‌ சொல்வேன்‌ !, (௭-௧). 


ப வ்கி 


28, வேனில்‌ வேள்‌ - வசர்தகால மன்மதன்‌, ஈகை - புன்சிரிப்பு ; 
பற்களும்‌ ஆம்‌, கரிய பானல்‌ ஆர்‌ கண்ணியர்‌ - சரிய குவளை மலர்‌ போன்ற 
கண்ணையுடையர்‌ ; பால்‌ ஈல்லார்‌ என்று பிரித்து உரையாசிரியர்‌ பொருள்‌ 
கொண்டுள்ளனர்‌, * இன்ன போய்‌ வானுளான்‌ ? என்றது திருப்பெருர்‌ 
அறையில்‌ அடிகளுக்கு உபதேசஞ்‌ செய்தருஸி ஈசன்‌ மறைர்ததைக்‌ 
குறித்தது என்பர்‌ ; எனினும்‌ இங்கு உரையாசிரியர்‌ காட்டிய விளக்கம்‌ 
உணர்ச்து இன்புறு தற்குரியத. 


24. வாழாத நெஞ்சம்‌ - நிலைத்த வாழ்வான பேரின்ப வாழ்வைப்‌ 
பெறாத நெஞ்சம்‌, வாழ்ன்றாய்‌ - அழியாமலிருக்கன்றாய்‌, உனக்குக்‌ 


கேடு சூழ்கின்றாய்‌ என்ச, சூழ்தல்‌ - எண்ணுதல்‌, அவலக்கடல்‌ - துன்‌ 
பகீகடல்‌, ட்‌ 


= 1] ட்‌ ஆ 
மூன்றாங்‌ கொத்து 
இனி, மூன்றாய்‌ கொத்து, அன்பைப்‌ புலப்படுத்தும்‌ சிவசக்தி 
விநியோகம்‌. 
இனி வரும்‌ திருவருட்பா பத்தும்‌ எண்சாம்‌ கழிநெடிலடி. 
ஆசிரிய விருத்தம்‌. 


26. அரிய தவஞ்செய்வோர்‌ நிற்ப, அவமுடையேனை ஆண்ட 
இருவருள்‌ விரியோகமாவன :— 


வெள்ளந்தாழ்‌ விரிசடையாய்‌ விடையாய்‌ விண்ணோர்‌ 
பெருமானே யெனக்கேட்டு வேட்ட. நெஞ்சாய்ப்‌ 
பள்ளந்தாழ்‌ உறுபுனலிற்‌ கீழ்மே லாகப்‌ 
பதைத்துருகு மவர்கிற்க என்னை யாண்டாய்க்‌ 
குள்ளந்தான்‌ நின்றுச்சி யளவும்‌ நெஞ்சாய்‌ 
உருகாதால்‌ உடம்பெல்லாம்‌ கண்ணா பண்ணா 
வெள்ளக்தான்‌ பாயாதால்‌ நெஞ்சங்‌ கல்லாம்‌ 


கண்ணிணையும்‌ மரமாந்தீ வினையி னேற்கே. 


(இ-ள்‌). உலகத்தை இரட்சிக்கும்‌ பொருட்டுச்‌ சமுவஞூரன 
௪த்தியாயெ கங்கையைச்‌ சர்வ வியாபகத்‌ இருச்சடையில்‌ துரித 
தோய்‌ ! சகல தேவர்களையும்‌ ௮டிமைப்பணி கொள்வோய்‌! புண்‌ 
ணிய சொரூப இடபதுகைப்‌ பிரத்தியங்கமாக உடையோய்‌ ! அமுத, 
குரு, வாக்குடன்‌ கேள்வியரான இருஷிகள்‌ திருவடி காணவேண்டு 
மென்ற அவாவினாலே காழ்ந்து ஜலத்திலாழ்ந்தித்‌ தலைகீழாக 
நின்று யோக சமாதி செய்தும்‌, அவர்கள்‌ காணாது பகைத்துருகி 
ஒரு சார்பு நிற்க, ஒன்றுக்கும்‌ பற்றாத எனனை அடிமையாகச செய்‌ 
தரய்‌. இவ்வகை ஆண்ட அன்பால்‌ என்‌ நெஞ்சம்‌ உச்சியளவும்‌ 
தானே நின்று உருகவில்லையே ! தேகமெல்லாம்‌ உரோமத்‌ துவார 
வழியாக ஆனந்த வெள்ளம்‌ பரவிக்‌ கண்ணீரோட்ட த்தால்‌ மாய 
வில்லையே ! ஆனதால்‌, இவினையுடைய அடியேன்‌ எஞ்சுகல்‌ கண 
மாம்‌ ; என அன்பால்‌ ஆராமையுற்று ௮ருளியதெனக்‌ காண்க. (21) 


இக்கொத்துக்குத்‌ திருவாசக இருவுள்ளக்‌ டெக்கை :-—சுட்டறுத்தல்‌ - 
தீன்‌ செயலறுத்தல்‌, 


25, விடை - இடபம்‌, வேட்ட நெஞ்சம்‌ - விரும்பின மனம்‌, பதைத்‌ 
திருகும்‌ அவர்‌ - இருஷிகள்‌, திவினையினேன்‌ - பாவி, 


476 திருவாசக வியாக்கயொனம்‌ 


96. இனி, அன்பு இன்மையைச்‌ கூறும்‌ (தின) 
வினையிலே டெர்தேனைப்‌ புகுந்து கின்று 


போதுகான்‌ வினைக்கேட னென்பாய்‌ போல 
இனையன்கா னென்றுன்னை அறிவித்‌ தென்னை 

ஆட்கொண்டெம்‌ பிரானானாய்க்‌ இரும்பின்‌ பாவை 
அனையகான்‌ பாடேனின்‌ ருடே னந்தோ 

அலறிடேன்‌ உலறிடன்‌ ஆவி சோரேன்‌ 
முனைவனே முறையோநான்‌ ஆன வாறு 

முடிவறியேன்‌ முதலந்தம்‌ ஆயி னானே. 


(இ-ள்‌). திருவடியில்‌ அநாதியே மலவீசமாய்ப்‌ பிரிப்பின்‌ றிக்‌ 
இடக்கும்‌ என்னுள்‌ எழுந்தருளி, கேவலம்‌ நீக்கி, சகல தசையில்‌ 
வரும்போது அடியனை வினை கீராவண்ணம்‌ கண்டு, * கேடுடைய 
பாவி? யென, தேவரீர்‌ இருவடியும்‌ அறிவித்து, என்னை உள்ள 
படியேயாம்படி. அடிமை செய்து, வெளியிலும்‌ எழுந்தருளி என்‌ மூல 
வினையையும்‌ எனனையும்‌......... ; இவ்வளவான பெருங்கருணையான 
அன்பால்‌ இன்புறாது, மந்த க தியான இரும்பின்‌ பரவையைப்போல்‌ 
சடமானேன்‌ ; துதியேன்‌ ; கூத்தாடேன்‌ ; ஐயையோ ! அலநறேன்‌ ; 
உளேன்‌ ; உயிர்‌ சோரேன்‌ ; யாவர்க்கும்‌ முன்னவனே ! ஓலம்‌! 
ஓலம்‌! என்னை உற்பவம்‌, முடிவு செய்கின்ற இருவுளமறியேன்‌ ; 
எனது உயிர்க்கு ஆதியந்தமான கா.தனே 1! எனவே இரட்சிப்பது 
கடன்‌ (௪-௧), (22) 


27. இனி, வம்பனான பேயனை அன்புறாவாக ஆண்ட ௮ திசயப்‌ 
புதுமை என்ற (இ. ன, :-- ்‌ 


26. இடர்தேனைப்‌ புகுர்து - இடச்‌ தவனாகய என்பால்‌ வலியவர்‌ ௮. 
“போது ; நான்‌ வினைக்கேடன்‌ ? என்ற சொற்கள்‌ சிவபிரானுடையவை 
சான்‌ இயன்‌ என உன்னை அறிவித்து - *நான்‌ இத்தன்மையன்‌ 7 
ஏன்று காட்டி உன்‌ உண்மையை நான்‌ உணரச்‌ செய்து, எம்பிரான்‌ 
ஆனாய்க்கு - எனக்கு சாயகனான உன்னிடம்‌, இரும்பின்‌ பாவை உணர்ச்சி 


யத்றது என்சு, உலறுதல்‌ - உரைதமொறல்‌, முனைவன்‌ - முன்னவன்‌ ; 
கடவுள்‌, ன்‌ We - 


மூன்றாங்‌ கொத்து 477 


ஆயதான்‌ மறையவனு நீயே யாதல்‌ 

அறிச்தியான்‌ யாவரினும்‌ கடைய னாய 
கரயினே தலையும்‌ நோக்கிக்‌ கண்டும்‌ 

நாதனே நானுனக்கோ ரன்ப னென்பேன்‌ . 
ஆயினே தைல] லாண்டு கொண்டாய்‌ 

அடியார்தா மில்லையே யன்றி மற்றோர்‌ 
பேயனே ஸிதுதான்கின்‌ பெருமை யன்றே 

எம்பெருமான்‌ என்சொல்லிப்‌ பேசு கேனே. 

(இ-ள்‌) தேவரீர்‌ அருளிய சிவஞானபோத உபதேச பாவ 
பரஞானப்‌ பொரு அதுபவத்துடன்‌ ஆராயுமிடத்து, தேவரீரே 
திருவாய்மலர்ந்தருளிய வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருளான 
வேதாந்த வத்துவான பரமகுரு ; அடியேன்‌ யரவரினும்‌ இழிவான 
வருண நாயானவன்‌ ; என நன்றாய்‌ ஆராய்ந்து, * யானெங்கே? முத்தி 
நலமான தேவரீர்‌ எங்கே 2” எனத்‌ இருவடி. கண்டு அன்பு செய்யக்‌ 
கூடாதென நின்றேன்‌. அவை தஇிருவுளத்தாற்‌ கண்டு, நாம்‌ 
ஆண்டாலொழிய வேறே பரம்‌ காணோம்‌? என _அடிமைப்பணி 
கொண்டாய்‌ ; அப்படி அடிமை கொள்ள அன்புள்ள அடியார்கள்‌ 
வேறில்லையோ, அடியேன்‌ .ஒழய?” ஆகிலும்‌, மலபோதப்‌ பேயனான 
என்ன்‌ அடிமை கொண்டது பெருங்கருணை வழக்கேயன்‌ றி, வேறா 
அரங்‌ காணேன்‌. இப்பெருமைக்கு எவ்வகைக்‌ கண்டு தோத்திரம்‌ 
செய்வேன்‌ ? எனவே, கருணைக்கும்‌ கைம்மாறில்லை (எ. க). (28) 


26. இனி, ரடிபாரையாண்ட திருவுள்ளம்‌ சிறியெனையும்‌ 
ஆண்டது என்ற :-- 
பேசிற்றா மீசனே யெந்தா யெந்தை 
பெருமானே. யென்றென்றே பேசிப்‌ பேசிப்‌ 
பூசிற்றான்‌ திருகீறே நிறையப்‌ பூசிப்‌ 
போற்றியெம்‌ பெருமானே யென்‌ று பின்றா 
நேசத்தாற்‌ பிறப்பிறப்பைக்‌ கடந்தார்‌ தம்மை 
ஆண்டானே அவாவெள்ளக்‌ கள்வ னேனை 
மாசற்ற மணிக்குன்றே யெந்தா யந்தோ 
என்னைநீ யாட்கொண்ட வண்ணம்‌ தானே, 


27, ஆய - ஆராயப்படுகன்ற, ரோக்‌ அகன்று கிற்பதைக்‌ கண்டும்‌, 
என்ற விரிக்க. அன்பன்‌ என்று பாவிக்கும்‌ பண்பொன்றிற்கே ஆட்கொள்‌ 
ளப்பெற்ற அருமையை வியக்கின்றார்‌, பேயனேன்‌ அன்றி மற்றோர்‌ 
அடியார்தாம்‌ இல்லையோ ? என்று வினாவியபடி, 


476. திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடி ஞானத்தாற்‌ பெற்ற இருநாமப்‌ 
பொருளைத்‌ இருத்தொண்டால்‌, ££ என்‌ ஆன்ம ரட்சகரே ! எனது 
அப்பனே ! என்‌ தாயே ! பெருமையனே !”” என்று நாத்தழும்பேறத்‌ 
தோத்திரம்‌ செய்து, முழுகீறணிந்து, பஞ்சப்பிரம ஷடங்க வாழ்வுடன்‌ 
குஞ்சிதபாத சேவை நேசமுடைய அடியார்களின்‌ பிறவிப்‌ பிணி 
தீர அடிமை கொள்ளும்‌ சுவாமி! அடியேன்‌ உண்மை வினவில்‌, 
அவாவில்லானைப்‌ போல உலகத்தார்‌ காண நடித்து, மூவேடணை 
யும்‌ உள்ளே வைக்கும்‌ கள்வன்‌ ; என்னை யாண்ட குற்றமற்ற இரசக்‌ 
தின ௮ருண்‌ மலையான தால்‌, எந்தாய்‌ ! ஐயையோ ! இவ்வற்பு தமான 
அழகுக்கு என்‌ செய்வேன்‌ ! (௭-௧). (24) 


29. இனி, பிறவா வண்ணம்‌ செய்கமையைக்‌ கூறும்‌ 
(தின ௯ . 
வண்ணம்தான்‌ சேயதன்‌ அு'வெளிதே யன்ற 

நேகனேகன்‌ யணுவணுவி லிறக்தா யென்‌ றங்‌ 
கெண்ணந்தான்‌ தடுமாறி யிமையோர்‌ கூட்டம்‌ 

எய்துமா றறியாத வெந்தா யுன்‌ றன்‌ 
வண்ணந்தா னதுகாட்டி வடிவு காட்டி 

மலர்க்கழல்க ளவைகாட்டி வழியற்‌ றேனைத்‌ 
திண்ணகந்தான்‌ பிறவாமற்‌ காத்தாட்‌ கொண்டாய்‌ 

எம்பெருமான்‌ என்சொல்லிச்‌ சிம்திக்‌ கேனே. 

(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடியை, £ இப்படியன்‌, இவ்வுறாவன்‌, 
இவ்வண்ணத்தன்‌, இவ்வெளியன்‌, இவ்வரியன்‌ £ என ௮.றிவொண்‌் 
ணாத பொருளை, செத்துப்‌ பிறக்கும்‌ தேவர்கள்‌, தங்களைப்‌ போலவே 


உள்ளும்‌ புறமுமாய்‌ 


1. தாம்‌ பேசில்‌ என மாற்றுக, என்தரய்‌ என்று சொண்டு என்‌ 
தாயே? என்று பொருள்‌ கூறினர்‌ போலும்‌, ஈசன்‌ - எசுவரன்‌ ; சகல. - 
ஐசுவரியங்களையும்‌ உடையவன்‌, பின்றா சேசம்‌ - பிறழா சேசம்‌, 
அம்தோ, கழிவிரக்சச்‌ சொல்‌,, ள்‌ 


மூன்றாங்‌ கொத்து 479 
நின்ற நாதனை எவ்வகைச்‌ சிந்திப்பேன்‌ எனவே, அவனருளால்‌ 
அவன்‌ தாள்‌ வணங்குவதே பொருளென அருளியகைக்‌ காண்க. (25) 


90. இனி, இவ்வித அருக்ரெகம்‌ செய்த நாதனுக்குக்‌ கைம்‌ 
மாறு செய்த (இ. ன.) 


சிற்தனைகின்‌ றனக்காக்டி நாமி னேன்‌ றன்‌ 
கண்ணிணைகின்‌ நிருப்பாதப்‌ போதுச்‌ காக்டு 
வக்தனையு மம்மலர்க்கே யாக்டு வாக்குன்‌ 
மணிவார்த்தைக்‌ காக்கியைம்‌ புலன்க ளார 
வந்தெனையாட்‌ கொண்டுள்ளே புகுந்த விச்சை 
மாலமுதப்‌ பெருங்கடலே மலையே யுன்னைத்‌ 
தந்தனேசெம்‌ தாமரைக்கா டனைய மேனித்‌ 
தனிச்சுடரே யிரண்டுமிலித்‌ தனிய னேற்கே. 


(இ-ள்‌). கைம்மாறு செய்த உதவிகளாவன :--சிந்தனைநின்‌ 
அனக்கு ஆக்கி (௪ - த) சிந்திக்கத்‌ தக்க காக, அந்,தக்கரணக்‌ கருவி 
யைக்‌ கெடுத்துப்‌ பிறவற்றைச்‌ இந்இயாமல்‌ தேவரையே சிந்திக்கச்‌ 
செய்தது (௪. அ); நாயினேன்‌ கன்‌ கண்ணிணைகின்‌ இருப்பாக 
போ துக்கு ஆக்கி (எ. த)மாயினுய்‌ கடையாய எனக்குக்‌ 
கண்கள்‌ இரண்டுங்‌ கொடுத்தது, பார்க்குமிடம்‌ எல்லாம்‌ 0 கவரி 
ருடைய சீர்பாதகமலங்களையே பார்க்க (எ- அ); வந்தனையும்‌ அம்‌ 
மலர்க்கே ஆக்கி (௪ - த)_—,திரிவித கரணங்களாற்‌ செய்யும்‌ வணக்கங்‌ 
கள்‌ எல்லாம்‌ சீர்பாத கமலங்களுக்கே அமைத்தும்‌ (௭-௮); வாக்கு 
உன்‌ மணி வார்த்தைக்கு ஆக்கி (எ. த)_வாக்கனாற்‌ சொல்‌ லும்‌ 
அதிமெல்லாம்‌ இருவடிப்புகழும்‌ தோ த்‌, திரமுமாக அமைத்து (௪ - று); 
அதுவுமன்‌ றி, ஐம்புலன்களார வற்தெனை யாட்கொண்டு (எ - து) 
செவிகளாற்‌ கேட்கும்‌ ௪த்தமெல்லாம்‌ 0 அவரிருடைய புகழ்களாஇய 
கோத்‌ திரங்களையே கேட்கவும்‌, தேக தீதுக்குச்‌ சுகமாகிய பரிசங்க 
ளெல்லாம்‌ சிவபூசை பணிவிடைச்‌ சுகங்களாகவும்‌, கண்ணாலே 
காணும்‌ ரூபங்களெல்லாம்‌ சிவாகம்க்‌ காட்சியாகவும்‌, நாவுக்குக்‌ ௬௧ 


29. வண்ணம்‌ - நிறம்‌, சேயது - சிவர்தது. வெளிது - வெண்மை 
யானது, : அரேகன்‌ - நீலர்‌, அணு - அணுவாவாய்‌ $ அணுவில்‌ இறக்‌ 
தாய்‌ - அணுவினையும்‌ கடர்த துட்பமானாய்‌, இமையோர்‌ கூட்டம்‌ தடு 
மா௮தத்கும்‌ காரணமாக உரை சாட்டிய அருமையை ஒர்ச, > 


திக 


% 


480 இருவாசக வியாக்கியானம்‌ 


மாகிய ரசப தார்‌. த. தங்களெல்லாம்‌ குருலிங்க சங்கம்‌ ததுக்கே ஆகவும்‌, 
ஆக்கிராண ததுக்குச்‌ சகமாயெ கந்தப தார்த்கங்களெல்லாம்‌ சிவார்ச்‌ 
சனைக்கே ஆகவும்‌ தேவருக்கே கொண்டருளி, வெளியிலேயும்‌ தோன்‌ 
றத்‌ தக்ககாகத்‌ இருமேனி கொண்டெழுந்தருளி அடிமை கொண் 
டது; அதன றியும்‌, (எ - ற) ; உள்ளே புகுந்த விச்சை (எ. த) 
உயிருக்குள்ளே புகுந்திருந்து இப்படி. யெல்லாம்‌ பிரேரிக்கின்ற, 
ஒருவர்க்குந்‌ தெரியாத, 8ீ எல்லாம்‌ வல்லதாகிய சித்து வித்தையை 
புடைத்காயும்‌ (எ- அ) ; மால்‌அமுதப்‌ பெருங்கடலே (௪. ஆ) 
தேவரீர்‌ கொடுத்த பேரானந்த இன்பசுகப்‌ புசிப்பைப்‌ புடிக்கப்‌ 
புசிக்கத்‌ தொலையாமலும்‌ தெவிட்டாமலும்‌ அளவுபடாமலும்‌ இருக்‌ 
கும்‌ பெரிய அமிர்‌தக்கடலே (எ-று); “மலையே (எ. த) எந்த . 
எந்தப்‌ பொருளும்‌ அறிந்தும்‌ - அறியாதும்‌ அறியப்போவ தும்‌ 
உடைத்தரயும்‌, பெருமைக்கெல்லாம்‌ பெருமையுடை த்தாயும்‌ இருப்ப 
கான மலையே எனத்‌ துதித்தது (எ-று); உன்னைத்‌ தந்தனை 
(எ - த)--இவ்வகைக்‌ கருவிகளையுங்‌ கொடுத்து உள்ளேயும்‌ நின்று 
பிரேரித்து என்னிட த.இினின்று, தேவரே செய்தலால்‌, அத்தேவரை 
எனக்கே கொடுத்தது (௪ - ற]. ்‌ 


என்று கழுணையைத்‌ துதித்‌தவுடன்‌, அதற்குச்‌ சுவாமி இரு 
வுளம்‌ பற்றின தாவது. நீ இப்படியெல்லாம்‌ தோத்திரம்‌ பண்ணி 
னது உத்தி தந்திரக்‌ கதையாயிருக்கிற து ; இவ்வகை துதித்த உன்‌ 
னுடைய சொரூபமும்‌ கர்‌.த்‌ காவாயெ நம்முடைய சொரூபமும்‌ துதித்த 
கீற்குக காரணமும்‌, என்ன குறைவால்‌ என்ன வேண்டித்‌ துதித்கது 
எனதும, அ௮துபவத்துடன்‌ காமனுக்கரகம்‌ பண்ணினபடி. உன்கருத்‌ 
திற்‌ பதிந்தது இனனகென்‌ றும்‌ சொல்லுவாயாக”” என்று திருவுளம்‌ 
பற்றினதைக்‌ கண்ட விளக்கமான அருபூதி விண்ணப்பம்‌ செய்த 
தென்ன வென்றாுற்‌--செந்தகாமரைக்‌ காடனைய மேனித்‌ தனிச்‌: 
சுடரே (எ - த)_வேதாந்தத்‌ தெளிவான சைவ இ த்தாந்த அநாதி 
சற்காரிய சொரூப ௮ நுபூ தியான திருத்சொண்டின்‌ இயல்பெல்லாம்‌ 
இவ்வாக்கியத் துள்‌ அடங்கி யிருக்கும்‌ ; அவையாவன 


கனிச்சுடர்‌, ஒப்பற்ற சூரியன்‌ ; செந்‌ ,தாம்ரைக்‌ காடனைய மேனி 
யாவன-செர்‌,தாம்ரை மலர்ச்‌ கூட்டங்கள்‌ போலும்‌ அந்தச்‌ சூரிய 
னுடைய பிரகாசமென்னவே, ௮ச்சூரியப்‌ பிரகாச சகாற்‌ சூரியனைக்‌ 
கண்ட அ கண்ணென்னவே ; முன்காணாம்ல்‌ மறைத்ததுவே, இருள்‌; 
இவற்றில்‌ ஆறு பொருள்களும்‌ ' அடங்கிய வகை; கதிரவனைப்‌ 
போலப்‌ பதியாகிய வம்‌ ;. கதிரவன்‌ பிரகாசம்‌ போல அசீசவெனைப்‌ 


மூன்றாங்‌ கொத்து ்‌ 481 

பிரியாத அருட்சத்தி); அந்த விருள்போல ஆணவம்‌ ; அந்தக்கண்‌ ' 
, சூரியனைக்‌ கண்டும்‌, வேறே கண்ட ப தார்ததங்கள்‌ மாயரமலம்‌ ; 

வேறே காணத்தக்கதாகப்‌ பண்ணினது கன்ம்மலம்‌ ; ஆகவே 
- சிவழுமருளும்‌ பதியென்னும்‌ பொருளாயிற்று ; ஆன்மாவென்னவே 
பசுப்பொருளாயிற்று. மலமாயா கன்மமென்னவே பாசப்பொருளா 
யிற்று. ஆகவே ' முப்பொருளில்‌ ஆறு பொருளும்‌ அடங்கின. 
இவ்வாறு பொருளால்‌ முடிந்த காரியமாவன: _ப இயாகிய இவன்‌, 
அருளாகிய சத்தியுடன்‌ கூடிப்‌ பசுவாகிய ஆன்மாவை எடுத்து 
மலமாயா கன்மங்களை நீக்கித்‌ தானாகக்‌ கொள்ளும்‌. 


இவ்வாறும்‌ அறா இ நித்திய வியாபகமாகையால்‌ எப்படிக்‌ கூட்டி 
முடியுமென்னில்‌, கதிரவன்‌ காட்டிக்‌ கொண்டே யிருக்கும்‌; கண்‌ 
அப்பிரகாசத்தால்‌ கண்டு கொண்டே யிருக்கும்‌ ; ஆணவம்‌ காணும்‌ 
தன்மையைக்‌ கொடுத்துக்‌ கொண்டே யிருக்கும்‌; மாயை அது 
கொடுத்தலை விளக்கிக்‌ கொண்டே யிருக்கும்‌ ; கன்மம்‌ அந்த விளக்‌ 
கம்‌ விளை த்தலைப்‌ பண்ணிக்‌ கொண்டே யிருக்கும்‌ ; என்ற அனுபவப்‌ 
படிக்கு விண்ணப்பஞ்‌ செய்யுமிடத்தில்‌, அவைக்குச்சுவாமி திருவுளம்‌ 
பற்றினது ; “இப்படி யெல்லாம்‌ ௮.நுபூ இ பெற்திறாந்‌து நிட்டைகூடி 
இருப்பதால்‌ உனக்கொரு சதந்தரமும்‌, எல்லாமறியுந்‌ குன்மையும்‌ 
உண்டாகையால்‌ நீயுமொரு கர்த்தாவாகஇற்றே * யெனத்‌ திருவுளம்‌ 
பற்றின விட தீதில்‌ மாணிக்கவாசக சுவாமியார்‌ விண்ணப்பஞ்‌ 
செய்தது. 

* இரண்டுமிலித்‌ தனிய னேற்கே £ யென்ற து-அடியேனுக்குச்‌ 
சுதந்தரமேது ? கர்‌.த்தவியமேது ? இரண்டுங்‌ கெட்டவனானேன்‌ ; என 
விரண்டுங்‌ கெடுதலால்‌ தனியனாவடதெனன ! சூரியன்‌ காட்டுறெத 
இற்கு முன்‌ இருளால்‌ மறைந்திருந்தபோது அவ்விறாளின்‌ செய்தி 
யெல்லாம்‌ எனக்கென்றொரு தன்மை மில்லையே, சூரியப்‌ பிரகாச த்‌ 
கால்‌ ஒளியா நின்ற போதும்‌ கண்பேரன்ற வெனக்கு அவ்வொளி 
யாகிய இருவருட்‌ பிரகாசமின்‌ றி எனச்கென்றொரு வேறொரு தன்மை 
யில்லையே ; ஆகையால்‌ கர்த்தவியமுமில்லையே ; ஆனது கொண்டு 

. தினியனாகிய வெனக்குப்‌ பெருங்கருணையால்‌ இவ்வளவு கிருபை 
"செய்தது அநுக்கரகம்‌ பண்ணின சுவாமிக்கு நரனென்‌ கைம்மாறு 
பண்ணப்‌ போகிறேன்‌ ! நாதனே ! உன்‌ இருவடியிலடங்கி யடிமை 
யாவதே கைம்மாறு தவி யெனக்‌ காண்க. 


இவைக்குச்‌ சுருதி வேதத்தில்‌, : நீயறியாச்‌ செய்லுண்டோ * 
என்றும்‌, ஆகம்த்தில்‌ (6 அவனுடைய வறிவெல்லா நமையறியு 


482 திருவாசக வியாக்யொனம்‌ 


மறிவு ” (பெரியபு ! கண்ணப்ப : 157) என்றும்‌, புராணத்தில்‌ : ஒரு 
ணராவர்‌ ' என்றும்‌, சாத்திரத்தில்‌ * உடந்தை” யென்றும்‌, * தாமே 
தருபவர்‌ * என்றும்‌, * அவனிவனாவ குவனருளே ” என்‌ அம்‌ வருவன 
்‌ வற்றாற்‌ காண்க. 
இப்பா விநியோகப்படி. இத்‌்திருவாசக தீ திருவருட்பா மகா 
வாக்கிய முழுதும்‌ ௮வ்வருபூ இ யிருப்ப கால்‌ அவை எழுதி இடியா 
தென்றுஒரு பாவுக்குக்‌ காட்டினது) எவ்வகை யென்னில்‌ சர்க்கரைக்‌ 
்‌ கட்டியில்‌ ஒரு புறத்திற்‌ பிட்டு வாயிலிட்டால்‌ கட்டிமுழுதும்‌ அவ்‌ 
வின்பமே யெனக்‌ கொள்வது போலவே கொள கு தக்கது. (26) 


21. இனிப்‌ பிறவிப்பிணிக்குத்‌ இருகாமம்‌ புணையானதென்ற 


(இ-ன) 


தீனியனேன்‌ பெரும்பிறவிப்‌ பெளவத்‌ தெவ்வத்‌ 

தீடக்திரையா லெற்றுண்டு ப ற்றொன்‌ றின்‌ நிக்‌ 
'கனியினேர்‌ துவர்வாயா ரென்னுங்‌ காலாற்‌ 

அலக்குண்டு காமவான்‌ சறவின்‌ வாய்ப்பட்‌ 
டினியென்னே யுய்யுமா றென்றென்‌ றெண்ணி 

அஞ்செழுத்தின்‌ புணேபிடிக்துக்‌ டெச்ன்‌ றேனை 
*முனைவனே முதலந்த மில்லா மல்லற்‌ 

கரைகாட்டி யாட்கொண்டாய்‌ மூர்க்க னேற்கே. 

(இ-ள்‌). தேவரீர்‌ திருவருட்‌ சகாயமின்‌ றி யாதொரு பற்றுக்‌ 
. கோடில்லாது ஆணவமல வேகனையினலே அளவில்லாத பிறவிச்‌ 

சாகரத்தில்‌ சுதந்தர ஈனனான அடியேன்‌ வீழ்ந்திகழ்ச்சியாயை துன்‌ 

பத திரையால்‌ அலைந்து உருண்டு ஓடுகையில்‌, யாதொரு ஆதரவு 
மில்லாமல்‌, கொவ்வைச்‌ கனியும்‌ பவளமும்‌ போன்ற வாயை யுடைத்‌ 
தான பெண்களாகிய காற்‌ மினால்‌ அச்சமுத்‌இர தீதில்‌ ஓரிடமும்‌ தரி 
யாது அலையும்போது, இச்சையாடுய பல முயற்சியான சுறாமீன்‌ 
வாயிலகப்பட்டு, இனி ஒரு காலத்தினும்‌ அருட்கரை கிட்டாது ;. 
எவ்வகை பிழைப்பதென அலையுங்காலம்‌, நக அதின்‌ துணை வழி 

80, இச்தனை - நினைவு. கண்‌ இணை - இரு கண்கள்‌, பாதப்‌ 


போது - இருவடிகளாடுய தாமரைமலர்கள்‌. வந்தனை - வணக்கம்‌, அம்‌ 
மலர்‌ - திருவடிகள்‌, விச்சை - வித்தை, 


91. (4-ம்‌) 1, சனியை சேர்‌, 9, முனிவனே, 


* 2 


ழன்ராங்‌ கொத 483 

முன்று க்‌ 
கீழி மேர்பட்டது போல, பரமகுரு வெழுந்கருளி உபதேசித்த 
திருமாமத்‌ தெப்பத்தை மிதப்பாகப்‌ பிடித்துக்‌ படக்கும்‌ என்னை, 
“ முன்னவனே ! ஆதியந்தமில்லாதோய்‌ ! இருவருளான இருவடி 
ஞானக்‌ கரைகாட்டி யடிமைப்‌ பணி கொண்டாய்‌ ; மூர்க்கனுக்கு ” 
எனவே, நல்லோர்‌ பெறுவது புல்லோரும்‌ பெ ற்றதென அருளிய 
தைக்‌ காண்க. (27) 


82. இனி, நாய்க்குத்‌ தவிசிட்டது போல, திருவடி ஞாவங்‌ 
காட்டியதென்ற (இ ன.) :_ 


கேட்டாரு மறியாதான்‌ கேடொன்‌ றில்லான்‌ 
களையிலான்‌' கேளாதே யெல்லாங்‌ கேட்டான்‌ 
நாட்டார்கள்‌ விழித்திருப்ப்‌ ஞாலத்‌ துள்ளே 
நாயினுக்குத்‌ தவி௫ிட்டு நாயி னேற்கே 
காட்டா தனவெல்லாம்‌ காட்டிப்‌ பின்னுங்‌ 
கேளா தனவெல்லாங்‌ கேட்பித்‌ தென்னை 
மீட்டேயும்‌ பிறவாமற்‌ காத்தாட்‌ கொண்டான்‌ 
எம்பெருமான்‌ செய்திட்ட விச்சை தானே. 


(இ-ள்‌). எவராலும்‌ வாசகக்‌ கேள்வியில்‌ அகப்படான்‌ ; நாச 
மில்லான்‌ ; மாயாசுற்றமில்லான்‌ ; ஓ.காதுணாந்தான்‌ ; இவ்வகை 
யான நாதன்‌ சிவஞானமுடையோர்‌, இசென்னவென விழித்தபடி 
யிருப்ப, இப்பூமியிலே நாயடியேனை மேலோரிருப்ப கான இரத்தின 
சிம்மாசன ததிலேற்றி, நாயிற்கடையான வடியே ற்கு உண்மையாக 
இவ்வரையிற்‌ காணா, இருவருளைக்‌ காட்டிப்‌ பின்னுங்‌ கேளாக சிவ 
ஞானம்‌ உபகெசித்து, இனிப்‌ பிறவாவண்ணம்‌ அருள்செய்த வென்‌ 
சுவாமி, தேவரீர்‌! செய்த எல்லாம்வல்ல இ தக என்னெனக்‌ காண்‌ 
பேன்‌ ! அந்தோ ! பேகைமையினிட,த்து என்ன குணங்கண்டு 


என்‌ பிணி தீர்த்து என்‌ பெற்றாய்‌? ஆசை, குரோ.தமிலாய்‌ ! 
81. பெளவம்‌ - கடல்‌, எவ்வம்‌ இரை - துன்பமாயெ அலை, 


தடம்‌ - பெருமை, துவர்‌ வாய்‌ - வெந்த வாய்‌, கால்‌ - காற்று. வான்‌. 
பெரிய, சாம சுறவு - காமமாகிய சுருமீன்‌, உய்யும்‌ ஆன்‌ - பிழைக்கும்‌ 
வழி, புணை - தெப்பம்‌, முனைவன்‌ - கடவுள்‌, மல்லல்‌. கரை - வளம்‌ 
பொரும்‌ இய முக்திக்கரை, 


494 திருவாசக வியாக்யொனம்‌ 
குற்றமே குணமாகக்‌ கொள்வது நின்குணமோ ? ஐயாஎன ச கீ 
தான லீலையிற்‌ காண்க. (28) 


88. இனி, உள்ளன்பே கோயிலாகக்‌ கொண்டகென்ற 


(தின்‌ 


விச்சைதா னிதுவொப்ப ! துண்டோ கேட்கின்‌ 
மிகுகாத லடியார் தம்‌ மடிய னாக்கி 

அச்சந்தீர்த்‌ தாட்கொண்டா யமுத மூறி 
£அக௩கவே புகுந்தாண்டா யன்புகூர 

அச்சனண்‌ பெண்ணலியா “காய மாகி 
ஆரழலா யந்தமா யப்பா னின்‌ ற 

செச்சைமா மலர்புரையு மேனி யெங்கள்‌ 
சிவபெருமா னெம்பெருமான்‌ தேவர்‌ கோவே. 


(இ-ள்‌) அடியார்களே ! நீங்கள்‌ கேட்குங்‌ காலையில்‌ சுவாமி 
செய்த வித்தையான விஃ£யாடற்கொப்புளதோ ? எப்படி. யென்னில்‌, 
அடியேனை மிகுந்‌தவாசை திருவடியில்‌ வை த்‌,தடிமை செய்யும்‌ உண்மை 
அடியார்கட்கு என்னை . அடிமையாக்கி, அடியாருடன்சேர்வனோ 
வெனக்‌ கொண்ட பயத்தைத்‌ தீர்த்தானாக்யெதன்‌ நியும்‌, என்னுள்‌: 
புகுந்து இன்ப அமிர்தம்‌ நினைக்குமுன்‌ ஊறச்‌ செய்து, அருளிலாத 
என்‌ நெஞ்சே என்னைச்‌ சடும்படி. ஈகைப்ப, உள்ளமே கோவிலாகக்‌ 
கொண்டாய்‌, அன்பு மிகுந்து நிற்ப; இதன்‌ நியும்‌ எனது அப்பன்‌, 
அவன்‌ அவள்‌ அதுவாயும்‌, ஆகாயமாயும்‌, :அ௮க்கினியாயும்‌, முடி. 
வாயும்‌, அவைக்கப்பாலாயும்‌, வெட்மெலர்போலச சிவந்தமேனியன்‌, 
எங்கட்குப்‌ பரமசிவன்‌, பெருமையிற்‌ சிறந்கோன்‌, மகாதேவன்‌ 
அவனது இருவருள்‌ இவ்விளைவு ; என அருளியகைக்‌ காண்க. (29) 


ம. 


32. ஆரும்‌ கேட்டு அறியாதான்‌ என மாற்றுக, இளை - உறவு, 
ஞாலம்‌ - பூமி, : தவிசு - ஆசனம்‌. விச்சை - வித்தை, . 


95, (பி-ம்‌.) 1. தன்றே,. 9, னமுத, 8. அகரெகவே, 
4, காச, அகம்‌ ஈகவே . என்னை மனம்‌ பரிகிக்க. பிறர்‌, அகம்‌ செகவே 
என்று சொண்டு நெஞ்சு உருகவும்‌ என்று பொருள்‌ உரைப்பர்‌, அச்சன்‌ - 
தகப்பன்‌, ஆர்‌ அழல்‌ - நிறைந்த நெருப்பு, செச்சை - கெட்டு, 


மூன்றாங்‌ கொத்து 485 


84. இனித்‌ தருவடிஞான முடையரை யாவர்க்கு. மேலாக்கும்‌ 
என்ற(இ ன): 


தேவர்கோ வறியாத தேவ தேவன்‌ 
செழும்பொழில்கள்‌ பயற்துகாத்‌ தழிக்கு மற்றை 
மூவர்கோ னாய்கின்‌ ற முதல்வன்‌ மூர்த்தி 
மூதாதை மாதாளும்‌ பாகத்‌ தெந்தை 
யாவர்கோ னென்னையும்வம்‌ தாண்டு கொண்டான்‌ 
யாமார்க்குங்‌ குடியல்லோ மியாது மஞ்சோ 
மேவினோ மவனடியா ரடியா ரோடு 
மேன்மேலுங்‌ குடைர்தாடி யாட வோமே. 


(இ-ள்‌) சம்புபட்சமான இருவுருவை த்‌ தேவேந்திரன்‌ முதலியோர்‌ 
அறியாத மகாதேவனாயிருப்பினும்‌, அணுபட்சமான திருவுருவில்‌ 
உலகங்களைச்‌ சிருட்டி இத சங்காரஞ்‌ செய்வதற்‌ பொருட்டுச்‌ சங்காரப்‌ 
பொருளாயும்‌, மற்றிருவர்க்கும்‌ பிரேரகனாயும்‌, ஆதி முதல்வனாயும்‌ 
எக்கர்த்‌ தாக்களுக்கும்‌ முன்னோனான பாட்டன்‌ தகப்பனாயும்‌, வாம 
பாகம்‌ அம்மையை ஆளச்‌ செய்தோனாயும்‌, எல்லோர்க்கும்‌ கா கனாயும்‌ 
இராகின்ற சுவாமி என்னைப்‌ பொருளாக அடிமை கொண்டான்‌ 7 
ஆனதால்‌, ஒறுவருக்குங்‌ ீழ்க்குடியல்லன்‌ ; அஞ்ச வருவ துமில்லை ; 
அஞ்சப்படுவ மில்லை ; அவனது சீரடியார்‌ பாகுஞ்‌ சோந்குவர்கள்‌ 
இருவுளப்பணி செய்து தட்டமிட்டுக கூத்தாடி இன்புற்றிருப்ப 
குல்லாது வேறு பேறில்லை ; என அ௮ருவியமைக்‌ காண்க. (50) 


84, தேவர்கேர - இச்திரன்‌, பொழில்கள்‌ - உலகங்கள்‌, பயந்து - 


தோற்றுவித்து ; மூர்த்தி, வடிவுடையவன்‌ என்றும்‌ அட்டமூர்த்தம்‌ என்‌. 


றும்‌ சொள்ளலாம்‌, 


நான்காம்‌ கொத்து 


இனி நான்காவது கொத்து மறக்கும்‌ மறதியைத்‌ தரிசிப்பிக்கும்‌ 
சிவசத்தியின்‌ அநுபூதி. 


இப்பாப்‌ பத்தும்‌ அறுசீர்க்கழிறெடிலடி ஆசிரிய விருத்தம்‌. 


98. இருவடியை மறந்தகரலத்திரங்கதி மறவாவண்ணம்‌ நெஞ்‌ 
சுக்குக்‌ கூறிய (இ. ன.) :-- 


ஆடு கின்‌ நிலை கூத்துடை யான்கழற்‌ 
கன்பிலை யென்புருகதிப்‌ 

பாடு கன்‌ றிலை பதைப்பதுஞ்‌ செய்லெ 
பணிதிலை பாதமலர்‌ 

சூடு கன்‌ நிலை சூட்டுகன்‌ றதுமிலை 
துணேயிலி பிணகெஞ்சே 

தேடு கின்‌ நிலை தெருவுதோ றலநிலை 

- செய்வதொன்‌ நறியேனே. 


(இ-ள்‌). அ௩ாதியே என்னை விட்டுப்‌ பிரியாத திருவடி விட்‌ 
டுப்‌ பிரிந்து, திரும்ப அவனருளாற்‌ கண்டவுடன்‌ இறந்தகால மற 
தியை நினையாது உயிர்த்‌ துணேயற்ற சவமான மனக ! கூத்காட்டஞ்‌ 
செய்யவில்லை ; நடராச குஞ்டுதபாகத்‌ கொடர்ச்சியில்லை ; ஊனுமிர்‌ 
கரையத்‌ துதிப்ப இல்லை ; எப்போது காண்போமெனப்‌ பகைபை குப்‌ 
பதில்லை ; வணங்கவில்லை ; இருவடியைச்‌ சுமக்கவில்‌லை $ அத்திரு 
வடிக்குப்‌ பாமாலை பூமாலை அணியவில்லை ; முன்கண்ட திருவுரு 
எங்கேயென ஓடித்‌ தேடவில்லை ; காணாவிடில்‌ தெருக்கள்‌ 
கோறுங்‌ * கண்டவருண்டோ ? ? என அலறவில்லை ; இப்பணி 
யொன்றுஞ்‌ செய்வகுற்கறிவில்லாய்‌ ; எனவே, எவ்வகை திருவடிக்‌ 
குரித்தாவது ?-_ (எ. க). 


(91) 
சான்காம்‌ கொத்தின்‌ திருவாசக உள்ளக்டைக்கை :-ஆத்துமசுத்நி 
அநுபவத்தழுந்தல்‌, 5 
95, 


பாதமலர்‌ சூ$ஏன்றிலை என்பதற்குத்‌ இிருவடியாயெ மலசைத்‌ 
தலையிலே வைப்பதில்லை என்றும்‌, பாதம்‌ மலர்‌ குட்டுடி 
திருவடியில்‌ மலர்களால்‌ அர்ச்‌ப்பதில்லை என்‌ 
துணையிலி - ஒப்பிவி என்றும்‌ 


ன்றிலை என்பதற்கு 
அம்‌ பொருள்‌ காண்க. 
இசழ்க்‌சிப்‌ பொருளிலும்‌ பொருள்‌ காண்பர்‌, 


கான்கரம்‌ கொத்து 487 


96. இனி, எக்காலமும்‌ பிரியா திருந்த மனதைப்‌ பார்த்துத்‌ 
.£ இருவருளைக்‌ காட்டாது கெடுமாறு செய்தாய்‌ என்ற (தி. ன.) :- 


அறிவி லாத வெனைப்புகுக்‌ 

தாண்டுகொண்‌ டறிவதை யருளி'மெய்ம்‌ 
நெறியெ லாம்புல மாக்கிய 

வெந்தையைப்‌ பந்தனை யறுப்பானைப்‌ 
பிறிவி லாதவின்‌ னருள்கள்பெற்‌ 

றிருந்துமா ராடுதி பிணகெஞ்சே 
கிறியெல்‌ லாமிகக்‌ இழ்ப்படுத்‌ 

தாய்கெடுத்‌ தாயென்னைக்‌ கெடுமாறே. 


(இ-ள்‌). * மடித்தாடு மடிமைக்‌ கணன்றியே” திருவடி. 
மறந்‌ த சவமான மனதே! இருவருளுண்மை கேட்பாயாக ; கேவலா 
.. இதமே உண்மையாகி என்னைப்‌ பெருங்கருணையால்‌ ம்காகேவல ச்‌ 
தில்‌ எழுந்தருளி, துணைக்கருவி கொடுத்து, அறியும்‌ பொருள்‌ 
கானென திருவருட்பாலித்து, தன்னாலருளிய சகல வ திட்டானப்‌ 
பொருள்களைப்‌ பிரத்தியட்ச அஅபதி செய்த பரமகுரறுவான தகப்‌ 
பனை, மலத்தைத்‌ இட்டித்தவனை, அகா இயே துணையெனத்‌ இரு 
வருள்‌ பெற்றிருந்தும்‌ அவை மறந்ததுமன்‌ நி, அவனா து கிரியாவழி 
யான சத்தியாலருளிய சுத்த பஞ்ச இருத்‌ இயத்கை, உன்னருகாத்‌ 
குந்து நீ யொன்றிடினும்‌, என்போதகம்‌ என்னை மிகப்பண்ணி என்‌ 
னைக்‌ &ீழாக்கி, அடுத்‌ தவனைக்‌ கெடுத்தாற்போல்‌ கெடுத்‌ காயே ! இக்‌ 
கெடுமாறுக்கு என்செய்வேன்‌ ? என இரங்கி பருளியகைக்‌ காண்க. 


27. இனி, மறதியான்‌ மாறுபட்ட மனதைக்‌ கண்டிரங்கித 
இருவடி. சேர்வகுற்குரி தீ தான (இ. ன.) :- 
மாறி நின்றெனைக்‌ கெடக்டெம்‌ 
தனையையெம்‌ மதியிலி மடநெஞ்சே 
தேறு இன்றில மினியுனைச்‌ 
சிக்கெனச்‌ சிவனவன்‌ றிரடோண்மேல்‌ 


86, (பி ம்‌). 1. மேல்‌, மடித்தாடும்‌ அடிமைக்கண்‌ அன்றியே 
(ச5தரர்‌.தேவா, 90 கோயில்‌ 1), புலமாக்யெ - புலப்படுத்தி; பிரத்தி 
யட்ச அநுபூதி செய்த என்பது உரை, மாறாடுதி - மாறுபட நின்றாய்‌, 
தி - பொய்ர்ரெறி ; I பா 

இச 


488. .. திருவாசக வியாக்க்யொனம்‌ 


நீறு நின்றது கண்டனை 

யாயினு நெக்கலை யிக்காயம்‌ 
கீறு இன்‌ நிலை கெடுவதுன்‌ 

பரிசிது கேட்கவுங்‌ நற்றேனே. 


(இ-ள்‌). அநாதியே பிரிவில்லாத திருவடியின்‌ அருமை தெரி 
யாதபடி. மலவசமாய்க்‌ இடக்கும்படி. என்னை விட்டு நீ பிரியாதஇிருந்த 
என்‌ உறவான, புத்திகெட்ட, அறிவிலாத மனதே! உனக்கு எவ்‌ : 
வகைப்‌ பிழைக்கும்‌ வண்ணம்‌ சொல்லியும்‌ சொன்ன என்னையும்‌, 
உன்னைப்போலவே, கெடுத்தாய்‌. இருவரும்‌ தெளியும்‌. வகை 
காணோம்‌. இனியாகிலும்‌ ௮திவிரைவாய்‌ ஈம்‌ பொருட்டுச்‌ சகளீ 
கரித்‌த பரமசிவன்‌ இருமேனியில்‌ தரித்திராகின்ற விபூதியை நீ 
கண்டவுடன்‌ நம்து பிறவியறத்‌ தரித்ததென , நெக்குநெக்காக உருக 
வில்லையே ! அவ்வண்ணம்‌ அன்பால்‌ உருகாத கேகத்தை வெட்ட 
வில்லையே ! ஏதினால்‌ என்னில்‌, கெடுவதுண்மை யாதலால்‌ உன 
அண்மையால்‌, கட்டிக்‌ கேட்ப தில்லை, (௭ - ௧). (95) 


88. இனி, அடிமையானால்‌ சிவசாட்குணியம்‌ பெறலாகும்‌ 
என்ற (இ. ன.) :- 


இற்ற வாமன மேகெடு 

வாயுடை யானடி நாயேனை 
விற்றெ லாமிக வாழ்வதழ்‌ 

குரியவன்‌ விரைமலர்த்‌ திருப்பாதம்‌ 
முற்றி லாவிளம்‌ தளிர்பிரிம்‌ 

திருற்துமீ யுண்டன வெல்லாமுன்‌ 
அற்ற வாஙின்‌ னறிவுமின்‌ 

பெருமையு மளவறுக்‌ இல்லேனே. 


37. எனை மாறி நின்று, (எனைக்‌) கெடக்டெர்தனையை என்பது 
சேராகப்‌ பொருள்‌ கொள்ளும்‌ முறை. உரையாசிரியர்‌ கொள்ளூம்‌ உரை 
கூர்ச்து ரோச்கற்பாலது. இணி, உனைச்‌ சிக்கெனத்‌ தேறுகின்றலம்‌ 
என்‌ அ கூட்டலாம்‌ ; தேறுன்றலம்‌ என்ற தற்குத்‌ தம்மையும்‌ செஞ்சையும்‌ 
கூட்டிப்‌ பொருள்‌ கூ அகன்றார்‌ ; சகளீசரித்த என்ற ஒரு சொல்லை உனை, 
என்பதனோடும்‌ கூட்டி உரை செல்கின்றது, ] 


நான்காம்‌ கொ த்து 489 


(இ-ள்‌). வாழி நெஞ்சமே ! பிரிவில்லாது வா; வராதே 
போனாற்‌ கெட்டே போவாய்‌ ; ஆனது கொண்டு, உண்மையைக்‌ கேட்‌ 
பாயாக. அகாதியே நமது ஆண்டவன்‌ ; காய்‌ அடியேன்‌ ; ஒற்றி 
யல்லேன்‌ ; விற்று எல்லா வின்பமுந்‌ தன இின்பமாகச்‌ செய்யுங்‌ 
கருணாகி தி ; அவனுடைய சருவ வியாபக வாசனையுடைய, வ ற்றாத, 
முற்றிலாத, குழைவான இருவடியைப்‌ பிரிந்தாய்‌. உனக்குள்ள 
சருவஞான வாழ்வும்‌ இழந்தாயே. உன்னுடைய அறிவையும்‌ பெரு 
மையையும்‌ அளவிடக்‌ கூடாது ; 

எனவே, ௮.நியாமையே பொருள்‌ ; அடிமையான ஆனமாவுக்குச்‌ 
வெகுண முழுமையும்‌ உண்டு என்பதற்குல்‌ “ கூடிய கன்னிட து 
தானும்‌” என்ற தஇிருப்பாவில்‌ 4 இவையா மெம்மய னெனவே ” 
என்‌ றருளிய பொன்வண்ணத்‌ தந்தாதிப்‌ பிரபந்தச்‌ சுருதியிற்‌ (60) 

காண்க. (94) 


99. இனி, உள்ளக்கள்ள மறுத்து உருகச்செய்த (இ. ளி யவ 


அளவ அப்பதற்‌ கரியவ 

னிமையவர்க்‌ கடியவர்ச்‌ கெளியானங்‌ 
களவ ஹுத்துநின்‌ ருண்டமை 

கருத்தினுட்‌ க௫ிந்துணர்ச்‌ திருந்தேயும்‌ 
உளக அத்துனை கினைந்குளம்‌ 

பெருங்களஞ்‌ செய்தது மிலைகெஞ்சே 
பளக அுத்துடை யரன்கழல்‌ 

பணிந்திலை பரகதி புகுவானே. 

(இ-ள்‌), என்‌ மனதே! கேட்பாயாக. சுவாமியை அளவை 
களால்‌ அ௮ளக்கத்‌ தேவர்கட்கும்‌ அரிது ; உள்ளபடி தன்னை அடைந்‌ 
அவர்கட்கு எழுந்தருளும்‌ எளிய நாகன்‌ ; ஈம்து உள்ளக்‌ கள்ளமாயெ 
பசுபோதத்தகை அறுத்து ஈம்மைச்‌ சிவமாக்கத, அடிமை செய்த 
வியப்பைக்‌ கருத்தினுட்‌ கசிந்துருக, உனதுண்மை மலத்தை 

புத்து உன்னுடனிருந்த திருவடியை இடைவிடாது கருதி, பெரிய 

88. இற்றவா என்றதனை “ இல்‌, தவா என்றும்‌, * இற்று அவாம்‌ ? 
என்றும்‌ பிறவாறும்‌ பிரித்து, “ ஆற்றல்‌ கெடாதிறாக்கும்‌ ?, * வேண்டு 
தெல்லாம்‌ ஆசைப்படுஒற ', “ முடிர்தவரை 7, என்றும்‌; இற்றல்‌ - செய்தல்‌ 
எனப்பொருள்கொண்டு, “மீ செய்தவாறு என்னே ” என்றும்‌; இற்றல்‌ - 
சுழலுதல்‌ எனக்கொண்டு,  சுழலுதலை விரும்புற ? என்றும்‌ பிறர்‌ பல 
வாறு பொருள்‌ கூறுவர்‌, 


‘490 திருவாச்க வியாக்யெர்னம்‌ 


இடமாகச்‌ செய்யாது கின்றாயே ! இனியாகிலும்‌ பரகதி புக, நஞ்சை 
யணியு காதன்‌ இருவடிக்கேற்பத்‌ இருவருட்பணி செய்‌; நற்கதி 
கிடைக்கும்‌--(௪ - ௧). (26) 


40. இனி, இருவடி. ஞான வின்பப்‌ பெருமையைக்‌ கூறிய 
(இ. ன.) 2 

புகுவ தாவதும்‌ போதர 

வில்லதும்‌ பொன்னகர்‌ புகப்போதற்‌ 
குகுவ தாவது மெற்தையெம்‌ 

பிரானென்னை யாண்டவன்‌ கழற்கன்பு 
நெகுவ தாவது நித்தலு 

மமுதொடு தேடெடி பால்கட்டி 
மிகுவ தாவது" மன்றெனின்‌ 

மற்றிதற்‌ கென்செய்கேன்‌ வினையேனே. 

(இ-ள்‌). சத்து அசத்து இரண்டின்‌ பாலும்‌ தடையின்றிப்‌ 
பிரவேசிக்கும்‌ ௪,தச;த்‌தான மனதே ! உள்ளபடி சார்வதே து? சாராத 
தேது? கேட்பாயாக. சொர்க்காஇி போகத்தை விரும்புவது நன்‌ 
அன்று. எனதப்பனாய்‌, இரட்சிப்பவனாய்‌, என்னை யடிமை படைப்ப 
வனாய்‌, உள்ள கா,கன்‌ இருவடிக்கன்பு செய்து உருகு அவனது இரு 
வடி சேர்வதே நன்று. எப்படி. என்னின்‌, நித்தியமான பேரின்பக்‌ 
கரும்பைத்‌ தேனைப்‌ பாலைக்‌ கனியமுதைக்‌ கண்டைக்‌ கட்டியை ஒத்‌ 
இருப்ப தான இருவடி. இன்பத்தை விட்டுப்‌ பிறந்திறக்கும்‌ சுவர்க்க ' 
வின்பம்‌ ஈன்றென்‌ று கொள்வது உன்‌ குணமன் று ; என்‌ விதி விளை 
யால்‌ நீ சார்ந்ததொழிய வே நில்’லை_—(௭ - க). (96) 


89, (பி-ம்‌), 1. அளவறுப்பதையரியவன்‌ என்பது ஏட்டிலுள்ள 
பாடம்‌, உள கறுத்து உனை நினைந்து உளம்‌ பெருங்களம்‌ செய்ததும்‌ 
இலை - உனக்குள்ள குற்றங்களைக்‌ கடிர்‌ து, உன்‌ நிலையை எண்ணி, உன்‌ 
உள்ளத்தை அவன்‌ தங்குதற்குறிய பேரிடமாகச்‌ செய்ததில்லை, பளகு 
அறுத்து - குற்றங்களை நீக்‌. “பள கறுத்துடையான்‌ என்று. 
கொண்டு, * கஞ்சையணியும்‌ ஈரதன்‌ என்று இவ்வுரை பொருள்‌ கூறு 
கின்றது, 

40. (பி-ம்‌). 1. மின்றெனின்‌, பொன்னகர்‌ என்பதனுக்குச்‌ 
சுவர்க்காதி போகங்கள்‌ என இங்குப்‌ பொருள்‌ கூறப்பெற்றுள்ளத. பிறர்‌ 
இதற்குச்‌ சிவலோகம்‌ என்றும்‌ வீடு என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌. இங்குக்‌ 
சூறப்பெற்ற உரையின்‌ சிறப்பை ஓர்க, 


நான்காம்‌ கொத்து 401 


41. இணி; இனைப்போ களவேனும்‌ திருவடியை ய்கன்று நில்‌ 
லா,த ஆனம்‌ வின்பப்‌ பெருமையைக்‌ கூதிய (இ. ன) 


வினையென்‌ போலுடை யார்பிற 

ராருடை யானடி நாயேனைத்‌ 
தினையின்‌ பாகமும்‌ பிரிவது 

திருக்குறிப்‌ பன்றுமற்‌ றகனாலே 
முனைவன்‌ பாதகன்‌ மலர்பிரிம்‌ 

இருந்துகான்‌ முட்டிலேன்‌ றலைறேன்‌ 
இனையன்‌ பாவனை யிரும்புகல்‌ 

மனஞ்செவி யின்னதென்‌ றறியேனே. 


(இ-ள்‌). உலகத்தில்‌ என்னைப்போல்‌ கொடிய வினைசெய்த 
உயிரைக்‌ கண்டதில்லை. எ.தனாலென்னில்‌, இனைப்போதென்றது 
கால ஏகதேச வுருவக மாதலால்‌, அநாதியே என்னை விட்டுப்‌ பிரிந்‌ 
இருப்போர்‌ காலமும்‌ இருவுளச்‌ சம்ம கழமுமில்லை. அவை வினவில்‌, 
கடையான நாய்போன்ற எளிமை பற்றும்‌ அடிமையா கலால்‌, நாதன்‌ 
இருவடி. ஒப்பற்ற ஞானம்லர்‌ ; அடி யேனோ வாசனை. ஆன தால்‌, 
அடிமை அகன்று நிற்பதெங்கே ? அவ்வுயிர்‌ போல நின்ற திருவடி 
யைக்‌ கண்டும்‌ பிரிந்த பாவியான நான்‌ உடனே தலையைப்‌ பாறையில்‌ 
முட்டவில்லை ; வாளால்‌ தேகத்தைச்‌ செகுக்கவில்லை. அன்புள 
வடியார்‌ செய்தபடி. செய்யாவிடினும்‌ இரியாயோக பாவனணயாஇனும்‌ 
,திருவடிப்பணி செய்ய நினையாக மனம்‌ கல்லே. இவவுபகேசங்‌ 
கேளா, செவி இரும்பே. இவையோ, இவைக்கு மேலோ? அடி. 
யேன்‌ அறிவது யாது 2_(எ . ௧). (27) 


41, என்போல்‌ வினையுடையார்‌ பிறர்‌ ஆர்‌ என்று மாற்றுக, உடை 
யான்‌ - கடவுள்‌, அடி - அடிமை. தினையின்‌ பாகமும்‌ பிரிவது இருக்‌ 
குறிப்பன்று - அடியேனைச்‌ சிறிதளவேனும்‌ பிரிந்து நிற்றல்‌ இறைவன்‌ 
திருச்குறிப்பன்று, அப்படியிருக்க சான்‌ பிரிதல்‌ தக்கதன்னு என்று 
கூறியதாம்‌, . மலர்‌ என்பதற்கு உரையாடிரியர்‌ காட்டும்‌ உரை ஈயத்தை 
இர்ச, இனையன்‌ பாவனை யிரும்பு கல்மனம்செய என்பதற்கு உரையாசிரி 
யர்‌ சொள்ளும்‌ பொருளைக்‌ கவனிக்க. பாவனை - இந்தனை ; பாவனை 
இரும்பு, மனம்‌ கல்‌, செவி இன்னதென்‌ றறியேன்‌ என்று நேராகவும்‌ 
கூறலாம்‌, 


499 திருவாசக வியாக்யொனம்‌ 


42. இனி, இருவடி பொருந்தாத துன்ப த்தைப்பொறா த மனத்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கூறிய (இ. ன) :-- 

ஏனை யாவரு மெய்திட 

அற்அமற்‌ நின்னதென்‌ றறியாத 
தேனை யானெயைக்‌ கரும்பினின்‌ 

றேறலைச்‌ சிவனையென்‌ சிவலோகக்‌ 
கோனை மானன கோக்இதன்‌ 

கூறனைக்‌ குறுகலே னெடுங்காலம்‌ 
ஊனை யானிரும்‌ தோம்புன்‌ 

றேன்கெடு வேனுயி ரோயாதே. 

(இ-ள்‌). சீரடியார்‌ அனைவோரும்‌ பெற்றிறாப்பதான குஞ்சித 
பாகு பரமுத்தி இன்பத்தேன்‌, பசுவின்நெய்‌, கரும்பின்‌ இரகம்‌, என 
வும்‌ இன்னமும்‌ உள தான சகம்‌ இவ்வகையென அடியேன்‌ .அறி 
யாதுமன்‌ றி, ஈம்சிவனை, கயிலாசநா தனை, மான்விழி போன்ற ஞானக்‌ 
கண்ணுடைய (அம்மையை) வாமபாகத்திற்‌ கொண்டானை, உண்‌ 
மைப்பணி செய்து, இருவடி. சேர்கின்‌ நிலன்‌. ஊழிக்காலங்கடோறும்‌, 
என்‌ செய்‌்திருந்தாயென்னில்‌, தேகமே பொருளென, அவ்விரட்சை 
யின்‌ அவாவினால்‌ முயற்சி செய்து உள்ளவரை, ஓயாது கெட்டுப்‌ 
போனேன்‌--என்று இரக்கத்தால்‌ அருளியதென்க்‌ காண்க. (29) 


49. இனி, கண்ட இருமேனிப்‌ பிரிவால்‌ மயங்கிய வின்பத்‌ 
தைக்‌ கூறும்‌ (தி. ன.) :- 
ஓய்வி லாதன வுவமனி 
லிறக்தன வொண்மலர்த்‌ தாடக்து 
நாயி லாயெ குலத்தினுங்‌ 
கடைப்படு மென்னை£ன்‌ னெ றிகாட்டித்‌ 


42. “ஏனை யாவரும்‌ எய்திடலுற்று இன்னதென்றறியரத ” என்‌ 
பதற்குப்பிறர்‌, * மந்றையோரெல்லாம்‌ அடைய முயன்று அடையாமலும்‌ 


அதன்‌ தன்மை அறியப்படாமலும்‌ நின்ற? என்று பொருள்‌ செரள்வர்‌ 


இவ்வுரைகாரரோ, * ரடியார்‌ பெச்திருப்பதும்‌, தான்‌ அறியாததுமான ” 
எனப்பொருள்‌ காண்இின்றார்‌, 


ஆன்செய்‌ - ஆனெய்‌. தேறல்‌'- இரசம்‌; சாரம்‌, மான்‌ அன்ன 
கோக, ரெடுங்காலம்‌ குறுகலேன்‌, ஊன்‌ - தேகம்‌, 


நான்காம்‌ கொத்து 493 


தாயி லாகிய வின்னருள்‌ 
புரிர்தவென்‌ றலைவனை ஈகனிகாணேன்‌ 
தீயில்‌ வீழ்வேன்‌ றிண்வரை 
்‌ யுருள்சலேன்‌ செழுங்கடல்‌ புகுவேனே. 


(இ-ள்‌). பிறந்தநாள்‌, மேலும்‌ பிறக்கு நாள்‌ போலும்‌ அன 
விலா,க காலம்‌ வீணாட்கழிப்ப காயின. -செய்ந்ன்‌ றி மறவரகு நாய்ச்‌ 
குலத்தினுங்‌ கடைப்பட்ட இருவருட்சகாயம்‌ மறந்த அடியேற்கு 
ஒள்ளிய பொற்பாத கமலத்‌ இருவடி யளித்துத்‌ தன்னால்‌ அருளிய 
வேதாகம முடிவான. அடிமைத்‌ இறப்பணியும்‌ அனுக்கரகஞ்‌ செய்‌ 
தாய்‌) காய்போல, அன்பின்பு அருளிய ஆன்மாாயகனை--உள்ளும்‌ 
புறம்பும்‌ ஒரு தன்மைக்‌ காட்சிப்‌ பொருலை-—கட்புலப்படச்‌ காணாத 
நான்‌, பதி இறக்கக்‌ கேட்டு இறந்த பத்தினி தீப்புகல்‌ போல, 
பிரிவு தோன்‌ நினவுடன்‌ இயில்‌ வீழ்ந்தேனல்லேன்‌ ; மலையிலிருக்‌ 
அருண்டு அடியில்‌ வீழ்ந்த தேனல்லேன்‌ ; செழுங்கடல்‌ புகவே 
வேண்டும்‌. 

என்னவே, யாகொன்றுஞ்‌ செய்யாத தேகவாழ்வை நோக்கித்‌ 
இருவருட்‌ பிரியும்‌ அருமை காட்டி யருளிய தெனக்‌ காண்க. (29) 


சீக்‌. இனிப்‌ பெண்ணாசையால்‌ திருவடி மறந்த மற இயினைக்‌ 
கூறும்‌ (இ. ன) :-- 
வேனில்‌ வேள்கணை இழித்திட 
மதிசுடு மதுதனை நினையாதே 
மானு லாவிய மோக்டியர்‌ 
படிறிடை மத்திடு தயிராடித்‌ 
தேனி லாவிய திருவருள்‌ 
புரிக்தவென்‌ சிவனகர்‌ புகப்போகேன்‌ 
ஊனு லாவியை யோம்புதற்‌ I 
பொருட்டின்ன முண்டுடுத்‌ திருக்தேனே. 


43, ஓய்விலரதன உவமனிலறர்தன ஆயெ தாள்‌ என்றியைத்‌ 
தலியல்பு, இவ்வுரை வேறு வகையாகக்‌ கொண்டு உரை கடறவதைக்‌ 
சாண்ச, உவமன்‌ - உவமை, தாள்‌ தர்து, காட்டி, புரிர்த தலைவன்‌ 
என்று கூட்கெ, தியில்‌ வீழ்தல்‌, வரை உருளல்‌ பத்தினியின்‌ தொழில்‌ 
களாகக்‌ கூறிய ஈயம்‌ ர்க, 


494 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). மன்மதபாணம்‌ வீசும்‌ வேனிற்‌ காலத்தில்‌ விரக தாப 
சந்திர வெப்பத்தால்‌, மான்போ லும்‌ வெருட்சியுடைய பெண்களுடைய 
பொய்‌ மயக்கத்தில்‌, மத்தின்கண்‌ கடைவ தற்ககப்பட்ட குயிர்போல, 
நினைந்து அலையும்‌ அடியேன்‌, ஈயறியாப்‌ பூக்தேனான பேரின்பக்‌ 
கருணை யளித்த பரமசிவன்‌ வாழும்‌ தலத்‌ திலே அடியேன்‌ பணி செய்‌ 
யப்‌ போகாமல்‌, காலினோடு கைகளும்‌ தளர்ந்து, காமகோய்‌ தன்னால்‌ 
ஏல வார்குழலினார்‌ இகழ்ந்துரைப்ப, மாயாதேக விரட்சிப்பே பொரு 
ளென, உண்பது முடுப்பதே முயற்சியானேன்‌. “4 மாலினொடு நான்‌ 
முகன்‌ மதித்தவர்கள்‌ காண்கிலா, நீலமேவு கண்டனார்‌ நிகழ்ந்த 
காழி” சேராமற்‌ போன து-என அன்பாலிரங்கி யருளியகைக்‌ 
காண்க. (40) 


ஐந்தாம்‌ கொத்து 
இனி, ஐந்தாங்‌ கொத்து, வாக்கைப்‌ பரிபாகப்படுத்தும்‌ சிவசத்தி 
யனுபூதி. 
இத்திருப்பா பத்தும்‌ கலிவிருத்தம்‌. 


45. இப்பா தஞ்சாவூர்த்‌ தட்டான்‌?) என்ற இருவருள்‌ மூலத்‌ 
(இ. ன.) :-- 
இருகை யானையை யொத்திரும்‌ தென்னுளக்‌ 
கருவை யான்கண்டி லேன்கண்ட தெவ்வமே 
வருக வென்று பணித்தனை வானுளோர்க்‌ 
கொருவ னே'௫ற்றி லேடிற்ப னுண்ணவே. 
(இ-ள்‌). பெருமை பொருந்திய தும்பிக்கையை யுடை கீதரன 
- ஆனையைப்போல--உருவத்தில்‌ வாயுங்‌ கையுமொன்றாகவே--தக 
ரட்சையிலிருந்தேன்‌.  |உட்கருத்தோவெனில்‌, அறிந்தறிந்தும்‌ 
பாகனையே கொல்லும்‌ என்னும்‌ பழமொழிப்படி, அ௩ாஇயே என்‌ 
அயிர்க்கு உள்‌ மூல முதலாயிருந்து, என்லை அவனருளால்‌: வெளி 
யிற்‌ கொண்டு வந்ததுமன்‌ றிக்‌ தானு மென்‌ போலவே எழுந்தருளி, 
பரமுத்தி வரைக்கும்‌ ௮டிமையெனச்‌ சாதித்‌ ; கருளிய சகாயத்தை 
மறந்தது அவ்‌ யானைக்கொப்பு. கொல்லுதல்‌ என்ற து ம்றவான 
- பிரிவெனக்‌ கொள்க]. திருவடியை அடியேன்‌ கண்ட து இகழ்வான 


( 


ஜந்தாம்‌ கொத்து - 495 


துன்பமேயன்‌ றிப்‌ புகமல்லவென த்‌ இருவுளமறிவ தான தால்‌, வலிய 
இழுத்து அடிமையெனச்‌ செய்யும்‌ மகாதேவ ! ஏகப்பொருளே ! தேவ 
ரீர்‌ இருவடி யணுஇத்‌ இருவருளைப்‌ புசிக்கக்‌ கஞ்சிக்‌ ஞனா தலால்‌ 
அடிமை படைத்தவரே யாள்வது நியமமென அருளியது. கரு 
வென்பதுண்மை யாண்ட தென்க. (41) 


இவை சம்பிரதாய சிருட்டி. 


46. இனி, அத்துவித வுண்மை கூறிய (இ. ன) 
உண்டோ ரொண்பொரு ளென்றுணர்‌ வார்க்கெலாம்‌ 
பெண்டி. ராணலி யென்றறி யொண்டலைத்‌ 

தொண்ட னேற்குள்ள வாவந்து தோன்‌ நினாய்‌ 

கண்டுங்‌ கண்டில னென்னகண்‌ மாயமே. 

(இ-ள்‌). இச்‌ சகத்தை நடத்துவதற்காக ஒரு வத்து உள 
தென அறிபவர்கட்கு அவன்‌ அவள்‌ அதுவாக இருப்பதை அனு 
பூதியரற்‌ பெறுகின்‌ நிலை. கதேவரிரடிமையான எனக்குள்ளே இச்‌ 
சைப்‌ பொருளாய்‌ எழுந்தருளிய நாகன்‌, ௮ தீதுவிதமாய்‌ அநுபூதி 
யருளியதே ; ஒழிய, வேறு காணாத மாயமென்ன மாயம்‌ ! என வருளி 
யதைக்‌ காண்க. (42) 


ஜர்‌ தால்‌ கொத்தின்‌ திருவாசக உள்ளக்கிடை : கைம்மாறு கொடுத்தல்‌ 
— தன்னைச்‌ சவனிடத்திலே கொடுத்தல்‌. 

45, இருமை - பெருமை, இருமை யானை - இரண்டு கைகளை 
யுடைய யானை என்ன தம்மை இழித்துக்‌ கூமியதாசவும்‌ கொள்ளலாம்‌, 
கரு - உண்மையாண்ட து என்று பொருள்‌ கூறப்பட்டுள்ள து. கரு, என்‌ 
பதற்கு மேன்மையென்றும்‌, உள்ளத்தினுள்ளே விளங்கும்‌ மூலப்பொருள்‌ 
என்றும்‌, அத்துவிதபாவனையால்‌ விளைர்த கரு என்றும்‌ பிறர்‌ பிறவசறு 
கூறுவர்‌. எவ்வம்‌ - துன்பம்‌, 

இற்றிலேன்‌ - ஆற்றல்‌ பெற்றிலேன்‌, இத்பன்‌ - ஆற்றலுடையேன்‌. 
உண்ணவே இற்பன்‌ ; காணும்‌ ந்றிலேன்‌ என ஓட்கெ, இற்றல்‌ - செய்‌ 
யும்‌ திறம்‌; கொள்கை (லெப்‌, 16, 183). 

46. அறியொண்டுலை என்பதனைத்‌ தம்‌ மனத்தை ரோக்கித்‌ தாம்‌ 
கூறுவதரகக்‌ கொண்டு பொருள்‌ கூறப்பெற்றுள்ளது. அலி, என்பதற்கு 
அது என்று அஃறிணைப்‌ பொருள்‌ கூறப்பெற்றுள்ள து, * உள்ளவா வந்து 
தோன்றினாய்‌? என்பதற்கு, * ௮த்துவிதமாய்‌ வர்து தோன்றினாய்‌ * 
, என்று பொருள்‌ சாட்டப்பெற்ற து. 
இதற்குப்‌ பிறர்‌ வேறு விதமாகப்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


இ ப்‌ 


406 திருவாசக வியாக்கியானம்‌ 
47. இனி, காலாஇதக்‌ கடவுளெனக்‌ கூறிய (இ. ன.) :-- 


மேலை வானவ ரும்மறி யாததோர்‌ 

கோல மேயெனை யாட்கொண்ட கூத்தனே 
ஞால மேவிசம்‌'பேயிவை வந்துபோங்‌ 

கால மேயுனை யென்றுகொல்‌ காண்பதே. 


(இ-ள்‌). தேவர்கள்‌ கட்புலப்படாத இருவுருவான நாதனே ! 
என்னைப்‌ பொருளாக வடிமை கொண்ட நடராசனே! பிருதிவி 
முதல்‌ ஆகாசம்‌ வரை, இப்பூதவகையில்‌ தோற்ற வொடுக்கமான 
காலம்ளவில்லை யாதலால்‌, அவற்றிற்‌ கட்டுண்ட செனன மரண 
மூடையவன்‌ நான்‌. காலாதீதப்‌ பொருளே ! எப்போது காண்பேன்‌ ! 
எனவே, இப்போதே அனுக்கிரஹம்‌ செய்ய வேண்டுமென அருளி 
யதைக்‌ காண்க. (42) 


48. இனிப்‌ பன்றிக்‌ குட்டிக்‌ ரெங்கும்‌ அருள்‌ அடியேற்கருள 
வேண்டுமென்ற (இ. ன.) :- 


கரண லாம்பர மேகட்‌ இறந்ததோர்‌ 

வாணி லாப்பொரு ளேயிங்கொர்‌ பார்ப்பெனப்‌ 

பாண னேன்படிற்‌ ருக்கையை விட்டுனைப்‌ 
பூணு மாறறி யேன்புலன்‌ போற்றியே. 


(இ-ள்‌). நாதனே! அடியேன்‌ இருவடியைக்‌ காண்பேனோ 
வெனில்‌, அவைகட்‌ புலப்பட மாயையில்‌ வரழ்வதல்ல ; ஆனாலும்‌ 
அடியேன்‌ பன்றிக்குட்டி யானாலல்லவோ இருவடி. காண்பேன்‌. 
அவை போலப்‌ பரிபாக முடையேனல்லேன்‌. வீணாட்‌ கழிக்குமடி 
யேன்‌ ; பூதபரிணாம தேகத்‌இலே தேவரீர்‌ அருளரற்‌ வன்‌ முத்தி 
தசையே பரமுத்தி யடைவதன்‌ திக்‌ காயங்‌ கழிந்தால்‌ விதேகமுத்தி 
பெறுமாறறியேன்‌. ஆனதால்‌ அடியார்கட்குப்‌ புலப்படும்‌ சுவாமி ! : 


47. கோலம்‌ - அழகு, வர்துபோம்‌ காலம்‌ - தோற்றி ஒடுங்கு 
இன்ற சாலம்‌, 


ஜந்தாம்‌ கெர்த்து 497 
அடியேனை இத்தேகத்திலே கானே இருவடி கொடுத்து இரட்சிக்க 
வேண்டும்‌--என அருளியதைக்‌ காண்க. (44) 


49. இனி, நிக்கரகமே அறுக்கிரகமாகச்‌ செய்யும்‌ என்னும்‌ 
(தி. ன.) :-- 

போற்றி யென்றும்‌ புரண்டும்‌ புகழ்ச்துகின்‌ 

ருற்றன்‌ மிக்கவன்‌ பாலழைக்‌ கின்‌ றிலேன்‌ 

ஏற்று வர்தெதிர்‌ தாமரைத்‌ தாளுறும்‌ 

கூற்ற மன்னதொர்‌ கொள்கையென்‌ கொள்கையே. 

(இ-ள்‌). “ பெரும்புலர்‌ காலை மூழ்இிப்‌ பித்தற்குப்‌ பத்தராட, 
அரும்பொரு மலர்கள்‌ கொடார்வத்தையுள்ளே வைத்துப்‌ பாலி 
னெய்த்‌ தயிரினொடு பலபலவாட்டி ”” யர்ச்சித்துத்‌ துதித்து அடியில்‌ 
வீழ்ந்து அங்கப்‌ பிரதட்சணம்‌ செய்து, கருணை வலிமை பற்றி அன்‌ 
பால்‌ அடியேனை இரட்சிக்க வேண்டும்‌ என்ற மார்க்கண்டடிகளைப்‌ 
போலப்‌ பெரிய அன்பேனல்லேன்‌. அடியாரெனக்‌ தெரியாது 
எதிர்த்து வந்த எமனை அடியார்க்கருளும்‌ இருவடி இட்சையாக 
நிக்கிரகஞ்‌ செய்ததைக்‌ கண்டு கொண்டு இருவடி. அன்பால்‌ அடைய 
வந்தது என துண்மை யாதலாற்‌, குற்றமே செய்யினுங்‌ குணமாகக்‌ 
கொள்வது பெருங்கருணைபற்றி அடியேனையும்‌ இரட்சிக்க வேண்‌. 
டும்‌ 2_-என அருளியகைக்‌ காண்க. (45) 


48, காணலாம்‌ பரமே என்பதற்கு * உன்‌ நிலை காணக்கூடிய தன்‌ 
மையதோ ? “ என்று பொருள்‌ கொள்கின்றார்‌, பிறரெல்லாம்‌, * காணக்‌ 
சக்க பரம்‌ பொருளே என்று பொருளமைப்பர்‌, இறந்தது - கடர்தது, 
வாள்‌ நிலாப்‌ பொருளே - ஒளி மிக்க உருவமே, பார்ப்பு - பறப்பவற்றின்‌ 
இளமை ; (தொல்‌. பொ. 559) ; விலங்கின்‌ குட்டி(பில்‌). இங்குப்‌ பன்றிச்‌ 
குட்டிகளுக்கு முலைகொடுத்த திருவிளையாடலைத்‌ குறிப்பதாக உரை 
கொண்டுள்ளது. . (போற்றித்‌ : 166 ; 207). பிறரெல்லாம்‌ பறவைக்‌ 
குஞ்சு என்று பொருள்‌ கொண்டு, பருவம்‌ வந்ததும்‌ அது கூட்டை விட்டுப்‌ . 
பறந்து செல்வதுபோல “என்று விரிப்பர்‌, பாணனேன்‌ - வீணன்‌ ; : 
வீணாட்கழிக்கும்‌ அடியேன்‌ என்பர்‌, பாழ்சன்‌, பாணன்‌ என்றாயிற்று, 
படிறு ஆக்கை - பொய்யாகிய உடல்‌, சீவன்முத்தி - இம்மையிலேயே 
பெறும்முத்தி - விதேக முத்தி - உடல்‌ நசிக்கப்பெறும்‌ முத்தி, 

இச்செய்யுளுக்குக்‌ கூறப்பெற்ற உரை கூர்ர்து ஈயச்சந்பாலது. 

49. எதிர்‌ ஏற்று வந்து - எதிர்த்து வர்து. கூற்றம்‌ - இயமன்‌, 
என்‌. கொள்கை கூர்றத்தின்‌ கொள்கை, என்றதால்‌ அன்பாலமைர்‌ த 
தன்று என்பதாயிற்று, 


408 திருவாசக வியாக்யொனம்‌ 
60. இனி, ஆன்மாக்கள்‌ தோறும்‌ அத்துவிதமாக நின்ற 
தன்மையைக்‌ கூறும்‌ (இ. ன.) 2 


கொள்ளுங்‌ இல்லெனை யன்பரிற்‌ கூய்ப்பணி 
கள்ளும்‌ வண்டு மராமலர்க்‌ கொன்றையான்‌ 
கள்ளுங்‌ 8ழுளு மேலளு யாவுளு 
மெள்ளு மெண்ணெயும்‌ போனின்‌ ற யெர்தையே. 


. (இ-ள்‌). சீரடியார்‌ தஇிருக்கூட்டத்தில்‌ அடியேன்‌ சென்று 
இருவுளப்‌ பணிசெய்யக்‌ கருணை கூரவேண்டும்‌, நாதனே ! தேவரீர்‌ 
திருமுடியில்‌ சொரியுங்‌ கொன்றை மல்ரணிந்‌ இருப்பதை வண்டு 
களான வடியார்கள்‌ புசிப்பதையும்‌ தரிசித்தேன்‌. அதன்‌ நியும்‌ 
எல்லர்‌ உயிர்களிலும்‌, ஆஇ_௮ந்‌,த நடுவாக, மேலுங்‌€ழும்‌, பண்‌ இசை, 
வெம்பரு இ, மதி, இலம்‌ தயிலமும்‌ போலவே பூரண வியாபக அபேத 
அத்துவிதமான பொருளே! எனதப்பனே ! அடியார்க்கடியனாக 
இரட்சிக்க வேண்டும்‌--என அருளியதைக்‌ காண்க. (46) 


51. இனி, அமா இியே என துள்ள த்தில்‌ எழுந்தருளி யிருப்ப 
வன்‌ என்ற (இ, ன.) :-- 


எந்தை யாயெம்‌ 'பிரான்மற்றி யாவர்க்கும்‌ 
சந்தை “யாய்தம்‌ பிரான்றனக்‌ கஃதிலான்‌ 
முந்தி யென்னுள்‌ புகுந்தனன்‌ யாவரும்‌ 
சிந்தை யாலு மறிவருஞ்‌ செல்வனே. 


(இ-ள்‌). அடியேனுக்கு ஆண்டவனாடிய இரட்சகராய்‌ ம்ற்‌ 
றெவ்வுயிர்க்குந்‌ ககப்பனான ஆன்ம நா.தனானாலும்‌, தனக்கு இரட்சை 
கர்த்தாவும்‌ உற்பத்திக்குத்‌ அந்தையுமின்‌ றி, தான்றானே முன்னே 
_ தன இச்சை பேரன்ற அருளுரு வுடையான்‌. அடியேன்‌ உளத்திற்‌ 

, ரனே எழுந்தருளி இருந்தவன்‌. யாவராலும்‌ தன்னறிவரற்‌ இந்திக்‌ 
கப்படா.க திருவருட்‌ செல்வமுடைய சுவாமி--எனக்‌ காண்க. (47) 


50. கில்லெனை - ஆற்றலில்லாதவனை, கூய்‌ - கூவி, பணிகொள்‌ ' 
ளும்‌ என்றியைக்க ; கூய்ப்பணி என்றும்‌ இயைப்பர்‌, நள்‌ - இடை, 

51, (பி-ம்‌), 1. பிரான்மற்று மியாவர்க்கும்‌, 
எம்‌ ஆய்‌ ஏன்று பிரித்து என்‌ தர்தையும்‌ தாயும்‌ என்‌ 
காண்பர்‌, எச்தையாய்‌ என்று கொள்வது இவ்வுரை, 


2. தர்தைதாய்‌, 
௮ பிறர்‌ பொருள்‌ 


ஜந்தாம்‌ கொத்து 499 
ச 
88. இனி, தேவர்‌ முதலான யாவர்க்கும்‌ காண அரிதான இரு 
வடி யென்ற (இ. ன.) 2 
செல்வ நல்குர வின்‌ றிவிண்‌ ஷேோர்புழுப்‌ 
புல்வ ரம்பின்‌ றி யார்க்கு மரும்பொருள்‌ 
எல்லை யில்கழல்‌ கண்டும்‌ பிரிந்தனன்‌ 
கல்வ கைமனத தேன்பட்ட கட்டமே. 
(இ-ள்‌), இம்மையிலுள தாகிய வழி, செல்வமும்‌ வறுமையும்‌ 
என்ற இரண்டுமின்‌ றி, மறுமையிலுள தாகிய சுவர்க்க போக முதல்‌ 
நாராயணன்‌ பதிவிகாறும்‌ அகித்தியச்‌ சிற்றின்ப வாழ்வு புழுவினுட்‌ 
காலச்செலவோரளவுமின்‌ நி, மற்றுள எப்பகவி எத்தேவர்கட்கும்‌' 
அருமையான, கணக்கு வழக்லெகப்படர ௫, அகண்ட பரிபூரண சச்சி 
தானந்த நித்திய சத்தமான இருவடியை _அத்துவிறுமாக வென்‌ 
_னுயிரிற்‌ கண்டு தரி௫ித்தும்‌, அவை வேறாகக்‌ கண்டு பிரிவு இறு 
 இணியான மனோசிலை 'யானதால்‌ துன்பப்படுவது காரணமா தல்‌ 
ஒழிய-வேறென்‌ செய்வேன்‌ ! என அருளியகைக்‌ காண்க, (46) 


58. இனி, சரடியார்‌ இருச்சபைக்காளாக்கியகைக்‌ கூறும்‌ 
(இ. ன.) :- ்‌ 

கட்ட றுத்தெனை யாண்டுகண்‌ ணாரநீ 

மிட்ட வன்பரோ டியாவருங்‌ காணவே 

பட்டி. மண்டப மேற்றினை யேற்றினை 

எட்டி னோடிரண்‌ டும்மறி யேனையே. 

(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ பஞ்சமலக்கட்டை இருவரு 
~ணோக்கத்தால்‌ இட்சித்து, என்னைத்‌ தஇருவடிக்கடிமை செய்தது 
மன்றி, அன்பாக முழுநீறு பூசிய அடியார்‌ இருச்சபையில்‌ “நம 
குடிமை இவனென : அருளி, அவவடியார்‌ ஈடுவுள்ளிரூக்கும்படியாக, 
சத்து சவ சொரூப இயல்பறியாதவென்னை அடியார்க்கடியனாக்கிய 


A 


52. விண்ணோர்‌ புழு புல்‌ வரம்பின்றி என்பதற்கு வானோர்‌, புழு, 
புல்‌ என்ற வரையறையின்றி என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌. இங்கு, 
சுவர்க்கபோசக்‌ காலஅளவு மிகச்சிறியது என்று குறிப்பித்தபடி, கட்டம்‌. 


கஷ்டம்‌, 


500 திருவாசக வியாக்க்யோனம்‌ 


கங்கன்‌ செய்வேன்‌ ! எனவே அடிமைப்படுகலே அருபூதி 
யெனக்‌ காண்க. (49) 


84. இனி, ஆன்மா சத்துமன்று அசக்துமன்று, ௪தசத்‌ 
._ தென்ற...(இ.ன.) 2 

அறிவ னேயமு தேயடி நாயினேன்‌ 

அறிவ கைக்கொண்‌ டோவெனை யாண்டதும்‌ 

அறிவி லாமையன்‌ றேகண்ட தாண்டகாள்‌ 


அறிவ னோவல்ல னோவரு ளீசனே. 


(இ-ள்‌). அறிவுக்கு அறிவான பிரோகப்‌ பொருளே ! புசிக்கப்‌ 
படாத அமிர்தே ! நாயடியேன்‌ அகாதியே சுதந்தர வறிவுளனாயிருப்‌ 
பனாகிற்‌ காட்டறிவான . சுவாமி வேண்டுவ இல்லையே ! யானே து 
மறியாமல்‌, என்னுள்‌ வந்து, ஈல்லனவும்‌ இயனவும்‌ காட்டாய்‌ நின்று, 

அடிமை செய்தலால்‌, அடியேன்‌ அ௩காதியே அறிவுளனல்லன்‌. 
இரண்டின்‌ பாலுய்ப்பதான தென வருளியதைக்‌ காண்க. 


இவ்வருபூ இ மு.கலகவலில்‌ “ஏகன்‌ அனேகன்‌” (பக்க, 82-235) 
என்ற உரையிற்‌ நிருக்கருத் தருளிய வுண்மை காண்க. (50) . 


53, ஏற்றினை எத்தினை, அடுக்குத்தொடர்‌ ; வியப்புப்பொருளில்‌ 
வர்தது. எறச்செய்து எற்றமளித்தாய்‌ என்றும்‌, ஏறு - இடபத்தினை 
யுடையாய்‌, என்னை ஏற்றினை யென்றும்‌ கூறுவர்‌, கட்டு 


- பஞ்சமலக்கட்டு, 
பட்டி பண்டபம்‌ - வித்யா மண்டபம்‌, 


£ எட்டினோடி ரண்டும்‌ அறியேன்‌ £ 
என்பது ஒரு பழமொழி, இதற்கு “௮, உ அறியாமை ' ஏன்று பொருள்‌ 
கொண்டு வேறு பொருளுரைப்பாருளர்‌, 


54. இத, இறைவன்‌ ஆட்கொண்டதால்‌ தன்‌ அறியரமை சீல்கி 
யதை வியர்தது, 


ஆறாம்‌ கொத்து 
இனி ஆளறாங்கொத்து. தோத்திரமே அனுபவ மென்றுணர்த்தும்‌ 
சிவசத்திப்‌ பொருள்‌. ்‌ 


இத்திருப்பா பத்தும்‌ ௮_றுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத கம்‌. 


66. இனி, நினைக்கும்‌ வண்ணம்‌ ஒன்றுமில்லாத என்னை 
இரட்சிக்க என்‌ நிரங்கும்‌ (இ. ன.) :-- 


ஈச னேயென்‌ னெம்மானே 
யெந்தை பெருமா னென் பிறவி 
நாச னேநான்‌ யாதுமொன்‌ 
றல்லாப்‌ பொல்லா கரயான 
நீச னேனை யாண்டாய்க்கு 
நினைக்க மாட்டேன்‌ கண்டாயே 
தேச னேயம்‌ பலவனே 
செய்வ தொன்று மறியேனே. 


(இ-ள்‌). சருவ உயிர்களையும்‌ இரட்சிக்கும்‌ காகனே ! எனது 
உயிரே ! எனதப்பனே ! எனது துன்பப்பிறவியைக்‌ கெடுப்ப தான 
சங்கரனே ! அடியேன்‌, தேவரீர்‌ இருவுளப்‌ பாங்கலொன்‌ பும்‌ சேரா த, 
ம்லகுண கடைப்பட்ட, நீசன்‌ ; என்னை இவ்விதப்‌ பரிசொன்‌ ஹும்‌ 
இருவுளங்‌ கொள்ளாது அடிமை செய்‌,த சுவரமியை நினைத்துத்‌ ததி 
யேன்‌. ஏனென்னில்‌, தேசோரூபமாய்‌ சிற்சபையில்‌ ஆனந்த நடன 
சுவாமி . திருவுளப்‌ பணிக்கு யாதொரு சுதந்தர மில்லாதவன்‌ ;-- 
எனவே சருவ சுதந்தரமும்‌ திருவருளா தலால்‌, அவனருளால்‌ அவன்றாள்‌ 
வணங்குவதே இருவுள மெனக்‌ காண்க. (51) 


ஆரும்‌ சொத்தின்‌ இருவாசச உள்ளக்கடை :-—அநுபோகசுத்தி- 
சுகமேலீடு, ள்‌ ்‌ 


58. ஈசன்‌, ஈசுவரன்‌ என்பதன்‌ திரிபு; பெருஞ்‌ செல்வத்தை 
யுடையவன்‌, இறைவன்‌, தேசன்‌ - ஒளியுருவன்‌, 


502 திருவாசக வியாச்யொனம்‌ 


56. இனி, ஊணும்‌ உடையும்‌ நமன்‌ தூதுவராக்‌ கண்ட 
(தி. ன.) --- 
செய்வ 'தறியாச்‌ சிறுநாயேன்‌ 
செம்பொற்‌ பாதமலர்‌ காணாப்‌ 
பொய்யர்‌ பெறும்பே றெத்தனையும்‌ 
பெறுதற்‌ குரியேன்‌ பொய்‌.பிலா 
மெய்யர்‌ வெறியார்‌ மலர்ப்பாத 
மேவக்‌ கண்டுங்‌ கேட்டிருக்கும்‌ 
பொய்ய னேனா வுண்டுடுத்திங்‌ 
கருப்ப கானேன்‌ போரேறே. 


(இ-ள்‌). தேவரிர்‌ என்னை ஆண்ட உண்மை சற்றும்‌ தெரி 
யாத நாய்க்குட்டி யான கால்‌, இருவடியருமை எனக்குத்‌ தெரியாது ; 
அகித்திய வாழ்வுடையார்‌ பெறும்‌ பேறை உரித்தாக அருபூதி 
பெற்றவன்‌ ; அநித்இியம்‌ நீக்கு நித்தியானந்தத்‌ இருவருட்‌ செல்வ 
முடைய அடியரால்‌ அருட்குண வாசனை பொருந்திய இருவடி சேர்‌ 
வதையும்‌ கண்டும்‌ கேட்டும்‌ அவை பொருளெனக்‌ கொள்ளாது 

உண்பதுடுப்பதே பொருளென நம்பிக்‌ கெட்டேன்‌ ; பாச விமோசன 
சிங்கமே !--என அருளியகைக்‌ காண்க. (52) 


57. இனி, சீரடியார்‌ சர்ப்பாதம்‌ பெற, ஊர்ப்பெரதுவில்‌ கண்‌ 
ணில்லாத எருது போலலைந்‌,தமையைல்‌ கூறும்‌ (தி. ன): 

போரே றேகின்‌ பொன்னகர்வாய்‌ 

நீபோம்‌ தருளி யிருணீக்இ ட 
வாரே றிளமென்‌ முலையாளோ 

டுடன்வம்‌ தருளி யருள்பெற்ற 
சீரே றடியார்‌ நின்பாதஞ்‌ 

சேரக்‌ கண்டுங்‌ கண்கெட்ட 
வூரே றாயிங்‌ குழல்வேனோ 
: கொடியே அயிர்தா னுலவாதே. 


56. செம்பொற்‌ பாதமலர்‌ காணாப்‌ பொய்யர்‌ 


|, ௫ $ அகித்ய வாழ்வுடை 
யார்‌ என்றார்‌. வெறி - வாசனை ; அருட்குண வாச 


னை என்றார்‌, 


ஆருங்‌ கொத்து 503 


(இ-ள்‌). எனதுண்மை மலவிமோசன பரமகுருவான சிங்‌ 
கம்‌ ! உன கடிக்கே சரடியார்‌ சேர்வதற்‌ பொருட்டு தரிசனமே முத்தி 
யென, பொன்னம்பலத்திலே உமையோடும்‌ பாச கோடிகள றுத்து 
எழுந்தருளி, அவர்கட்கு அநுக்கிரகம்‌ செய்து, அவர்கள்‌ உண்மை 
பெற்றதைக்கண்டும்‌, அடியேன்‌ அவர்கட்கடிமை செய்யாது, எசமான 
னில்லாக பொதுவாகிய கண்கெட்ட எருது துன்பப்படுவது போலப்‌ 
படுவதை திருவுளங்‌ காணவில்லையோ ? பாவியேன்‌ உயிர்‌ கெடக்‌ 
காணேனே 1-- எனவே, உயிர்‌ நித்தியமா கலால்‌ இரட்சிக்க வேண்டு 
மென அருளியகைக்‌ காண்க. 


58. இனி, இருவடியி லன்பில னென்ற (இ. ன,) :-- 
உலவாச்‌ காலந்‌ தவமெய்தி 

'யு௮ப்பு வெறுத்திங்‌ குனக்காண்பான்‌ 
பலமா முனிவர்‌ நனிவாடப்‌ 

பாவி யேனைப்‌ பணிகொண்டாய்‌ 
மலமாக்‌ குரம்பை யிதுமாய்க்க 

மாட்டேன்‌ மணியே யுனைக்காண்பான்‌ 
அலவா நிற்கு மன்பலே 

னென்கொண் டெழுகே னெம்மானே. 

(இ-ள்‌). * என்பே விறகா யிழைச்சி யறுத்திட்டுப்‌ பொன்‌ 
போலனலிற்‌ பொரிய வறுத்து” வெகுகாலந்‌ தவஞ்செய்தவர்கள்‌ 
இருவடி காணாது, வெகு இருடிகள்‌, அலம்வந்து நிற்ப, பாவியான 
என்னை அ௮ன்போடுருகி அகங்குழைய அடிமையாகக்‌ தஇருவுளப்‌ 
பிரசாதம்‌ரகியும்‌, மலமாயா தேகத்தை விட்டுப்‌ பரமப தமடையாமல்‌ 
ஞானவொளியே ! தேவரீரைக்‌ காணவேண்டுமென த்‌ திரும்பவுங்‌ 
கருதினேன்‌. அடியேன்‌ கருத்தோவெனில்‌, பரப்பமைந்‌த தலையன்‌ 
பாய்‌ இன்புள்ள வல்லவனல்லேன்‌ ; எவ்வகைத்‌ இருவடி. காண்பேன்‌! 
_ எனவே அன்பர்க்கே வெளிப்பட்டருள்வனென அருளியதகைக்‌ 
காண்க. (54) 


57, பொன்னகர்‌ - பொன்னம்பலம்‌, இருள்‌ - பாசஇருள்‌; கண்‌ 
கெட்ட ஊர்‌ ஏறு - 91ஆம்‌ செய்யுளையும்‌ காண்க, உலவாதே - அழியா 
மல்‌, உயிர்‌ உலவாதே இங்கு உழல்வேனோ என்று கூட்டுக, 

58, (பி-ம்‌), 1, உறுப்பும்‌, உலவாக்‌ சாலம்‌ - எல்லையற்ற காலம்‌. 
உறுப்பு - அங்கங்கள்‌, . மலமா குரம்பை - மலமயமான தேகம்‌, மணியே - 
மணி போன்றவனே! ஞானவொளியே என்பர்‌, அலவா நிற்கும்‌ - 
துன்புற்று நிற்பேன்‌; அலவா நிற்கும்‌ அன்பலேன்‌ என்று கூட்டிப்‌ 
யொருள்‌ கூறுவர்‌ பிறர்‌, ள்‌ 


இ? 


504 திருவாசக வியரக்யொனம்‌ 


59. இனி, இருவுளப்‌ பிரசாதத்தாற்‌ நிருவடிசேர வடியேன்‌ 
வீண்தேகமாயிருந்த-'இ, ன.) 2 


மானேர்‌ நோக்கி யுமையாள்‌ 

பங்கா வந்திங்‌ காட்கொண்ட 
தேனே யமுதே கரும்பின்‌ 

றெளிவே சிவனே தென்‌ றில்லைக்‌ 
கோனே யுன்றன்‌ நிருக்குறிப்புக்‌ 

கூடு வார்கின்‌ கழல்கூட 

. ஊனார்‌ புழுக்கூ டி.துகாத்திங்‌ 

இருப்ப தானே னுடையானே, 

(இ-ள்‌). ஞானமான்‌ போன்ற வருட்கணம்மை பாகனே ! 
என்‌ போல எழுந்தருளி என்னை ஆண்ட வுள்ள தீதேனே ! இன்ப 
வமிர்தே! ஞானக்கரும்பின்‌ இரகமே! பரமசிவனே ! தென்னர்‌ 
மன்றுள்‌ இறையே ! தேவரீர்‌ இருவுளப்பிரசா கக்‌ குறிப்பால்‌ அடியார்‌ 
நின்‌ இருவடி. சேர, கான்‌ புழுப்பொ இந்த மலமூத்திர பாத்திரத்தைப்‌ 
பொருளென உட்கொண்டேன்‌ ! அடியேனடிமை யுடையவனே ! 
இரட்சிக்க வேண்டும்‌--என வருளியதைக்‌ காண்க. (65) 


60. இனி, நாற்றமுள தேகஙற்‌ காவலர்னமையைக்‌ கூறும்‌ 
(இன) 
உடையா னேஙின்‌ றனையுள்கி 
யுள்ள முருகும்‌ பெருங்காதல்‌ 
உடையா ருடையாய்‌ நின்பாதஞ்‌ 
சேரக்‌ கண்டிங்‌ கூர்நாயிற்‌ 
கடையா னேனெஞ்்‌ சுருகாதேன்‌ 
கல்லா மனத்தேன்‌ கசியாதேன்‌ 
முடையார்‌ புழுக்கூ டிதுகாத்திற்‌ 
இருப்ப தாக முடித்தாயே. 
(இ-ள்‌). அகாதியே ஆண்டகாதனே ! தேவரீர்‌ திருவடியை 
நினைந்து. உள்ளம்‌ உருகும்‌ பேராசையுடைய வுண்மை யடியார்மீது 
இிருவருளுடையோய்‌ ! அவர்கள்‌ உனது திருவடி பெற்றது அடி 


$9, கூடு- உடம்பு, 


9 
யேன்‌ கண்டும்‌ அவ்வகை யாகாமல்‌, ஊரிலுள்ள நாய்க்கும்‌ பா துகாப்‌ 
பானில்லா க நாயானேன்‌ ! அன்புருகாதேன்‌ ! கல்மனமானேன்‌ ! 
உட்கசி வில்லாதேன்‌ ! இவ்வகை யாதொன்று மில்லாகேன்‌ ! நாற்ற 
முள புழுக்கூட்டைப்‌ பாதுகாக்க விச்சை செய்த முடிவு செய்ததும்‌ 
தஇருவுளந்தானே ! அடியேன்‌ செய்வகை காணேன்‌-—என அன்பா 
லறாளியதைக்‌ காண்க. (56) 


61. இனி, திருவடி அருமை கோன்றாது பெண்ணாசையால்‌ 
கெட்ட தன்மையைக்‌ கூறும்‌ (தி. ன.) :-- 

முடித்த வாறு மென்‌ றனக்கே 

கக்க தேமுன்‌ னடியாரைப்‌ 
பிடித்த வாறுஞ்‌ 'சோராமற்‌ 

சோர னேனிம்‌ சொருத்திவாய்‌ 
துடித்த வாறும்‌ துதிலிஹையே 

சோர்ந்த வாறு முகங்குறுவேர்ப்‌ 
பிடித்த வாறு ”மிவைபுணர்ந்து 

கேடென்‌ றனக்கே சூழ்க்தேனே. 

(இ-ள்‌). தேவரிர்‌ அடியேன்‌ பக்குவம்‌ இருவுளத்தடைத்து, 
பொய்க்கூட்டை மெய்‌ வீடாகச்‌ செய்வித்த அடியேற்குத்‌ கு 
மானதே! முன்னமே ரேடியாரை யடியேன்‌ பொருளெனப்‌ பிடித்தும்‌, 
என்‌ மனஞ்‌ சோர்விலாது, உள்ளத்திற்‌ கள்ளமை பூண்டு அடிமைக்‌ 
இறப்பணியை இழந்து, பெண்வலை மோக, அதரத்‌ துடிப்பால்‌, 
துில்சோர, முகங்குறுவேர்‌ பொடிப்ப, அவை பொருளெனப்‌ 
புணர்ந்த கெடுதல்‌ எனக்கே பலிப்புளதே தவிர, இருவருட்‌ குற்றங்‌ 
' காணேன்‌-—என உள்ளக்‌ கருத்தை வெளிப்படுத்தி யருளியதைக்‌ 


காண்க. (57) 


60. உள்கி. நினைத்து, முடை - புலால்‌ நாற்றம்‌, ஆர்‌ - நிறைக் த, 
முத்தாய்‌ என்பதற்கு, அவ்வாறு செய்ததும்‌ அவன்‌ அருளே என்று உரை 
கூறும்‌, 

01. (பி-ம்‌). 1. சேராமல்‌, 2, இவை யுணர்ந்து. முடித்த 
வாறு - எனக்கு அருள்‌ செய்த விதம்‌, தக்கதே - இகழ்ச்சிக்குறிப்பு 
சோராமல்‌ - சோர்வடையாமல்‌, சோரன்‌ - கள்ளன்‌. எனக்கு உன்‌. 
அருள்‌ இருந்தும்‌, அடியார்களை கான்‌ பின்பற்றியும்‌ ழ்மையான காத 
லக்கு ஆளரனேனே என்று இரங்கெயவாறு வேர்‌ - வியர்வை, புணர்ந்து - 
கூட, யான்‌ என்தனக்கே கேடு சூழ்கன்றேன்‌ என்க, 


806 திருவர்ச்க்‌ வியாக்யொனம்‌ 


62. இனி, இிருவருளாண்ட பெருமையைக்‌ கூறும்‌ (தி. ன.) ௫ 


தேனைப்‌ பாலைக்‌ கன்னலின்‌ 

றெளியை யொளியைத்‌ தெளிக்தார்தம்‌ 
ஊனை யுருக்கு முடையானை 

யும்ப ரானை வம்பனேன்‌ 
நானின்‌ னடியே னீயென்னை 

யாண்டா யென்று லடியேற்குத்‌ 
தானுஞ்‌ சிரித்தே யருளலாம்‌ 

தன்மை யாமென்‌ றன்மையே. 

(இ-ள்‌). சுவாமி, தேவரீர்‌ அடியார்கட்கு உள்ளத்தில்‌ விளைந்த 
அன்புத்‌ தேன்‌ ; இன்பப்பால்‌ ; ஆனந்தக்‌ கரும்பி னிரதம்‌ ; தெளி 
விற்‌ கண்ட சிவஞான வொளி ; இரி பதார்த்த நிச்சயத்‌ தெளிவுடை 
யாரின்‌ ஊனை உருகுதற்‌ செய்யும்‌ ஆண்டவன்‌ ! மகாதேவன்‌ நின்‌ 
சந்நி தான விண்ணப்பம்‌ ! வம்பனான நான்‌, தேவரீர்‌ அடியேன்‌ என த்‌ 
திருவுளங்கொண்டு அடிமை செய்தால்‌ தகுமோ ? ஒருவன்‌ கானே 
நகைத்துத்‌ தன்மேற்‌ கருணை வைத்துக்‌ கொண்டவன்‌, அவனுக்‌ 
கின்பமுண்டாமோ ? அப்படிப்போலவே முடியுமே--எனவே, என்னை 
அன்பனாக்கி இரட்சிக்க வேண்டுமென அருளிய உண்மை காண்க. 


68. இனி, மகவைத்‌ தாய்‌ இரட்சிப்பது போல நாதன்‌ பாது 
காக்க வேண்டுமென்‌ ற (இ. ன :-- 
தன்மை பிறரா லறியாத 
தலைவா பொல்லா நாயான 
புன்மை யேனை யாண்டையா 
புறமே போக விடுவாயோ 
என்னை நோக்கு வார்யாரே 
யென்னான்‌ செய்கே னெம்பெருமான்‌ 
பொன்னே இகழுச்‌ திருமேனி 
யெக்தா யெங்குப்‌ புகுவேனே. 


62. தேன்‌ முதலாக உள்ள உயர்‌ பொருளை ஒத்த நின்னை, என்னை 
ஆண்டவன்‌ என்று யான்‌ கூறிக்‌ கொள்ளுதல்‌ உனக்கு 
தரும்‌; அவ்வாறு இகழ்ந்து ஈகை 
என்று இரம்கியபடி , 


ச்சைப்ஸ்்வே 
தீதேனும்‌ என்னை அருளல்‌ வேண்டும்‌ 


ஆருங்‌ கொத்து 507 


(இ-ள்‌). தேவரீர்‌ பெருமை, வேறான யாவர்கட்கும்‌ அறி 
வொண்ணாத முதற்பொருளே ! விண்ணப்பம்‌. அடியேன்‌ நாயினுங்‌ 
கொடிய பாவி ! [அத்தகைய] புல்லறிவனைக்‌ கருணையால்‌ மகா கேவ 
லத்‌ இனின்றெடுத்து அடிமைப்‌ படுத்தத்‌ திருவுளங்‌ கொண்ட 
சுவாமி ! சகல தசையில்‌ பராமுகமானால்‌, அடியேன்‌ புறம்போனால்‌, 
விட்டு விடுவது கருணேயோ ? என்னை இரட்சிப்ப தற்கு வே 
கடவுளுளரோ 2 அடியே னென்‌ கண்டன 2 என்‌ ஆன்ம ரட்சகரே ! 
பொன்போலொளிரும்‌ இருமேனி யழகரே ! என்‌ தாயே ! மகவான அ 
வேறிடம்‌ தெரிந்து போமோ ? எனவே இரட்சிக்கக்‌ கடன்‌ பெற்ற 
வட்கே யாகையால்‌, அடியேனையும்‌ இரட்சிக்க வேண்டும்‌ என இரந்து 
"உண்மை யருளிய து எனக்‌ காண்க. (69) 


64. இனி, அன்பில்லா,த உயிர்க்குக்‌ கருணை அளிக்க வேண்டு 
மென்ற (இ. ன.) :-- 


புருவே னெனதே நின்பாதம்‌ 
போற்று மடியா ர௬ுண்ணின்று 
நகுவேன்‌ பண்டு தோணேக்கி 
நாண மில்லா நாயினேன்‌ 
நெகுமன்‌ பில்லை கினைக்காண 
நீயாண்‌ டருள வடியேனும்‌ 
தருவ னேயென்‌ றன்மையே 
யெந்தா யந்தோ தரியேனே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ அடியார்‌ திருச்சபையில்‌, என தென, அச்ச 
மில்லாமற்‌ பிரவேசிப்பேன்‌ ! அடியார்கட்குள்ளே நானும்‌ அவர்களைப்‌ 
போல்‌ கோள்‌ கொட்டி ஆநந்தக்‌ களிப்புறுவேன்‌. எதனாலென்னில்‌, 
வெட்கமில்லாத நாயானவன்‌, ஆதலால்‌ ; உருகதலில்லாதவன்‌ ; 
அன்புளனலேன்‌ ; எவ்வகையேனும்‌, தேவரீரே! அடியே ற்கு 
உண்மை யநுபூதி அருள வேண்டும்‌. பரிபாக மில்லை யென தீ 


69. தன்மை - பெருந்தன்மை பிறரால்‌ அறியாத. தன்மைத்‌ 
தலைவர்‌ என்றும்‌ : கூட்டலாம்‌, புன்மையேன்‌ - இழிவுடையேன்‌, எச்‌ 
தாய்‌, என்பதற்கு என்‌ தாயே என்று பர்க்‌. கொள்இன்றார்‌, சச்தை - 
என்தந்தை, 


608 திருவாசக வியாக்யொனம்‌ 


6 


'இருவுளப்பிரசாத முண்டாகாவிட்டால்‌, எந்தாயே! ஐயையோ! இத 
குறநுகரண போகத்தில்‌ வசிரயேன்‌ ! எனை இரட்சிக்க வேண்டும்‌-- 
என அருளியதைக்‌ காண்க. (60) 


ஏழாம்‌ கொத்து 


இத்திருப்பாப்‌ பத்தும்‌ கரணம்‌ பலவழிச்‌ சென்றாலும்‌, அருள்‌ வழியாகச்‌ 
செலுத்தும்‌ சிவசத்தி யநுபூநி. 


அறுசர்க்கழி நெடிலடி பாசிரிய விருத்தம்‌. 


66. இனி, அடிமையை ஆண்டவன்‌ இரட்சிப்பதே நியம 
மென்ற (இ. ன :-- 


தரிக்கலேன்‌ காய வாழ்க்கை 
சங்கரா போற்றி வான 

விருத்தனே போற்றி யெங்கள்‌ 
விடலையே போற்றி யொப்பில்‌ 

ஒருத்தனே போற்றி யும்பர்‌ 

_. தம்பிரான்‌ போற்றி தில்லை 

கீருத்தனே போற்றி யெங்க 
ணின்மலா போற்றி போற்றி, 


(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ குடியிறாப்பதான பொய்த்தேக 
இன்பம்‌ இனிப்‌ பொறுக்க முடிவ தில்லை ; எல்லா உயிர்கட்டும்‌ சுகங்‌ 
கொடுக்கும்‌ சங்கரா ! அடியேனை இரட்டிக்க ! தத்துவ உற்பத்தி 


64, எனதே - எனக்குச்‌ சொர்தமானதே என்றெண்ணி, நகு 
வேன்‌ ச களிப்புறுவேன்‌. தோள்‌ ரோக்‌ _ தன்‌ தோள்களைக்‌ கொட்டி 
ஆரவாரித்து, அடியார்களின்‌ ஆரர்தப்‌ பூரிப்படைக்த தோள்களை சோக்கி, 
ஆடும்‌ இறைவன்‌ தோளழனெ சோக்‌ என்று பலலாறாகப்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌, தோள்‌ நோக்கம்‌ என்னும்‌ ஆட்டத்தைச்‌ செய்து என்றும்‌ 
கூறுவர்‌, ரெகும்‌ அன்பு - மனமுருகும்‌ ன்பு, தகுவனே - தகுவனோ ? 
என்‌ தன்மையே - என்ன தன்மையேர்‌ ? தரியேன்‌ . சூயேன்‌, 


ஏழாம்‌ கொத்து 509 


ப 
யனே ! இரட்சிக்க ! எங்கட்குண்மையான இண்ணிய பேரின்பமே! 
இரட்சிக்க ! சமம்‌ பரம்‌ இல்லாத ஏகப்பொருளே இரட்சிக்க ! மகா 
தேவனே ! இரட்சிக்க! மன்றுளாடிய பொருளே ! இரட்சிக்க ! 
எல்லா உயிர்களினும்‌ பற்றற நிற்கும்‌ நிட்களப்பொருளே ! அடி 
யேனை இரட்சிக்க! இரட்சிக்க !- எனத்‌ துதித்ததை அன்பாற்‌ 
காண்க. (61) 


66. இனி, திருவடிப்‌ புகலலாது, வேறிட மில்லை யென்ற 
(,தி.ன :-- 


போற்றியோ நமச்சி வாய 

புயங்கனே மயங்கு இன்றேன்‌ 
போற்றியோ நமச்சி வாய 

புகலிடம்‌ பிறிதொன்‌ றில்லை 
போற்றியோ நமச்சி வாய 

புறமெனைப்‌ போக்கல்‌ கண்டாய்‌ 
போற்றியோ நமச்சி வாய 

சயசய போற்றி போற்றி. 

(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடிக்கோலம்‌ அடியேனை இரட்சிக்க ! 
பஞ்சாக்கர சதா டடனத்‌ இருமேனியானே ! பொய்‌ மயக்கமுற்றேன்‌ ; 
அடியேன்‌ ஓலமிட்டும்‌ அபய இரட்சை பராமுகமானால்‌, அடியேனை 

. இரட்சிப்ப தற்கு. (வேறு) ஓரிடமுமில்லை ; எனவே, சிவனே ! பஞ்சாக்‌ 
கர சொரூபனே ! இரட்சிக்க ! ஓலம்‌! இவ்வகை ஓலத்தினும்‌ அடி 
யேனைப்‌ புறம்பே தள்ளாமல்‌ என்னெளிமை கண்டிரட்சிக்க ! ஓலம்‌, 
பஞ்சாட்சரப்‌ பொருளே, அடியேற்கு கதி! இருவடியல்லாது 
வேறில்லை ! நாதனே ! ஓங்கார எனதுண்மையனே ! தேவரீர்‌ இரு 


எழாம்‌ கொத்தின்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்கடை : காருணியத்திரங்‌ 
கல்‌; வெனுடைய வெற்றிப்‌ பாட்டி ரங்கல்‌, 
x 

65. சாயம்‌ - உடம்பு, சங்கரன்‌ - சுகத்தைத்‌ தருபவன்‌, வானம்‌ 
விருத்தன்‌ - பரவெளியில்‌ வாழும்‌ பழையோன்‌ ; இங்கு, தத்துவ உற்பத்‌ 
இயன்‌ என்கின்றார்‌. விடலை - யெளவனன்‌ ; திண்ணிய பேரின்பம்‌ என்‌ 
ரூர்‌, சமம்‌ - ஒப்பு ;, பரம்‌ - உயர்வு, உம்பர்‌ தம்பிரான்‌ - தேவதேவன்‌ ; 
மகாதேவன்‌, நின்மலன்‌ - மலரூதன்‌ ; நிட்சளப்‌ பொருள்‌, 


510 இருவாசக வியாக்கியானம்‌ 

ப்‌ 
வடிக்கோலம்‌ அடைக்கலம்‌! இரட்சை! இரட்சை! அடியேனை ! 
என வருளிய கருணையைக்‌ காண்க. (62) 


67. இனி, அட்டர்‌ த்த சொரூப த்தினைம்‌ கூறிய (இ. ன.) :- 


போற்றியென்‌ போலும்‌ பொய்யர்‌ 
தம்மையாட்‌ கொள்ளும்‌ வள்ளல்‌ 
போற்றிநின்‌ பாதம்‌ போற்றி 
நாதனே போற்றி போற்றி 
போற்றிகின்‌ கருணை வெள்ளப்‌ 
புதுமதுப்‌ புவன நீர்தீக்‌ 
காற்றிய மானன்‌ வான 
மிரு சுடர்க்‌ கடவுளானே. 

(இ-ள்‌). தேவரீர்‌ அடிமை அடியேனை இரட்சிக்க ! எவ்வகை 
யென்னில்‌, என்போலியர்களான கெகவின்பக்‌ இஞ்சிக்கனா&ா 
அடிமை செய்யும்‌ வள்ளல்‌ ! - எனவே, வரையா துண்மை அருளும்‌ 
சுவாமி ! அடியேனையும்‌ இரட்சிக்க ! தேவரீர்‌ இருவடி.யில்‌ .மூம்மை 
வணக்கஞ்‌ செய்தேன்‌. நாதனே! இரட்சி! இரட்சி! இன்னமும்‌ 
வணங்குகுலானேன்‌ ! கருணாகிஇத்‌ தேனான வின்ப வெள்ளமே! 
அட்டமூர்‌ த்தமான நாதனே ! இரட்சிக்க !--என அருளியதை யன்‌ 
பாற்‌ காண்க. (63) 


68. இனி, சீவன்‌ முக்தித்‌ கரையிலே பரமுத்தியருள வேண்‌ 
டும்‌ என்ற (இ, ன :-- ்‌ 
கடவுளே போற்றி யென்னைக்‌ 
கண்டுகொண்‌ டருளு போற்றி 
விடவுளே யுருக்கி யென்னை 
யாண்டிட வேண்டும்‌ போற்றி 


66, புயல்கன்‌ - பாம்பணியையுடையவன்‌, புயங்கம்‌ என்னும்‌ கூத்‌: 
தனைப்‌ பொருளாகக்‌ கொண்டு இங்கு, “ பஞ்சாக்கர சதா ஈடனத்‌ இரு 
மேனியனே ? என்றார்‌, 

67. அட்டமூர்த்தம்‌ : * பூமி, நீர்‌, தேயு, வாயு, ஆகாயம்‌, சூரியன்‌, 
சக்‌ திரன்‌, இயமானன்‌ வருமட்ட மூர்த்தமாம்‌ வாழ்வே ? (கர்தர்கலி, 05), 


கருணை வெள்ளப்‌ புது மது - கருணாநிதித்‌ தேனான இன்ப வெள்ளம்‌, 
மது - தேன்‌. 


ஏ.மாங்‌ கொத்து 511 


உடலிது களைக்திட்‌ டொல்லை 

உம்பர்தம்‌ தருளு போற்றி 
சடையுளே கங்கை வைத்த 
சங்கரா போற்றி போற்றி. 

(இ-ள்‌). சருவான்மாக்களுக்கும்‌ முடிவான முத்தியருளும்‌ 
நாதனே ! இரட்சிக்க ! என்னை எளியனெனக்‌ கண்டருளும்‌ சுவாமி ! 
இரட்சிக்க ! எல்லா மலப்பற்றும்‌ விட என்னுள்‌ எழுந்தருளி அன்‌ 
பால்‌ உயிர்‌ உருக்கி அடிமை கொண்டு இரட்சிக்க ! இக்காய த்தை 
அருளால்‌. நீக்கி அதஇிவிரைவாய்ப்‌ பரமுத்தி இம்மையில்‌ அருளி 
இரட்சிக்க! ஏது நிமித்தமெனில்‌, உலகத்தை இரட்சிக்கத்‌ திருச்‌ 
சடையிலே கங்கையைத்‌ தரித்த சங்கரன்‌ ஆன தரல்‌ அடிமைக்கு 
இரங்கி இரட்சிக்க !--என அருளியதைக்‌ காண்க. (64) 


69. இனி, பரமசிவனைத்‌ தவிர வேறொருவர்க்கும்‌ அன்பு 
செய்வதில்லை யென்ற (இ, ன,) :-- 

சங்கரா போற்றி மற்றோர்‌ 

சரணிலேன்‌ போற்றி கோலப்‌ 
பொங்கரா வல்குற்‌ செவ்வாய்‌ 
வெண்ணகைக்‌ கரிய வாட்கண்‌ 
மங்கையோர்‌ பங்க போற்றி 
மால்விடை யூர்தி போற்றி 
இங்குவாழ்‌ வாற்ற நில்லே 
னெம்பிரா னழித்திட்‌ டேனே. 

(இ-ள்‌). தெவரிர்‌ திருவடி யல்லது வேறொரு தெய்வத்தைச்‌ 
சரணஞ்‌ செய்யேன்‌ ; என்னை இரட்சிக்க ! அழகு பொருந்திய பாம்‌ 
பின்‌ படம்‌ போன்ற அல்குலையும்‌ வெந்த வாயையும்‌, ஒள்ளிய தந்தத்‌ 
தையும்‌, கருமை நிறத்தையும்‌, வாட்போல்‌ அகன்று குறுகிப்‌ 
புரண்டு பிரகாசிக்கும்‌ என்னை இரட்சிப்பகாள கண்களையுமுடைய 
- இவ்வழகுடைய தேவி பாகனே இரட்சிக்க ! புண்ணிய விடையேறி 
இரட்சிக்க! இப்பிரபஞ்ச வின்பம்‌ பொறுப்ப தில்லை ; விட்டு விட்‌ 
டேன்‌ ; சுவாமி ! அடியேனை இரட்சிக்க--என அருளியதைக்‌ காண்க. 


68, விட - எல்லாப்‌ பற்றையும்‌ விடும்‌ வண்ணம்‌, ஒல்லை - விரை 
வாக, உம்பர்‌ - பரமுத்தியை, 
69. கோலம்‌ - அழிய, பொங்கு - சீறு, அரா - பாம்பு, மால்‌ - 
பெரிய, இழித்தல்‌ - வெறுத்தல்‌, 
இ-8: 


512 திருவாசக வியாக்க்யோனம்‌ 


70. இனி, புன்மையன்‌ செய்த குற்றத்தைப்‌ பெரியோர்‌ 
பொறுப்பதே வழக்கென்ற (இ, ன) :-- 
இழித்தன னென்னை யானே 
யெம்பிரான்‌ போற்றி போற்றி 
பழிதீதிலே அன்னை யென்னை 
யாளுடைப்‌ பாதம்‌ போற்றி 
பிழைத்தவை பொறுக்கை யெல்லாம்‌ 
பெரியவர்‌ கடமை போற்றி 
ஒழித்திடில்‌ வாழ்வு போற்றி 
யும்பர்நாட்‌ டெம்பி ரானே. . 
(இ-ள்‌). சுவாமி! *5யான்‌ எனது ' என்ப தொழிந்து, தேவரீரே 
பிரானென்னும்‌ அடிமையை இரட்சிக்க ! இரட்சிக்க ! என்னை யடிமை 
கொள்ளும்‌ திருவடி யெனத்‌ துதியாதவனை இரட்சிக்க ! எவ்வகை 
யென்னில்‌, அடிமை செய்த குற்றம்‌ ஆண்டவனே பொறுப்பதென 
உலகநீ தியாதலால்‌ அடியேனை இரட்சிக்க. இந்தப்‌ பொய்யின்பம்நீக்கி, 
ம்காதேவனே ! இரட்சித்தருள்க /--என அருளியகைக்‌ காண்க. (66) 


71. + 
எம்பிரான்‌ போற்றி வானத்‌ 
தவரவ பேறு போற்றி 
கொம்பரான்‌ மருங்குன்‌ மங்கை 
கூறவெண்‌ ணீற போற்றி 
செம்பிரான்‌ போற்றி தில்லை 
திருச்சிற்றம்‌ பலவ போற்றி 
உம்பரா போற்றி யென்னை 
யாளுடை யொருவ போற்றி. 

(இ-ள்‌). எனதுயிர்க்கு ஆன்மராயகனான நாதனே ! இரட்‌ 
சிக்க 1! தேவர்களில்‌ தற்போ.தமதமா௫த்‌ தேவரிரை மறந்தவர்களை 
அவரவர்கட்குத்‌ தகுதியான: நிக்கிரகமான அநுக்கிரகம்‌ செய்யும்‌: 
சிங்கமே ! இரட்சிக்க ! வல்லி சாதகக்‌ கொம்பு போலும்‌, சர்ப்பம்‌ 
போலும்‌ இடையையுடைய பார்வதி சமேதராக, வெண்ணீ ஹு தரிக்‌ 
கும்‌ சுவாமி இரட்சிக்க ! செம்பொருளரகிய தேவனே இரட்சிக்க ! 
திருத்தில்லை ஞான நடராசனே இரட்சிக்க ! யாவர்க்கும்‌ மேலானோய்‌, 

70. உன்னை பழித்திலேன்‌ ; யானே என்னை இழித்தனன்‌ என்க, 
இழித்தனன்‌ - இழிவு வருத்திக்கொண்டேன்‌, 


எ்ழாங்‌ கொத்து 514 


இரட்சிக்க ! என்னை ஆண்ட ஏகபரப்‌ பிரம்மே இரட்சிப்பாய்‌ அடி 


21) 
யேனை 1!--என அருளியதைக்‌ காண்க, (67) 
72, இனி, வலிய ஆட்கொண்ட தன்மையைக்‌ கூறும்‌ 
(தி, ன.) :-- 


ஒருவனே போற்றி யொப்பி 
லப்பனே போற்றி வானோர்‌ 
 குருவனே போற்றி யெங்கள்‌ 
கோமளக்‌ கொழுந்து போற்றி 
வருகவென்‌ றென்னை நின்பால்‌ 
வாங்கிட வேண்டும்‌ போற்றி 
தருகமின்‌ பாதம்‌ போற்றி 
தமியனேன்‌ கணிமை தீர்ந்தே. 

(இ-ள்‌). ஏசா தலோ ! அடியேனை இரட்சிக்க! ஒப்புவமை 
யிலா,த குகப்பனே ! இரட்சிக்க ! தேவர்கட்கவர்களைப்‌ போலச்‌ குறு 
வானவனே ன்ன பச்சை நிறம்‌ போன்ற அம்மைக்கு ஆனந்தக்‌ 
கொழும்‌ த! இரட்சிக்க ! வலிய காருணியத்தால்‌ அழைத்து என்‌ 
போதக நைவேதனங்‌ கொண்டோய்‌ ! இரட்சிக்க, தேவரீர்‌ திருவடிக்‌ 
காட்டு கொடுத்திரட்‌சித்கால்‌ என்‌ சுதந்தர வீனத்‌ துன்பம்‌ தீர்ந்தது 
எனவே அருளிப்பாடே வேண்டுவதென அருளியதைக்‌ காண்க, 


78, இனி, தலைப்பட்ட அன்புக்கு மேம்பட்ட அன்பின்‌ இறம்‌ 
கூறிய (இ, ன,) ௨ 
இர்ந்தவன்‌ பான வன்பர்க்‌ 
கவரினு மன்ப போற்றி 
பேர்ந்துமெள்‌ பொய்மை யாட்கொண் 


டருளிய பெருமை போற்றி. 


71. *இச்‌ செய்யுளுக்கு முகவுரை எழுதப்‌ பெறவில்லை, ஏறு, 
என்பதற்குக்‌ காட்டிய உரை ஈயத்தை ஓர்க, வல்லிசாதசம்‌ - கற்யகத்இல்‌ 
படரும்‌ கொடிவகை ; இது வல்விசாதம்‌ எனவும்‌ படும்‌. . சர்ப்பம்‌ கோதும்‌ 
என்றதற்கு மூலத்தில்‌ சொல்‌ இல்லை, 

72. ஒருவனே - ஒப்பற்றவனே ! கோமளம்‌ - பன்ர $ அழகு 3, 
இளமை, வாம்டெ - அழைத்திட ; அழைத்துப்‌ போத 'மைவேதனங்‌ 
கொண்டோய்‌ என்று பொருள்‌ கூறுவர்‌, 

தனிமை நீச்ச வேண்டி வணங்குதல்‌, . ' 


514 திருவாசக வியாக்யொனம்‌ 
. 
வார்ந்தநஞ்‌ சயின்று வானோர்க்‌ 
கமுதமீ வள்ளல்‌ போற்றி 
ஆர்ந்தஙின்‌ பாத நாயேற்‌ 
கருளிட வேண்டும்‌ போற்றி. 

(இ-ள்‌). பெரிய அன்புள்ள, குணவன்புடைய நாயன்மார்கட்கு 
அவரினும்‌ எளிமை வலிமை காட்டி அருள்வோய்‌ இரட்சிக்க, அடி 
யேன்‌ பசுபேோ,தத்தைப்‌ பதிபோதகமாக்கிய பெருமையோய்‌ ! இரட்‌ 
சிக்க ! தேவைதைகள்‌ பிழைக்கும்‌ வண்ணம்‌ நஞ்சருந்தி அவர்கட்கு 
அமிர்தம்‌ ஈந்த வள்ளலோய்‌ ! இரட்சிக்க! அபேத அத்துவிதத்‌ 
திருவடி. அடியேனுள்ள த்தில்‌ இருப்பதாக நாயேற்கருளிய சுவாமி ! 
இரட்சிக்க !--என அருளியகைக்‌ காண்க, (69) 


74. இனி, ஆ.இ நடு அந்தமான அளவிறுஇ யில்லாத்‌ தன்‌ 
மையைக்‌ கூறும்‌ (தி ன.) 
போற்றியிப்‌ புவன நீர்திக்‌ 
காலொடு வான மானாய்‌ 
போற்றியெவ்‌ வுயிர்க்குக்‌ தோற்ற 
மாடுநீ தோற்ற மில்லாய்‌ 
போற்றியெல்‌ லாவுயிர்க்கு 
மீறாமீ ஜின்மை யானாய்‌ 
போழற்றியைம்‌ புலன்க ணின்னைப்‌ 
புணர்லொப்‌ புணர்க்கை யானே. 


(இ-ள்‌), பஞ்சபூத ௮இிட்டான சிவனே ! இரட்சிக்க ! எல்லா 
வயிரும்‌ இருவடிமின்றி தேசயொகா ; அவற்றிற்‌ பற்றிலாதோய்‌ !. 
இரட்சிக்க, சருவ உயிர்க்கும்‌ சங்கார கர்‌ த்தூவாய்‌ அ.தினும்‌ தோய 
தோய்‌ இரட்சிக்க ! அடியேன்‌ ஐம்புலனும்‌ பயன்பட அடி மைப்பணி 
புரிந்த தனாயினும்‌ அவைக்கு எட்டாகோய்‌ ! இரட்சிக்க !---என ௮ 
ளியதைக்‌ காண்க, (70) 


78. தீர்ர்த அன்பு - பெரிய அன்பு என்பர்‌, 


அவரினும்‌ அன்ப 
என்பதற்குக்‌ காட்டிய பொருள்‌ ஈயத்தைக்‌ கரண்க, 


14. தோற்றம்‌ . பிறப்பிடம்‌, புணர்ச்கை - தர்திரம்‌, 


எட்டாங்‌ கொத்து 


இனி, எட்டாங்கொத்து, பெற்றோர்‌ பயன்போலப்‌ பெறக்கிடைத்த' 
தில்லையெனப்‌ பேரின்ப வாக்கர்‌ கொடுக்கும்‌ சிவசத்தி யனுபூதி. 


இத்திறாப்பாப்‌ பத்தும்‌, எழுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம்‌. 
76. இனி, அபேத அத்துவித அன்பு நிலையான (இ, ன.) 


புணர்ப்ப தொக்க வெந்தை யென்னை 
யாண்டு பூண மோக்னொய்‌ 
புணர்ப்ப தன்றி தென்ற 'போதெ 
னின்னெ டென்னெ டென்னிதாம்‌ 
புணர்ப்ப தாக வன்‌ றி தாக 
வன்பு கின்க ழற்கணே 
புணர்ப்ப தாக வங்க ணாள 
புங்க மான போகமே. 


(இ-ள்‌). தேவரிர்‌, இருவடியில்‌ ௮கா.இயே பிரிப்பில றி அபே, 
மாய்‌ (நின்றும்‌), மலவசம்போன்று ஈசனடி யென்ப தறியாது இடந்த 
என்னை, இருவருள்‌ இரங்கிப்‌ பிரித்கருமை காட்டிக்‌ கூட்வெதாகத்‌ 
இருவருள்‌ நோக்கம்‌ செய்தாய்‌; அப்பிரிவை அடியேன்‌ பக்குவல்‌ 
குறைச்சலினால்‌ பிரிவிலாமையைக்‌ காட்ட வந்ததல்லோவெனகல்‌ 
கொள்ளாது, ஈசனடியிலிருக்கையிலே ஈசனடி தேடி வேறெனக்கரு தி 
நின்றேன்‌, அவை அடியேன றியாமை யாதலால்‌ இிருவுளமிரங்கி, 
பிரியாமையும்‌ பிரிவொன்றுதலும்‌ பிரியிற்றரியாமையும்‌ ஒருங்கே ஓர்‌ 
மொழியருளி இருவடியிலன்புளனாக்கக்‌ கருணை வைத்துப்‌ பழைய 
செல்வனடியிற்‌ சேர்ப்பதே இருவடி. ஞான சிவானுபவ சிவானுபூ இக 
வபேத வத்துவிக வன்பின்பான சி.த்தாம்‌,தமென வருளியகைகம்‌ குரு 
சம்பிரதாய உபதேச அனுபூதி காண்க, (71) 


எட்டாம்‌ சொத்தின்‌ கக்‌ அவலம்‌: இடக்கை, ஆனந்தத்‌ 
தழுந்தல்‌. 

75, (பி-ம்‌. 1. போது, இங்குக்‌ காட்டப்பெற்றது குரு சம்பிர 
தாய உபதேச அதுபூதி உரை எனக்கொள்க. இச்செய்யுளுக்கு, கருத்து 
வேறுபாடின்றி, வேறு வகைகளாலும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, அவை 
விரிவஞ்சி. விடப்பட்டன, 


சீ 


516. திருவாசக வியாக்யொனம்‌ 


4 


76. இனி, உயிரை அன்புருவாக்கய தன்மையைக்‌ கூறும்‌ 


(இ.-ன.) 2 


போகம்‌ வேண்டி வேண்டி லேன்பு 

ரந்த ராதி யின்பமும்‌ 

ஏக நின்க ழலி ணய 

லாதி லேனெ னெம்பிரான்‌ 
ஆகம்‌ விண்டு கம்பம்‌ வந்து 
குஞ்சி யஞ்ச லிக்கணே 
ஆக வென்கை கண்க டாரை 
யாற தாக வையனே. 

(இ-ள்‌). சுவாமி! தேவரிர்‌ இருவடி. ஞான பரமுத்தியின்‌ நிச 
சுவர்க்க போக பதுமுத்திமின்பம்‌ அடியேன்‌ விரும்புகின்ற தில்லை ; 
வேண்டும்‌ வரம்‌ விண்ணப்பமாவன திருவடியை எக்காலமும்‌ 
பிரியாமையாக அத்துவித அன்பாக எனதுள்ள தீ.இல்‌ எழுந்தருளி, 
ஆன்மநாயகனாகி, முற்பிரிவும்‌ இனிப்பிரியாமையும்‌ கண்டு, தேகம்‌ 
பரவச ததாற்‌ புளகாங்கிதமுற்று விம்மல்‌ தழுகழுப்புளனாப்‌ ஆனந்த 
பாட்பம்‌ இருகண்ணீரும்‌, ௮டைக்குந்‌ தாளிலா தா தலால்‌ ஆறுபோற்‌ 
புரண்டோடும்‌ வண்ணம்‌, குஞ்சித பாதத்தின்‌ £ழ்க்கும்பிட்டுத்‌ 
குட்டமிட்டிருப்ப, அடைக்கலமாக வைத்துப்‌ பாதுகாப்பதே வரம்‌-- 
என அருளியதைக்‌ காண்க. ' (72) 


77. இனி, மேலான வரம்‌ அன்பன்‌ றி வேறிலை யெனக்‌ கூறும்‌ 
(இ. ன) 2 
1ஜய்ய நின்ன தல்ல தில்லை 
மற்றொர்‌ பற்று வஞ்சனேன்‌ 
பொய்க லந்த தல்ல தில்லை 
பொய்மை யேனெ னெம்பிரான்‌ 


76, புரச் தரா தியின்பம்‌ - சுவர்க்க போக பரமுத்தியின்பம்‌, புரச்‌ 
தரன்‌ - இர்திரன்‌. ஏக - ஒப்பற்ற, நின்‌ கழல்‌ இணை அலாது இலேன்‌. 
ஆகம்‌ விண்டு - தேகம்‌ பிளந்து; புளகாங்கிதமுற்று, கம்பம்‌ வந்து .. 
ஈடுக்கமுண்டாகி ; விம்மல்‌ தழுதழுப்புளனாய்‌, குஞ்‌ அஞ்சலிக்‌ கண்ணே 
என்‌ கை ஆக, குஞ்சி - தலைமயிர்‌, கண்கள்‌ தாரை ஆறு அது ஆக, 
குஞ்சி அஞ்சலி என்பதற்குக்‌ குஞ்சித பாதத்தின்‌ ழே கும்பிட்டு என்று 
இங்குப்‌ பொருள்‌ கொள்வர்‌, 


எட்டாங்‌ கொத்து 517 


மைக லந்த கண்ணி பங்க 

வந்து நின்க ழற்கணே 
மெய்க லந்த வன்ப ரன்பெ 
னக்கு மாக வேண்டுமே. 

(இ-ள்‌). “மற்றுப்‌ பற்றெனக்‌ இன்றி நின்றிருப்பாதமே 
பன்றி” பறியேனே. ஒருவன்‌ வைத்த நித கவரும்‌ வஞ்சன்போலப்‌ 
பொய்யுண்மை கருதி இருப்பதானேன்‌. எம்பிரானே ! இமைப்‌ 
படிந்த கண்ணி பங்கனே ! தேவரீர்‌ இருவடியில்‌ சத்திய போத 
சரங்கு சித்த, அகிய அபேகு அன்புள அடியார்‌ பெறுமன்பே 
அடியேன்‌ வேண்டினேன்‌. அவை கருணை செய்ய வேண்டும்‌--என 


வருளியதைக்‌ காண்க. (72) 


78. இனி, திருவடி கண்டிறந்தும்‌, பிறவாது பிறந்தாலும்‌, 
பேரின்பம்‌ பெறுந்‌ தன்மையைக்‌ கூறும்‌ (இ. . ன 2-- 

வேண்டு நின்க ழற்க ணம்பு 

பொய்மை தீர்தீது மெப்மையே 
ஆண்டு கொண்டு நாயி னேனை 

யாவ வென்ற ருளு£ீ 
பூண்டுகொண்‌ டடிய னேனும்‌ போற்றி 

போற்றி யென்று மென்று 
மாண்டு மாண்டு வந்து வந்து 

மன்ன கின்வ ணங்கவே. 

(இ-ள்‌). அடியேன்‌ வேண்டுவது இருவடிக்கன்பு தவிர வேறு 
பொருளில்லை) கரணை செய்து என்‌ மலபோதப்‌ பெரய்யைக்‌ 
கெடுத்து, அருளின்பமாக, நாயான என்னை, அருளாக்கித்‌ திருவடி 
யில்‌ சேர்த்த நாதனே ! அடிமை எக்காலமும்‌ ஆன கால்‌, இரட்சிக்க ! 
இரட்சிக்க ! இதன்‌ நியும்‌ இச்சக;த்‌ இல்‌ பிறப்பிறப்புளனாய்‌ வந்தாலும்‌, 
இறவாத பேரின்பம்‌ பெறும்‌ அடிமைப்‌ பணிசெய்ய அருளவேண்டும்‌ 
ளன அருளியகைக்‌ காண்க. (74) 


77. (0-ம்‌). 1. ஐய. மை கலர்த கண்ணி - அஞ்சனம்‌ திட்டிய 
கண்களையுடைய உமை. அல்லது இல்லை - ஆம்‌, ்‌ 

78. பற்று - ஆதாரம்‌, நின்‌ வணங்கவே நின்‌ கழற்கண்‌ அன்பு 
வேண்டும்‌ எனக்‌ கூட்டுக, அன்பு - அடிமைப்பணி, 


-518 திருவாசக வியாக்யொனம்‌ 
s ப . . 
79. இனி, திருவடி. நீங்காத பேரன்பினைக்‌ கூறும்‌ (இ. .. ன.) 2- 


வணங்கு நின்னை மண்ணும்‌ விண்ணும்‌ 
வேத நான்கு மோலமிட்‌ 
டுணங்கு நின்னை யெய்த அற்று 
மற்றொ ருண்மை யின்மையின்‌ 
வணங்கி யாம்வி டேங்க ளென்ன 
வந்து நின்ற ருளுதற்‌ 
்‌ வணக கொங்கை மங்கை பங்க 


வென்‌ கெலோ நினைப்பதே. 


(இ-ள்‌), தேவரீர்‌ இருவடியை வானிலுள்ள நாராயணன்‌ 
முதலியோரும்‌, மண்ணிலுள்ள மனு முதலியோரும்‌, நான்கு வேக 
மும்‌, வணங்கியும்‌ கூப்பிட்டும்‌ காணாது வாடி மயங்கி நிற்ப, அடி. 
யேன்‌ எளிதாகவே திருவடி ஞானம்‌ பெற்றமையான்‌, வேறுண்மை 
இல்லாததால்‌, அடிமைப்பணி விடாது நிற்ப, எனது உயிர்க்கிரங்கி 
அனுக்ரகம்‌ செய்ய வேண்டும்‌. முதிராவிளமுலைப்‌ பாவையுடன்‌ 
கலந்தருளும்‌ அர்த்தநாரி சுவரனே ! இருவருளலா து நினைப்பது எவ்‌ 


வண்ணம்‌ 2--எனவே, அவனருளால்‌ அடிமை யாவதென அருளி 
(பதைக்‌ காண்க. (75) 


80. இனி, இருவடி யாவராலும்‌ அ௮றிதற்கருமை யென்ற 
(தி. -ன.) :-- 
நினைப்ப 'தாவ சிந்தை செல்லு 
மெல்லை யேய வாக்இனால்‌ 
தினைத்த னையு மாவ தில்லை 
சொல்ல லாவ கேட்பவே 
அனைத்‌ துலகு மாய நின்னை 
யைம்பு லன்கள்‌ காண்டுலா 
எனை த்தெ னைத்த தெப்பு றத்த 
தெந்தை பாத மெய்தவே, 


79. ஓலமிட்டு வணங்கும்‌ உணங்கும்‌ என்க. என்‌ ல்லா தினைப்‌ 
பது என்பதற்கு, இவ்வுரை “யாம்‌ வேறு எதனை நினைக்கக்கூடும்‌ ” 
கூறுதது, பிறர்‌ இதனைச்‌ கடவுள்‌ மீது சார்த்தி உரை கூறுவர்‌, 


என்று 


எட்டாங்‌ கொத்து 519 


) 

(இ-ள்‌). தேவரீர்‌ இருவருட்‌ பெருமை அடியேன்‌ இந்திக்க 
மன திதுக்கெட்டாதே. பெரியோர்பால்‌ கேட்பத்‌ இனையளவும்‌ அன்பு 
கூடவில்லையே ! எவ்வகைப்‌ பெறுவேன்‌ ? அகண்டாகார சச்சி கானந்‌ 
தப்‌ பொருளாய்‌ கின்றும்‌ பஞ்சவிந்திரியப்‌ புலனுள்‌ தரிசனமில்லையே? 
ஆன கால்‌ எங்கன்‌ இருந்ததென்று எவ்வண்ணம்‌ சொல்லுகேன்‌ 1 
என தகப்பனே ! சீர்பாகம்‌ பெற2-- எனவே எங்கேனும்‌ யாகாஇப்‌ 
(சிறந்‌ இடினும்‌ கன்னடிபார்க்கு £ இங்கே யென்று” அருள்‌ செய்யும்‌ 
நாகனென அருளிய வுண்மை காண்க. (70) 


81. இனி, ஆன்ம்‌ சுதந்தர வீனத்தைத்‌ தெரிவிக்கும்‌ 


(தி, ன): 


எய்த லாவ தென்று நின்னை 
யெம்பி ரானிவ்‌ வஞ்சனே ம்‌ 

குப்த லாவ அன்க ணன்றி 
மற்றொ ருண்மை யின்மையிற்‌ 

பைத லாவ தென்று பாது 
காத்தி ரங்கு பாவியேற்‌ 

இத லாது நின்க "ணேறும்‌ 
வண்ண மில்லை மீசனே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடி. பெறுவது, என தான்ம ரட்சகரே ! 
எக்காலம்‌? தேவரிரை யல்லா து, பொய்யுண்மையனை இரட்சிப்ப தற்கு 
வேறொரு கடவுளருமுளரோ ? அதீதேவர்களை உண்மை கொள்‌ 
வனோ ? ஆதலால்‌ இருவடிக்கன்புசெய அறிவிலா தவனை ஆண்ட 
வனே ! இரட்சிக்க இரங்கவே வேண்டும்‌. அப்படிக்‌ கருணை செய்யா 
விடில்‌ அடியேற்கு எவ்வகைச்‌ ௬தந்தரமுண்டு ? யாகொன்றும்‌ 
காணேன்‌ ! ஈசனே [என அருளியதைக்‌ காண்க. (77) 


80, (பி-ம்‌), 1. தாக,  இச்செய்யுளுக்குப்‌ பிறர்‌ பிதவாறு 
'பொருள்‌. கூறுவர்‌. 


1, (பி-ம்‌). 1, ணொன்றும்‌, எய்தல்‌ - பெறுதல்‌, என்று- 
- எச்சாலம்‌, உய்தல்‌ - உஜ்ஜீவித்தல்‌, பைதல்‌ - துன்பம்‌. ஈது அலாது 
நின்‌ கண்‌ ஏறும்‌ வண்ணம்‌ இல்லை, வண்ணம்‌ . வசை, ட 


இ 


520 திருவாசக வியாக்கயொனம்‌ 
1 


82. இனி, அடிமைப்‌ பணியன்றி வேறு சிவப்பே நில்லை 
யென்ற (தி. - ன.) :-- 

ஈச னேநீ யல்ல தில்லை 
யிங்கு மங்கு மென்பதும்‌ 

பேச னேனெர்‌ பேத மின்மை 
பேதை யேனெ னெம்பிரான்‌ 

நீச னேனை யாண்டு கொண்ட 
நின்ம லாவொர்‌ நின்னலால்‌ 

. தேச னேயொர்‌ தேவ ருண்மை 

சிந்தி யாது சந்தையே. 

(இ-ள்‌). நாதனே ! தேவரீரை உள்ளென்றும்‌ புறமென்றும்‌ 
இரண்டிடத்தும்‌ வியாபகப்‌ பொருளென்றும்‌, வாசகத்தால்‌ அள 
வளாவின பேதைமையுடைய னாதலால்‌, எனது ஆன்மநா,தன்‌ அவை 
கண்டு, * எல்லாச்‌ சென்மத்துக்கும்‌ கடையன்‌ இவன்‌ ; எவ்வகைத்‌ 
இருவடி. சேர்வான்‌ * என[இரங்கி அடிமை காட்டிய நிட்கள சிவனே ! 


தேசோரூபனே ! வேறொரு தெய்வ முண்டென உட்கொளேன்‌--என 
அருளியதைக்‌ காண்க. (78) 


88. இனி, உள்குவார்‌ உள்ளப்பொருள்‌ என்ற (தி. - ன.) :-- 
சிந்தை செய்கை கேள்வி வாக்குச்‌ 
சிரி லம்பு லன்களால்‌ 
முந்தை யான கால நின்னை 
யெய்தி டாத மூர்க்கனேன்‌ 
வெந்தை யாவி முக்தி லேனென்‌ 
உள்ளம்‌ வெள்கி விண்டிலேன்‌ 
எந்தை யாய நின்னை யின்ன 
.. மெய்த லுற்றி ருப்பனே. 

(இ-ள்‌). தேவரீர்‌ திருவடியைச்‌ சிவஞானத்தால்‌ சந்தித்து, 
அருட்பணி அங்க,த்தால்‌ செய்து, இருத்தொண்டின்‌ பெருமையைப்‌ 
பெரியோர்பால்‌ கேட்டபடியே துஇத்து, ஐஜம்பெறியான புலன்களை 

82. சொற்களால்‌ அளவிடற்கரிய தெப்பினையுடையனைச்‌ சில 


சொற்களாற்‌ பேசிய குற்றம்‌ என்று செரள்சு, “பேதமின்மை பாகு 
ப்பன்‌ பேசத்தச்சவனல்லன்‌ என்றதைச்‌ குறித்தவாறு, 


எட்டாங்‌ கொத்து 521 
9 

சீர்பாததுதில்‌ செலுத்தி இவ்வகை செய்யாமல்‌ அகா தியே இவ்வகை 
ஒன்றும்‌ தெரியாத மூடனான நான்‌, அக்கனியிலே தகனப்பட்டே 
னல்லேன்‌. குருவே! &ழே விழுந்தேனல்லேன்‌ ! எனதுள்ளம்‌ 
வெட்டி ஒருவருடன்‌ சொல்லாது கின்றேன்‌. எனதப்பனே ! இன்ன 
மும்‌ இருவடிபெற நிலாந்திருந்கேன்‌--எனவே, துணியாது துணிந்த 
கருத்கென நொந்ததென அருளியகைக்‌ காண்க. (79) 


. தீ. இனி, தன்னை விட்டுத்‌ இருவருள்‌ பிரிந்த அருமையைக்‌ 
கூறும்‌ (இ. - லா.) :-- 

இருப்பு கெஞ்ச வஞ்ச னேனை 

யாண்டு கொண்ட நின்ன தாட்‌ 
கருப்பு மட்டு வாய்ம டுத்தெ 

னைக்க லந்து போகவும்‌ 
நெருப்பு முண்டி யானு முண்டி. 

ருந்த துண்ட தாயினும்‌ 
விருப்பு மூண்டு நின்க ணென்க 

ணென்ப தென்ன விச்சையே. 

(இ-ள்‌). தணிந்த இரும்பு போன்ற பொய்மை யுடையேனை 
அடிமை கொண்ட தன்றியும்‌, தேவரீர்‌ இருவருளானது கரும்பின்‌ 
இரதமென வாயிற்‌ கலப்ப, அவ்விரதம்‌ சுவைப்பித்‌தால்‌ கசந்தது 
போல உட்கொள்ளா த என்னைப்‌ பிரியவே, அவனைக்‌ கண்டும்‌ அவ்‌ 
விடத்தில்‌ அக்கினியும்‌ அடியேனும்‌ இருந்தேனே ! இவ்வகைத்‌ 
துணிவுடையேன்‌. தேவரீர்‌ திருவடியில்‌ ஆசையுற்றேன்‌ என்ற 
வித்தைக்கு நகானென்‌ சொல்வேன்‌! என அருளியதைக்‌ காண்க. (80) 


83. விண்டிலேன்‌ - வெடித்திவேன்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌, 

84, இச்செய்யுளிலுள்ள சொத்களைப்‌ பிரித்துச்‌ கூட்டிப்‌ பொருள்‌ 
சொல்வதில்‌ பலர்‌ பலவிதமரகச்‌ சென்றிருக்கன்றனர்‌, * யானும்‌ உண்டு ; 
இருந்த. து உண்டு ? என்றும்‌, யானும்‌ உண்டிரும்தது உண்‌” என்று பிரிப்‌ 
பாரும்‌ ; * என்ன விச்சையே,” என்றும்‌, * என்‌ அவிச்சையே? என்று 
பிரிப்பாரும்‌ உளர்‌, ்‌ 

என்னைச்‌ கலர்து போகவும்‌ ' என்பதற்கு இவ்வுரை காட்டும்‌ கார 
ணம்‌ கவனிக்கத்தக்கது, * அக்கினி திருக்குளத்தில்‌ காண, சான்‌ அத 
னிடம்‌ விழுர்து முத்தி பெறாமல்‌ நின்றேனே ' என்றபடி, 


ஒன்பதாங்‌ கொத்து 
இனி, ஒன்ப தாங்கொத்து,. கொடுத்த வாழ்வெல்லாம்‌ பேரின்பமே என்‌ 
அருளும்‌ சிவசத்தி அநுபூதி. 


இப்பாப்‌ பத்தும்‌ கலிநிலைத்‌ துறை. 


65. இனி, ரடியாரனைவோரும்‌ திருவடி சேரத்‌ தான்‌ தனிமை 
- யுற்ற (த. ன) :-- 


விச்‌சுக்‌ கேடுபொய்க்‌ காகா தென்‌ றிங்‌ கெனைவைத்தாய்‌ 
இச்சைக்‌ கானா ரெல்லாரும்‌ வந்துன்‌ ருள்சேர்ந்தார்‌ 
அச்சத்‌ தாலே யாழ்ச்திடு இன்றே னாரூரெம்‌ 

பிச்சைத்‌ தேவா வென்னான்‌ செய்கேன்‌ பேசாயே. 


(இ-ள்‌). இவ்வுலகத்திலே பொய்க்கேடான வித்து பரிபாக 
மாக என்னை இப்பூமியில்‌ வைத்து, தேவரீர்‌ இருவுளப்பணி செய்யும்‌ 
அடியார்கள்‌ இரும்ப வாராது பரகதி ஆனார்கள்‌. ௮அடியேனோ 
வெனில்‌, தேவரீர்‌ ஆண்ட வியல்பை மெய்யென அ.ஆபூதி பெறாமல்‌ 
சம்சய முற்றபடியால்‌ இம்மாயை வசமானேன்‌. திருவர்ரூர்‌ வாழும்‌ 
பிச்சாடன.த்‌ இயாகராசனே ! அடியேன்‌, என்‌ செயலாலாவடதென்ன ! 
நாதனே ! இருவாய்‌ மலர்ந்கருளாவிடில்‌ க இியில்லைஎன வருளி 
யதைக்‌ காண்க. (81) 


ஒன்பதால்‌ கொத்து, திருவாசகத்‌ திருவுள்ளக்‌டெச்கை :-_ ஆனந்த 
பரவசம்‌. 

85. பொய்க்கு விச்சுக்கேடு என்று பிரித்துக்‌ கூட்டிப்‌ பிறர்‌ 
பொருள்‌ கொள்வர்‌, இவ்வுரை பொய்க்கேட்டின்‌ வித்து என்று கொண்டு 
கூறியதன்‌ ஈயம்‌ கூர்ர்து நோக்கி இன்புறத்தக்கது, இவ்வாறு கணனிக்‌. 


வாசகரை மட்டும்‌ உலகில்‌ வைத்தது “பரிபாகமாக ? என்னெறார்‌. அவ 


ருடைய பரிபாகமாகவேனும்‌, உலகத்தின்‌ பரிபாகவாகவேனும்‌ கொள்க, 
பிற்கறாத்து அடிகள்‌ கொண்டிருத்தல்‌ கூடாதேனும்‌, உண்மை அவ்வா 
நிருத்தலை ஓர்க, அச்சம்‌ என்பதற்குச்‌ சமுசயம்‌ என்று பொ 


குள்‌ கொள்‌ 
எப்‌. பெற்றிருக்கிறது, . ட 


23: 
க 


ஒன்பதரங்‌ கொத்து 593 
» J 

806. இனி, சிவனடியானென உலகத்துள்ளரர்‌ ௮லர்‌ தூற துவ 
தான செய்தியைக்‌ கூறும்‌ (இ, - லா :-_- 
பேசப்‌ பட்டே னின்னடி யாரிற்‌ றிருகீறே 
பூசப்‌ பட்டேன்‌ பூதல ராலுன்‌ னடியானென்‌ 
றேசப்‌ பட்டே னினிப்படு இன்ற தன்மையால்‌ 
ஆசைப்‌ பட்டே னட்பட்‌ டேனுன்‌ னடியேனே, 

(இஸ்‌). ரேடியார்‌ என்னயும்‌ அடியானெனப்‌ பேசப்‌ பரிபாக 
மும்றேன்‌. அச்சபையார்‌ காணப்‌ பரையொளியாயெ விபூதி தார 
ணங்‌ குரிக்கப்‌ பெற்றேன்‌ ; அவையார்‌ இருவேடம்‌ பூணாவே, உலககு 
கார்‌ பித்தனெனப்‌ பழி பேசவுள்ளானேன்‌, இனி எல்லாரும்‌ துன்ப 
முறுவகாகுலால்‌, தேவரீர்‌ இருவடியிலாசையுற்‌.று அடிமையானேன்‌, 
என்னாண்டவனே 1 எனவே வேறு ௧இ இல்லை யென வருளியைதச்‌ 


காண்க, (82) 


87. இனி, இரடியார்‌ போல அடிமை யாவலேனோ வென்ற 
(இன): 
அடியே னல்லேன்‌ கொல்லோதானெனை யாட்கொண் 
(டிலைகொல்லோ 
அடியா ரானா ரெல்லாரும்‌ வந்தன்‌ ருள்சேர்ந்தார்‌ 
செடிசே ௬டல மிதுநீக்கமாட்டே னெங்கள்‌ சிவலோகா 
கடியே னுன்னைக்‌ கண்ணாரக்‌ காணுமாறு காணேனே. 
(இ-ள்‌), ஜேவரிர்‌ இருவடிக்காட்‌ செய்யப்‌ பரிபக்குவ மில 
லாதே போனால்‌, ஆளக்கடமை இல்லையோ ? வேடோருவருண்டேோ ? 
சிரடியார்‌ அனைவோரும்‌ பரகதி யடைந்தார்கள்‌, அடியேலனோவெனில்‌, 
குற்றமுள்ள இத்தேகத்தை நீக்க அடியனாற்‌ கூடுமோ ? சிவலோக 
நாயகனே ! பேயேனானவன்‌ திருவடி. காணக்‌ கிட்டுமோ ? நாதனே ! 
என்‌ செய்வேன்‌-—என ௮ருளியகைக்‌ காண்க, ' (85) 


டேன்‌” என்றதற்கு * உன்‌ அடியார்களால்‌ சொல்லப்பட்டேன்‌ ' என்னும்‌, 
* உன்‌ அடியார்களுள்‌ ஒருவனாகப்‌ பேசப்பட்டேன்‌ என்றும்‌, “உன்‌ அடி 
யாரைப்‌ போலப்‌ பேசப்பட்டேன்‌ எனவும்‌, பிறவானும்‌ பிறர்‌ பொருள்‌ 
கூறுவர்‌, பூதலர்‌ - உலகத்தார்‌, * இணிப்படுகன்ற தமையாதால்‌ ? என்ற 
பாடத்தையே பிறரெல்லோரும்‌ கொண்டு பொருள்‌ கூஅவர்‌. 

87. செடி- குற்றம்‌; பாவம்‌, கடியேன்‌ - கொடியவன்‌ ; பேயன்‌, 


824. திருவாசக வியக்யொனம்‌ 


\ ப்‌ உட கம ய்‌ . - 
88. இனி, பரமகுருவைக்‌ கண்டும்‌ வீணாட்கழித்த தன்மை 
யைக்‌ கூறும்‌ (தி, உலா) 2 


காணுமாறு காணேனுன்னை யர்காட்‌ கண்டேனும்‌ 

. பாணே பேசி யென்‌ றன்னைப்‌ படுத்ததென்ன பரஞ்சோதி 

. ஆணே பெண்ணே யாரமுதே யத்தாசெத்தே போயினேன்‌ 
ஏணா ணில்லா காயினே னென்கொண்டெழுகே 

[னெம்மானே. 


(இ-ள்‌), தேவரீர்‌ திருவடியைப்‌ பசு போதுத் கால்‌ காணப தில்‌ 
லையே, அகாதியே உன்னைப்‌ பரமகுருவாய்த்‌ தரிசித்த போது, 
என்னைப்‌ போல வெண்ணி, பொழுது போகப்‌ புறங்கணிப்பாகப்‌ 
பேசிக்‌ கெடும்படி. யருளியது ' என்‌ விதியே, மேலான நிட்களச்‌ 
சோ இயானவனே ! பெண்‌ ஆணானவனேோ ! அமிர்தப்‌ பிழம்பே ! என்‌ 
னப்பனே ! அடியேன்‌, இவ்வகை வழக்கால்‌, சவமாய்ப்‌ போனேனே ! 
ஆகில்‌ உயிரென உற்பத்தியுள்ளவர்களுக்குச்‌ கூதந்கரமுண்டோ 7 
எவ்வகை ஆளாவேன்‌ ! நாயேன்‌ :--எனவே (கான்‌) சிவவயச்‌ சிவனே 
யல்லாத்‌ தனிப்பொருளல்லன்‌ என்‌ அருளியறைம்‌ காண்க, (84) 


89. இனி, சிறியேன்‌ செய்பிழை பொறுத்தல்‌ வேண்டுமென 
விண்ணப்பிக்கும்‌ (இ, - ன,) :- 


மானேர்‌ கோக்டு யுடையாள்‌ பங்கா 
மறையீறறியா மறையோனே 

தேனே யமுதே சிந்தைக்கரியாய்‌ 
சிறியேன்‌ பிழைபொறுக்கும்‌ 

கோனே "சிறிதென்‌ கொடுமைபறைந்தேன்‌ 
சிவமா நகர்குறுகப்‌ 

போனா ரடியார்‌ யானும்பொய்யும்‌ 
புறமே போந்தோமே. 


88. பாணேபேூ . பாழேபேூ ; புதங்கணிப்பாசுப்‌ பேடி என்‌ பது 
இவ்வுரை, படுத்தது - கெடுத்தது. அத்தா - தகப்பனே ! ஏண்‌ - 
வலிமை ; உயர்ச்சி, ஏண்‌ ஆணில்லா ஈாயேன்‌ என்று பிரித்துக்‌ கொண்‌ 
டனர்‌ ; ஏண்‌ சாணில்லா நாயேன்‌ என்று பிரிப்பர்‌ பிறர்‌, ஆண்‌ - சதம்‌ 


தரம்‌ ; நாண்‌ - நாணம்‌, 


ஒன்பதரங்‌ கொத்து J 525 


(இ-ள்‌), மான்‌ போன்ற இருநோக்கமுடைய அம்மைக்கு வாம 
பாகம்‌ அளித்த நாதனே ! வேத முடிவிற்‌ காணாது (கிற்கும்‌) மறைப்‌ 
பொருளோய்‌ ! அன்பு தேனே ! இன்பவமிர்தே ! சிந்தனாக்‌ கெட்‌ 
டா,௪ சிவமே ! அடியேன்‌ செய்யும்‌ பிழை அகேக ததையும்‌ பொறுமல்‌ 
கும்‌ நாதனே ! அடியேன்‌ (படும்‌) கொடுமை சிலவற்றைச்‌ சந்நி கான த்‌ 
தில்‌ விண்ணப்பம்‌ செய்கேன்‌. வெனடி௰ர்‌ சிவபுரம்‌ சேர்வ தானார்கள்‌. 
அடியேனும்‌ என துண்மை மலபோ,தமான யானெனதென்ற பொய்யும்‌ 
பறமானோம்‌ ; என்‌ செய்வேன்‌ !_ என அருளியகைக்‌ காணக, (88) 


90. இனி, இருவடிக்‌ கன்பே யின்பென்ற (தின) 
புறமே போந்தோம்‌ பொய்யும்‌ யானு மெய்யன்பு 
பெறவே வல்லே னல்லா வண்ணம்‌ 'பெற்றேனியான்‌ 
அறவே நின்னைச்‌ சேர்ந்த வடியார்‌ மற்றொன்‌ றறியாதார்‌ 
சிறவே செய்து “வழுவாது சிவனே நின்றாள்‌ சேர்க்தாரே. 


(இ-ள்‌). சத்தியபோத சிவசன்னிதானப்‌ பெருமை விலாச 
மணுகாது, யானெனதென்ற விருவகைப்‌ பற்றும்‌, அவை யுண்மை 
யான உயிரும்‌ புறமான துமன்‌ றி (யான்‌) மெய்ஞ்ஞானம்‌ பெற 
உரித்தல்லேன்‌ : பேறுளதோ, திருவடி ஞானமின றி? சருவசற்க 
மிவிர்த்தியுடைய ரடியார்‌ இருவடியன்றி மற்றொன்றறியார்கள்‌ ; 
ஆன கால்‌ அவர்களை மலம்‌ அணுகாவண்ணம்‌ வழுவாது இர்ப்புள்‌ 
ளாகப்‌ பாதுகாத்து, பரமசிவனே ! தேவரீர்‌ திருவடி சேர்ந்கார்களே ! 
அடியேன்‌ என்‌ செய்வேன்‌ ! பற்றுடையேன்‌ !-_ என வருளியதைக்‌ 
காண்க, (86) 


‘89, (பி- ம்‌). 1. சிறிதே, ரேர்‌ - போன்ற, மறையோன்‌, அம்‌ 


'தணன்‌ என்றும்‌ ஆம்‌, பறைர்தேன்‌ - கூறினேன்‌. 


90. (பி-ம்‌). 1. பெற்றேன்யான்‌, 9. வழிவரச்து, பொய்‌, இங்கு 
இருவகைப்‌ பற்றென்று கூறப்பட்டது. அல்லாவண்ணம்‌ பெற்றேன்‌ - 
மெய்ம்மையல்லாத நிலையைப்‌ பெற்றேன்‌. சிறவ - செப்பு ; சீர்ப்பு என்று 
இங்கு உரை எழுதப்‌ பெற்றுள்ளது, 


526 \ திருவாசக வியாக்க்யொனம்‌ 


91. இனி, திருவடிக்கன்பில்லாக அன்புடையே னென்ற 
(தி, -ன.) :-- 
தாரா யுடையா யடியேற்‌ குன்றா ளிணையன்பு 
பேரா வுலகம்‌ புக்காரடியார்‌ புறமே *போந்தேனியான்‌ 
ஊரா £மிலைக்கக்‌ குருட்டா £மிலைத்திங்‌ குன்றா ளிணையன் புக்‌ 
காரா யடியே னயலே மயல்கொண் டழுகேனே. 

(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ பேரில்‌ கருணை செய்து அன்பு - 
அருள வேண்டும்‌.  சீரடியார்‌ நித்திய முத்தி வீடடையக்‌ கண்டேன. 
யானோ புறமானேன்‌. அஃது எவ்வகை யென்னில்‌, ஊரிலுள்ள 
பசுக்கள்‌ தன்கன றிருக்கு மிடமறிந்து சேர, கண்கெட்ட பசு கன்‌ 
றெதுவென ஓரிடமும்‌ தெரியாது மயங்குவது போலத்‌ தேவரீர்‌ 
. இவருடி எவ்விடமோ என்போக்குணர்வினாலே புறந்தேட அகப்‌ 
படாது அம்மயக்கத் தால்‌ அழுவனே யொழிய, என்‌ செய்வேன்‌ 2_— 
எனவே இருவருள்‌ காட்டக்‌ காணவேண்டுமென அருளியதைக்‌ 
காண்க, (87) 


92. இனி, சீரடியார்‌ அடி சேராது பழுதான பெண்ணாசை 
யுற்ற(தி.-ன) :-- 
அழுகே னின்பா லன்பா மனமா யழல்சேர்ச்த 
. மெழுகே யன்னார்‌ மின்னார்‌ பொன்னார்‌ கழல்கண்டு 
' தொழுதே யுன்னைத்‌ தொடர்ந்தா ரோடும்‌ தொடராதே 
பழுதே, பிறந்தே னென்கொண்‌ டுன்னைப்‌ பணிகேனே. 
(இ-ள்‌): தேவரீர்‌ இருவடியான பேரின்ப சுகத்தைக்‌ கருதி 
அன்பால்‌ எப்போது கிடைக்குமென அழேன்‌. என்‌ மனம்‌ (வேறு) 


91. (பி-ம்‌. 1. போர்தேன்யான்‌, 2, மலைச்ச, 8, மிலைத்தங்‌ 
குன்‌; மிலைத்தாங்குன்‌ ; மலைத்‌இரங்கு. தாராய்‌ - கொடுத்தருள்வாய்‌, 
உன்‌ தாள்‌ இணை அன்பு தாராய்‌ ஏன்க. பேரர உலகம்‌ - மீளா உலகமான 
வீடு, யான்‌ புறமே போந்தேன்‌. ஊர்‌ ஆ - ஊரிலுள்ள பசுக்கள்‌, மீலைக்க - 
கனைக்ச, * எப்படி பூரா மிலைக்கச்‌ குருட்டா மிலைக்கு மென்னும்‌? (திவ்‌, 
இயற்‌, தஇிருவிருச்‌. 94) * கோவுடனே கூடியதோர்‌ குருட்டாவும்‌ ஊா 
புகுதும்‌” (இருத்தொண்டர்‌ புராண வரலாறு 10). இவ்வுரை, சேர 
என்று பொருள்‌ கூறும்‌, மிலைதல்‌ - மயங்குதல்‌ * மிலைத்தலைர்தேனை ' 
(திருவாச. 6, 40). 


ஒன்பதாங்‌ கொத்து 527 
டர்‌ 

என்‌ செய்யும்‌ என்னில்‌, அன்னம்போல நடையும்‌, மின்போல இடை 
யும்‌, பொன்போல்‌ அழகுமுள்ள பாகம்‌ கண்டவுடன்‌ அவற்றின்‌ 
மீதுள்ள மோக விகாரத்தால்‌ அழல்‌ சேர்ந்த மெழுகுபோல்‌ உருகுவ 
குன்றி திருவடியைத்‌ தொடர்ந்தன்பு செய்யும்‌ அடியருடன்‌ சேர்ந்‌ 
கடிமைப்பணி செய்யாது. வீணுடலெடுத்து விருதாவானேனே ! 
சுவாமி ! எவ்வண்ணம்‌ உன்‌ பணி செய்யப்‌ போகிறேன்‌—என இரக்‌ 
கருளிய தெனக்‌ காண்க. (98) 


98. இனி, விரைவிலே இருவருள்‌ வேண்டுமென்ற (இ. - ன) £ 


பணிவார்‌ பிணிதீர்த்‌ தருளிப்‌ பழைய வடியார்க்குன்‌ 
அணியார்‌ பாதங்‌ கொடுத்தி யதுவு மரிதென்றால்‌ 

திணியார்‌ மூங்கு லனையேன்‌ வினையைப்‌ பொடியாக்குத்‌ 
தணியார்‌ பாதம்‌ வந்தொல்லை தாராய்பொய்தீர்‌ மெய்யானே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடிக்கடிமை செய்யும்‌ சீரடியார்கள்‌ 
பிறவிப்‌ பிணியை நீக்கி அனுக்ரெடித்துப்‌ பழம்‌ செல்வமான இரு, 
வருள்‌ நல்கியது பிரயாசம்ன்று. அவை சகசவுண்மை ; அரிதான 
கருணை, எவையென்னில்‌ கெட்டியான கல்மூங்கலேப்போன்ற என்‌ 
மனதைப்‌ பொடியாக்கி அவையாலுண்டாயெ வினையை அணுத்‌ துக்‌ 
குளிர்ந்த திருவடி விரைவிலே அனுக்கிரகம்‌ செய்வதே பற்றில்லாத 
இருமேனியுடைய மெய்கண்ட நர.தனே அரிதான கருணை யென 
வருளியதைக்‌ காண்க, (89) 


92. இச்செய்யுளுக்குப்‌ பிறரெல்லாம்‌ வேறு விதமாகப்‌ பொருள்‌ 
வர்‌, “மின்னார்‌.........சழல்‌ 2 என்பதற்குச்‌ சிவபெருமானின்‌ திருவடி 
யென்று பொருள்‌ கொண்டு, உண்மை அடியாரோடு தொடரரதே பழுதே 
பிறந்தேன்‌ என்று கூறி முடிப்பர்‌, மனம்‌ அழல்‌ சேர்ர்த மெழுகே ஆ, 
நின்பால்‌ அழுகேன்‌ எனக்‌ கூட்டுக, 


93. பணிவரரயெ பழைய அடியார்‌ என்க, இவ்வுரை பழைய 
பாதம்‌ என்று கூட்டிப்‌ பழம்‌ செல்வமான இருவருள்‌ எனறு கூறுநறெது, . 
திணியார்‌ மூங்கில்‌ - செட்டியான கல்கூங்கில்‌ ; இயல்பிலே வளைவுள்ள 
மூங்கில்‌ என்றும்‌ பிறர்‌ ,பொருள்‌ கூறுவர்‌, “ திணியார்‌ மூங்கழ்‌. சந்தை 
யேன்‌ ” (பிரார்த்‌, 8) என்பர்‌ பின்னும்‌, ஒல்லை - விரைவாக, . ன்‌ 


இ-10 


528 டட. திருவாசக வியாக்யொனம்‌ 
94, இனி, இருவடி பெறுவது எத்தவத்தாலு மில்லை, உள்‌ 
ளன்பால்‌, அழுதால்‌ பெறலாமென்ற (இ, - ன.) :-- 


யானே பொய்யென்‌ னெஞ்சும்‌ பொய்யென்‌ னன்‌ பும்பொய்‌ 
ஆனால்‌ வினையே னழுதா ன்னைப்‌ பெறலாமே 

தேனே யமுதே கரும்பின்‌ றெளிவே தித்திக்கும்‌ 

மானே யருளா யடியே னுனைவச்‌ துறுமாறே. 


(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ மலபோக னனதால்‌ ௮வையா 
லுள தாகிய யானென்ற செருக்குப்போய்‌; அவை யுள நெஞ்சும்‌ 
பொய்‌, அவையாற்‌ செய்யும்‌ அன்பும்‌ பொய்யே. : முழுதும்‌ பசுக்‌ 
குணமானால்‌, அடியேன்‌ கதியடைவகுற்கு ஏது ஓன்றும்‌ இலையோ 
வெனில்‌, ஒன்றுண்டு விண்ணப்பம்‌, நாதனே ! இருவினையேன்‌, 
உன்‌ அருளால்‌ அன்புரு இடையறாது அழுவேனானால்‌, நீ இரங்கி 
யருள்வாய்‌, தேவரீரோ அடியாருள்ள,த்தேனே ! அவராற்‌ புசிக்கப்‌ 
படும்‌ அமிர்தே ! கன்னலின்‌ சுவையே ! நினைதொறுங்‌ கருத்தில்‌ 
இத்திக்கும்‌ பெருமையனே ! அடியேனை த்‌ இருவடி சேர அனுக்கிர 
கம்‌ செய்வாய்‌--என _அருளியதைக்‌ காண்க. (90) 


பத்தாங்‌ கொத்து 
இனி, பத்தாங்கொத்து, தோத்திரம்‌ செய்யவும்‌, மனழுருகவும்‌, பேரின்‌ 
பத்தைப்‌ பெறவும்‌, பாசத்தன்மை நீங்கவும்‌, யானெனதென்பதறவும்‌, இன்பசுகம்‌ 
கிடைக்கவும்‌, அனுக்கிரகமே வரமென்று உணர்த்தும்‌ சிவசத்தி யனுபூதி. 
இத்‌ திறாப்பாப்‌ ப, தீதும்‌ எண்‌ சர்க்கழிநெடிலடி. யாசிரிய விருத்தம்‌. 


95. இனி, ம்ண்ணிலே வந்த பிறவியே  இன்பமெனக்‌ கொள்‌ 
ளாது, கீழானது என்ற (த, ன) :- 


மாறி லாதமாக்‌ கருண வெள்ளமே 

வந்து முந்திறின்‌ மலர்கொ டாளினை 
வேறி லாப்பதப்‌ பரிசு பெற்றகின்‌ 

மெய்மை யன்பருன்‌ மெய்மை மேவினார்‌ 


94, மான்‌ - மகான்‌ என்பதன்‌ சிதைவு, அடியேன்‌ உனை வந்துற 
மாது அருளாய்‌ எனச்‌ கூட்கெ, 


ப த்தாங்‌ கொத்து 529 


ஈறி லாதரீ யெளியை யாம்‌ 

தொளிசெய்‌ 'மானிட மாக மோக்கியும்‌ 
கீறி லாதநெஞ்‌ சடைய நாயினேன்‌ 
கடைய னாயினேன்‌ பட்ட நிழ்மையே. 

(இ-ள்‌). அன்னு முகலின்றனவும்‌ வற்றாது முற்று து பெருகிய 
கருணை வெள்ளமெயாக, பரமகுருவாய்‌, எழுந்தருளியது கண்டு, 
முன்னே தேவரீர்‌ இருவடிக்‌ கபே க வத்துவித அன்பு செய்து ௪த்‌,திய 
போது மெய்யடியார்‌ அப்போ,த த, தில்‌ உடனடங்கி அத்திருவடி சேர்ந்‌ 
தார்கள்‌. அடியேனோ சுவாமி விண்ணப்பம்‌, தேவரீர்‌ அடியேன்‌ 
பொருட்டுச்‌ சகளீகரி தது உடனாக எழுந்தருளி, முடிவிலா க நாதனே ! 
என கருத்து முடியும்‌ வண்ணம்‌ இன்பப்‌ பிறவியும்‌ நல்கி, இத்தெகம்‌ 
திறுவருட்பணிக்காகத்‌ இருவருணோக்கம்‌ செய்தும்‌, அடியேன்‌ மலா 
மருகாகு வன்மையனாயினேன்‌. அவை திருவருட்‌ குற்றமல்ல; : 
காயினும்‌ கடையனானதால்‌ எனது கீழ்மை; என வருளியகைக்‌ 
காண்க. (94) 


96. இனி, அடியேன்‌ அ௮தறியாமையான குணமுடையவேனும்‌ 
என்னைத்‌ திருவருள்‌ விட்டுப்‌ போவது நீதியன்றெவம்‌ கூறிய 
(தி,-ன 

மையி லங்குநற்‌ கண்ணி பங்கனே 

வந்தெ னைப்பணி கொண்ட பின்மழக்‌ 
கையி லங்குபொற்‌ ண்ண மென்றலால்‌ 
I அரியை யென்‌ னைக்‌ கருது கின்‌ றிலேன்‌ 
மெய்யி லங்குவெண்‌ ணீற்று மேனியாய்‌ 
மெய்ம்மை யன்பருன்‌ மெய்மை மேவினார்‌ 
பொய்யி லங்கெனைப்‌ புகுத விட்டு£ீ 
போவ தோசொலாம்‌ பொருத்த மாவதே, 


இச்சொத்தின்‌ திருவுள்ளக்கடை-ஆனிந்தாதிதம்‌. 

95. (பிஃம்‌). 1. மானுடம்‌, முர்தி - முன்னே, வேதிலாப்பதம்‌ - 
அபேத அத்துவிதம்‌, மெய்மை மேவினார்‌ - மெய்ப்பொருளாகிய திருவடி 
யடைர்தார்‌. ஒளிசெய்‌ மானிடமாக, எளிமையா வர்து ரோக்கியும்‌ 
என்று அமைச்ச, ீறிலாத - பிளவுபடாத ; உருகாத, 


580 | திருவாச்க வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌), மைப்படிந்த கண்ணாளான சத்தி பாகனே ! அவ்வடி 
வாக வெழுந்தருளி மெய்ஞ்ஞான போதம்‌ காட்டி அடியேன்‌ அன 
பூதி பெற்ற பின்னும்‌, அவ்வனுபவ அருமை யுரிமை அன்படிமை 
தெரியாது குழந்தைகள்‌ கையிலகப்பட்ட சொர்ணபா த்‌ திர அமை 
காணாது, மண்ணினாலான எல்லாப்‌ பாத்திரங்களுடன்‌ இதுவும்‌ 
ஒன்றென எண்ணினது போலவே, நாதனே ! எண்ணிக்‌ கெட்டுப்‌ 
போனேன்‌. சீரடியார்களோ இருவடி. சேர்ந்தார்கள்‌. மெய்ப்போதத்‌ 
தால்‌ ; அடியேனை இம்மாயையில்‌ விட்டு முழுதும்‌ ௮துவாய்ப்போக, 
சுவாமி எழுந்தருளியதென்ன சம்பந்தமோ ௮ நியேன்‌ [என வருளி 
யைக்‌ காண்க, (92) 


97. இனி திருவருட்‌ சத்திய ஞரனமில்லாதே போனாலும்‌ 
 திருக்கண்ட அடியேன்‌ கண்ணுக்குத்‌ இங்குளவோ வென்ற 
(இ, ன) 


பொருத்த மின்மையேன்‌ பொய்ம்மை யுண்மையேன்‌ 
போத வென்றெனைப்‌ புரிக்து நோக்கவும்‌ 

வருத்த மின்மையேன்‌ வஞ்ச முண்மையேன்‌ 
மாண்டி லேன்மலர்க்‌ கமல பாதனே 

அ௮.ரதீத மேனியா யருள்செ யன்பரும்‌ : 

நீயு மங்கெழும்‌ தருளி யிங்கெளை 
இருத்தி னய்முறை யோவெ னெம்பிரான்‌ 
வம்ப னேன்‌ வினைக்‌ இறுதி யில்லையே. 

(இ-ள்‌). சைவ சம்பந்த அத்துவிதக்‌ காட்சியுடையேனல்‌ ' 
லேன்‌ ; கேவலாஇ£தமே யுண்மை யுடையவன்‌ ; இவ்வகை அறி 
விலா,த பாவியேன்‌ திருவடி சேரத்‌ இருநோக்க இரட்சை செய்யும்‌ 
கருணையில்‌ எவ்வளவேனும்‌ ஈம்பொருட்டல்லவே திருமேனி (எழுந்‌ 
தருளியது) என வருத்தமுற்றிலேன்‌ எ.கனால்‌' என்னில்‌, பொய்ப்‌ 
போ.தனாஅலால்‌ அவை கண்டு மாளா போனேன்‌. செந்தரம்ரை 
மலர்போன்ற ஞானபா.தனே ! அக்னி வடிவுடையாய்‌ ! தேவரீரால்‌ 
கிருபைபெற்ற சீரடியாரான இருக்கூட்ட வன்பர்களும்‌ இருவுத்தர 


. 96. மை. அஞ்சனம்‌, மழ. குழச்தை * மழக்கை யிலங்கு பொற்‌ 
கிண்ணம்‌ ? (இலக்கணக்கொத்து பாயிரம்‌ 11). அரியை நீ அரியவன்‌ 
என்று, மெய்மை மேவினார்‌ - மெய்ப்பொருளாடிய உன்‌ திருவடி சேர்ந்‌ 
தார்கள்‌, பொய்யில்‌ - மாயையில்‌, 


பத்தாங்‌ கொத்து 551 


i 
ச்‌ 


கோசம்ங்கையில்‌ எழுந்தருளி இருப்பெருந்துறையில்‌ அடியேனை த 
திருவடி சுமக்கும்‌ வண்ணம்வ்வருமை தெரியாது வைத்தாய்‌, ஓலம்‌ 
ஓலம்‌ என துமிரப்பொருளே ! வம்பனான எனக்கும்‌ என்‌ வினைக்கும்‌ 
முடிவில்லை யெனத்‌ இருவுளமறியாதோ 2 நாதனே ! என்செய்வேன்‌! 
என இரங்கெயருளியதைக்‌ காண்க்‌. (93) 


98. இனி, கருணையாற்‌ கல்லைக்கனியாக்குவது போலவாண்ட 
தைக்‌ கூறும்‌ (அ. ன்‌.) 
இல்லை நின்கழற்‌ கன்ப தென்கணே 
ஏல மேலுழற்‌ குழலி பங்கனே 
கல்லை மென்கனி யாக்கும்‌ விச்சைகொண் 
டென்னை நின்கழற்‌ 'கன்ப னாக்னொய்‌ 
எல்லை யில்லைகின்‌ கருணை யெம்பிரான்‌ 
ஏது கொண்டுமா னேது செய்யினும்‌ 
வல்லை யேயெனக்‌ “இன்னு முன்கழல்‌ 
காட்டி மீட்கவும்‌ மறுவில்‌ வானனே. 


(இ-ள்‌), தேவரீர்‌ இருவடியன்பு, அம்பனானகால்‌ இல்லை 
எனதுள்ளதுதிலே வண்டுகள்‌ சத்திப்பதான ஞானப்பூங்கோகை 
யம்மனை வாமபரகமூடையோய்‌ ! கல்லைக்கனி செய்வது உன்‌ இரு 
விகாயாட்டா கலால்‌ அடியேனும்‌ அன்பு செய்ய வருள்வ தானாய்‌ ; 
ஆனதால்‌ தேவரீர்‌ இருபாகடாட்ச,த்துக்கு வரம்பில்லை யான தால்‌, 
ஆன்ம்நாயகனே ! அடியேன்‌ எங்கேனும்‌ யாதாகிப்‌ பிறந்தாலும்‌, 


97. பொருத்தம்‌ - பொருர்தற்குரியதான அத்துவிதக்‌ காட்ச, 
உண்மை - உள்ளதன்மை, பொய்மை என்பதற்குக்‌ கேவலரதிதம்‌ என்ற 
பொருள்‌ கூஅகின்றார்‌, போத என்று - திருவடி சோ வருக என்று, 
புரிச்து சோச்குதல்‌ - அன்புடன்‌ திருரோக்கனேைப்‌ புரிதல்‌. வருந்த 
மின்மை,” பெருமான்‌ எழுர்தருளிய சருணையையும்‌ தன்‌ எளிமையையும்‌ 
எண்ணி வருத்தமின்மை, வஞ்சமுண்மை இங்குப்‌ பொய்ப்போதம்‌ 
என்று உரை கூறப்பெற்றது. வஞ்சமுண்மை - வஞ்சகமுடைமை. 
அரத்தம்‌ & வெப்பு, இச்செய்யுளில்‌ ஈாயனார்‌ சரித்திரப்பகுதி கூறப்பட்டி 
ருப்பதை. உரையினின்ற காண்க, இப்பகுதிக்குப்‌ பிறர்‌ வேறுவகையிற்‌ 
பொருள்‌ கூறுவர்‌, .. வம்பன்‌ - வீணன்‌, 


598 திருவாசக வியாக்யொனம்‌ 


அவவப்பொழுதின்‌ பொழு இட்டதே மலருஞ்‌ சொன்னதே ம்ந்இர 
மும்‌ உண்மையாகக்‌ கொண்டு, சுவாமி ! எழுந்தருளி திருவடி காட்‌ 
டிப்‌ பிறவாவண்ணம்‌ அருள்‌ செய்வாய்‌ ! நின்மல மகா தவனே !- 

என வருளியகைக்‌ காண்க, . (94) 


99. இனி, ஊன்நாடக மொருபா லும்‌ ஞானதாடக மார த்ர 
பாலும்‌ மாடியதைக்‌ கூறும்‌ (தி. - ன.) :-- 


வான நாடரு மறியொ ணாத 

மறையி னீறுமுன்‌ ரொடரொ ணாத 
ஏனை நாடரும்‌ தெரியொ ணாதநீ 

என்னை யின்னிதா யாண்டு கொண்டவர 
ஊனை நாடக மாடு வித்தவா 

உருக நானுனைப்‌ பருக வைத்தவா 
ஞான நாடக மாடு வித்தவா : 

மைய வையகத்‌ துடைய விச்சையே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ திருவடியை வானிலுளதாயெ நாராயணன்‌ 
முதலியோரும்‌ அறியார்கள்‌. வேதங்களாலும்‌, 8 வம்‌ க தூடர 
வொண்ணாது ; மற்றுள்ள மனு முதலான விருடிகட்கும்‌ நீ தெரியாப்‌ 
பொருளாவாய்‌ ; அப்படியிருந்தும்‌ நீயே எழுந்தருளி, டட 
நயங்காட்டி, என்வழி நின்று, உனது ரேடிக்கு என்னப்‌ பணியாளாக்‌ 
கியதும்‌ தவிர, தூலபஞ்ச இர்த்திய நடனத்தால்‌ பெத்த இசையில்‌ 
என்னை ஆட்டுவித்தவா! அன்பால்‌ உருகத்‌ இருவருளின்பதீ 
தேனைப்‌ புசிக்க வைத்தவனே ! பரமுத்தி தசையிலே சூட்ச்ம நடனத்‌ 
தால்‌ சுத்த பஞ்ச கிர்‌,ததியம்‌ செய்து அருள்‌ காடகம்‌ ஆடுவித்தவா ! 
. உனது கருணை வினவில்‌, இப்பிரபஞ்ச,த்‌ இலே செய்வ தான இருவருள்‌ 
விதையே யல து வேறு காணேனே !_என இவ்வாறு அருளியது 


ed 


98. (பி- ம்‌). 1, அன்பதரச்கினாய்‌, 2, இன்னமுன்கழல்‌, ஏலம்‌- 
மயிர்ச்சார்து.  ஏலவர்ர்‌ குழவிமார்‌ * (நிருவா௪, 29-89), விச்சை - 
வித்தை, மீட்சவும்வல்லை என்பதற்குப்‌ பிறப்புக்களினின்றும்‌ மீட்க 
வல்லை என்று பொருள்‌ கொள்வர்‌ இவர்‌, இன்னும்‌ - மறுபடியும்‌, மறு 
வில்‌ - மலமற்ற, 


பதீதாங்‌ கொத்து ) 533 


இப்பஞ்சாக்கர ௪,தாகடன சம்பிரதாயம்‌ ; மூதலகவலின்‌ முதல்மொழிப்‌ 
பொருளான வறுபூதி உரையிற்‌ காண்க, (95) 


100. இனி, தம்கடிமையைக்‌ தானே இரட்சிப்ப தொழிய 
வேறு துணையில்லை யென்ற (இ. - ன,) :-- ்‌ 


விச்ச தின்றியே விளைவு செய்குவாய்‌ 

விண்ணு மண்ணக முழுதும்‌ யாவையும்‌ 
வச்சு வாங்குவாய்‌ வஞ்சகப்‌ பெரும்‌ 

புலைய னேனைஙின்‌ கோயில்‌ வாய்தலிற்‌ 
பிச்ச னாக்னொய்‌ பெரிய வன்பருக்‌ 

குரிய னக்னொய்‌ தாம்வ ளர்தததோர்‌ 
நச்சு மாமர மாயி னுஙந்கொலார்‌ 

நானு மங்கனே யுடைய நாதனே. 


(இ-ள்‌). பிருதிவி முதற்‌ குடிலை பரியந்தமான தத்துவத்‌ 
தோற்ற வொடுக்கமான தேகா திப்‌ பிரபஞ்ச த்துக்கு ஓர்‌ வித்துமில்லா 
மல்‌ தன்‌ கருணையால்‌ பஞ்சூர்த்தியம்‌ செய்வாய்‌. வஞ்சகப்பெரும்‌ 
பறையனை தேவரீர்‌ திருக்கோவில்‌ வாய்தலிற்‌ பற்றற்றவனாக வடிமை 
செய்து வைத்துப்‌ பின்னும்‌ சரடியார்க்‌ கடிமைப்பணி இருவுளமேற்‌ 
பச்‌ செய்யும்படி கிருபை செய்ததை வினவில்‌, தன்னால்‌ உண்டாக்கித்‌ 
தானே இரட்சிப்பதான விருட்சம்‌ துலக்கும்‌ பிறர்க்கும்‌ உபகார 
மில்லகாயினும்‌, யாவர்க்கு கஞ்சவிப்பதாயிருந்தபோதும்‌, . அந்த 
விருட்சத்தைக்‌ கொல்லார்கள்‌ அபிமான ததால்‌ பிரபஞ்ச த்தார்‌. அது 
போல அடியே னும்‌ அமா இயிலே a நவடியில்‌ பிரியா இருந்தேனா க 


99. ணா ஈறும்‌ முன்‌ தொடர்‌ ஒணாத நீ--இதனுள்‌ முன்‌ என்‌ 
பதனை மறையின்‌ என்பதன்‌ முன்‌ கூட்டிப்‌ பண்டை மழையும்‌ என்று 
பொருள்‌ சொண்டு, மறையின்‌ ஈறாகிய ஞான காண்டத்தால்‌ அறியப்படாத 
நீ என்றும்‌, ஈறும்முன்‌ என்பதற்கு, மறையின்‌ இறுதியிலும்‌ ஆதியிலும்‌ 
உள்ள ஓம்‌ என்பதால்‌ உணர்த்தப்படாதவன்‌ £ீ என்னும்‌ பிறர்‌ பலவாறு 
உரை கூறுவர்‌. நைய என்பதற்கு. ஒழிய என்று பொருள்‌ கொண்டு, 
“ எனக்கு உலகவாசை ஒழியும்‌ பொருட்டு இவ்வளவையும்‌ செய்தாய்‌ 
என்று அவர்‌ பொருளமைப்பர்‌, இவ்வுரைக்காரர்‌ காட்டும்‌ ஈயத்தை 
தர்ச, வையகத்துடை விச்சையாகிய அஞ்ஞானம்‌ நீங்க, ஞானராடசம்‌ 
ஆஃவித்தவா என்றும்‌ கொள்ளலாம்‌, 


594 ட. திருவாசக வியாக்யொனம்‌ 


லால்‌ அடியேனுள்ளபடி ஆம்ளவும்‌ ஈசன்‌ (கான்‌) உருகக்‌ கைவிடா 
னென அன்பால்‌ இரங்கி யருளியதைக்‌ காண்க. (96) 


101. இனி, இருவடி யலது மற்றுப்‌ பற்றெனக்கில்லை யென்று 
கூறிய (இ. - ன) :-- 


உடைய நாதனே போற்றி கின்னலாற்‌ 
பற்று மற்றெனக்‌ காவ தொன்‌ றினி 
உடைய னேபணி போற்றி யும்பரார்‌ 
தம்ப ராபரா போற்றி யாரினும்‌ 
கடைய னாயினேன்‌ போற்றி யெம்பெருங்‌ 
கருணை யாளனே போற்றி யென்னைகின்‌ 
அடிய னாக்னெய்‌ போற்றி யாதியும்‌ 
அந்த மாயினாய்‌ போற்றி யப்பனே. 


(இ-ள்‌). எனை அடிமைப்படுத்திய நாதனே ! இரட்சிக்க. 
தேவரீரன்றி வேறுபற்றுளனோ ? இனி, அடியேனைத்‌ திருவருட்‌ 
பணிக்காக்கி இரட்சிக்க. சகல தேவர்கட்கும்‌. பராபரமான பரம 
சிவனே ! இரட்சிக்க. யரவரினும்‌ கடையான தாயடியேனை இரட்‌ 
சிக்க! பெருங்கருணாகி திப்‌ பொருளான ஆண்டவனே இரட்சிக்க ! 
எனை த்‌ இருவடிக்கடிமையரக்யெ அருளே இரட்சிக்க ! என்‌ உயிர்க்கு 
உற்பத்தியும்‌ முடிவுமானவனே ! இரட்ப்பாய்‌_—என அருளியதைக்‌ 
காண்க. (97) 


100. (பி-ம்‌). 1. வைச்ச. 2, வாயிலில்‌, விச்சு- வித்து, 
வச்சு- வைத்து, விளைவு, இங்குப்‌ பஞ்சூருத்தியம்‌. வைத்து வரங்கு 
வாய்‌- படைத்து அழிப்பாய்‌, வாய்தல்‌ - வாசல்‌. “ஒழுகு மாடத்து 
ளொன்பது வாய்தலும்‌ ” (தேவா. 888, 7). பிச்சன்‌ - பித்தன்‌, மாமரம்‌ - 
பெரியமரம்‌. 


விஷவ்ருக்ஷோபி ஸம்வர்த்ய ஸ்வயம்‌ சேத்து மஸாம்ப்‌ ரதம்‌ என்ற 
குமாரசம்பவம்‌ (2 - 55) கருத்து இங்கு ஒப்பிடத்தக்கது, 

101. பணி போத்தி என்பதற்கு £ கின்‌ இருவருட்பணிக்கு ஆக்‌ 
இரட்சிக்க! எனப்‌ பொருள்‌ கூறுகின்றார்‌. பிறர்‌ பணி என்பதனை ஏவல்‌ 
வினைமுற்றாகச்‌ சொண்டு : பணித்தகுள் வாய்‌ ' என்று பொருள்‌ கூறுவர்‌, 


பத்தாங்‌ கொத்து ) 535 


102. இனி, இறைவன்‌ சீரடியார்க்கருளின்ப வைப்பானவன்‌ 
என்ற (இ. . ன) :-- 
/ 


அப்ப னேயெனக்‌ கமுத னேயா 

னந்த னேயக கெகவள்‌ ஞூறுதேன்‌ 
ஒப்ப னேயுனக்‌ குரிய அன்பரில்‌ 

உரிய னாயுனைப்‌ பருக நின்றதோர்‌ 
துப்ப னேசுடர்‌ முடிய னேதுணை 

யாள னேதொழும்‌ பாள ரெய்ப்பினில்‌ 
வைப்ப னேயெனை வைப்ப தோசொலாய்‌ 

நைய வையகத்‌ தெங்கள்‌ மன்னனே. 


(இ-ள்‌). எனது ஆன்மநாதனே ! அமிர்தே ! சிவானந் தனே ! 
என்‌ உள்ளங்கனிந்து இன்பமூறும்‌ தேனே ! கருணையொப்புடை 
யோய்‌! அடியார்க்கடியனாககி அப்பணியருளால்‌ இருவடியின்பம்‌ 
. புசிப்பதாக அருளும்‌ ஆனந்தபரிசுத்தனே ! ஞானம்‌ பிரகாகிப்ப தான 
மகுடசடையனே ! என்னுடைய தோழனே ! தோன்றாத்‌ துணையான 
ஆண்டவனே ! அடிமைப்‌ பணி செய்யும்‌ சீரடியார்க்கு அருள்‌ 
வைப்பே ! அடியேனை இவ்வுலகத்தில்‌ வைத்துத்‌ தேவரீர்‌ பிரிவாக 
விருப்பது இருவுளமோ2? எங்கள்‌ காதனே [என அருளியகைக்‌ 
காண்க. (98) 


108. இனி, எவ்விடத்தும்‌ நிறைவான மாகன்‌ திருப்புகழ்‌ 
ஒதுவதான (தி, ன) 
மன்ன வெம்பிரான்‌ வருக வென்னெனை 

மாலு நான்முகத்‌ தொருவன்‌ யாரினும்‌ 
முன்ன வெம்பிரான்‌ வருக வென்னெனை 

முழுதும்‌ யாவையு மிறுதி யுற்றநாட்‌ 


102, அசம்‌ ரெகி அள்‌ ஊறு தேன்‌ ஒப்பனே - மனம்‌ ரெடழும்படி., 
செறிந்து ஊறுகின்ற தேனை ஒப்பவனே. அள்‌ - செறிவு, வள்‌ ஊறு 
எனப்பிரித்து, வனமாகச்‌ சுரக்கின்ற என்றும்‌ கூறலாம்‌, அப்பன்‌ - நுகர்‌ 
பொருளானகன்‌ ; அறிவுருவன்‌ எனலும்‌ ஆம்‌, துணையாளன்‌ என்பதற்‌ 
குத்‌ தோழன்‌ என்று. இங்குப்‌ பொருள்‌ கூறுகின்றார்‌. எய்ப்பினில்‌ 
வைப்பு - தளர்ச்த காலத்துச்குதவும்‌ சேமமிதி, வையகத்து (சான்‌) ரையு 
எனை வைப்பதோ சொலாய்‌, 


11 


250 திருவாசக வியாக்யொனம்‌ 


பின்ன வெம்பிரான்‌ வருக வென்னெனைப்‌ 
பெய்க ழற்கணன்‌ பாயெ னாவினாற்‌ 

பன்ன எம்பிரான்‌ வருக வென்னெனைப்‌ 
பாவ நாசமின்‌ சீர்கள்‌ பாடவே. 


(இ-ள்‌). நாதனே! அடியேன்‌ பொருட்டு எழுந்தருள்க, சுவாமி! 
தேவரீரோ, விட்டுணு பிரமா இருவருடன்‌ அணுபட்சத்தில்‌ உருத்‌ 
இரனாக நின்ற ஏகவத்துவே ! எல்லாவற்றினுக்கும்‌ முன்‌ கின்றரு 
ளும்‌ முதற்பொறாளே ! அடியேன்‌ பொருட்டு எழுந்தருள்க ! சர்வ 
சங்கார மகா ஊழிக்காலம்‌ பின்னுமுள பொருளே ! அடியேன்‌ 
பொருட்டு இரப்பதானேன்‌. எழுந்தருள்க ! தேவரீர்‌ இருவடியைப்‌ 
பன்னருசர்‌ வாய்‌ அதுவேயாக அடியேன்‌ வினை கரத்‌ தோத்திரம்‌ 
செய்யக்‌ கண்ணே புரிந்திட எழுந்தருள்க '--என வேண்டியருளிய 
கெனக்‌ காண்க. (99) 


104. இனி, பரமுத்தியடைவது இருவடியே என்ற (தி, ன): 


பாட வேண்டுகான்‌ போற்றி நின்னையே 
பாடி. நைந்துநைந்‌ அருகி நெக்குநெக்‌ 
காட வேண்டுகான்‌ போற்றி யன்பலத்‌ 
தாடு சின்கழற்‌ போது நாயினேன்‌ 
கூட வேண்டுகான்‌ போற்றி யிப்புழுக்‌ 
கூடு நீக்கெளைப்‌ போற்றி பொய்யெலாம்‌ 
வீட வேண்டுகான்‌ போற்றி வீடுதந்‌ 
தருளு போற்றிநின்‌ மெய்யர்‌ மெய்யனே ! 
(இ-ள்‌). தேவரீர்‌ திருவடியைத்‌ துதிப்பப தாக அருள வேண்‌ 
டும்‌ ! காகனே ! இரட்சிக்க ! பின்னும்‌ அன்பு கண்டு உருக நெக்கு 
நெக்காகத்‌ தட்டமிட்டுக்‌ கூத்தாடிக்‌ இரியவேண்டும்‌ ! இரட்சிக்க ! 


108. என்னெனை என்பதற்கு இவ்வுரை பொருள்‌ கூறவில்லை, 
பிறரெல்லாம்‌ வருக என்பதற்கு வரக்கட்டளையிட்டருள்க என்று பொருள்‌ 
கூறுவர்‌: அவர்கள்‌ எனை வருக என்‌ என்று அமைத்துக்கொண்டு பொரு 
ளமைக்கின்றார்கள்‌. இங்குச்‌ காட்டப்பெற்ற உரையின்‌ சிறப்பை ர்க, 


பன்ன - பலகாச்‌ சொல்ல ; புகழ, 


ப்த்தாங்‌ கொத்து J 537 


இருவம்பல ௮. திரகசியகடனம்‌ செய்யும்‌ குஞ்சிதபா தமே ! அடியேனை 
இரட்சிக்க ! இப்போதே பரமுத்தி சேர்வதாக, நாதனே ! மாயாதேகம்‌ 
போக, இரட்சிக்க ! யான்‌ எனதென்ற பற்றற இரட்சிக்க! வேன்‌ 
முத்த சஞ்சரிப்பிலேதானே பரமமோட்சம்‌ அனுக்ரெகம்‌ செய்யவேண்‌ 
டும்‌. சத்தியஞான மெய்கண்ட கா.தனே 1/--என வருளிய அன்பின்ப 

வுல்லாசப்‌ பெருவாழ்வை அ௮.நுபூஇயாம்‌ காண்க. (700) 


திருச்சி ற்றம்பலம்‌ 


பவட 


104. சான்‌ நின்னையே பாடவேண்டும்‌, எனக்கூட்டுக, செக்கு 
செச்கு - மிகவும்‌ நெடழ்ர்து, புழுச்கூடு - உடம்பு, வீட - அழிய, மெய்‌ 
யர்‌ மெய்யன்‌ - அடியார்களின்‌ மெய்ப்பொருளே என்றபடி , 

, முக்கரணங்களும்‌ இறைவன்பரல்‌ கூடவேண்டும்‌ எனக்கூறியது, 
அன்றியும்‌ இவையும்‌ அவனருளாலேதான்‌ சைகூடவேண்டும்‌ என்றும்‌ 
காட்டியவாறாம்‌, ட 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 

6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 

இனி நீத்தல்‌ விண்ணப்பம்‌ இருவுத்தர கோசம்ங்கையில்‌ கட்‌ ' 
டக்‌ கலித்துறையாகத்‌ அதித்தது. 

அகத்தியச்‌ சூத்‌ திரம்ரவன :_— 

நீத்தோர்க்‌ குணர்த்து நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 

ஆர்த்த மான பிரபஞ்ச வைராக்கியம்‌. 


பொழிப்புரையாலன :--இிருச்சககம்வரை முதலிடமான இவ 
சொரூப மருளி, இனி இரண்டாமிடமான அசுவெத்கை விட்டுப்‌ 
பிரியாத இருவருளே தலைமையென, : முன்னருளிய பத்துவகைச்‌ . 
சிவசத்தியும்‌ பிரேரித்‌ தருளிய பேரின்பவுல்லாச வாழ்வு உயிரை 
விட்டுப்‌ பிரியா இருக்க வேண்டும்‌ ” என்‌ அம்‌, அவ்வன்பு. த்‌ தொடர்ச்சி 
யாகச்‌ சுகத்துக்குப்‌ பிரிவில்லை யென்றும்‌, உள்ளுறை குறிப்பு 
வைத்து, அவ்வின்பமே அருளின்பமாகக்‌ காணும்போது இப்பிர 
பஞ்சப்பற்று விட்டும்‌, திருவருள்‌ கைவிடாது உயிரை இரட்சித்த 
லால்‌ அந்தப்‌ பெருங்கருணையை வியந்‌ து அநுபூதி பெறத்‌ இருவருள்‌ 
பெருக அருளிய கனக காண்க. 


நீத்தல்‌ விண்ணப்பத்திற்குத்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்கிடை :_ 
பிரபஞ்ச வைராக்கியம்‌, 

பழைய திருப்பெருர்‌துறைப்‌ புராணத்திற்‌. கூதிய தஇிருவாசகச்‌ 
இறப்பு :_- த 

மித்தையுலனையகத்றிவிடரமலெனையாண்டருளென்‌ 

றத்தரறிர்திடநீத்த ல்விண்ணப்பமழைர்‌ த அதுவாம்‌, 
சீத்தோர்‌ - உலசப்பற்றுச்களை விட்டு விலகியவர்‌, ஆர்த்தமான்‌ - 
அனபமிக்க, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ ; 539. 
708. இனிவரும்‌ இருப்பாவின்‌ கருத்‌ காவன :- 
அநாதி முதல்‌ ஆன்மாவைக்‌ இருவருள்‌ கலந்து உள்ளிரும்து 


இரட்சித்த இருவறாள்‌ வினியோகம்‌ அருளிச்‌ செய்யப்‌ புகுகின்ற 
தாவன :_— 


கடையவ னேனைக்‌ கருணையி னற்கலம்‌ தாண்டுகொண்ட 
விடையவ னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்விறல்‌ வேங்கையின்‌ மோல்‌ 
உடையவ னேமன்னு முத்தர கோசமம்‌ கைக்கரசே 
சடையவ னேதளர்ம்‌ தேனெம்பிரா னென்னைத்‌ தாங்கிக்‌ 
[கொள்ளே. 


(இ.ன்‌). யரவர்க்கும்‌ கீழான கடையனும்‌ அறிவிலா தவனு 
மான எனனை எவற்றினுக்கு மேலான பெருங்கருணையாற்‌ கலந்தபின்‌ 
பிரிவில்லாத ௮நாஇயே அடியேனை அடிமைப்‌ பணிகொண்ட எரு 
தெறும்‌ எங்கள்‌ பரமனே ! அறிவிலாதவனென து இரறுவுனமறிந்தும்‌ 
அடியேனைப்‌ பராமுகங்‌ கொள்வது கருணையே ? புலித்தோலுடை 
யாகத்‌ தரித்தோய்‌! அகாதஇயாயுள்ள இருவுத,.தரகோர மங்கைக்கரரே! 
இருச்சடையோய்‌ ! அடியேன்‌ பிறந்திலா த்தேன்‌ ! ஆன்மநாயகனே ! 
அடியேனைக்‌ கீழ்விடாது பாதுகாக்க வென அருளிய அன்புத்‌ 
தொடர்ச்சியான. இன்பத்தைக்‌ காண்க, 


கடையவனென்றது உண்மைக்கீழ்‌ என்றதை; குந்தாய ஈன 
மெனக்‌ கொள்க. பெருங்கருணை என்றது. அமாதி வழக்கெனக்‌ 
கொள்க. கலப்பென்றது அகாஇயே இருவடியிற்‌ பிரியா திருத்தல்‌. 
அடிமை யென்றது இருவருளாற்‌ பிரிவுற்று உண்மைப்‌ பொருளாய்ப்‌ 
பழையபடி. பிரிவில்லா ததுவாய்ப்‌ போவதே ஆண்டவனடிமை எனக்‌ 
கொள்க. விடை, உடை, சடை, இவை பெரிய நல்லடையாளங்கள்‌ 7 
அவை யெவ்விடத்தும்‌ எப்பாலிலும்‌ வரும்‌. இவைக்கு அனுபவச்‌ 
சுறா முதல்‌ ௮கவலான *: வேந்தனடி. ”” வரக்கியப்பயனிலும்‌, திருச்‌ 
சதகச்‌ “ இந்தனை ” என்ற வாக்கியத்‌ இருப்பாவினும்‌, தேவாரமான 
“6 தோடுடைய ? 5 ஒருரு ” வென்றதினும்‌ அநுபூதி காண்க. (1) 


105. விட்டிடுதி சண்டாய்‌ என்றதற்கு, ! அடியேனைப்‌ பராமுகம்‌ 
கொள்வது கருணையோ என்பது இவ்வுரை, இவ்வாறு வினாப்பொரு ' 
ளிலன்றி என்னை வீட்டு வி2ுன்றாய்‌ ', * என்னைப்‌ பாசத்தினின்று நீக்‌) 
அருள்க என்றும்‌ ? கூறுவாரும்‌ உளர்‌. 


விறல்‌ - வலிமையையுடைய, மன்னும்‌ ௪ நிலைபெற்ற, 


1 t திருவாசக வியாக்க்யொனிம்‌ 


106. இனி, அடிமை விஷயரூபியானாலும்‌ ஆண்டவன்‌ கருணை 
செய்ய வேண்டுமென்ற (இ. - ன.) :- 


கொள்ளேர்‌ பிளவக லாத்தடங்‌ 
கொங்கையர்‌ கொவ்வைச்செவ்வாய்‌ 

விள்ளே னெனினும்‌ விடுதிகண்‌ 
டாய்கின்‌ விழுத்தொழும்பின்‌ 

உள்ளேன்‌ புறமல்லே னுத்தர 
கோசமங்‌ கைக்கரசே 

கள்ளே னொழியவுங்‌ கண்டுகொண்‌ 
டாண்டதெக்‌ காரணமே. 


(இஃள்‌). நெருங்கிய அழகு குடிகொண்ட விசாலமான தனத்‌ 
தையும்‌, கொவ்வைக்‌ கனிபோனற சிவந்த வாயையுமுடைய மாகுரரர்‌ 
ஆசையே பொருளெனப்‌ பிரியா இருப்பனே யெனினும்‌, அடியேனைப்‌ 
பராமுகமாகத்‌ இருவுளங்‌ கொள்வது கருணையோ ? சுவாமி! அடி. 
யேன்‌ சீரடியார்‌ செய்யும்‌ பணிவுட்‌ கொள்ளேன்‌. அப்பணிவுடைய 
னல்லனாயினும்‌, திருவடி அகன்று நிற்பதெங்கே ? இருவுத்தரமங்‌ 
கைக்கரசே ! கள்ளன்‌, என்‌ கள்ளத்‌ தொண்டைச்‌ செய்து கழியுங்‌ 
குணம்‌ இருவுளத்தடைத்தும்‌ அடியேனை த்‌ இருவடிக்கன்பு செய்ய 
அடிமை கொண்ட நிமித்தம்‌ எக்கருணையோ? என அன்பால்‌ இரங்கி 
அருளிய கனக்‌ காண்க. (2) 


106. கொள்‌ எர்‌ பிளவு அகலாத்‌ தடம்‌ கொங்கை - கொள்ளின்‌ 
அழகாயெ பிளவும்‌ நீங்காத மலைபோலும்‌ தனங்கள்‌ ; எர்பு கொள்‌ பிளவு 
அகலா தடம்‌ கொங்கை - எழுச் கொண்ட இளஞ்‌ செவ்வி நீங்காத பெரு 
ஈகில்‌ ; என்னும்‌ வேறு விதமாகப்‌ பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌. விள்ளேன்‌ - 
விட்டு நீங்கேன்‌. விழுத்தொழும்பின்‌ உள்ளேன்‌ - £ரடியார்‌ செய்யும்‌ 
"பணிவை உட்கொள்ளேன்‌ என்று இவ்வுரை கூறுவதன்‌ ஈயத்தை ஓர்க. 
புறம்‌ அல்லேன்‌ என்பதற்கும்‌ இவ்வுரை, *இருவடி அகன்று நிற்பதெங்கே?? 
என்று வினாப்பொருளில்‌ பொருள்‌ கூறும்‌, உள்ளேன்‌ புறமல்லேன்‌ 
என்பதற்குப்‌ . பிறர்‌ “சான்‌ தொண்டினுள்ளேன்‌ புறத்‌நினேனல்லன்‌ ' 
என்று பொருள்‌ கூறுவர்‌, இவ்வாறு உரைப்பது அடிகள்‌ முன்னும்‌ 
பின்னும்‌ கூறியவற்றிற்குப்‌ பொருந்தாமை காண்க, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ ்‌ 541 


107. இனி, மாதரின்பத்தின்‌ அழுந்துவனானாலும்‌ அன்பால்‌ 
இரங்க வேண்டுமென்ற (இ, - ன.) :-- 
காருறு கண்ணிய ரைம்புல னாற்றங்‌ கரைமரமாய்‌ 
வேரு! வேனை விடுதிகண்‌ டாய்விளங்‌ குந்திருவா 
ரூருறை வாய்மன்னு முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
வாருறு பூண்முலை யாள்பங்க வென்னை வளர்ப்பவனே. 
(இ-ள்‌). கருமை போன்ற கண்ணையுடைத்தான மாதரார்‌ 
இச்சையில்‌ இந்இரியமைந்தையும்‌ (அழுத்து), அவ்வழி ஆற்றங்கரை 
மரம்‌. வேரூன்‌ நியதுபோல நிற்கும்‌ என்னப்‌ பராமுகஞ்‌ செய்வது 
கருணையோ ? இருவருட்‌ செல்வத்‌ இருவாரூரில்‌ எழுந்தருளிய புற்‌ 
நிடங்கொண்ட தியாகராசனே ! நிலைபெற்ற இருவுத்தூ£ மங்கைக்‌ 
கலப்பொருளே ! அடியேன்‌ பருவழு இரவ தான கச்சிறுககு தரிக்கும்‌ 
இருவருள்‌ தனமுடைய பராசத்தி வாமபாக காதனே ! என்‌ நிமித்தம்‌ 
பஞ்ச௫ர்த் தியம்‌ செய்து என்னை உருவாக்கும்‌ சுவாமி ! அன்பால்‌ 
இரங்கி அடியேனைக்‌ கருணை செய்வதென வருளியதைக்‌ காண்க, (2) 


108. இனி, மேன்மேலுள தாகிய பெருங்கருணையைச்‌ சுதந்தர 
ஈனனாஇய தான்‌ இழந்ததைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
வளர்கின்ற கின்கரு ணைக்கையில்‌ வாங்கவு நீங்கியிப்பான்‌ 
மிளிர்னெற வென்னை விடுதிகண்‌ டாய்வெண்‌ 
[மதிக்கொழும்தொன்‌ 
ரொளிர்சன்‌ ற நீண்முடி யுத்த கோசமங்‌ கைக்கரசே 
தெளிரின்ற பொன்‌ அமின்‌ னும்மன்ன தோற்றச்‌ 
[செழுஞ்சுடரே. 
(இ-ள்‌). தேவரீர்‌, இருவடி ஞானம்‌ பேரன்பாற்‌ கருணை 
பொழிவ தான இருக்கையாற்‌ சீயத்கம்‌ வைத்தும்‌, அவை தெரியாதே 
- இருவடி. விட்டு நீங்குவதான. பெருமை யன்பனைப்‌ பராமுகம்‌ செய்வது 
கருணையோ ? சுவாமி! தேவரீர்‌ உலகவிரட்சைக்காக ஒள்ளிய பூமல 
ரணியும்‌ இருச்சடையிலே வெண்மதிக்‌ கொழுந்தணியும்‌ இருவுத்தர , 


107. கார்‌ - கருமை அழகு. ஐம்புல ஆற்றங்கரை என்று உருவகப்‌ 
படுத்தினதாகக்‌ கொள்க, ஆற்றங்கரையில்‌ வேர்‌ வீழ்த்திய மரம்‌ விழும்‌ அ 
விடும்‌ என்பது குறிக்கப்பெற்றது, வார்‌ - கச்சு,  உமாபரமேசுவார்‌ 
என்னை வளர்ப்பவர்‌, சாருறுசண்ணியர்‌ என்னை வளர்ப்புவர்போல்‌ சாட்டி 
அழிப்பவர்‌ என்பது கூறப்பெற்றனு, 


542 திருவாசக வியாக்கியானம்‌ 


கோச மங்கைகாதா ! தேவரீர்‌ இருமேனியில்‌ தெளிந்தோடும்‌ மாற்றுப்‌ 
பொன்போலப்‌ பிரகாசிக்கும்‌ அருளுடைச்‌ செஞ்சோ.இ யாதலால்‌ அடி 
யேனைக்‌ கருணை செய்ய விண்ணப்பமென வருளியதைக்‌ காண்க. (4) 


109. இணி, வலிய இழுத்தடிமை செய்கமையைக்‌ கூறும்‌ 
(தி. ன :-- 


.செழிகன்ற தீப்புகு விட்டிலிற்‌ சன்மொழி யாரிற்பன்னாள்‌ 
விழுகின்ற வென்னை விடுதிகண்‌ டாய்வெறி வாயறுகால்‌ 
உழுகின்‌ ற பூமுடி யுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
வழிநின்று நின்னரு ளாரமு தூட்ட மறுத்தனனே. 


(இ-ள்‌). விட்டிலானது விளக்கொளியைக்‌ கனியெனப்‌ போய்‌ 
விழ்ந்திறந்ததுபோல, மயமுடையார்போல மிருதுமொழி பேசும்‌ 
மாதரார்‌ இன்பமே பொருளென வெகுகாலம்‌ விழைந்திறக்கும்‌ 
என்னை, அவ்வகையே போகப்‌ பராமுகம்‌ செய்வது கருணேயோ ? 
வண்டுகளான வாலகில்லியரான அடியார்கள்‌ எப்போதும்‌ இன்பப்‌ 
புசிப்பாக அளாவளாவும்‌ மலர்முடியுடைய திருவ த்தரகோச மங்கைக்‌ 
கரசே ! பிறவி தோறும்‌, அலையும்‌ வழியினின்று, வலிய . எழுந்தருளி 
அடிமை செய்து ௮ன்பான அமிர்கசகமருளிய சிவஞான துகை உட்‌ 
கொளாது போன்னு என்‌ விதியே யல்லாது வேறு காணேன்‌ ; என 
அன்பாலிரந்‌ துண்மை யருளியதெனக்‌ காண்க. (5) 


108. கின்‌ கருணைச்‌ கையில்‌ வாங்கவும்‌ என்பதற்கு சான்‌ திருவடி 
ஞானம்பெறத்‌ தேவரீர்‌ ஸ்ரீஹஸ்தம்‌ வைத்து என்னைத்‌ இக்ஷித்ததும்‌ 
என்று பொருள்பட உரை அமைர்திருப்பதைக்‌ காண்க, . வாங்கவும்‌ 
என்பதற்கு என்னை வளைத்துப்‌ பிடிக்கவும்‌ என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, ' 
இப்பால்‌ மிளிர்சன்ற என்னை என்பது இகழ்ச்சிக்‌ குறிப்பு ; பெருமை 
- அன்பனை என்ற உரைக்குப்‌ பெருமையற்ற அன்பனை என்று பொருள்‌ 
கொள்க. 


109. என்னை நின்று ஊட்ட மறுத்தனனே என்று முடிக்க, 


செழிடன்ற தீ - வளர்கின்ற தீ. வெறி - மணம்‌, அறுகால்‌ - வண்டு, 
வால$ல்லியர்‌ - கட்டை விரலளவு வடிவுடைய ஒருசார்‌ முனிசணத்தார்‌, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 543 


110. இனி, இஞ்சிஞ்ஞன்‌ செய்யும்‌ குற்றத்தைச்‌ சாட்குணிய 
நாகுனே பொறுப்பரென்ற (இ. ன): 
மறுத்தனன்‌ யானுன்‌ னருளறி யாமையி லென்மணியே 
வெறுத்தெனை நீவிட்‌ டிடுதிகண்‌ டாய்வினை யின்றொகுதி 
ஒறுத்தெனை யாண்டுகொ ளுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
பொறுப்பரன்‌ ஜேபெரி யோர்சிறு நாய்கடம்‌ பொய்யினையே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ அடியேற்கு உதவிய பெருங்கருணை இன்பத்‌ 
தைப்‌ பொருளென உட்கொள்ளாது போனது என்‌ அறியாமைபா க 
லால்‌, எனது கண்மணியான சிவப்பிரகாசமே ! பராமுகம்‌ செய்வது 
கருணை வழக்கோ ? ஏனெனில்‌, விண்ணப்பம்‌ ; என்‌ தலைவிதி ; அவ்‌ 
ஷழின்‌ குணத்தைத்‌ திருவுளம்‌ இரங்கி ஆட்படுத தியருளவேண்‌ 
டுமே ! அவை யாவையோ ? என்‌ விண்ணப்பம்‌. இருவுத்தரகோச 
மங்கைப்ப இயில்‌ அடியேன்‌ பொருட்டு எழுந்தருளிய கால்‌, நாதனே ! 
புல்லறிவுடைய நாயானது செய்த குற்றம்‌ குணமாகக்‌ கொள்வது 
நீதியாதலால்‌, அடியேனையும்‌ அவ்வகைக்‌ கருணை செய்வதென, அண்‌ 
பால்‌ அருளிய்கைக்‌ காண்க. (6) 


111. இனி, வழுவை யுரிபோர்த்‌ தாவெதான (இ. ன) :- 


பொய்யவ னேனைப்‌ பொருளென வாண்டொன்று 
[பொத்திக்கொண்ட 
மெய்யவ னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்விட முண்மிடற்று 
மையவ னேமன்‌ ன முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
செய்யவ னேசிவனேசிறி யேன்பவம்‌ தீர்ப்பவனே. 
(இ-ள்‌). சுவாமி மலபேசதப்‌ பொய்யுண்மையனை இரட்சிக்கக்‌ 
திருவுளம்‌ இரங்கி ஆள்வதான நாதனை ! சீரழபார்க்காக யானையை 
யுரித்துத்‌ இருமேனிப்‌ போர்வையாகச்‌ செய்து நடனம்‌ செய்கோய்‌ ! 
பராமூகமாவது கருணையோ ! பின்னும்‌ மாறுபட்ட தக்கன்‌ யாகத்‌ 


110. இஞ்ிஞ்ஞன்‌ - சிற்றறிவினன்‌, சாட்குணிய காதன்‌ - ஆறு 
குணச்சடவுளே,. 

இவ்வுரை நேர்‌ பொழிப்புரையாக ஆகாமல்‌, ஒருவகையரக எழுதப்‌ 
பெற்றுள்ளது. 

வினையின்‌ தொகுதி ஒறுத்து, என்னை ஆண்டுசொள்‌ என்று பிறிக்க, 
பொய்‌ . குற்றம்‌, 


இ_...12 


544 8 திருவாசக வியாக்யொனம்‌ 


திலே சிவனை மறந்தவிர்ப்பாகங்‌ கொண்ட நாராயணன்‌ முதலான 
தேவர்கள்‌ நஞ்ச மஞ்சியோட விசுவாச நேய ம்ற்றவத்‌ தேவதைகளை 
இரட்சிக்க ஈஞ்சணி கண்டனாலோய்‌ ! இறாவு,த்தர கோசமங்கைக்‌ இறை 
யோய்‌ ! பின்னுமிராவணன்‌ ஸ்ரீக்கு உபதேச நிமித்தம்‌ அம்மைக்கிடுப்‌ 
பில்‌ வைத்து விளையாட்‌ செய்பச்‌ சேயானோய்‌ ! பரமசிவனே ! புல்‌ 
லறிவன்‌ பிறவியையும்‌ தீர்ப்ப தான நாதனே ! என அன்பாற்‌ செய்த 
 தெனக்‌ காண்க. (7) 


ய] 


112. இனித்‌ இருவடியைத்‌ தேடி இன்பங்‌: கொள்ளு தலைக்‌ 
கூறும்‌ (இ. ன) :-- 


தீர்க்கின்ற வாறென்‌ பிழையைசின்‌ சீரரு 
[ளென்கொலென்‌ று 
வேர்க்கன்ற வென்ளை விடுதிகண்‌ டாய்விர வார்வெருவ 
ஆர்க்கின்ற தார்விடை யுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
ஈர்ச்கின்‌ ற வஞ்சொடச்‌ சம்வினை யேனை யிருதலையே. 


(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ செய்ந்நன்‌ றி குன்றிய குற்றம்‌ 
தீர்ப்பதற்குத்‌ இருவுளமே. அவை யறிந்தும்‌ எவ்விடமோ எங்‌ 
கேயோ தேவரீர்‌ இருவருள்‌ ? என்னை விட்டுப்போலா தாய ஞானம்‌ 
அலை கெடுத்த தற்கேட்ரையொத்து(2), வேதனைப்படும்‌ அடிமையைப்‌ 
பராமுகம்‌ செய்வது கருணையோ? கன்னை உள்ளபடி நம்பாகு பேர்‌ 
எமன்‌ முதல்‌ எத்தேவர்களாயிருந்தாலும்‌ அவர்களுள்ளம்‌ நடுங்கும்‌. 
படி. சத்இக்கும்‌ நவரத்தின மணிமாலை அணியும்‌, விடையேறும்‌ இரு 
வுத்கரகோச மங்கைக்காசே ! விணாட்கழிக்க எனனை இழுக்கும்‌ பஞ்ச 
விந்திரிய வேடருடன்‌ இருவினையின்‌ இடமாகப்‌ பயந்து அலையும்‌ 


111. ஒன்று பொத்திக்கொண்ட மெய்யவன்‌ - முத்தியாயெ ஒன்‌ 
நினை மறைத்துக்கொண்ட உண்மைப்‌ பொருளே, என்று பிறர்‌ பொருள்‌ 
கொள்வர்‌. * என்னையும்‌ உன்னோடு ஒன்றாக அணைத்துக்‌ கொண்டவனே, 
என்றும்‌ பொருள்‌ கூறுவாரும்‌ உளர்‌, 


மிடற்று மையவன்‌ - ஈஞ்சணி 
சண்டன்‌. மை - கருமை, 


இராவணன்ஸ்ரீ - மண்டோதரி, செய்யவன்‌ , 
என்றதனைச்‌ சேயவன்‌ என்று கொண்டார்‌, பவம்‌ - பிறப்பு, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 545 


என்னைக்‌ கருணே வைத்து அன்பால்‌ இரங்கவென அருளியதைக்‌ 
கீாஸ்ாக. (8) 


148: இனி, வேறுபடாப்‌ பேரின்பத்‌ இருவருள்‌ என்னை 
அபேத அத்துவிதமாய்‌ உள்ளத்‌ திருந்தும்‌ அனை அறியா கு நிலை 
யைக்‌ கூறிய (இ. - ன்‌.) 2 


பொலிகின்ற நின்றாள்‌ புகுதப்பெற்‌ ரூக்கையைப்‌ 
[போக்கப்பெற்று 
மெலிகின்‌ ற என்னை விடுதிகண்‌ டாயளி தேர்விளரி 
ஒலிகின்‌ ற பூம்பொழி ஓத்தா கோசமங்‌ கைக்கரசே 
வலிநின்‌ ற திண்சிலை யாலெரித்‌ தாய்புர மாறுபட்டே, 


(இ-ள்‌) தேவரீர்‌ இருவடி.த்‌ இருவருட்‌ பொலிவபெற நின்‌ 
மது; அவை சேர்வதான பரிபாக இன்பமுளனாப்‌, மாயாஜெகம்‌ 
பொய்யெனச்‌ சிவப்பேறுடையனாயிருந்தும்‌, வே று பாடாக துன்ப 
வே,களைப்படுவதான அறிவிலா, தவனைப்‌ பாராமுகஞ்‌ செய்வ து கரு 
ணையோ? மருதப்பண்பரடும்‌ வண்டு சூழ்ந்த ஞானப்பிரகாசத்‌ இரு 
மலா சூடும்‌ இருமுடியையுடைய தஇருவு,த்தரகோச மங்கைக்கரசே ! 
மகாமேருவே வில்லாக வளை,த்தபடியிறாக்க, திருப்புன்முறுவலால்‌ 
இரிபுரககனஞ்செய்‌,த நாதனே ! என வருளியதைத்‌ இட்சாவருபூதி 
யாகக்‌ காண்க, (9) 


112, எட்டில்‌ சொற்றொடர்கள்‌ கிலைகெட்டும்‌ பிழைபட்டும்‌ இடக்‌ 
இன்றன, கூடியவரை உள்ளவாறே ௮ச்டப்பட்ட த. 


சீரருள்‌ என்கொல்‌ என்றதற்கு, * இருவருள்‌ எவ்விடம்‌ அல்லது 
எங்கே, எனக்குக்‌ குற்றம்‌ தீர்க்கத்‌ இருவருள்‌ கொண்டுள்ளது £ என்று 
பொருள்பட உரை எழுதப்பெற்றுள்ளது, ஆர்க்கன்ற - சத்திக்கும்‌; ௪த்‌ 
தமிடும்‌, தார்‌ - மாலை; ஈவரத்னமணிமாலை என்றார்‌, 


118. அளி - வண்டு, தேர்‌ - தேர்ந்து பாடுகின்ற, விளரி - ஒரு 
பண்‌. பூம்பொழில்‌ உத்தரகோச மங்கை என்சு, பொழில்‌ - சோலை, 
இங்கு பூ என்பதனை முடிக்கு ௮டைமொழியாக்கினர்‌. மாறுபட்டு - 
பகைத்து, 


ந்‌46 ,  திருவர்சக வியாக்யொனிம்‌ 


114. இனி, விரிந்த மனங்குவிந்து இருவடி. பெறுவதான 
(தி. ன.) :-- 


இருதலைக்‌ கொள்ளியி னுள்ளெறும்‌ பொத்து கினைப்பிரிந்த 
விரிதலை யேனை விடுதிகண்‌ டாய்வியன்‌ மூவுலகுக்‌ 
கொருதலை வாமன்‌ னு முத்திர கோசமங்‌ கைக்கரசே 
பொருதலை மூவிலை வேல்வல னேர்திப்‌ பொலிபவனே.. 


(இ-ள்‌). தேவரீர்‌ திருவடியை விட்டுப்‌ பிரிந்து மாயாவசத்த 
னாகச்‌ சீரடியாரையும்‌ அவர்கள்‌ இருவேடத்தையுங்‌ கண்டவுடன்‌ 
தலையால்‌ வணங்காது இருபுறமும்‌ எரியாரின்ற இந்தன மத்தியில்‌ 
அகப்பட்டலைந்து துன்பமுறும்‌ எறும்பேபோல உலாவிய என்னைப்‌ 
பராமுகஞ்செய்வது கருணையோ 2 மாயாபுவன மூன்றுக்கும்‌ கர்த்‌ 
தாவே ! அகாதியாயுள்ள இருவுத்தரகோச மங்கைக்கரசே ! மூன்று 
சத்தியையும்‌ முக்கவராகவுடைய சூலாயுகுத்ை: யடியேனை யிரட்சிக்‌ 
கும்‌ பொருட்டு வல த்தத்தில்‌ தரிக்கும்‌ காகனே! என வருளி 
யைக்‌ காண்க. (10) 


715. இனி, இருவடி.யுண்மை தெரியாது வேறுபட்ட தன்மை 
யைக்‌ கூறும்‌ (இ. - ன, :-- 


மாறுபட்‌ டஞ்சென்ளை வஞ்சிப்ப யானுன்‌ மணிமலர்த்தாள்‌ 
வேறுபட்‌ டேனை விடுதிகண்‌ டாய்வினை யேன்மன த்தே 
ஊறுபட்‌ டேமன்னு முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
மீறுபட்‌ டேயொளி காட்டும்பொன்‌ மேனி நெடுக்தகையே, 


டை! 


(இ-ள). சுவாமி! அடியேற்குத்‌ துணைக்கறாவியாய்‌ அருளிய 
மனநிலை பெறுமாறு எண்ணாது, பஞ்ச விந்திரிய வேடருடன்‌ கூடி. 
வஞ்சனையால்‌ மெய்யறிவைக்‌ கொள்ளைகொள யானும்‌ அவற்றின்‌ 
வசம்‌ாசெ சீவரத் தின யொளியான்‌ பொற்பாத கமலத்‌ திருவடியை 
யுண்மை கொள்ளாது, வேறானவனை, அப்படியே விட்டுப்‌ பராமுகஞ்‌ 
செய்வது கருணையோ ? அடியேன்‌ வினையாற்றுன்பமுள மன்‌ இலிருப்‌ 
பது நீதியலவென த்‌ இருவு ததரகோச மங்கைக்கரசாடு நிலைமை பெற்‌ 
ரோய்‌ ! தேவரீர்‌ திருமேனியில்‌ தரித்த ரீற்றொனளி பொன்போற்‌ பிர 
காசிப்ப தான தரல்‌ சருவ வியாபகப்‌ பெருமையனே ! என்று உளது 


114, விரிதலையேன்‌ - தலைவிரிகோலமுடையேன்‌ ; அ௮லங்கோலன்‌ 
என்றபடி, குலமேர்தியது வலக்கை என்றபடி. 


£ 6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 547 


இலுமிருந்து துன்பமிலா து இரட்சிப்பாயாக என அன்பால்‌ அருளி 
யதை யின்பாற்‌ கரண்க. (11) 


116. இனித்‌ இருவருட்‌ பெருமையால்‌ ஆண்டும்‌, அடிமைப்‌ 
பணி செய்யாத தன்மையைக்‌ குறித்த (இ. - ன): 


நெடுந்தகை நீயென்னை யாட்கொள்ள யானைம்‌ 

்‌ [(புலன்கள்கொண்டு 
விடுந்தகை யேனை விடுதிகண்‌ டரய்விர வார்வெருவ 
அடுக்தகை வேல்வல்ல வுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
கடும்தகை யேனுண்ணும்‌ தண்ணீ ரமுதப்‌ பெருங்கடலே. 


(இ-ள்‌, சுவாமி! தஜேலரிர்‌ பெருங்கருணை வழக்கால்‌ அடி. 
யேனை மல பரிபாகம்‌ பெறத்‌ இருவடியை விட்டுப்‌ பிரித்துச்‌ சகலப்‌ 
படுத்தும்போது, அக்கருணை தெரியரது, பஞ்ச விஷய ரூபனாடித்‌ 
தஇருவருளைக்‌ கைவிட்ட பரவியைத்‌ திருவுளம்‌ நோக்காது பராருகஞ்‌ 
செய்வது கருணையோ? தேவரீர்‌ இருவடிக்கன்பில்லாகு உயிரை நிக்‌ 
ரகஞ்‌ செய்யச்‌ சூலாயுதந்தரித்த நாதனே! அடியார்க்கறுக்ரகஞ்‌ 
செய்யத்‌ இருஉத்தரகோச மங்கையில்‌ எழுந்தருளிய மகாதேவனே ! 
அடியேன்‌ மலபோது வுண்மை விடத்தைப்‌ புசிப்பதான எனக்குக்‌ 
குளிர்ந்தவமிர்தப்‌ பெருங்கடலான சிவானந்தத்தை உன்னவருளிய 
அதுபூதிக்கென்‌ செய்வேனெனவே அருட்குக்‌ கைமாறில்லை யென 
வருளியதைக்‌ ரெண்க. (12) 


ட 115. அஞ்சு மாறுபட்டு என்னை வஞ்சிப்ப என மாற்றுக, அஞ்ச - 
பஞ்சேச்‌ திரியமகள்‌. ஊற மட்டே என்பது பிற அச்சுப்புத்தகங்சளிற் 
காணும்‌ பாடம்‌ - உரையில்‌ மனதிலிறாப்பது என்றதற்கு மன துடன்‌ இப்‌ 
பது என்று பொருள்க., 


116, யான்‌ ஐம்புலன்கள்‌ கொண்டு விடுர்தகையேனை , என்பதற்குக்‌ 
கூறப்பெற்ற உரையை ஒர்க, வேலின்‌ தன்மையும்‌, உத்தரகோசமங்கை 
யில்‌ எழுர்தருளிய காரணமும்‌ மிக ஈயம்படக்‌ கூறப்பெற்றுள்ளன, கடும்‌ 
தகையேன்‌. கடு - விஷம்‌ எனப்பொருள்‌ கொண்டு பொருள்‌ கூறப்பட்‌ 
டிருக்கிறது. பிற அச்சு நூல்களில்‌ * தெண்ணீரமுதப்‌ பெருங்கடலே * என்ற 
பாடம்‌ கொள்ளப்‌ பெற்றிருக்கிறது, 


548 . திருவாசக வியாக்யொனம்‌ 


117. இனி, ரேடியார்‌ காயமே கோயிலாகம்‌ கொண்டமையைக 
கூறும்‌ (இ, - ன.) :- 
கடலினுள்‌ நாய்ஈக்டி யாங்குன்‌ கருணைக்‌ கடலினுள்ளம்‌ 
விடலரி யேனை விடுதிகண்‌ டாய்விட லில்லடியார்‌ 
உடலில மேமன்னு முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
மடலின்மட்‌ டேமணி யேயரு தேயென்‌ மதுவெள்ளமே. 
(இன்‌). தேவரீர்‌ திருவருளினபக்கடல்‌ எங்கும்‌ சருவ வியாபக 
மாக விருக்க, அந்தச்‌ சவெகம்‌,தக்கடலில்‌ குடம்‌ போலமழுந்தா-து, நாயா 
லாது கடல்நீரை மக்முவதேபோல்‌, மாயாபோகப்‌ புசிப்பாலோன ; அந்து 
அறிவானந்த சமுத்திரத்‌ இல்‌, மனஞ்செல்லாக எளிமையுடையேனைப்‌ 
- பராமுகனு செய்வது கரு நணையோ ம ஹேவரிர்‌ பெருங்கருணேயை வின 
வில்‌, எல்லாப்பற்றும்‌ விட்ட. சிரடியாமுள்னமே கோவிலாகவும்‌, இரு, 


[அணி 


வத்தரகோச மங்கைக்கரராகவும்‌, அறினையெ மலர்மடலின்‌ இருவடி. 


யாகிய தேனோ போலும்‌, (ஆனவனே 1) அறிவுக்கறிவான. மலரத்‌ 
இனச்சோதியே ! இன்பவமிர்க வெஞான்க்கட்டியே! அடியார்‌ புசிப்ப 
தான்‌ அருளானந்தத்தேனை ! இவ்வகையாக அஅபவமான நாதனே ! 
௮ன்புதந்தருள்க.. என்‌ அருளியமைக்‌ காண்க. (13) 


118. இனி, இடைவிடாது விரும்புஞ்‌ சீரடியார்க கருள்வ, தான 
(தி... ன) :- 


வெள்ளத்‌ துணாவற்றி யாங்குன்‌ னருள்பெற்றுத்‌ 

... [துன்பத்தின்றும்‌ 
விள்ளக்‌ இலேனை விடுதிகண்‌ டரய்விரும்‌ பும்மடியார்‌ 
உள்ளத்துள்‌ ளாய்மன்னு முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
கள்ளத்து ளேற்கரு ளாய்களி யாத களியெனக்கே. 


(இன்‌). தேவரீர்‌ இருவறானப}ைப்பெற்றும்‌ ௮வை தெரியாது 
சாணிப்பறவையைப்போற்‌ பிரவாகத்துடன்‌ வ௫ித்தும்‌ நாவுலர்ந்து 
தவித்ததுபோல்‌, நற்பிறவியருளியும்‌ அவை கொண்டு இருவடி 
வணங்காது தேகபோக மயக்கமுற்ற வென்னைப்‌ பராமுகஞ்செய்வ து 
கருணைமோ 2 பேணுவார்‌ இச்சை செய்யும்‌ உண்மைப்பொருளே ! 


117. விடலில்‌ அடியார்‌ - எல்லாப்‌ பத்துக்களையும்‌ விட்ட அடியார்‌ 


என்று பொருள்‌ சொள்கின்றார்‌, விடுதல்‌ இல்லாத அடியார்‌ என்று பிதர்‌ 
, பொருள்‌ காண்பர்‌, மட்ட - தேன்‌, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ ... 549 


திறாவுத்‌தரகோச மங்கைக்கரசே ! கள்ளனேன்‌ கள்ளத்‌ தொண்டை . 
நீக்கி, உள்ளங்‌ கவர்‌ கள்வனான சுவாமி! அத்துவித சிவானந்தம்‌ 
அருள்வாய்‌... என அருளியதை அன்பாற்‌ காண்க. (14) 


119. இனி, சோதிக்குட்‌ சோஇயானவன்‌ என்ற (இ. ன) 
.களிவந்த இந்தையொ டுன்கழல்‌ கண்டுங்‌ கலந்தருள 
வெளிவந்தி லேனை விடுதிகண்‌ டாய்மெய்ச்‌ சுடருக்கெல்லரம்‌ 
ஒளிவக்த பூங்கழ லுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
எளிவந்த வெச்தைபி ரானென்னை யாளுடை 
[யென்னப்பனே. 
(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடி ஞானம்‌ விதிப்படி. பெற்றும்‌ அவ்‌ 
வருளை அபே. அத்துவிதமாய்‌ அநுபவம்‌ பெருக மருளுடையேனை 
அப்படியே பராமுகஞ்‌ செய்வது கருணேயோ ? எவ்வகை அதட்டி கச 
சோதிக்கும்‌ மேற்பட்டு த தானே விளங்கும்‌ இருவடி. ஞானமே ! ௨ த்‌ 
கரகோச மங்கைக்கரசே ! அடியேன்‌ போ........ஓர்‌ ஆதாரமில்லை 
யென த்‌ இருவுருக்கொண்டெழுந்தருளி அநுக்ரெகஞ்‌ செய்யும்‌ கப்‌ 
பனே ! அடியேனை அடிமைப்பணி கொள்வகான ஆண்மகர கனை ! 
என அருனியகைக்‌ காண்க. (15) 


120. இணி, அடியேனை அடைக்கலம்‌ காப்பதற்கு வேறு ஒரு 
வருமில்லை யென்ற (இ. - லா, :-- ்‌ 
என்னையப்‌ பாவஞ்ச லென்பவ ரின்‌ றி கின்றெய்த்‌ 
| கலைக்கேன்‌ 

மின்னையொப்‌ பாய்விட்‌ டிடுதிகண்‌ டாயுவ மிக்இன்மெய்யே 
உன்னையொப்‌ பாய்மன்னு முத்தா கோசமங்‌ கைக்கரசே 
அன்னையொப்‌ பாயெனக்‌ கத்தனெப்‌ பாயென்‌ 

[னரும்பொருளே . 


118. விள்ளக்கிலேன்‌ - விலகும்‌ ஆற்றலில்லேன்‌, களியா த களி - 
என்றும்‌ சுவைத்தறியாப்‌ பெருங்களிப்பு ; வானர்தம்‌, 


119, சுடருக்கெல்லரம்‌ ஒளி வந்த பூங்கழலே என்று பிரித்து விளி 
யேற்றிப்‌ பொருள்‌ கூறினார்‌. எளிவர்த - எளிதாய்‌ எழுர்தருளின, புள்ளி 
பிட்ட இடங்களிலுள்ள எழுத்துக்கள்‌ விளம்சவில்லை, 


550 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). சுவாமி ! எனது ஆன்ம்நா தனே ! அடியேனை இரட்‌ 
திப்பதற்கு ஒருவருமில்லாதே பிறந்து, இறந்து, இளைத்து, ஓய்ந்து, 
அலையா நின்றேன்‌ ; தேவரீரோ, மின்‌ மறைந்தாற்போலக கண்ட 
படியே கண்டு, காணாமை காணாமை யானாய்‌. கொண்டபடியே கொண்‌: 
டிராது, பராமுகஞ்‌ செய்வது கருணையோ 2 இட்டாந்தர தாட்டாந்துர 
உவமான  உவமேயத்தால்‌ அளவையிட்டால்‌, தவரீர்க்கொப்பு த்‌ 
தேவரீரல்லாது (வேறு யார்‌2) என்பது பிரமாணமே 7 . இருவ த்தர 
கோச மங்கைப்‌ பதிக்கு அரசே ! அடியேற்குத்‌ தாயும்‌ தகப்பனும்‌ 
போல்‌ என்‌ உயிரைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டருளும்‌ பொருளான 
நாகனே :1..-என வருளியதைக்‌ காண்க, (16) 


121. இனித்‌ இருவடியே காரகமானது என்ற (இ. ன) :- 


பொருளே தமியேன்‌ புகலிட மேமின்‌ புகழிகழ்வார்‌ 
வெருளே .யெனைவிட்‌ டிடுதிகண்‌ டாய்மெய்ம்மை 

[யார்விழுங்கும்‌ 
அருளே யணிபொழி லுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
இருளே வெளியே இகபர மாக யிருக்தவனே. 


(இ-ஸ்‌). அகாதி கித்தியப்பொருளே ! சுதந்தர வீனனான 
அடியேனை விட்டுப்‌ பிரிவுரு த குடிலையே ! தேவரீர்‌ அருண்மொழித்‌ 
துதியை இகழ்ச்சி கொள்வாரிடஞ்‌ செல்ல அசசமுடையோய்‌ : அடி. 
யேனைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணையோ கற்றவர்‌ விழுங்குங்‌ 
கற்பகக்‌ கனியான இருவருளே! அழகு தானே உருககொண்ட சோலை 
சூழ்ந்த இருவுத்தரகோச மங்கைப்ப இக்கரசே ! பஞ்ச பாசத்துக்கும்‌ 
இடமே ! ௮வை வெளிப்படுத்தும்‌ இகபரமே ! இவ்வகையிருப்ப தான 
பிரேரகப்‌ பீரேரியமே !--என வருளியகைக்‌ காண்க. (17) 


120. எய்த்து - இளைத்து, மின்னை ஒப்பாய்‌, தொழிலுவமப்‌ 
பொருள்‌ கூறிய ஈயம்‌ காண்க, 


121. இருள்‌ - பஞ்சபாசத்துக்கடம்‌, வெளி - அவற்றை வெளிப்‌ 
படுத்தும்‌ இயல்பு, இருளே வெளியே என்பதற்கு அறியாதார்க்கு இரு 
ளரய்‌ மற்றவர்க்கு வெளியாய்‌ இருப்பவனே என்லு பொருள்‌ கொள்வர்‌ 
பிறர்‌, இகம்‌ - இம்மை, பரம்‌ - மறுமை, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 551 


192. இனி, அடிமைத்திற அநுபூதி கூறிய (இ. . ன :-- 

இருந்தென்னை யாண்டுகொள்‌ விற்றுக்கொ ளொற்றிவை 

[யென்னினல்லால்‌ 
_ விருந்தின்‌ னேனை விடுதிகண்‌ டாய்மிக்க நஞ்சமுதா 
அருந்தின னேமன்னு முத்திர கோசமங்‌ கைக்கரசே 
மருந்தின னேபிற விப்பிணிப்‌ பட்டு மடங்னெர்க்கே. 

-(இஃள). சுவாமி! அடியேன்‌ உள்ளத்தில்‌ ௮பேத அத்துவித 

்‌ மாக எழுந்தருளியிருந்து, என்னை அடிமையாக்கி, அவை நிலைபெற 
விலைகூறி ஒற்றிவை ; (என்று சொல்வதல்லால்‌) வேறு என்‌ செய்‌ 
கேன்‌! நானோ, சன்னி கான த்தில்‌ பு திய விருந்தினன்‌ போலத்‌ திருமுகம்‌ 
பார்திதிருப்பனல்லாது, பழைய அடியார்‌ போல உன்னை உபசரிக்கும்‌ 
வண்ணம்‌ ஒன்றுமில்லாத சதந்திரவீனன்‌ ; அடியேனைப்‌ பராமுகஞ்‌ 
செய்வது கருணேயோ ? தேவர்கட்காகக்‌ கொடிப விடத்தை அமிர்த 
போனகமாகக்கொள்ள வில்லையோ ? அதனினும்‌ கொடியனோ? இரு 
வுத்துகோச மங்கைப்ப இக்கரசனே ! மருந்தும்‌ ௮வை, மந்திரம்‌ அவை 
யாய்த்‌ தீராரோய்‌ தீர்த்தருளும்‌ நாதனே ! இப்பிணி தீர்ப்பாய்‌ என 
அருளியகைக்‌ காண்க. (18) 


128. இனி, இருநோக்கத்‌ இருவடியாற்றீட்சை செய்வதான 
(தி. ன.) :- 
மடங்கவென்‌ வல்வினைக்‌ காட்டைகின்‌ மன்ன ரட்‌ 
[உக்கொளுவும்‌ 
விடங்கவென்‌ றன்னை விடுதிகண்‌ டாயென்‌ பிறவியைவே 
ரொடுங்களைம்‌ தாண்டுகொ ளுத்தர கோசமங்‌ கைக்கரசே 
கொடுங்கரிக்‌ குன்றுரித்‌ தஞ்சுவித்‌ தாய்வஞ்சிக்‌ 
்‌ [கொம்பினையே. 
(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடியான இருநோக்கால்‌ என்னை மடங்க 
வைத்த பஞ்ச பாசக்காட்டை எரியச்செய்க காரண காரியங்‌ கடந்த 
கருணை வடிவோய்‌/ என்னை இப்போது பராமுகஞ்‌ செய்வது கரு 
ணையோ ? அப்படியே எனது பிறவியை அடியோடு மறுத்து அடிமை 


122, அண்டு கொள்தல்‌, விற்றல்‌, ஒற்றி வைத்தல்‌ ஆகியவை 
அடிமைகளை முதலாளி செய்வன, விருக்து - புதுமை ; பதைமையல்‌ 
லாமை, மடங்கினர்க்கு - முடங்கிக்‌ இடச்‌ தவர்க்கு, 


இ-15 


552 திருவாசக வியாக்கியானம்‌ 


செய்‌, ஆண்டவனே ! இருவுத்தரகோச மங்கைப்ப இக்கரசே ! வழுவை 
யூரி போர்த்தாடும்போது இடப்பாக மிருந்த கற்பகப்பூங்கொம்பை 
யொத்த இருமேனியுடைய பராசத்தி பயப்படச்செய்யுக்‌ இருவினை 
யாடலான சுவாமி ! கருணைசெய்க--என வருளியதைக்‌ காண்க. (19) 


124. இனி, இருவடியே துணை என்ற (இ. ன.) :- 
கொம்பரில்‌ லாக்கொடி போலல மந்தனன்‌ கோமளமே 
வெம்புன்‌ ஹேனை விடுதிகண்‌ டாய்விண்ணர்‌ ஈண்ணுடல்லா 
உம்பருள்‌ ளாய்மன்னு முத்தர கோசமங்‌ கைக்கரசே 
அம்பர மேகில்‌ னேயனல்‌ காலொடப்‌ பானவனே. 

(இ-ள்‌). சுவாமி! இருவருள்‌ திருமேனியுடையோய்‌! விண்‌ 
ணப்பம்‌ ; அடியேன்‌ இத்தேகாதி பிரபஞ்சத்திற்‌ கொழுகொம்பு 
ஊன்றா,த பயிர்க்கொடிபோலத்‌ இருவருள்‌ துணையின்றிப்‌ பிறவிபால்‌ 
அலைவுற்று வேதனைப்படும்‌ பாவி ! அப்பாவியை இருவுளமறிந்தும்‌ 
பராமுகஞ்‌ செய்வதுங்‌ கருணையோ ? தேவர்கட்‌ கெட்டாதவனே ! அத்‌ 
தேவரைப்போல, ௮.நுக்கிரக நிமித்த மகாதேவனா யிருந்துவனே ! 
அிருவுத்தரகோச மங்கைப்ப இக்கரசே ! பஞ்சபூத சொரூபப்‌ பொரு 
ளானவனே ! கருணேகூர்க - என அருளியதைக்‌ காண்க. (20) 


125. இனி, ஊனுயிர்‌ கரைய அன்புகந்த கருணையை வியந்த 
(இ. னப்‌: 
ஆனைவெம்‌ போரிற்‌ குறுக்தூ நெனப்புல னாலலைப்புண்‌ 
டேனையெம்‌ தாய்விட்‌ டிடுதிகண்‌ டாய்வினை யேன்மனத்துத்‌ 
தேனையும்‌ பாலையுங்‌ கன்னலை யும்மமு தத்தையுமொத்‌ 
அனையு மென்பினை யும்முருக்‌ காமின்‌ ற ஒண்மையனே. 


123, அருள்‌ என்பதற்கு, நிருவடியான திருரோக்கு என்று விளச்‌ 
கம்‌ கூறுகின்றார்‌. விடல்‌ ன்‌ - ஒருவரால்‌ செய்யப்படாதவன்‌ ; ஸ்வயம்பு, 
காரணசாரியல்‌ கடக்த கருணை வ.வேரய்‌ என்கின்றார்‌. கறிச்குன்று - 
யானை, வஞ்சிக்கொம்பு - பராசத்தி, 

124, கோமளம்‌ - அழகு; திருவருள்‌ இருமேனியழகு என்றனர்‌. 
கொம்பர்‌ - கொம்பு : கொள்கொம்பு, அலமந்தனன்‌ - அலைவுற்றேன்‌; 
கண்ணுதல்‌ - நெருங்குதல்‌, உம்பர்‌ உள்ளாய்‌ - தேவர்களுக்கெட்டாத 
பொருளாயிருர்‌ தும்‌, அநுக்கிரகம்‌ செய்யும்‌ பொருட்டுத்‌ தேவர்களுள்‌ 
ஒருவரா மகாதேவராய்‌ விளங்குபவரே. அம்பரம்‌ - அசாசம்‌ ; நிலம்‌ - 
பூமி; அனல்‌ - நெருப்பு, கால்‌ - கரற்று, அப்பு - நீர்‌, 


6: நீத்தல்‌ விண்ண்ப்பம்‌ 553 


(இ - ஸ்‌). மும்ம்‌த வேழங்கள்‌ கர்வமாச்சரியத்தால்‌ உயுத்தம்‌ 
செய்யும்‌ மத்தியில்‌ அகப்பட்ட, சிறிய தூ ௮ அலைந்தாற்போல, 
இந்திரிப வேடரால்‌ இத்தேக போக விஷய தீதில்‌ அதுவாய்க்‌ 
டைந்து அலையும்‌ என்னைத்‌ தாயினும்‌ நல்ல குயாவடையாய்‌ ! பரா 
முகஞ்‌ செய்வது கமுணேயே ? தெவரிரோ பாவியான என து உள்ளத்‌ 
தில்‌ தேன்‌, பால்‌, கரும்பு இரதம்‌, அமிர்தம்‌, இவை கலந்து ௬ 
போலச்‌ சிவானந்தமாகி எனாது உடலையும்‌ என்பையும்‌ உருழும்படி 
கருணை செய்யும்‌ நின்மல!  அமலப்பேறே [என அருளிய தக்‌ 
காண்க, (21) 


126. இனி, கலமிலன்‌ நணாணுர்சமு, கண்ணிவர்க்கு நல்லவனா 
என்ற (இ. ன): ்‌ 
ஒண்மைய னேதிரு நீற்றையுத்‌ அளித்‌ தொளிமிளிரும்‌ 
வெண்மைய னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்மெய்‌ யடியவர்கட்‌ 
கண்மைய னேயென்றுஞ்‌ சேயாய்‌ பிறர்க்கறி தற்கரிதாம்‌ 
பெண்மைய னேதொன்மை யாண்மையனேயலிப்‌ 

[பெற்றியனே. 

(இ-ள்‌). நிட்கனமானவனே ! முழுநிறணியும்‌ வெண்மை 
யொளியே ! என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வ து கருணையோ ! சுவாமி! 
சாடியார்க்குச்‌ சமீபப்பொருளே ! வேறானவர்கட்கு ௮றிவொண்ணாத 
பெண்ணுடல்‌ பெற்ற அநாதியே! எத்தேவர்கட்கும்‌ வீரிய பராக்‌ 
கிரமமான நாதனே ! அவன்‌ அவள்‌ அதுவரயெ பெருமையனே ! 
என வருளியதைக்‌ காண்க. (22) 


125, ஆனைப்போரில்‌ அகப்பட்ட குறும்‌ தூறுபோல்‌ என்பது பழ 
மொழி, புலன்‌ - ஐம்புலன்கள்‌. கன்னல்‌ - கரும்பு ரசம்‌, ஒத்து என்ப 
தற்கு முன்சொன்ன ஈான்கனையும்‌ கலந்த சுவையை ஒத்து என்கின்றார்‌, 
ஒண்மையன்‌ . ஒளியன்‌. 

126. உத்தூளித்து - விபூதியை நீரிற்‌ குழையாது வரியின்றிப்‌ 
பூசுதல்‌, இதனையே முழு நீறணிதல்‌ என்றனர்‌, அண்மையன்‌ - ௮௬௫ 
லஓுள்ளவன்‌, பிறர்க்கு என்றும்‌ சேயாய்‌ என மாறுக, சேயாய்‌ - தாத்‌ 
தில்‌ உள்ளவனே, . இச்சொற்கு உரை கூறப்படவில்லை, பெண்மையனே 
என்பதைத்‌ தனியே பொருள்‌ கொள்ளாமல்‌ பெண்மையன்‌, ஆண்மையன்‌, 
அலி என்று கூட்டிப்‌ பொருளுமைத்தல்‌ ஆம்‌. இங்கு உரையில்‌ காட்டிய 
பொருள்‌ ஈயத்தையும்‌ காண்க, 


554 திருவாசக வியாக்யொனம்‌ 


127. இனி, இற்றைவரை இருவருளு கவியும்‌ அவை தெரியாத 
(தி: - ன.) :-- 
பெற்றது கொண்டு பிழையே பெருக்கச்‌ சுருக்குமன்பின்‌ 
வெற்றடி யேனை விடுதிகண்‌ டாய்விடி லோகெடுவேன்‌ 
மற்றடி யேன்றன்னைத தாங்கு ரில்லையென்‌ வாழ்முதலே 
உற்றடி யேன்மிகத்‌ தேறிநின்‌ றேனெனக்‌ குள்ளவனே. 

(இ-ள்‌). என்னால்‌ அறியப்படாத பதமாகிய இன்ப த்‌,தநுகராண 
புவன போக மருளியும்‌ அவை அருளென அநுபூதி பெறாமல்‌, : யான்‌, 
எனது”? எனச்‌ செருக்குற்று உண்மை அன்பிலாது வீணான பாவி 
யான என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணையே? அப்படியே இரு 
வுளமானால்‌ அடியேன்‌ அனர்த,த.த்தில்‌ ஆழ்வேனே யொழிய வேறு 
பாதுகாக்கத்‌ இருவுளங்‌ காணேன்‌ ! எனது உயிர்வாழ்‌ இருவடியே ! 
தேவரீர்‌ அருளே எனக்குத்‌ துணையல்லாது வேறில்லை எனத்துணிவு 
பெற நின்றேன்‌ ; எனது அடிமை கொள்ளும்‌ ஆண்டவனே ! என 
அருளியதை யன்பாற்‌ காண்க. (23) 


128. இனி, இராவடி' ஞானமான உள்ளது கருதாது இல்ல 
தான அபாவங்கறுதுவன்‌ என்ற (இ, - ன 2: 
உள்ளன வேகிற்க இல்லன செய்யுமை யற்றுழனி 
வெள்ளன னேனை விடுதிகண்‌ டாய்வியன்‌ மாத்தடக்கைப்‌ 
பொள்ளனல்‌ வேழத்‌ துரியாய்‌ புலனின்கட்‌ போதலொட்டா 
மெள்ளன வேமொய்க்கு கெய்க்குடச்‌ தன்னை 

[யெறும்பெனவே. 

(இஃள்‌). தேவரீர்‌ இருவடி. ௮நா.இயே பிரிவிலா.து உள்ளபடி. 
அடியேன்‌ உள்ள.த்திருப்ப, அவை இழந்து, இல்லாத சூனிய 'த்இற்‌ 
கருதி, மயக்கறிவால்‌ மாறுபட்டுப்‌ பலமுயற்சி செய்யும்‌ வெள்ள நி 
வான என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணேயோ ? வழுவை உரிப்ப 
கான நாதனே ! தேவரீர்‌ இருவடி. கெய்க்குடம்போல்‌ நிறைந்திருப்ப, 
'அவை புசிக்க விதியில்லாது எறும்பு ௮க்குடத்தைச்‌ சுற்றித்திரிந்து 


127. பெற்றுது...... வெற்றடியேன்‌ - இப்பகுதிக்குப்‌ பிறர்‌ வேறு 
பொருள்கள்‌ கொள்வர்‌ ; சருக்குமன்பு என்பதை அன்புசருக்கும்‌ என்று 
மாற்றுக, வெற்று அடியேன்‌ - வீணானபாவியான என்னை. வாழ்முதல்‌ - 
வாழ்வுக்கு மூலம்‌; திருவடியென்றார்‌, 


எனக்கு உள்ளவனே - என்‌ 
ஆண்ட வனே | (என்‌ ஆண்டையே), 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 555 


அலைந்ததுபோல, சிற்றின்பம்‌ கருதி அலைவுற்ற என்னை சு” இருவருட்‌ 
கருணை யளித்துக்‌ காக்கவேண்டும்‌ என்‌ அருளியதைக்‌ காண்க. (24) 


129. இனி, கால சங்காரஞ்‌ செய்தமையைக்‌ கூறும்‌ (தி, ன.) : 
எறும்பிடை காங்கூ ழெனப்புல னாலரிப்‌ புண்டலந்க 
வெறுக்தமி யேனை விடுதிகண்‌ டாய்வெப்ய கூ ற்ரறொடுங்க 
உறுங்கடிப்‌ போதவை யேயுணர்‌ வுற்றவ ரும்பரும்பர்‌ 
பெறும்பத மேயடி யார்பெய ராத பெருமையனே. 

(இஃள்‌). புழுவானது எ றும்புகளிட,த்‌,இில்‌ அகப்பட்டு ரிப்‌ 
புண்டு அலந்தது போலவே, ஜஐம்புலாஇ வேடரில்‌ அகப்பட்டுத்‌ 
துன்பமுறும்‌ பாழான சுதந்தர வீனனைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கரு 
ணையோ ? தேவரீர்‌ இருவடி. அருமையோ ? பெருமையோ ? அளவிடு 
வ்தோ? சிரடியார்‌ நிமித் தியம்‌, காலசங்காரஞ்‌ செய்யும்போது, அப்‌ 
போது மாத்திரம்‌ தேவர்கள்‌ சுவாமியே பொருளெனப்‌ பிரஞ்ஞையுண்‌ 
டாலர்கள்‌ ; ஒழிய இடைவிடாதன்்‌பு செய்ய ஞரனமுடையாரல்லர்‌ ; 
சீரடியார்‌ இடைவிடாது துன்ப இன்பம்‌ இரண்டிலும்‌ அநுபூதி 
பெறுவர்‌ ; ஆதலால்‌ அவர்கட்கு இன்பம்‌ மாறு கருளும்‌ இருவடி. ; 
என அருளியதை அன்பாற்‌ காண்க. (25) 


128. அபாவம்‌ - இல்லாதது. உள்ளனவே நிற்க, இல்லன செய்‌ 
யும்‌, என்றதற்கு உரையருளிய அதுபூதிப்‌ பொருளை ஓர்க. மையல்‌ -. 
மயக்கம்‌, அனி - ஆரவாரம்‌ ; இங்குப்‌ பல முயற்சி செய்தல்‌ என்ன்‌ 
ரர்‌. வெள்ளன்‌ - வெள்ளறிவன்‌, வெள்ளன்‌, அலேன்‌ என்று பிரித்‌ 
அம்‌ பொருள்‌ கூறுவர்‌ பிறர்‌. வெள்ளனலேன்‌ என்று ஒருமித்தப்‌ 
பொருள்‌ காண்டலும்‌ பொருர்துமாயிற்‌ சொள்ச, சடச்கைப்‌ பொள்ளல்‌ 
வேழம்‌ என்க, உரி- தோல்‌, புலன்‌ நின்‌ கண்‌ போதல்‌ ஒட்டா - ஜம்‌ 
புலன்களையும்‌ உன்னிட த்திற்குச்‌ செலுத்தமாட்டாமல்‌ (சிற்றின்பம்‌ கருதி 
அலைகின்ற) எறும்பின்‌ முயற்‌ பயனளிக்காதது என்பது குறிப்பு, 
உள்ளேயுள்ள சிவனை அணுசமாட்டாமல்‌ புறம்பேயுள்ள ற்றின்ப முயற்‌ 
யில்‌ ஈடுபடுவதை இகழ்தலாகும்‌, ய்‌ 

129, சாங்கூழ்‌ - சாசப்பூச்சி, அலக்த - வரு*இய, வெய்யகூற்று 
...பெருமமயனே - என்ற பகுதிக்குப்‌ பிறர்‌ பின்வருமான உரை கூறுவர்‌, - 
* கொடிய யமன்‌ ஒடுங்கும்பழ அவன்‌ மேற்சென்ற மணம்‌ பொரும்‌ திய 
தாமரை மலர்களாகய அடிகளையே அறியலுற்றவர்‌ தேவர்க்கும்‌ மேலாகப்‌ 
பெற்ற பதத்தை அடைர்த அடியவராவார்‌ 7; இன்னும்‌, உம்பர்‌ உம்பர்‌ 
பெறும்‌ பதம்‌ என்பதற்கு - மேலும்‌ மேலும்‌ பெறும்‌ பதவி என்றும்‌ இலர்‌ 
உரைப்பர்‌, இங்குச்‌ கூறப்பட்டுள்ள உரை வேறானது, 


க திருவாசக வியாக்யொன்ம்‌ 


180. இனித்‌ இருமுடிக்‌ கங்கையிற்‌ சந்திரன்‌ தஇருததோணி 
யானமையைக்‌ கூனும்‌ (இ. - லா) 
பெருசீ ரறச்சிறு மீன்றுவண்‌ டாங்கு நினைப்பிரிம்த 
வெருமீர்மை யேனை விடுதிகண்‌ டாய்வியன்‌ கங்கைபொங்கி 
வருநீர்‌ மடுவுள்‌ மலைச்சிறு தோணி வடிவின்வெள்ளைக்‌ 
குருநீர்‌ மதிபொதி யுஞ்சடை வானக்‌ கொழுமணி3ய. 

(இன்‌), ஆழ்ந்த வெள்ளத்‌தலிருப்பகான மச்சம்‌  அம்ரீர்‌ 
வ்ற்றத்‌ துன்பம்‌ அடர்வதுபோல, ஆனந்த வெள்ள த்‌.இலழுந்திய 
அடியேன்‌ இவ்வநுபூகி தெரியாது, திருவடி வேறெனப்‌ பிரிந்த 
ஞான்று மற்ற பாவியான என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணையோ? 
தேவரீர்‌ இருவுறுவான்‌ இருமுடியிற்‌ கங்கை இருச்சடை வழியாகப்‌ 
பெருகும்போது, அவ்விட த்‌.இிலிருந்த வெண்பிறை மலை மேலிருந்த 
இருத்கோணி அலைவுற்றதுபோல அலையா நின்ற இருச்சடா பார 


முடைய சிவரத்தினப்‌ பிரகாசமணியே !.. எனவே வெள்ளதுே 
தோன்றிக்‌ கழுமலத்கே வீற்றிருந்த என்னுள்ளத்தே நின்ற ஒளி 
மணி யெனக்‌ கொள்க. (26) 


181. இனிக்‌ முருவ்டிவு கண்டின்புற்றமையைக்‌ கூறும்‌ 
(தி... ன.) 
கொழுமணி யேர்ககை யார்கொங்கைக்‌ குன்‌. றிடைச்‌ 
[சென்‌ அகுன்‌ றி 
விழுமடி. யேனை விடிதிகண்‌ டாய்மெய்ம்‌ முழுதுங்கம்பித்‌ 
தழுமடி யாரிடை யார்த்துவைத்‌ தாட்கொண்‌் 
[டருளியென்னைக்‌ . 
கழுமணி யேயின்‌ அங்‌ காட்டுகண்‌ டாய்நின்‌ புலன்கழலே. 
(இ-ள்‌). முத்துப்போன்ற தந்த பந்தியுடைய மாதரார்‌. தினத்‌ 
தில்‌ ஆதை வைத்து அதுவாய்க்‌ கெட்டு விழும்‌ அடியேனை அப்‌ 


130. பெருமீரறச்‌ சிறுமீன்‌ அவள்தல்‌ ; மூரணின்‌ ஈயம்‌ காண்க. 
, வெரு நீர்மை - அஞ்சுதலாகெய குணம்‌, வெறு என்றது எதுகை கோக்க: 
வெரு என்றானதாகக்‌ கொண்டனர்‌ உரைகாரர்‌, வியன்‌ - பெரிய, குரு - 


நிறம்‌, வானமணி, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ I 557 


விம்மி, அழுஞ்‌ சீரடியார்‌ மத்தியிலே அடிமைப்‌ பணி செய வைத்தும்‌, 
பின்னும்‌ எனது மலவழுக்கைத்‌ இருகோக்கு ஆட்கொண்டு போக்கு 
விக்கும்‌ சிவஞான ரக்தினமே--என அருளியகைக்‌ காண்க. (27) 


182. இனி, நஞ்சை யமுதாகக்கொண்டமையைச சொல்லும்‌ 
(தி. - ன): 
புலன்கடி கைப்பிக்க யானும்‌ இகைத்திங்கொர்‌ 
த்தன 
விலங்குனை றேனை விடுதிகண்‌ டாய்விண்‌ 
னல்‌ 
கலங்கமுத்‌ நீர்கஞ்‌ சமுதுசெய்‌ தரய்கரு கரனே 
துலங்குஇன்‌ றேனடி. யேனுடை யாயென்‌ ஜொழுகுலமே. 
(இ-ள்‌). ஆணவமலவசமான புலாதி ஐந்தும்‌ விஷயமே 
பொருளென மயக்கஞ்‌ செய்வன ; அவ்வ்ழியே யானும்‌ மயக்க நிவனாகி 
பொய்ப்போகமான கனு ரட்சையிலே பிரதிபந்தப்பட்ட என்னைப்‌ 
பராமுகஞ்‌ செய்வ்து கருணேயோ ? சுவாமி! விண்ணுளோர்‌ மண்ணு 
ளோர்‌ எல்லாரும்‌ அஞ்சும்படி. பாற்கடலிற்‌ பிறந்த விடத்தை அமிர்த 
மாகக்கொண்ட கழுணாகிகுத்‌ தெய்வமே ! அடியேன்‌ பிறவித்‌ துன்ப 
வே. தனைப்படுகின்றேன்‌ ; என்னையுடைய வழியடியார்‌ தொண்டு 
செய்ய அருளும்‌ நாதனே !_ என்‌ அருளியகைக்‌ காண்க, (29) 


138. இணி, மகாமேறாவை வில்லாயுடைமையைக்‌ கூனும்‌ 
(த. - ன) 
குலங்களைம்‌ தாய்களைம்‌ ; தாயென்னைக்‌ ்றன்ன்ற்‌ 
[றச்சிலையாம்‌ 
விலங்கலெம்‌ தாய்விட்‌ டீடுதிகண்‌ டாய்பொன்னின்‌ 
[மின்‌ அகொன்றை 
அலங்கலம்‌ தாமரை மேனியப்‌ பாவொப்பி லாதவனே 
மலங்களைச்‌ தாற்சுழல்‌ வன்‌ றயிரிற்‌ பொரு மத்துறவே. 


181. ஏர்‌ ஈகை - அழூய பற்கள்‌. குன்றி - மெலிந்து. கம்பித்து ட 
ஈடுங்‌, ஆர்த்து - மிரம்பப்பெருத்தி, பணை - கழுகி இரத்‌ தினமே. 
சரட்டுூ£ண்டாய்‌ - சாட்டுவாய்‌, 

182. தஇகைப்பிக்ச - மயக்க, முத்நீர்‌- டல்‌, கருணாகரன்‌ - ௧௫ 
ணைக்கிருப்பிட மானவன்‌, அலங்குதல்‌ - ச£ங்குதல்‌, தொழுகுலம்‌ - 
வேதியன்‌ , ்‌ 


558 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ பரம்பரையான கோத்திமுங்‌ 
குலமுங்‌ கொண்டென்ன பயன்‌, என்னத்‌ இருவுளம்‌ இரங்கி எனது 
உடல்‌ நவையும்‌ நீக்கனாப்‌, அடியேனைப்‌ பிழை யணுகாது விளங்க ; 
ம்காமேருவை வில்லாகச்‌ செய்தாய்‌; எந்தாயே ! இப்போது பரரமுகஞ்‌ 
செய்வது கருணையோ 2 பொன்வண்ணமான கொன்றைமாலை தரித்‌ 
தோய்‌! அழகிய செந்தாமரை மலரீபோலுஞ்‌ வெந்த இருமேனி 
யுடைய அப்பனே ! ஒருவராலும்‌ ஒப்பிடக்கூடாத நாதனே! அடி 
யேன்‌ பஞ்சமல காரிய சத்தியால்‌, தமிரிற்‌ பொருந்திய மத்துப்போல 
முன்பின்‌ இல்லாது அலையும்‌ என துயிரைத்‌ திருவுளமிரங்டிக்‌ கருணை 
செய்ய வேண்டும்‌--என அருளிய து. (29) 


134. இனி, அர்த்தநாரி சுவரமானமையைக்‌ கூறும்‌ (த. -ன): 


மத்துறு தண்தயி ரிற்புலன்‌ தக்கது வக்கலங்கு 

வித்துறு வேனை விடுதிகண்‌ டாய்வெண்‌ டலைமிலைச்சிக்‌ 
கொத்துறு போது மிலைந்து குடர்நெடு மாலைசற்றித்‌ 

_ தத்துறு நீறுட னாரச்செஞ்‌ சாந்தணி சச்சையனே, 


(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ இருவடியை விட்டுப்‌ பிரிந்து 
ம.த்தினாற்‌ கடையப்பட்ட தயிர்‌ அலைவுற்றதுபோல, ஐம்புலத்‌, தயால்‌ 
வெதுப்பப்பட்டு, (நிற்கும்‌) மாயா வித்தாகிய என்னைப்‌ பராமுகஞ்‌ 
செய்வது கருணையோ? தேவரீர்‌ தஇிருக்கூத்தோவெனில்‌, பிரம 
கபாலங்களையும்‌ அவற்றுடன்‌ பூமாலைகளையும்‌, அணியும்போது, 
- குடருடன்‌ மாலை சுற்றித்‌ தத்துறுவதும்‌, அந்தத்‌ இருமேனியில்‌ 
நீறும்‌ ஒருபாற்‌ சந்தனகளப வரசனையும்‌ அணிந்து, பூதங்களுடன்‌ 


188. குலம்‌ களைச்தரய்‌ - நீ குலமற்றவன்‌ என்றும்‌, என்‌ குலப்‌ 
பற்றை நீக்கனாய்‌ என்றும்‌ பிறர்‌ வெவ்வேறு வகையாய்ப்‌ பொருள்‌ கூறு 
வர்‌. கொற்றச்லலேயாம்‌ விலங்கல்‌ - மகரமேரு, அலங்கல்‌ - மாலை. 
மலம்‌ ஐந்தரல்‌ - பஞ்ச மலங்களால்‌, பஞ்ச மலம்கள்‌ - ஆணவம்‌, கன்மம்‌, 
மாயை, மாயேயம்‌, திரோதானம்‌ என்பன, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 559 


கூடிக்‌ இருக்கையாற்‌ கொட்டியாடும்‌ நாதனே ! எவ்வகையும்‌ ௮௬ 
ளாதலால்‌, கருணைகூற வேண்டுமென வருளியகைக்‌ காண்க. (80) 


725. இனி, கச சங்காரமான உண்மையைக்‌ கூறும்‌ (இ. - ன: 


சச்சையனே மிக்க தண்புனல்‌ விண்கால்‌ நிலரெருப்பாம்‌ 
விச்சைய னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்வெளி யாய்கரியாய்‌ 
பச்சைய னேசெய்ய மேனிய னேயொண்‌ படவரவக்‌ 
கச்சைய னேகடம்‌ தாய்தடந்‌ காள அடற்கரியே. 


(இ-ள்‌). சசசை கொட்டிய பூகநா,தா ! பஞ்சபூதமான மிகுந்த 
இத்து வித்தையுடைய சுவாமி ! பராமுகம்டியேனைச்‌ செய்வது கரு 
ணையோ ? புறம்பே எழுந்தருள்வாய்‌ ! சருவசீவ சாட்சியே ! கோம்ள 
நிறமுடையாய்‌ ! ஒருபாற்‌ சிவந்தமேனியுடையோய்‌! சத்தமான 
பட த்தையுடைய பாம்பைக்‌ கச்சையாகக்‌ கட்டியோய்‌ ! கசமுக விராட்‌ 
சகனைச்‌ சங்கரித்து நிக்ரகஞ்‌ செய்த சுவாமி ! கருணை கூர்ந்து அன்பு 
பாலிக்க என _அருளியதைக்‌ காண்க. (21) 


134. இதற்குத்‌ தலைப்பு அர்த்தகாரீசுவரம்‌ என்று கூறியது 
பொருத்‌தமற்ததெனக்‌ காண்றெது. இஃது இறைவனின்‌ கொடுகொட்டி 
ஆடல்‌ கோலத்தைக்‌ கூறுவதாம்‌. புலன்தி புலனாபயதி, கதுவ - பற்ற, 
வித்து உறுவேனை - (மாயா) வித்தாயிருக்றெ என்னை, மிலைச்சி - தரித்து, 
போது - பூ, மிலைந்து - சூடி, கபாலமும்‌ பூமாலையும்‌ சழலும்போது 
'குடல்களும்‌ மாலைகளும்‌ தத்துறுகின்றன என்பது வருணனை, நீறு - 
விபூதி. ஆரம்‌ - சர்தன மரம்‌, ஆரச்செஞ்சார்து - சம்தனக்குழம்பு. 
சச்சையன்‌, இவ்வுரை சச்சை கொட்டியவன்‌ என்று பொருள்‌ கூறுகின்‌ 
றது. பிறர்‌ இச்சொல்லுக்கு வேறு பல பொருள்கள்‌ கூறுவர்‌, 


135, விச்சையன்‌ - இத்துவித்தையுடையவன்‌. வெளியாய்‌ - 
வெண்மை நிறமுடையவனே, கரியாய்‌ - கரிய நிறமுடையவனே என்றும்‌ 
கொள்க. இல்வுரையின்‌ நுண்மையை ஓர்க, கோமளம்‌ - இளமை; 
அதனைப்‌ பசுமையாகக்‌ கொண்டு கோமள கிறமுடையரய்‌ என்றனர்‌ 
போலும்‌, தடம்‌ தாள - பெரிய சரல்சளையுடைய, அடல்‌ - வலிமை, 
கரி - யானை. 


14 


560 இருவாசக வியாக்யொனம்‌ 


186. இனி, இருமிடற்றில்‌ நஞ்சணியாகக்‌ கொண்டமையைக்‌ 
கூறும்‌ (தி. ன 2-- 
அடற்கரி போலைம்‌ புலன்களுக்‌ கஞ்சி யழிர்தவென்னை 
விடற்கரி யாய்விட்‌ டிடுதிகண்‌ டாய்விழுத்‌ 
[தொண்டர்க்கல்லால்‌ 
தொடற்கரி யாய்சுடர்‌ மாமணி யேசுடு தீச்சுழலக்‌ 
கடற்கரி தாயெழு கஞ்சமு தாக்குங்‌ கறைக்கண்டனே. 
(இ-ள்‌), கொல்வகான துன்பஞ்‌ செய்யவரும்‌ யாணைபோல, 
பஞ்சவிந்திரியப்‌ புலன்களுக்குப்‌ பயந்து அவ்வழியாகக்‌ கெட்டுப்‌ 
போன என்னை அநாதியே பிரிவிலாதோய்‌ ! பராமுகஞ்‌ செய்வது 
கருணையோ ? சரேடியாரல்லாது வேறொருவரா லுங்‌ கிட்டு தற்கரியோய்‌ ! 
சிவஞானப்பிரகாச சவரத்‌ இனமே ! வடவாமுகாக்கினிபோழ்‌ சுழன்று 
வருவதான விடத்தை அமிர்தப்பிழம்பாகத்‌ இருமிடற்றில்‌ தரித்த 
. இருரிலகண்டனே ! அடியேனைக்‌ கருணை கூர்க--என அருளியதைக்‌ 
(32) 


காண்க. 


187. இனி, அமாதியரயிருந்த பழைய அடியேனைப்‌ பிரிவில்‌ 
லாதபடி. அருள வேண்டுமென்ற (தி. ன்‌ 
கண்டது செய்து கருணைமட்‌ டுப்பரு இக்களித்து 
மிண்டுகின்‌ ஹேனை விடுதிகண்‌ டாய்கின்‌ விரைமலர்த்தாள்‌ 
பண்டுதம்‌ தாற்போற்‌ பணித்துப்‌ பணிசெயக்‌ 
[கூவித்தென்னக்‌ 
'கெரண்டெனெச்‌ தாய்களை யாய்களை யாய குதுகுதுப்பே. 


(இ-ள்‌). தேவரீர்‌ சகளிகரி தது எழுந்தருளிய இருமேனியைத்‌ 
தரிசித்துக்‌ கிருபாகடாட்சத்‌ இருவருள்‌ இன்பம்‌ புசிப்பும்‌ புசித்துத்‌ 
இருவடியில்‌ ௮டிமையென அடக்கமில்லாது சம்‌ வேறுபாடாக மிண்‌ 
டிய என்னைப்‌ பரரமுகம்‌ செய்வது கருணையோ ? சுவாமி அருள்‌ 
மணம்‌ நாறும்‌ திருவடியை அமர இயே பிரிவிலாது இருந்தபடி. இருத்‌ 
இத்‌ இருவருட்பணிக்கு ஆட்செய்து அப்படியே பணி அடியேன்‌ 
செய்வதாகப்‌ பிரேரக காண்டங்களுக்கு ரூபமாக இரட்சித்த என்‌ 


186. ஐம்புலன்களுக்கு யானை, உவமை, அழித்த - கேடுற்ற, 
விழு - மேன்மையான, கடற்கு - கடலிலே ; பரற்கடலும்‌ சரிதாகும்படி 
எழுந்த என்றும்‌ கொள்க, கறை விடம்‌; கருகிறமும்‌ ஆம்‌, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 561 


காயே! ஆணவக்‌ களையைத்‌ இிருநோக்கால்‌ நீக்கி மலபோத இறு 
மாப்பைத்‌ இருஞானத்தால்‌ அடக்குவரய்‌--என அருளியதைக்‌ 
காண்க. (29) 


138. இனி, இருவுளக்குறிப்பே மின்பமென்ற (இ.- ன.) :-- 
குதுகுதுப்‌ பின்றிகின்‌ றென்குறிப்‌ பேசெய்து லத்‌ 
(கின்சூறிப்பில்‌ 
விதுவிதுப்‌ பேனை விடுதிகண்‌ டரய்விரை யார்க்தினிய 
மதுமதுப்‌ போன்றென்னை வாழைப்‌ பழத்தின்‌ 
[மனங்கனிவித 
தெதிர்வதெப்‌ போது பயில்விக்‌ கயிலைப்‌ பரம்பானே. 
(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடி ஞான வின்பத்தில்‌, குதூகலஞ்‌ 
செய்யாது நின்றேன்‌. போத வழியே பொருளெனக்‌ கொண்டின்ப 
நூற்று, நாதனே ! உனது இருவுளக்‌ குறிப்பான கருணையை மிழந்த 
துன்மலனைக்‌ கருணை செய்யாது பராமுகஞ்‌ செய்வதோ ? வாசனை 
பொருந்திய இன்பத்தேன்‌ சொரியும்‌ ம து வெள்ளம்போல்‌ அடி 
யேனைச்‌ செய்து, மனத்தையும்‌ வாழைக்கனி குழைவது போலக்‌ 
குழைந்திருப்பச்‌ செய்வது எம்‌,தக்காலமோ 2 பரம்‌ பரியமாகச்‌ சீரடி 
யார்‌ பொருட்டு எழுந்தருளிய வெள்ளியங்கிரியையுடைய அசவரமி! 
என அருளியகைக்‌ காண்க. இர்‌) 


187. சண்ட செய்து - கண்ணாற்‌ கண்ட காரியங்களைக்‌ கண்டபடி 
செய்து என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, இங்கு : எழுச் தருளிய திருமேனி 
யைத்‌ தரித்து” என்பது உரை, மட்‌ - தேன்‌ ; இன்பம்‌, சளித்து 
மிண்டுகின்றேனை . அம்மட்டினால்‌ உண்டான கள்மமக்கத்தால்‌ மிண்டு 
இன்ற என்னை. களித்து - கள்ளைப்பரு வெறி கொள்ளுதல்‌, பிரேரக 
காண்டம்‌, பக்‌, 290, கூவித்து - கட்டளையிட்டு; கூவுவித்து. குக 
குஅப்பு - இறுமாப்பு, 

138. முதலிரண்டடிகளுக்கும்‌ இங்கு வகுக்கப்பெற்ற உரையின்‌ 
அருமையைக்‌ காண்க, 

(முன்பு) நின்றேன்‌ ; செய்தேன்‌ (இப்பொழுது) விதுவிதுப்பேன்‌ 
என்பது உரை, இது முன்‌ செய்யுள்‌ சென்ற முறையைப்‌ பின்பற்றுவ 
தாகும்‌, பிறரெல்லாம்‌ “நீன்னு, என்‌ குறிப்பே செய்து, விதுவிதுப்‌ 
பேன்‌ என்று கொள்வர்‌, பயில்‌ - பழைமையாக எழுச்‌ தருளிய, வி பயில்‌ 
கயிலை என்றும்‌, பயில்‌ வி கயிலை என்றும்‌, பயில்வு இச்சயிலை என்றும்‌ 
வெவ்வேறு விதமாகப்‌ பிறர்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கூறுவர்‌, வி. விசும்பு ; 
அழகு; மலர்‌, 


562 திருவாசக வியாக்கியானம்‌ 
்‌ £ 139. இனி, சரடியாரருள்‌ சேர்வதான (இ. - ன.) :- 


பரம்பர னேஙின்‌ பழவடி யாரொடு மென்படிறு 
விரும்பர னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்மென்‌ முயற்கறையின்‌ 
அரும்பர நேர்வைத்‌ தணிச்தாய்‌ பிறவியை வாயரவம்‌ 
பொரும்பெரு மான்வினை யேன்மன மஞ்சிப்‌ 

[பொதும்பு றவே. 


(இ-ள்‌). இருக்கயிலாச பராம்பரியமான பரமசிவனே ! தேவ 
ரீர்‌ அடிமைப்‌ பணி செய்யும்‌ அடியாருடன்‌ அடியேன்‌ சேர்வதாக ; 
யான்‌ எனது என்ற பொய்யைத்‌ இருவுளக்கருடையால்‌ இரங்கி 
இச்சை வைத்து அவை கெடும்படியருளிப்‌ புசப்பாகக்‌ கொள்வோய்‌ ! 
அரனே ! பரரமுகஞ்‌ செய்வ து கருணையோ? தேவரீர்‌ அடியேன்‌ 
படி௮ு கொள்வ தரி தோ 2 கொடிய விடத்தை எல்லா உயிர்களையும்‌ 
இரட்சிக்கும்‌ ' வண்ணம்‌ இருநீலகண்டம்‌ தரித்தாய்‌ ! எது நிமித்த 
மென்னில்‌, பிறவித்‌ துன்பமான ஐவாய்‌ அரவத்தின்‌ வாயகப்பட்டுப்‌ 
பயந்து, வினையேன்‌ மனம்‌ நடுங்கி மலப்போ,தப்‌ பொந்தில்‌ ஒளிப்ப 
தானேன்‌ ! பெருமையுடையோய்‌ ;--எனவே கருணை செய்வாயென 
அருளியகைக்‌ காண்க. (25) 


140. இனி, சிங்கமே யுன்னடிக்கே போதுகின்றே னென்ற 
(தி. - ன. 2 
பொசதும்புறு தீப்போற்‌ புகைந்தெரி யப்புலன்‌ தக்க துவ 
வெதும்புறு வேனை விடுதிகண்‌ டாய்விரை யார்க றவம்‌ 
ததும்புமம்‌ தாரத்திற்‌ மாரம்‌ பயின்‌ றுமக்‌ தம்முரல்வண்‌ 
டதும்புங்‌ கொழுந்தே னவிர்சடை வானத்‌ தடலரைசே. 


189. பரம்பரன்‌ - பராபரன்‌ ; மேலானவற்றிற்கெல்லாம்‌ மேலான 
வன்‌, முன்‌ செய்யுளிலுள்ள * கயிலைப்‌ பரம்பான்‌ ” என்பதற்குக்‌ கூறிய 
உரையை ஒட்டி இங்கும்‌ கூறுகின்றார்‌, படிறு - பொய்‌, 


என்‌ படி.று 
(ரீச்ச) விரும்பு அரனே எனப்பிரிக்க. 


மென்முயல்‌ கழையின்‌ அரும்பு - பிறை; அர - பாம்பு; அஃவே 
பிறையையும்‌ பாம்பையும்‌ ஒரு சேர வைத்தாய்‌ என்று பிறர்‌ பொருள்‌, 
கொள்வர்‌, உரையாசிரியர்‌ கொண்ட உரையின்‌ பொருத்தம்‌ ஆராயத்‌ 
தக்கது, . 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 565 


(இ-ள்‌). சுவாமி! மரப்‌ பொதும்பிலுளதாயெ இ கொளுத்த 
அது புகைந்து எரிவதுபோல, பஞ்ச விந்திரிய விஷயத்தால்‌ துன்பப்‌ 
படும்‌ என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருனையோ ? வாசனை பொரும்‌ 
இயதாயும்‌, தேன்‌ சொரிவ தாயும்‌, இராநின்‌ ஐ மந்தாரப்பூவின்‌ மாலை 
யில்‌ வண்டு அவ்வின்பம்‌ புசித்து, தேக்கிட்டொலியா ம்ரலைநின்‌ ற 
திருசசடையிழ்‌ பிரகாசமாக விளங்கிய சடையப்பரான விண்‌ ணாக 
கரசரான சிங்கமே! உனது £ீர்ப்பாதஞ்‌ சேர்க்க அமுளவாய்‌-— என 
அருளியதைதக்‌ காண்க. (96) 


141. இனி, இருவடியே சரணாகதி என்ற (இ. - ன.) 2 


அரைசே யறியாச்‌ சிறியேன்‌ 
பிழைக்கஞ்ச லென்னினல்லால்‌ 
விரைசேர்‌ முடியாய்‌ விடுதிகண்‌ 
டாய்வெண்‌ ணகைக்கருங்கண்‌ 
திரைசேர்‌ மடந்தை மணந்த 
திருப்பொற்‌ பதப்புயங்கா 
வரைசேர்ந்‌ தடர்க்தென்ன வல்வினை 
தான்வந்‌ தடர்வனவே. 


(இ-ள்‌). எனது ஆன்மநாகனே ! ௮கா.இயே அறிவிலா தவன்‌ 
அடிமையென அநுபவம்‌ பெறாத குற்றம்‌ பொறுத்து அபயமருள்‌ 
வது தேவரீரல்லாது வேறுளரோ? இருவருண்மணமுடைய ரு 
முடியோய்‌ ! அடியேனைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணேயோ ? முத்துப்‌ 
போன்ற தந்தமும்‌, கருமை போன்ற கண்ணுமுடைய பாற்கடலிற்‌ 
பிறந்த பராசத்தியை ம்ணஞ்செய்த பொற்பாகு கமல குஞ்சிதமே ! 


140, ₹ சிங்கமே உன்னடிப்‌ போதுநின்றேன்‌ ? என்பது அப்பர்‌ 
சுவாமிகள்‌ திருவாக்கு. 

பொதும்பு - பொந்து, புலன்‌ தீ கதூவ - புலன்சளாகிய நெருப்பு 
பற்ற: விரை - வாசனை, கறவம்‌ - தேன்‌, மக்தாரத்தில்‌ - மந்தார 
மாலையில்‌, தாரம்‌ பயின்று மச்தம்‌ முரல்‌ வண்டு, தாரம்‌ - வல்லோசை, 
மந்தம்‌ - மெல்லோசை, அதுய்பும்‌ - ௮ழுச்துன்௦, -அடல்‌அரச - 
வலிமை மிக்க அரச ; சிங்கம்‌, 


564 திருவ்ர்சக வியர்க்யொன்‌ம்‌ ' 


என்‌ வினை ம்லைகளுள்ள மார்க்கம்‌ போலத்‌ துன்பஞ்‌: செய்வதைச்‌ 
செய்யாமற்‌ கருணை செய்ய வேண்டும்‌--என அருளியதைக்‌ காண்க. 


142. இனி, சீரடியார்க்குள்ள த்‌ தமுதென்‌ற (இ. - ன) :-- 
அடர்புல னானிற்‌ பிரிச்தஞ்சி யஞ்சொனல்‌ லாரவர்தம்‌ 
விடர்விட லேனை விடுதிகண்‌ டாய்விரிக்‌ தேயெரியும்‌ 
சுடரனை யாய்சுடு காட்டர சேதொழும்‌ பர்க்கமுதே 
தொடர்வரி யாய்தமி யேன்‌ றனி நீக்கும்‌ தனித்துணேயே, 

(இ-ள்‌). சுவாமி ! புலன்கள்‌ அடியேனை த்‌ துன்பஞ்‌ செய்வதற்‌ 
குப்‌ பயப்பட்டு, அழகிய வஞ்ச நயமொழியார்களுடைய சிற்றின்பத்தை. 
மிகு போகியாக அழுந்தும்‌ என்னப்‌ பராமுகஞ்‌ செய்வ து கருணயோ? 
சேணாறும்‌ குழற்பிழம்பானவனே ! இடுகாட்டுக்கறையே ! £ரடியார்‌ 
உள்ள துதமிர்கமே ! ஒருவராலுங்‌ கிட்டுகற்கரியோய்‌ ! எனது பிறவிப்‌ 
பிணி இீர்ப்பதான ஒப்பற்ற உயிர்த்‌ துணையே ! என வருளியதைக்‌ 
காண்க, (98) 


148. இனி, காயக்கிலேச மறவேண்டுமென்ற (இ. ன) 
தனித்துணே நீடிற்க யான்‌ றருக்‌ இத்தலை யானடந்த 
வினைத்துண யேனை விடுதிகண்‌ டாய்வினை யேனுடைய 
மனத்துணை யேயென்‌ றன்‌ வாழ்முத லேயெனக்‌ 

[கெய்ப்பில்வைப்பே 
தினைத்துணை யேனும்‌ பொறேன்‌ அய ராச்கையின்‌ 
[றிண்‌ வலையே. 

141, அரைசே - அரசனே, அஞ்சல்‌ என்னி ன்‌ அல்லால்‌ - அபயம்‌ 
அருளினாலல்லாமல்‌, இரைசேர்‌ மடர்தை மணந்த என்பதற்குத்‌ திருமகள்‌ 
வணங்கிச்‌ சார்ர்த என்றும்‌, இரைசேர்‌ மடர்தை என்பது கங்காதேவியைச்‌ 
குறிக்கும்‌ என்றும்‌ பிறர்‌ பிற பொருள்‌ கூறுவர்‌. திருவாரூரில்‌ திருமகள்‌ 
தவம்புரிக்த வரலார்மைச்‌ இலர்‌ குறிப்பர்‌. இங்கு, பாற்கடலிற்‌ பிறந்த 
பராசக்தியை மணர்தமையைக்‌ குறித்தது ஆராயத்தக்கது. புயங்கா - 
பாம்பணியுடையோனே | வரைசேர்க்து அடர்ச்சென்ன - மலைகள்‌ தன்னி 


கூடி ரெருக்னொற்போல, அடர்வன - துன்பம்‌ செய்வன, 
149, 
வில்லை, 


அடர்‌ புலனால்‌ நிற்‌ பிரிச்து என்பதற்குப்‌ பொருள்‌ எழுதப்பட 
என்னை வருத்துகின்ற ஐம்புல வேட்கையால்‌ உன்னைப்‌ பிரிந்து 
என்று பொருள்‌ உரைக்க, சேண்‌ சாறும்‌ - தூரத்திலே தெரியும்‌, 
தொழும்பர்‌ - அடியார்‌, தமியேன்தனி - தனிமையாயுள்ள என்‌ தணி 


மையை 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 565 


(இ-ள்‌). சுவாமி! எனது உளத்‌ திலே கோன்றாத்‌ துணையாக 
எழுந்தருளி யிருப்பகு மறந்து, மாறுபாடாகத்‌ தலையாலே நடந்து 


செல்வகான என்‌ வினையை முன்னிலையாகக்‌ கொண்ட்‌ என்னை 
த ழூ 

அப்படியே பராமுகஞ்‌ செய்வது கருணேயோ ? பொல்லாவினையேற்கு 
மனப்பிரேரகமே ! யான்‌ வாழுமுதலே ! யான்‌, எனது என்றவை 


அற்றவிடத்தில்‌ இருப்பதான சேமமே! இணையளவு காலமும்‌ 
பொறுக்கமாட்டேன்‌ ; துன்பதேக போக பாசத்தை) எனவே கருணா 
செய்ய வேண்டுமென _அருளியதைக்‌ காண்க. (29) 


144. இனி, ஸ்ரீகயிலாய மலையிலெழுந்தருளினமையைக்‌ கூறும்‌ 
(இ.-ன :-- 


வலைததலை மானன்ன நோக்கியர்‌ கோக்கின்‌ வலையிற்பட்டு 
மிலைத்தலைம்‌ தேனை விடுதிகண்‌ டாய்வெண்‌ மதியினொற்றைக்‌ 
கலைத்தலை யரய்கரு கைர னேகயிலாய மென்னும்‌ 
மலைத்தலை வாமலை யாள்மண வாளவென்‌ வாழ்முதலே. 


(இ-ள்‌). வலைக்குள்‌ அகப்பட்ட மான்‌ போம்‌ வழியில்லாது 
அதனுள்‌ நின்று மயங்குவது போல, மாயா நோக்கமுடைய நாரி 
மோகக்‌ கண்ணின்‌ வலையிலகப்பட்டுப்‌ போகமுற்று அலைவதான வென்‌ 
னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணையோ ? உதய முதல்‌ நாள்‌ மதியைச்‌ 
சூடுஞ்சிரசோய்‌ ! கருணாநிதி யாலபப்பொருளே ! எல்லா மலைகளுக்கும்‌ 
மேற்பட்ட வெள்ளியங்ரியே கோயிலாக உடையாய்‌ ! இமைய 
வல்லிக்கு மணவாளக்‌ கோலமுடையோய்‌ ! என்னுயிர்‌ வாழ்வதான 
விடமே 1/---எனவே, இருவடியே தாரகமென வருளியகைக்‌ காண்க. 


143, தருக்கி - கருவமடைம்‌ து, வினைத்துணையேனை - வினையைத்‌ 
அணையாசக்கொண்ட என்னை, எய்ப்பில்‌ - இளைத்த சாலத்துக்குகவுமாறு, 


வைப்பு - சேமநிதி, வலை - பாசம்‌. 


144, வலை தலை மான்‌ - வலையில்‌ அசப்பட்டமான்‌. வலைத்தலை 
மானன்ன சோக்கு - வெருண்ட சோக்கு, மிலைத்து - பிரமித்து, மலை 


யாள்‌ - உமை, 


566 திருவாசக வியாக்யொனம்‌ 


145. இனிற்‌ திருவடி கேட்பவோல மிடுவதான (தின) 2 
முதலைச்செவ்‌ வாய்ச்சியர்‌ வேட்கைவெம்‌ நீரிற்‌ கடிப்பமூழ்கி 
விதலைச்செய்‌ வேனை விடுதிகண்‌ டாய்விடக்‌ கூன்மிடைக்த 
சிதலைச்செய்‌ காயம்‌ பொறேன்‌ சவ னேமுறை 

[யோமுறையோ 
திதலைச்செய்‌ பூண்முலை மங்கைபங்‌ காவென்‌ சிவகதியே. 

(இன்‌). சுவாமி! அடியேன்‌ மெட்டி. மலர்‌ போன்ற செவ்வாய 
ரான மாதரார்மேல்‌ ஆசையான வெப்பரநீரின்‌ முழுனெது போல 
அழுந்தி வீணாட்படும்‌ என்னைப்‌ பராமுகம்‌ செய்வது கருணையோ ? 
விடத்தினாலுள தாகிய குற்றமே யுருவான அ௮கநித்திய தேக போகம்‌ 
பொறுப்ப தில்லை ; சிவனே ! தேவரீர்‌ இருவடிக்கு ஓலம்‌! ஓலம்‌! 
அழகு தேமல்‌ பூத்த சகலாபரண கன மங்கைப்பாகா ! என்னுயிர்‌ 
பெறுவ கான பரமமு,த்‌,த சிவனே !-என அருளியதைக்‌ காண்க. (41) 


146. இனி, திருவடியே பரம்முத்தி யென்ற (தி, - ன.) :_ 


கதியடி. யேற்குன்‌ கழல்தம்‌ தருளவு மூன்கழியா 

விதியடி யேனை விடுதிகண்‌ டாய்வெண்‌ டலைமுழையிற்‌ 

பதியுடை வாளரப்‌ பார்த்திறை பைத்துச்‌ சுருங்கவஞ்சி 

மதிநெடு நீரிற்‌ குளித்தொளிக்‌ குஞ்சடை மன்னவனே. 
(இ-ள்‌). தேவரீர்‌ அடியேற்குச்‌ வன்முத்த சஞ்சரிப்பிலே, பர 

முத்‌,தியான இருவடி. யருளியும்‌, இத்தேகமான பொய்ப்போகம்‌ என்‌ 

றலை வி மல்‌ வீடா க வென்னைப்‌ பராமுகம்‌ செய்வது கருணையே ? 


145. முதலை - கோரை வகை (Cyperus dubius); பூவெகை 
Polygonum Carbaralim) இதனை முதளைப்பூண்டு என்றும்‌ சொல்லுவர்‌ ; 
செங்கை ($65]) 801௨ Aculaeta). இவை சென்னைப்‌ பல்கலைச்‌ கழகத்‌ 
தமிழா! தியில்‌ உள்ளவை, செட்டிமலர்‌ என்று இங்கு உரைவகுத்தது 
இவற்றுள்‌ ஒன்றையோ, இவைபோன்ற ஒன்றையோ குறிக்கும்‌, அச்‌ 
சிலுள்ள பல உரைகளும்‌ முதலை என்பதை நீர்வாழும்‌ பிராணியாகவே 
பொருள்கொண்டு உரைக்கும்‌, 


கடிப்பமூழ்‌5ி - ஆழமூழ்‌ி. விதலை - நடுக்கம்‌, விடக்கு ஊன்‌ மிடைந்த 
காயம்‌ என்றும்‌ பிரித்துக்‌ கொள்ச, விடக்கு - மாமிசம்‌, இதற்குத்‌ தசையும்‌ 
கொழுப்பும்‌ கலந்த உடல்‌ எனப்‌ பொருள்கொள்வர்‌. இங்கு விடத்தாலுண்‌ 
டாகும்‌ குற்றத்தாலமைர்‌ த காயம்‌ என்று உரை எழுதுகின்றார்‌, தலை - 
சோய்‌, திதலை - தேமல்‌, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 567 


சுவாமி! இருமுடியில்‌ தரிப்பதான கபாலத்தில்‌ சர்ப்பம்‌ அதில்‌ 
குடியாயிருந்தும்‌, ஓர்காலம்‌, ௮து கன்‌ முகத்தைக்‌ கபாலத்துக்குட்‌ 
பிரவேசிக்கப்போங்காலம்‌, அதனைச்‌ சந்திரன்‌ கண்டு பயமுற்று; 
இருச்சடையிலிருந்த கங்கையிலே யொளித்து நிற்கும்‌ சடைமுடி 
யுடைய இராசனே ! எனவே, இவை சூடிப பதார்த்தம்‌ அடியார்‌ 
பொருட்டன்‌ நி வேறான விளைவன் று; முதலகவலின்‌ முதல்மொழி 
யுரைக்குத்‌ இட்டார்‌ தரமான, திருவெழுகூற்றிருக்கை உரையநுபூ தியிற்‌ 
(பக்‌. 97-98) கண்டு கொள்ள துக்க து. (42) 


147. இனி, வேதாகமம்‌ அருளிய இருவருனளைக்‌ கூறும்‌ 
(இ. ன.) 24 
மன்னவ னேயொன்று மாற்றி யாச்சிறி யேன்மதிழ்ச்சி 
மின்னவ னேவிட்‌ டிடுதிகண்‌ டாய்மிக்க வேதமெய்ந்நூல்‌ 
சொன்னவ னேசொற்‌ கழிச்தவ னேகழி யாத்தொழும்பர்‌ 
மூன்னவ னேபின்னு மானவ னேயிம்‌ முழுதையுமே. 

(இ-ள்‌). எனது ஆன்மநாதனே ! ஓர்வகையும்‌ இருவுளப்பாங்‌ 
காகத்‌.தெரியாத அற்பவின்பனான என்னை, மின்னைப்போல விட்டு 
விளங்குவோய்‌ ! என்னைப்‌ பராமுகஞ்‌ செய்வது கருணேயோ ? மகத்‌ 
தான ஆகம வேதமரறாளிய சுவாமி ! வாசகமெட்டா,தவனே ! இருவடி 
யகலாக சரடிபார்க்கு முன்னிலைப்பொருளே ! யாவைக்கும்‌ பிற்‌ 
பொருளே ! ஆ இயுமந்தமுமுள பரிபூரண சருவ வியாபகப்பொருளே ! 

(48) 


_— எனக்‌ காண்க. 


146. உன்‌ கழல்‌ அடியேற்குக்‌ கதி-(யெனத்‌) தம்து என மாற்றுக, 
ஊன்‌ கழிதல்‌ - உடலை மாய்த்தல்‌, வெண்டலை - கபாலம்‌ ; தலைமாலையி 
லுள்ளது, முழை - துவாரம்‌, பதியுடை அரவு - நுழையப்‌ போகும்‌ 
பாம்பு, பதியுடை - பொருந்தியுள்ள என்றும்‌ கூறுவர்‌, இறை பைத்துச்‌ 
சுருங்க ; இதற்கு உரை எழுதப்படவில்லை, சிறிது படமெடுத்துப்‌ பிறகு 
அதனைச்‌ சுருக்செேகொள்ள என்பது பொருள்‌, கெநீர்‌ - கங்கை ஈீரினுள்‌, 

“147. மூழ்ச்சச௪ சிறியேன்‌ என்று கூட்டி அற்ப இன்பனான என்னை 
என்று பொருள்‌ கூறுவர்‌, ம௫ூழ்ச்சிமின்‌ என்றுகூட்டி உமையவளைக்‌ குறிப்‌ 
பதாகவும்‌, மகழ்ச்சி மின்னவனே, என்று, மஒழ்ச்சி விளைக்கும்‌ சோதிய 
னான இறைவனைச்‌ குறிப்பதாகவும்‌, மகழ்ச்சி மின்னலைப்போன்று 
தோன்றி மறைவதான தன்‌ நிலையைக்‌ குறிப்பதாகவும்‌ இன்னும்‌ புல 
வாறும்‌ பிறர்‌ கூறுவர்‌, முழுது - பரிபூரணவஸ்‌ ௮. 


அ-15 


568 திருவாசக வியாக்கியானம்‌ 


148. இனி, சீரடியார்பாற்‌ சேர்வதே பொருளென்ற (இ. னப): 


முழுதயில்‌ வேற்கண்‌ ணியரென்னு மூரித்‌ தழன்முழுகும்‌ 
விமுகனை யேனை விடிதிகண்‌ டாய்கின்‌ வெறிமலர்த்தாள்‌ 
தொழுதுசெல்‌ வானற்‌ ரொழும்பரிற்‌ கூட்டிடு 
[சோத்தெம்பிரான்‌ 
பழுதுசெய்‌ வேனை விடேலுடை யாயுன்னைப்‌ பாடுவனே, 
(இ-ள்‌). சுவாமி! தேவரீர்‌ இருவடியை மறந்து, வேல்போலுங்‌ 
கூர்மையுடைய கண்களையுடைய மாகுரார்‌ ஆசையென்னும்‌ அக்‌ 
கினியில்‌ அழுந்தி, விழுதூன்றி , அதுவாய்‌ விரிந்து போன 
என்னைப்‌ பராமுகம்‌ செய்வ து கறாணேயோ ? இன்பத்தேன்‌ சொரியும்‌ 
பொற்பாத கமலங்களைப்‌ பொருளென த்‌ கொழும்‌ அடியார்‌ இருக்‌ 
கூட்டத்தில்‌ அடியேனைச்சேர வைச்‌ தருள்க; பெருமையிற்‌ சிறந்தோய்‌! 
அடியேன்‌ செய்த மறவியான வென்னை விடாது பாதுகாக்க ! யான்‌ 
செய்வது, துதியல்லது வேறுளவோ 2 என அருளியகைக்‌ காண்க, 


149. இனித்‌ இருவடி கண்டனரோவென ஓடாது நின்ற 
கைக்‌ கூறும்‌ (தி, - ன) :_ 
பாடிற்றி லேன்பணி யேன்மணி நீயொளித்‌ 

[தாய்க்குப்பச்சூன்‌ 

வீடிற்றி லேனை விடுதிகண்‌ டாய்வியம்‌ தாங்கலறித்‌ 
தேடிற்றி லேன்‌சிவ னெவ்விடத்‌ தானெவர்‌ கண்டன ரென்‌ 
றோடிற்றி லேன்‌ இடச்‌ அள்ளுரு கேனின்‌ அழைத்தனனே. 

(இ-ள்‌). தேவரீர்‌ இருவடியைப்‌ பாழ்‌ வாயால்‌ துதித்தேன்‌ 
அல்லேன்‌ ; வீண்‌ கேகத்தாம்‌ பணிவிடை செய்க்‌ றிலன்‌ ; அறிவு 
சொரூபப்‌ பிரகாசமாக எழுந்கறாளிய 6 தகக கோயிலுள்ளிருந்த இரு 
வடியை மறைப்பிதது ஊன்வடியும்‌ பொய்ப்போக 6 'ககமே இவை 
யெனக்‌ கருதும்‌ பாவியைப்‌ பராமுகம்‌ செய்வது கருணையோ ? இருவடி 
யின்‌ ஈபப்பருமை அன்புருக அலறித்‌ கேடுகன்‌ றிலேன்‌ ! கனை ! 
தேவரீர்‌ அருளிடந்தேடேன்‌ ; திருவடி கண்டனருண்டோவென 
விரைவாய்‌௪ செல்லேன்‌ ; உள்ளன்பாலுருகேன்‌ ! பொய்யிலே மின்ப 
முள தெனக்‌ கருஇ யுழப்பதானேன்‌ ! என அருளியதைக்‌ காண்க. (45) 

148, அயில்‌ - கூர்மை, மூரிதழல்‌ - .பெருரெருப்பு, விழுது -- 
வெண்ணெய்‌. வான்‌ - பெரிய, ஈற்றொழும்பரின்‌ - ஈல்ல தொண்டர்‌ 
கூட்டத்தில்‌, சோத்து - வணக்கம்‌ ; இழிர்தார்‌ செய்வது, 


149, பச்சூன்‌ வீடிற்றிலேன்‌ - பசுமை ஊன்‌ நிறைர்த இவ்வுடலை 
அழித்தேனல்லேன்‌ என்பது பொருள்‌, 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 569 
150. இனி, பழித்துஇ செய்த (இ. ன 


உழைதரு கோக்கயர்‌ கொங்கைப்‌ பலாப்பழத்‌ தீயினொப்பாய்‌ 
விழை கரு வேனை விடுதிகண்‌ டாய்விடின்‌ வேலைஞ்சுண்‌ 
மழைகரு கண்டன்‌ குணமிலி மானிடன்‌ தேய்மதியன்‌ 
பழைதரு மாபர னென்றென்‌ றறைவன்‌ பழிப்பினையே. 


(இ-ள்‌). மான்போலுங்‌ கண்ணையுடைய மாதரார்‌ தனத்திலே, 
பலவின்‌ கனியிலே ஈ விழ்வது போல்‌ இடைவிடாது உழலும்‌ என்‌ 
னப்‌ பராமுகஞ்‌ செய்வ து கருணேயோ ? பராமுகமானால்‌ தெவரீரைப்‌ 
பழித்துதி செய்வேன்‌ ; சுவாமி! விண்ணப்பம்‌ ; நஞ்சுண்ணி ; நீல 
கண்டன்‌ ; குணமிலி; என்‌ போல மானிடன்‌ ; தெய்ந்தமதியன்‌ ; 


பழையோன்‌ ; பரம்பரையோன்‌, என இவ்வகை பழிக்சஞ்சியராள 
வேண்டும்‌. என அருளிய கச்‌ காண்க. (46) 


151. இனி, கங்கை குடினமையைக்‌ கூறும்‌ (இ... ன.) 2 


பழிப்பினின்‌ பாதப்‌ பழக்தொமும்‌ பெய்த விழப்பழித்து 
விழித்திரும்‌ தேனை விடுதிகண்‌ டாப்வெண்‌ மணிப்பணிலம்‌ 
கொழித்துமம்‌ தாரமம்‌ தாகினி அந்தும்பம்‌ தப்பெருமை 
தழிச்சிறை நீரிற்‌ பிறைக்கலஞ்‌ சேர்தரு தாரவனே. 


(இ-ள்‌). தேவரீர்‌! இருவடி யாதொரு பழிப்பின்‌ றி மிருப்பதைச்‌ 
சரடியார்‌ தரிசித்துப்‌ பணிவதைக்‌ கண்டு இகழ்ந்து உண்மையிலா து 
விழிப்பெய்‌தி மிருப்பகான வீணனைப்‌ பராமுகம்‌ செய்வது கர 
ணையோி இன்பமுத்தும்‌ சங்கும்‌ கொழிப்ப கான ஞானக்கங்கை 
ஞானாகாசக்திலே அலைபுரள, அம்நீரிற்‌ பிறை கப்பலென அலையும்‌ 
அழகான சுவாமி யெனக்‌ காண்க, (47) 


150. உழை - மான்‌. விழைதருதல்‌. - விரும்புதல்‌, மானிடன்‌ - 
மானை இடப்பக்கத்தில்‌ உடையன்‌ என்றுமாம்‌. மாபரன்‌ என்பதற்கு, 
உமாதேவியின்‌ பக்ஷத்தான்‌ ; பெரிய மேலோன்‌ ; பெரிய அண்டி ; வெறுக்‌ 
கத்தக்க அயலான்‌ என்று பலவாறு பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌, 

151. பழிப்பில்‌ நின்‌ பாதம்‌, தொழும்பு - தொண்டு, பணிலம்‌ - 
சங்கு, மர்தாக்னி - கங்கை, பந்தம்‌ - அழகு. _தீழி- தழுவி, பிறை 
கலம்‌ 180-ஆம்‌ செய்யுளைப்‌ பார்க்க, தாரவன்‌ - கொன்றைமாலையை 
யணிச்‌ தவன்‌; வெற்றியுடையோன்‌ என்றும்‌ கூறுவர்‌, 


570 திருவாசக வியாச்யொனம்‌ 


152. இனி, உலகம்‌ .பழிப்பில்லா து அருன வேண்டுமென்ற 
(தி.-ன ௨ 

தாரகை போலும்‌ தலைத்தலை மாலைத்‌ தழலரப்பூண்‌ 
வீரவென்‌ றன்னை விடுதிகண்‌ டாய்விடி லென்னைமிக்கார்‌ 
ஆரடி யானென்னி த்தர கோசமங்‌ கைககரன்‌ 

சீரடி. யாரடி யானென்‌ று நின்னைச்‌ சிரிப்பிப்பனே. 

(இ-ள்‌). ஆகாசத்திலே துருவளைப்‌ போலேயொன்று தனித்‌ 
அம்‌ மற்றவை கூட்டமுமாய்‌ நட்௪ இதிரங்கள்‌ விளங்கியனபோல, 
ஞானாகாசத்‌ இருவுருவிலே, தனித்து இருக்குங்‌ கபாலக்‌ தவிர, அனே 
கம்‌ சிரமாலைகளை அணிந்‌ இருப்ப அவற்றில்‌ சர்ப்பங்களையும்‌ ஆபரண 
மாகவுடைய சுவாமி! என்னைப்‌ பராமுகம்‌ செய்வ து கருணேயோ ? 
அப்படியே பராமுகமானால்‌ அடியேனைக்‌ கண்டவுடன்‌ அடி. களானவர்‌ 
கள்‌ என்னை, 4 இவன்‌ யார்‌, உண்மையில்லா,தவன்‌ ? இருச்சபையில்‌ 
உலாவுவது என்‌?” என வினவுங்கால்‌, அவ்விட குதிலுள்ளாரின்‌, 
விடையாவன, “ இருவு அதரகோச மங்கைப்ப இக்கரசான சுவாமியின்‌ 
வழித்சொண்டு செய்யுஞ்‌ சீரடியார்க்‌ கடிமையானவன்‌ 7” எனவே, 
“தேவரீர்‌ இருவுளம்‌ இப்படியோ? அறிவிலா கவனையுஞ்‌ சேர்ப்ப 
அளவோ ?”” என ஈகைப்பார்களே ! அப்படி நகையாமல்‌ அடிமைப்‌ 
பணி அழறிவுளனாய்க்‌ கருணை செய்ய வேண்டும்‌ ”” என அன்பால்‌ 
இரங்கெருளிய தெனக்‌ காண்க. (48) 


158. இணி, இருவடிச சுதந்திரம்பற் றி ஏசுவதான (௫. . ன.) 2 
சிரிப்பிப்பன்‌ றும்‌ பிழைப்பைத்‌ 
தொழும்பையு மீச ற்கென்று 
விரிப்பிப்ப னென்னை விடுதிகண்‌ 
டாய்விடின்‌ வெங்கரியின்‌ 
உரிப்பிச்சன்‌ தோலுடைப்‌ பிச்சனஞ்‌ 
சூண்பிச்ச னூர்ச்சுடுகாட்‌ 
டெரிப்பிச்ச னென்னையு மாளுடைப்‌ 
பிச்சனென்‌ ௦ றசுவனே. 


152, தாரகை - ஈக்த்திரம்‌, தலை - தலையில்‌. தலைமாலை .. சிரமாலை, 
பாம்பு, பூண்‌ - அப. ரணங்சளாகவுடைய, என்‌ தன்னை - என்னை 
மிக்கார்‌ - மேலோர்‌ “ஆர்‌ அடியான்‌ ? 
கைக்கு அரசரின்‌ சரடியார்‌ அடியான்‌ 7 
பிறர்‌ உன்னை ஈகைக்கக்‌ செய்வேன்‌, 


என்பதுவினா $ “உத்தரகோச 
என்பது விடை, சிரிப்பிப்பன்‌ - 


6. நீத்தல்‌ விண்ணப்பம்‌ தர்ர 


்‌ (இ-ள்‌), தேவரிரை நகைக்கும்படி எவ்விடமூம்‌ சஞ்சரிப்பன்‌ ; 
உம்மை மிகழ்வன்‌ ; இருவுளப்‌ பணி காதனுக்கே யென எல்லோரும்‌ 
அறிய உரைப்பன்‌ ; என்னைப்‌ பராமுகம்‌ செய்வது கருணையே ? 
பராமுகமே இருவுளமானால்‌ அடியேன்‌ தேவரீரை, “ கரித்தோலுடைய 
பித்தன்‌ ; ஈஞ்சுண்ணும்‌ பிக்கன்‌) இடுகாடுடைய பித்தன்‌; எண்‌ 


னையும்‌ ஆண்ட பித்தன்‌ ;” எனப்‌ பழிப்புகமோதுவேன்‌ ; அ காற்‌ 


கருணை செய்க என்று அருளிய கக்‌ காண்க. (49) 
164. இனிக்‌ கருணைப்‌ பெருக்கமான அன்பால்‌ கஞ்சண்டமை 
யைக்‌ கூறும்‌ (இ...) 


ஏனும்‌ யானுன்னை யேத்தினு மென்பிழைச்‌ கேகுழைம்‌ அ 
வேசறு வேனை விடுதிகண்‌ டாய்செம்‌ பவளவெற்பின்‌ 
தேசுடை யாயென்னை யாளுடை யாப்டிற்‌ றுமிர்க்ரெல்டிக்‌ 
காய்சின ஆலமுண்‌ டாயமு துண்ணக்‌ கடையவனே. 


(இ-ள்‌). தேவரிரை அடியேன்‌ இகழினும்‌ புகழினும்‌ யான்‌ 
செய்யும்‌ பிழையைத்‌ இருவருள்‌ இரக்கத்தாற்‌ பாதுகாக்க ; திருவடி 
யருமை தெரியாத என்னைப்‌ பராமுகம்‌ செய்வது கறுணையோ 2 
சுவாமி ! பவளமலை போலச்‌ சிவந்த தேசுடைய நாதனே ! என்னை 
அடிமையாகக்‌ , கொள்ளும்‌ சுவாமி! சிவானந்த போக உருவனேோ ! 
கிஞ்சிஞ்ஞனரான விண்ணோர்க்கிரங்கி கொடிய விடமுண்ட தனே ! 
அடியேனை த்‌ இருவடிக்‌ கன்பு தந்தருளி, இரட்சிக்க, சிவனே ! எலா 


அன்புத்‌ தொடர்ச்சியாக அருளியகெனக்‌ காண்க. (50) 
இருச்சிற்றம்பலம்‌ 


158, நீ றும்‌ என்‌ பிழைப்டைச்‌ இரிப்பிப்பன்‌ என்று கொண்டு, நீ 
என்‌ குற்றத்தைச்‌ கண்டு றும்‌ காரணத்தால்‌ உன்னை உலகம்‌ சிரிக்கும்படி 
செய்வேன்‌ என்று பொருள்‌ கொள்க, இப்பொருளாலே,  தேவரிரை 
ஈகைக்கும்படி எவ்விடமும்‌ சஞ்சரிப்பன்‌ £* என்று உரைக்கின்றார்‌, 
தொழும்பு - திருவுளப்பணி, விரிப்பிப்பன்‌ - எல்லாரும்‌ அறிய உரைப்‌ 
பேன்‌, கரி - யானை. எரிப்பிச்சன்‌ - நெருப்போடு ஆ$கன்‌ ற பித்தன்‌, 


154, ஏத்துதல்‌ - புகமுதல்‌, வேசறுதல்‌ - தக்டத்தல்‌, 


பூய 


இருச்சிற்றம்பலம்‌ 
7. திருவெம்பாவை 


[நிருவண்மைலையில்‌ அருளியது] 
இனி, இருவெம்பாவையான திருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ 


செய்யப்‌ புகுன்‌,ற தாவன 2 


அகத்தியச்‌ சத்திரம்‌ :-- 


திருவெம்‌ பாவையார்‌ தாசத்‌ நதிகளையும்‌ 
மருவி வியந்து வாய்மொழி பகர்ந்தது 


பொழிப்புரை அறபூதி 


இப்ப திகம்‌ மூன்றாம்‌ இடமான திருவரட்செயலே நன்‌ செயலாக 
வருவதென அருளியது. முன்‌ பதிகத்தில்‌ இருவருள்‌ அன்புத்‌ 
தொடர்ச்சி தனது அறிவிற்‌ பிரியா இருக்க அருளாய்‌ நின்று இர்‌ 
கருளியது ; பரிபாகச்‌ வெச,த்தியால்‌ பிரியாத அன்பே இன்பாய்ப்‌ 
பெற்றபோது உளத்தில்‌ சிவானந்தம்‌ மேன்மேலும்‌ நிகழும்‌. 


நிகழ்கலாவது, சகலமும்‌ புதிதாய்த்‌ தோன்றல்‌. அவை 
யாவன அநாதியே அபேத சுகவின்ப வாழ்வு இடை கீதகெனப்‌ 
புதிது புதிதாகத்‌ தோன்றல்‌. அப்பிரபஞ்சமெல்லாம்‌ இப்போது 
தான்‌ உற்பதீதியாயின என்று அஅதபவ த்திற்கு உற்பவமெல்லாம்‌ 
அருளியது. உற்பவமாவ து 3_—௮நா தியாயிருக்கிற பரமசிவம்‌ அநாதி 
யாயிருக்கிற ஆன்மாவை ௮௩ா மலம்‌ நீங்க ௮காஇ மாயை அருளிச்‌ 
காரியப்படுத்துவதாக த்‌ கோன்றுவததே உற்பவம்‌. அவை விரித்‌ 
கருளுமிட த்து, அநாதியாகிய மலசத்தியைத்‌ திரோதான சத்திகள்‌ எழுப்‌ 
பெடுத்தல்போல, ஒரு பெண்ணைப்‌ பல்‌ பெண்கள்‌ உறக்கத்தை விட்டுப்‌ பிரித்து 
நீராட்டுத்துறைக்கு அழைத்துப்‌ போதல்‌ போலாம்‌, இவை முதல்‌ பத்துத்‌ 
இருப்பாக்களிலும்‌ கூறப்படும்‌, 


மற்றத்‌ திருப்பாப்‌ பத்திலும்‌, அருட்சத்தி மேலீடாய்‌ ஆனந்த 
நீராடலைப்‌ பெறுவிக்கிற பரையாக இருக்கும்‌. இவையும்‌ குடிலை 
யினின்று பிரபஞ்ச முழுவ தும்‌ உற்பத்தியான இறமெல்லாம்‌ அடங்கி 
யிருக்கும்‌. ஒருவர்‌ ஒருவர்க்முச்‌ சொல்லுகிற துபோல இருந்தாலும்‌, 


7. திருவெம்பாவை 578 


சொன்னதுவும்‌, கேட்டதவும்‌, கேட்கும்‌ பொருளும்‌, அதனால்‌ விலா 
யும்‌ இன்பமும்‌ பரம்பொருளாகவே இருக்கும்‌. 


இப்பா, கூன்பெற்று வந்த எட்டடிப்‌ படறொடை வெண்பா. 


திருவெம்பாவை (இரு எம்பாலை) என்னும்‌ இக்நூலும்‌ இருவம்‌ 

மானையும்‌ அடிகளால்‌ திருவண்ணாமலையில்‌ அருலிச்‌ செய்யப்பெற்றது 
என்பர்‌. திருவாதவூரர்‌ புராணம்‌, திருவம்பலச்‌ சருக்கம்‌ (89.41) செய்‌ 
யுட்கள்‌ இர்நூல்‌ எழுர்த வரலாற்றைப்‌ பின்‌ வருமாறு கூறும்‌, 

மாதர்சொண்‌ மாதரெல்லா மார்கழித்‌ தங்க டன்னில்‌ 

ஆதிரை முன்னீ ரைந்தே யாகிய இனம்க ளெல்லாம்‌ 

மேதகு மனைகடோறு மழைத்திருள்‌ விடிவதான 

போதிவர்‌ தம்மிற்‌ கூடிப்‌ புனற்றட மாடஃல்செய்வார்‌ (40) 

அன்னவரியல்பு கண்டா ராங்கவர்‌ புகன்றதாக 

மன்னிய திருவெம்‌ பாவைவாசகம்‌ பேசிப்‌ பின்னர்ச்‌ 

கன்னியர்‌ பாடியாடுங்க வின்‌ சொளம்மனை கண்டன்னார்‌ 

பன்னிய பாடலாக வம்மனைபாடல்‌ செய்தார்‌ (41) 


திருவெம்பாவைக்குத்‌ திருவாசக உள்ளக்கிடை. 
சத்தியை வியந்தது; சத்திகளாவார்‌ ;--அம்பிசை, கணாம்பிகை, 
கெளரி, சங்கை, உமை, பராசத்தி, ஆதிசத்தி, ஞானசத்தி, தள்‌ 


என ஒன்பதின்மர்‌, 


. திருவெம்பாவைக்‌ கருத்து என்த தலைப்பின்‌£ழ்‌, இரு. இராமசாமி முத 
லியார்‌ அவர்களின்‌ திருவாசகப்பதிப்பில்‌ (1897) காணப்படுவசாவது :...- 
“அடிமாத முதல்‌ மார்கழி மாதம்‌ வரைக்கும்‌ இரவும்‌, தைமாத 
முதல்‌ ஆனி மாதம்‌ வரைக்கும்‌ பகலுமாகத்‌ தேவர்களுக்கு ஒரு சாளாகும்‌, 
சங்கார காலத்துக்கும்‌ சிருட்டி காலத்துக்கும்‌ பிராமணமாக இந்த ஆறது 
மாதமும்‌ பிரிச்து ஈடக்கும்‌, மார்கழி மாதம்‌ உதயகாலமாய்ச்‌ சிருட்டிக்‌ 
கேதுவரயிருக்கும்‌, 
பிரபஞ்ச சிருட்டியைத்‌ திருவளத்தடைத்து வயிக்தவச்‌ சத்தியைச்‌ 
சிருட்டிச்சத்‌ தொடங்கும்‌ ௮வதரம்‌ திருப்பள்ளியெழுச்ச என வழக்கும்‌. 
இனி அர்தச்‌ சுத்தமாயை நாத விர்துக்களாகவும்‌, சாதாக்யெ 
மாகவும்‌, மகேசுவரமாகவும்‌, சுத்த வித்தையாகவும்‌, இவ்வா அ ஐந்து தலங்‌ 
களாயிறுக்கும்‌. ஈாதவிச்துக்ளாகிய தலங்களிலே பரமும்‌, பரையும்‌ 
அதிட்டிக்கும்‌; சாதாக்கிய தலத்திலே சதாசிவமூர்த்தி எழும்‌ தருளி 
யிருப்பர்‌, போசாங்கங்களாயெ அணுசதாிவர்‌ சேவிக்கவும்‌, இதன்‌ 


- 


54 திருவாசக வியாக்யொனம்‌ 


156. இனி, தசசத்திகளுள்‌ முதற்சத்தியான பராசத்தியின்‌ 
அஅபூதியான இருவருள்‌ விநியோகம்‌ அருளிச்‌ செய்யப்‌ புகுகின்ற 
தாவன 2 


ஆதியு மந்தமு மில்லா வரும்பெருஞ்‌ 
சோதியை யாம்பாடக்‌ கேட்டேயும்‌ வாட்டடங்கண்‌ 
மாதே வளருதியோ வன்செவியேோ நின்செவிதான்‌ 
மாதேவன்‌ வார்கழல்கள்‌ வாழ்த இய வாழ்‌ த்தொலிபோய்‌ 
வீதிவாய்க்‌ கேட்டலுமே விம்மிவிம்மி மெய்ம்மறக்து 
போதா ரமளியின்மே னின்றும்‌ புரண்டிங்ஙன்‌ 
எதேனு மாகாள்‌ டெர்தா ளென்னேயென்னே 
ஈதேயெர்‌ தோழி பரிசே£லோ ரெம்பாவாய்‌. 


கீழே ஈசார்க்கு அதிட்டானமாடிய மகேசுரதலத்திலே அஈர்தாதி 
அட்டவித்தியேசுரர்‌ சேவிக்கவும்‌, இதன்‌ கீழே உருத்திரர்ச்சசிட்டான 
மாகிய சுத்தவித்தியா தலத்திலே மர்திரேசுரர்‌ சேவிக்கவும்‌, இப்படிப்‌ 
பிரபஞ்ச அனுக்ரக காரியமாகப்‌ பராசத்தியிந்‌ ரறோன்றிய ஞானக்கிரியை 
கள்‌ ஒத்த இச்சையே திருமேனியான சதாசிவ மூர்த்தி திருவருளால்‌ 
௮ச்த மகேசுவர தத்துவத்திலே சத்தி மண்டலத்திலிருக்ச மரோர்‌் மணி 
௪த்‌தியைப்‌ பிரேரிக்க, அர்தச்‌ சத்தி -சருவபூத தமனியைச்‌ சிருட்டிக்க, 
அந்தச்‌ சருவபூத தமனி பெலட்பிரமதனியைப்‌ பிரேரிக்க, அர்தச்‌ சத்தி 
பெலவிகரிணியைப்‌ பிரேரிக்க, அர்தச்‌ சத்தி காளியைப்‌ பிரேரிக்க, அந்தக்‌ 
சத்தி இரெளத்ரியைப்‌ பிரேரிக்க, அமச்தச்‌ சத்தி சேட்டையைப்‌ பிரேரிக்க, 
அம்தச்‌ சத்தி வாமையைப்‌ பிரேரிச்ச, இப்படிப்‌ பிரேரியா நிற்க ஈவசத்தி 
கள்‌ பிரோசத்தினால்‌ மாயையை அதிட்டித்திருக்கிற அசந்த தேவராலே 
அசுத்தமாயை காரியப்பட்டுப்‌ பிருதுவி முடிவான பிரபஞ்ச காரியம்‌ 
ஈடவாகிற்கும்‌ ?”, 

பழைய திராப்பெரார்‌ அறைப்புராண த்தில்‌ திருவாசகச்‌ சிறப்புரைத்‌ த, 
அத்தியாயத்திலுள்ள திருவாசகச்‌ நெப்பிற்‌ கண்டது :_ 

: மலவிராஞாற்று றங்காமன்‌ மன்னுபரிபாகரருட்‌ 
செலமுமுக வருகவெனச்‌ செப்பறிவெம்பாவை ?? ' : 

பிறர்‌ உரைகளெல்லர்ம்‌ ஈவசத்‌ இகளையே கூற, இவ்வுரை தசசத்தி 
களைக்‌ கூறுகின்றது, அவற்றின்‌ பெயர்களும்‌ மாறியுள்ளன. 

முதலிடம்‌ இறைவனின்‌ தலைமை; இரண்டாமிடம்‌ திருவருளின்‌ 
தலைமை (திருச்சதக முகவுரையைல்‌ கரண்க), 
.... வெண்டளையான்‌ வந்த இயற்றரவிணைக்‌ கொச்சகக்கலிப்பா என்பர்‌ 
பிதர்‌, 


7. திருவெம்பாவை 575 
. த ்‌ 
(இ-ள்‌). உற்பத்தி நாசம்‌ இல்லாததாய்‌, அடிஞானமில்லா 
தார்க்கு அளவிட வரி தான எச்சோ,ி ஈசான மூர்குஇகட்கு மேலா 
னகோ, அச்சிவச்சோ இயை நாங்கள்‌ அனைவரும்‌ 4 இருவடி கதி ' 
எனத கோத்திரம்‌ செய்ய, £ மூலமலச த்‌ இயெ ! உள்ள த்து இருப்‌ 
பான .தாயே ! இருச்செவி கேட்டும்‌, விஷக்தடங்கண்‌ பெற்ற மாகா 
வான்‌ மூலமல சத்தியே! ஆனந்த அனந்தலோ ?”” எனப்‌ பராசக்தி 
மலசத்தியை நோக்கிக்‌ கூறிப்‌ பின்னும்‌, “உண்‌ னுடைய பரங்யே 
ரான இரோதகானச்‌ சத்திகள்‌ அழைப்பக்‌ கேளா இருந்காயே ! வண்‌ 
செவியோ நின்செவி ? மகாறேவரை அச்சக்திகள்‌ துதிக்தது, 
அதீதுவ சோபான்‌ வி.இகா.றும்‌ அத்துதி அதிட்டித்து கிற்கம்‌ 
காண்கிலையோ ?”” எனப்‌ பரரசத்து அருளால்‌ மலத்‌ பரிபாக 
மாகிப்‌ பரவசமுற்றுத்‌ தழுகழுத்து மாயா ர. அனியின்‌ மேல்‌ 
புரண்டு, * இவ்விடம்‌ நமக்கில்லை ” என யாகொரு பற்றுக்கோடு 
மின்‌ நிச்‌ செயலற்ற ௮நபூதி, 
பராசத்தி இருவுளம்‌ கொண்டு, 8 இரோதானச்சக்தித்‌ கோழி 
யாகளே ! இதுவென்ன ! இதுவென்ன ! அம்புதும்‌! எனது உயிர்ப்‌ 
பாவாயான பெண்ணே ! இவ்வகை ஞானம்‌ ஈரன்பால்‌ அன்பே இப்‌ 
பரிசுஎன அருளியதை அன்பா ற்‌ காண்க. 


பரம்‌ உயிரைப்‌ பற்றலே பராசத்தி என்ற அநுபூதி. (1) 


- 156. இனி, முற்பராசத்தியே *ஞானசத்தியான மெரழியின்ப த்‌ 
(இ. - ன.) — 
பாசம்‌ பரஞ்சோதிக்‌ கென்பா யிராப்பகல்காம்‌ 
பேசும்போ தெப்போதிப்‌ போதா ரமளிஃகே 
கேசமும்‌ வைத்தனையோ கேரிழையாய்‌ நேரிழையீர்‌ 
சிசி யிவையுஞ்‌ சிலவோ விளையாடி 


இச்செய்யுள்‌ மனோன்மணி யென்னும்‌ சத்தியின்‌ திருவாக்சாய்ச்‌ 
சர்வபூததமனியை உணர்த்துகின்றது என்பர்‌ பிறர்‌, 

“ ஏலோசெம்பாவாய்‌ ' என்பது பாவைச்‌ செய்யுட்சளின்‌ இறுதி 
யில்‌ கரணப்படும்‌ அடிநிறை, இஃது பாவை ரோன்பு ரோற்பவர்‌ அப்‌ 
பரவையையே விளித்து முன்னிலைப்‌ படுத்திச்‌ கூறுவதாகும்‌, “ ஏம்மு 
டையபாவை போல்பவளே! இதனை ஏற்றுச்சொள்‌ ஆராய்ர்துபார்‌ ? 
என்று இதற்குப்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


பாம்‌ உயிரைப்‌ பற்றல்‌ 50 அம்‌ பச்சம்‌ பார்க்க, 


16 


576 திருவாசக வியாக்யொனம்‌ 


ஏச மிடமீதோ விண்ணோர்க ளேத்துதற்குக்‌ 

கூச மலர்ப்பாதம்‌ தந்தருள வந்தருளும்‌ 

தேசன்‌ சிவலோகன்‌ தில்லைச்சிற்‌ றம்பலத்துள்‌ 
ஈசனார்ச்‌ கன்பார்யா மாரேலோ ரெம்பாவாய்‌. 

(இ-ள்‌). * ஆணவமல சத்திப்‌ பிரேரக ஞானசத்இயே ! கேள்‌! 
நாங்கள்‌ திரோகான சத்திகள்‌ அனைவோருமாகக்‌ கூடி. அழைத்தும்‌ 
ம்லசத்தி பரிபாகம்‌ காணவில்லை £ என, 

அவைக்கு வினா, “பது, பசு, பாசப்‌ பரப்படங்கப்‌ பார்த்து ” 
என, “பத, பசு, பாசப்‌ பரப்பாயிருந்த வண்ணம்‌ பாசப்‌ பிரேரகப்‌. 
பொருளே பரமசிவனே சோதிக்குட்‌ சோதி” யென அன்பாய்‌ என்‌ 
புருக இரவும்‌ பகலும்‌ மகாதேவர்‌ இருநாம்த்துதி செய, அவைக்கு 
ம்லசத்து............ ராது மாயாபோக அமளிக்கு நேசம்‌ வைத்தால்‌, 
தாயான ஞானசத்‌இியே ! எப்போ திருவடி. சேர்வது ?”” எனவே, 

விடை, சிவஞானம்‌ சொல்வ து:--மல த்துக்குப்‌ பரிபாகமுள து) 
சகல கதுத்துவாபரணத்‌ இரோ கான மாதே 1%, 

“ஏ! எ! இவையோ விடை; நீங்கள்‌ விளையாடற்‌ செய்து 
நிந்தையாகத்‌ து.இப்ப தற்கு இவ்விடந்தானோ கண்ணுற்றீர்கள்‌ ? நீங்‌ 
கள்‌ துதிப்பகான இருவடி. நாராயணன்‌ முதலான தேவர்கள்‌ இட்டிப்‌ 
பூசிக்கக்‌ கட்டாத பொற்பாத கமலம்‌. அது, ஏகோ உம்மையும்‌ 
நம்மையும்‌ இரட்சிப்ப எழுந்தருளியது ; தசோரூபன்‌, இல்லை நேர்‌ 
போய்‌ மன்றுள்‌ ஆடும்‌ அம்பலவனான ஈசன்‌ ; அவன்‌ அடிக்கு அன்பு 
செய்ய நாம்‌ உரியரல்லோம்‌ ; என்‌ உயிர்‌ 'கதகோழியே ! ஈசன்பால்‌ 
அன்பே ஞானம்‌ ”” என்றனர்‌. 

ஞானமுண்டாரா தலால்‌ அனைவோரும்கூடி அன்பு செய்வதே 
அதுபவம்‌ என அருளியகைக காண்க. (2) 


156. இப்பாடலின்‌ உரை ஏட்டில்‌ இதைந்துள்ளது ; ஒருவாறு 

சேர்த்து எழுதப்பெற்றுள்ளது, 
1. சர்வபூததமணி பலப்பிரமதனியை எழுப்புவதாக அமைந்தது 

என்பர்‌, 

முன்‌ செய்யுள்‌ மூலமல சத்தியை ரோக்டிக்‌ கூறியதாகவும்‌, இச்‌ 
செய்யுள்‌ திரோதான சத்திசரூக்கும்‌ ஞானசக்திக்கும்‌ இடையே உண்‌ 
டான உரையாடலாகவும்‌ உரைவகுச்கப்பெற்றிருக்றெ து, 

உறங்கு றெவளை சோக்‌? வர்தவர்‌, “எப்போதும்‌ இறைவனிடம்‌ பாச 
முண்டு என்று கூறும்‌ இயல்பினளரயெ நீ இப்போது எங்களுடன்‌ கூடி 
அவனைச்‌ அதிக்ச வராமல்‌ உறங்குகின்றாயே !?? என்ன, *£ நீங்கள்‌ பேசு 
வது விளையாட்டுப்‌ பேச்சு ! அவனுடைய திருவடிப்பெருமை எவ்வளவு 
உயர்ச்தது 1 சாம்‌ அவனிடம்‌ பாசம்‌ வைக்கத்‌ தச்கோமோ?”? என்பது 
வெளிப்படையான உரை, 


ர. திருவெம்பாவை 8ர்‌7 
157. இனி, இச்சாசக்தி வாய்மொழியான (இ, - ன.) :-- 


முத்தன்ன வெண்ணகையாய்‌ முன்வம்‌ ததிரெழுந்தென்‌ 
அத்தனா னந்தன்‌ அமுதனென்‌ றள்ளூறித்‌' 
இத்திக்கப்‌ பேசுவாய்‌ வந்துன்‌ கடைதிறவாய்‌ 
பத்துடையீ ரீசன்‌ பழவடியீர்‌ பாங்குடையீர்‌ 
புத்தடியோம்‌ புன்மை தீர்த்‌ தாட்கொண்டாற்‌ பொல்லாதோ 
எத்தோகின்‌ னன்புடைமை யெல்லோ மறியோமோ 
சத்த மழயொர்‌ பாடாரோ ஈஞ்சிவனை 
இத்தனையும்‌ வேண்டு மெமக்கேலோ ரெம்பாவரம்‌. 


(இ-ள்‌). திரோதான சத்திகள்‌ அனைவோரும்‌ கூடி மூலையி 
லிருந்த கன்மமல சத்‌இயை வெளிப்படு,த்த, அப்பிரேோக இச்சாசத்‌ 
தியை முன்னிலையாக அருளிய வினா :-- 


£முத்துப்போலும்‌ தந்த பக இியையுடைய மலமா கான இச்சா 
சத்திப்பொருளே ! கேள்‌. யாவர்க்கும்‌ முன்‌ எதிரே தோன்றி, 
்‌ என து உயிர்ப்பொருளான அப்பனே ! ஆனந்தனே ! அமிர்தனே !” 
என உள்நெடிழ்ந்து ஊறித்‌ இத்திக்க நாதன்‌ இருநாமம்‌ துதிப்பதாக 
நியமமுடைய்‌ தாயே ! விரைவிலே அம்மலபரிபாகமுறத்‌ திரோதான 
மான இருப்பொற்‌ கதவின்‌ கபாடவாசல்‌ திருவடி காணத்‌ திற 
வாயோ?” என, 


கன்ம்மல ச௪த்திப்‌ பிரேரக இச்சாசக்தி அருளிய விடை :- 


ப திரோதானப்‌ பெண்களே 1 கேண்மோ ! பரமசிவன்‌ இரு 
வடியிலே ௮நாதியே அன்பே ஞானமாகத்‌ தொடர்ச்சியுடையீர்‌ ! 
சுவரமிக்குப்‌ பாரம்பரியமான வழித்கொண்டுடையீர்‌ ! இருவுளப்படி 
அடிமையுடையீர்‌ ! நாங்களோ புதுமைபற்றி அடிமைப்பணி செய்ய 
வந்தோம்‌ ; ஆகிலும்‌ எங்களுடைய புல்லறிவை நீக்கிச்‌ சிவ அறி 
வாக அடிமைப்படுத்திக்‌ கொண்டால்‌ தஇருச்சடையார்‌ பொல்லாங்கு 
உண்டாமோ ? ஆனால்‌, நீங்கள்‌ நடிப்பது அன்பு எளிமை,தானோ? 
இவற்றின்‌ உள்ளக்கருத்தெல்லாம்‌ வள்ளல்‌ அறியாரோ 2 உள்ள 
படி சித்தம்‌ தெளிவான சிவானந்த அழகுடையார்‌ திருநாமம்‌ வாயாரச்‌ 
சொல்லித்‌ தோத்திரம்‌ செய்யார்களோ, நமது உயிரில்‌ அபேதமாக 
எழுந்தருளிய பரமசிவனை ? இப்போது அருளிய சாங்குசித்தத்‌ 
தன்மையெல்லாம்‌ எமக்கும்‌ வேண்டியனவே ””. 


58 திருவாசக வியாக்யொனம்‌ 


எனவே, தங்களுக்கும்‌ வேண்டிபது ஞானம்‌ ஈசன்பால்‌ அன்பே 
எம்பாவாய்‌-—என அருளியதைக்‌ காண்க. (9) 


166. இனி, மாயரமலப்‌ பிரேரகக்‌ கிரியாசத்தி வாய்மொழி 
பகர்ந்த (இ. - ன.) ௨ 
ஒண்ணித்‌ திலககையா யின்னம்‌ புலர்ச்தின்றோ 

வண்ணக்‌ ளிமொழியா ரெல்லாரும்‌ வந்தாரோ 
எண்ணிக்கொ டுள்ளவா செொல்லுகோ மவ்வளவும்‌ 

கண்ணைத்‌ அயின்‌ றவமே காலத்தைப்‌ போக்காதே 
விண்ணுக்‌ கொருமருக்தை வேத விழுப்பொருளைக்‌ 

கண்ணுக்‌ இனியானைப்‌ பாடிக்‌ கசிம்துள்ளம்‌ 
உண்ணெக்கு நின்‌ அருக யாமாட்டோம்‌ நீயேவம்‌ 

தெண்ணிக்‌ குறையிற்‌ றுயிலேலோ ரெம்பாவாய்‌. 

(இ-ள்‌). “நின்மல , முத்துப்போன்ற தந்தபத்‌தியையுடைய 
 மாலிட்டெனை மறைத்து, மாறாமலின்றளவும்‌ மேலிட்ட கங்குலான ? 
மாயாமலப்‌ பிரோகக்‌ கிரியாசத்துத்‌ தாயே ! இருவருள்‌ உதயமாஇயும்‌ 
பரை வெளியிலே விழியாமல்‌, மலபாகம்‌ பெறாமல்‌, ஆனந்த அ௮னந்‌ 
அலோ ?” என, வெளியே நின்று இத்திரோதான சந்திகள்கூற, உள்ளே 
இருப்பதான மலச்‌ இப்‌ பிரேரகக்‌ கிரியாசத்தி கூறும்‌ உத்‌ தரமாவன :- 

வினா :--4 உங்களில்‌ அழகு பொருந்திய சுகமொழியார்‌ அனை 
வரும்‌ ௮ இட்டானப்படி வந்தார்களோ ?”” என, 

விடை :-அப்படியே பிரேரகப்படி. தத்‌ துவநிறைவானோம்‌; எங்‌ 
கள்‌ அநுபூதி கேண்மோ! அருளு தயமாஇயும்‌ இருவடியைக்‌ காட்டாது 
அனந்தலிலே வீணாட்கழிக்காதே ; தேவதைகள்‌ அகப்பிணி ர்க்கும்‌ 
வைத்திய மணி மந்திர ஒளஷதமானானை, வேதாந்த வத்துவை, 


£157. இது பெலப்பிரமதனி பெலவிசரணியை உணர்த்தியது என்பர்‌, 

அன்‌ ஊறி - வாய்‌ ஊறி, பத்து - பற்று ; பக்தி, பாங்கு உடையீர்‌ - 
உரிமையுடையீர்‌ ; மேன்மையுடையீர்‌ எனலும்‌ ஆம்‌, 

இச்செய்யுள்‌ மூன்று பேச்சுக்களை உடையதாகக்‌ காண்டுற்து, 
£கடைதிறவாய்‌? என்பது வெளியிலுள்ளார்‌ வேண்டுகோள்‌; “பொல்‌ 
லாதோ” என்பது உள்ளிருர்தவள்‌ சாக்குப்பேச்சு; “இத்தனையும்‌ 
வேண்டுமோ * என்பது வெளியிலுள்ளார்‌ சலித்துச்‌ சொன்னத. இத 
வெளிப்படை உரை, 


7. திருவெம்பாவை 579 


சீரடியார்‌ கண்ணும்‌ கருத்தும்‌ களிகூர்வனானானை,த்‌ இருகாம்ம்‌ சொல்‌ 
லித்‌ தோத்திரம்‌ செய்து உள்ளே கசிந்துருக அன்பு நாங்கள்‌ அறி 
யோம்‌ ; தாயே ! நீயே வந்து எண்ணக்‌ குறையிலாது, பரைவெளி 
யிலே விழ்‌ததபடி நிட்டை பொருந்த அருள்வாய்‌ ; ஞானமே ! அன்‌ 
பான பாவாய்‌ ! என அருளியது. ஏல்‌ அசையெனக்‌ காண்க. (4) 


159. இனி, ஆநிசத்தி தருவாய்‌ மலர்வகான (இ. - ன.) :- 


மாலறியா நான்முகனும்‌ காணா மலையினை காம்‌ 
போலறிவோ மென்றுள்ள பொக்கங்க ளேபேசும்‌ 
பானூறு தேன்வாய்ப்‌ படிறீ கடைதிறவாய்‌ 
ஞாலமே விண்ணே பிறவே யறிவரியான்‌ 
கோலமு நம்மையாட்‌ கொண்டருளிக்‌ கோதாட்டுஞ்‌ 
சீலமும்‌ பாடிச்‌ சிவனே சிவனேயென்‌ 
ரேோல மிடினும்‌ உணரா யுணராய்காண்‌ 
ஏலக்‌ குழலி பரிசேலோ ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌). “ அநாதி மூலமல இரோதப்‌ பிரேக ஆதிசத்தியே ! 
கேண்மோ ! விட்டுணு பிரமன்‌ இருவரும்‌ இருவடியினது அடிமுடி 
தற்போதத்தால்‌ தேடியும்‌ அளவு காணாத ஞான அக்கினிமலை வடி 
வான சுவாமியை நரம்‌ ௮னைவோரான மாயாமல சக்திகளால்‌ தெரிந்‌ 
ததுபோலப்‌ பேசும்‌ பொய்ப்பொருளுடைய பாலும்‌ தேனும்‌ ஊறும்‌ 
வாயை உடைத்தான வஞ்சப்பெண்‌ வாழ்க்கையால்‌ வாழலுற்றவளே ! 
உனது மயக்கக்‌ கபாடம்‌ இறந்தருள்வாய்‌ ”” எனப்‌ பக்குவ சத்தி கூற, 

விடை “அப்பொருள்‌, ஆகாசமோ, பூமியோ, மற்றும்‌ உம்ப 
ராலும்‌ அளவிடப்படான்‌ ” என்று அ௮ச்சத்தி கூற, 


158. 1, இச்செய்யுள்‌ பலவிசரணி என்னும்‌ சத்தி கலவிகரணி என்‌ 
னும்‌ சத்தியை எழுப்புவதாக அமைந்தது என்பர்‌, பெலவிகரணி காளியை 
உணர்த்தியது என்றும்‌ கூறுவர்‌, 

ஒள்‌ நித்தில ஈசையாய்‌ - ஒளிவீசும்‌ முத்துக்கள்‌ போன்ற பற்களை 
யுடையவளே ! 

முதலடி வெளியிலுள்ளார்‌ வின, இரண்டாமடி உள்ளிருப்பவள்‌ 
வினா, பின்‌ அடிகள்‌ வெளியிலுள்ளவர்‌ வெறுத்துக்கூனும்‌ விடை, இவை 
வெளிப்படை. i 


580 திருவாச்க வியர்க்யெர்னம்‌ 
1 கேண்மோ ! தாயே! நம்‌ பொருட்டு வடிவு கொண்டு எழுந்‌ 
குருளி, ௮டிமைப்படுத இ, நமது குற்றமெல்லாம்‌ குணமாகச்‌ செய்து, 


உண்மை அருளும்‌ பரம்சவனே ” என ஓலமிட்டு அழைத்ததைக்‌ 
காண்க. (5) 


160. இனித்‌ நிருவருளின்பச்சத்தி திருவாய்‌ மலர்வதான 
(இ. - ன.) :-- 
மானேநீ நென்னலை நாளைவம்‌ துங்களை 

நானே யெழுப்புவ னென்றலு காணாமே 
போன திசைபகரா யின்னம்‌ புலர்ந்தின்றே 

வானே நிலனே பிறவே யறிவரியான்‌ 
தானேவரம்‌ தெம்மைத்‌ தலையளித்தாட்‌ கொண்டருளும்‌ 

வான்வார்‌ கழல்பாடி வர்தோர்க்குன்‌ வாய்திறவாய்‌ 
ஊனே யுருகா யுனக்கே யுறுமெமக்கும்‌ 

ஏனோர்க்குக்‌ தங்கோனைப்‌ பாடேலோ ரெம்பாவாய்‌. 

( இ -ள்‌). தமோமயமான மூலம்ல இன்பசத்தியை : நோக்கித்‌ 
திரோதான பக்குவ சத்திகள்‌ அனைவோரும்‌ கூடிக்‌ கூறுவதாவது !- 

“்‌ பெருமையிற்‌ சிறந்த காயே! அநாதியே எங்களை ஓர்மொழி 

உண்மையால்‌ பரைவெளியிற்‌ பிரவேசிக்கச்‌ செய்வேன்‌ (என்‌. றனையே) ; 
சொன்மொழி, தவறினால்‌ அதனால்‌ வெட்கமடையாது எத்திசை 
சென்றருளினாய்‌? இன்னும்‌ இருவருள்‌ உதயமாகவில்லையோ?”” என, 

மறுமொழி, 

நீங்கள்‌ கூறுவதான ககன்‌ ஆகாயமோ, பூமியோ, அவற்‌ 

நிலுள்ளோரோ, மற்றோரோ, எவராலும்‌ அறிதற்கரியவன்‌ ; ஆன 
தால்‌, பரிபாக காலத்தில்‌ தானே எழுந்தருளிப்‌ பேரன்பான கருணை . 
அளித்து அடிமையாகக்‌ கொண்டருள்வான்‌ ”; 


159. 1. கலவிகரணி காளியை ஏழுப்புவதாக அமைந்தது என்பர்‌. 
இன்னும்‌, காஸி என்னும்‌ சத்தியின்‌ இருவாக்காய்‌ இரவுத்திரி என்னும்‌ 
சத்தியை உணர்த்துகின்றது என்றும்‌ கூறுவர்‌, 

மாலறியா மலை, நான்முகனும்‌ காணாமலை என அமைக்க, மலை - 
திருவண்ணாமலை. படிறு - வஞ்சகம்‌, ஏலம்‌ - மயிர்ச்சாச் த. 

இச்செய்யுள்‌ முழுமையும்‌ வினாவிடையாய்‌ அமையாமல்‌ வெளியி 
ள்ளார்‌ உள்ளே இருப்பவரை எழுப்புவதற்காக ஒரு தொடராகச்‌ கூறிய 
தாச அமைர்‌தஅள்ளத வெளிப்படைப்‌ பொருள்‌, 


7. திருவெம்பாவை 581 


என மொழியலும்‌, 
* அப்படி அநுக்கிரகம்‌ செய்வனானாலும்‌, தாயே ! நீ எங்கட்‌ 
காகத்‌ திருவடி நாமம்‌ அருளித்‌ துஇத்துக்‌ இருவாய்‌ மலராயோ 2 
அவை கொண்டு ஊன்‌, உயிர்‌ கரைய நாங்களும்‌ அதியோமோ ? 
உனக்கே தகுமோ? எமக்கும்‌ ஏனோர்க்கும்‌ உயிர்ப்‌ பிரோகனை 
நாதனைத்‌ அதிப்ப கே அநுபூதி; ஞான அன்புப்‌ பாவாய்‌” என 
மகடூஉ முன்னிலையாக அருளியகைக்‌ காண்க. (6) 


161. இனி, பரையின்ப த தெருள்சத்தி அறாள்வகான. (இ. ன.) 2 
அன்னே யிவையுஞ்‌ சிலவோ பலவமரர்‌ 
உன்னற்‌ கரியா னொருவ னிருஞ்சீரான்‌ 
சின்னங்கட்‌ கேட்பச்‌ சிவனென்றே வாய்திறப்பரய்‌ 
தென்னாவென்‌ முன்னம்‌ தீசேர்‌ மெழுகொப்பாய்‌ 
என்னானை யென்னரைய னின்னமுதென்‌ றெல்லோமும்‌ 
சொன்னோங்கேள்‌ வெவ்வேறு யின்னம்‌ துயிலுதியோ 
வன்னெஞ்சப்‌ பேதையர்போல்‌ வாளர டெச்தியால்‌ 
என்னே துயிலின்‌ பரிசேலோ ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌). சிவானந்தம்‌ விஃப்பதான மூலமல இன்பத்‌ 
தெருள்‌ ௪த்தியான தாயே கேள்‌ !'' என வெளியே நின்ற இரா 
தான சத்திகள்‌ கூறும்‌. 4 இவ்வரையில்‌ வெளிப்படாமையால்‌ 


உன்னுடைய அநுபூதியிழ்‌ சிறிதாகத்‌ திருவடியை நினைவுறு 
தலோ(?) ௮கேகவித தேவர்களாலும்‌, நினைவான கற்போதத்தால்‌, 


160. "இது காளியும்‌ பிற சக்திகளும்‌ ரொளத் திரி என்னும்‌ சத்தியை 
எழுப்பதாச அமைந்துள்ளது என்னும்‌, இரவுத்திரியின்‌ இிருவாக்காய்ச்‌ 
சேட்டையென்னும்‌ சத்தியை உணர்த்துகின்றது என்றும்‌ இருவகையாகச்‌ 
கூறுவர்‌. 

சென்னல்‌ - கேற்று, 4 மானே வர்து உங்களை எழுப்புவன்‌ என்று 
கூறின அச்சொல்‌ “போனதிசை பகராய்‌ * என்பது வினா, எமக்கும்‌ 
எனோர்க்கும்‌ பாடல்‌ உறும்‌ ; உனக்கு வாய்திறவாமையும்‌ உருசாமையும்‌ 
உறும்‌, என்றவாறு, . 

இவ்வுரையின்படி இச்செய்யுள்‌ வினாவிடைகளாக அமைந்துள்ள. 
ஊனே உருகா என்று கொண்டு, உயிர்‌ கரைய என்று உரை எழுதப்‌. 
பெற்றுள்ளது, பாடேல்‌ என்றது பாடல்‌ என்று கொள்ளப்பட்டது. 


இவ்வுரை ஈயத்தை ஊன்றிக்‌ காண்க, 


582 ப திருவாசக வியாக்யொனம்‌ ன ட. 


இட்டவொண்ணாது, ஏக பரப்பிரம சொரூபனான தேவன்‌, எல்லாப்‌ 
பெருமைகளுக்கும்‌ மேலான இறப்புளன்‌ ; அவனது திருநாமப்‌ 
பரிகலப்‌ பரிச்சன்ன ஓசை இருச்செவி கேட்ப, ஈமது உயிர்ப்பொருள்‌ 
இவனென்றே திருவாய்‌ மலர்ந்தருளாய்‌ ; அஃது என்ன நிமித்தம்‌? 


அக்கினி சேர்ந்த மெழுகு உருகுதலைப்போல உருக, அன்பினால்‌ 
எனது உயிர்ச்‌ சத்தியபோதன்‌, ஆன்மநாயகன்‌, அமிர்‌ துவடிவான 
அவனது திருப்புகழை இப்போது துதித்ததுமன்றி முன்‌ 
னமே பல பிரகாரமாகத்‌ துதித்தோமே! அவற்றுள்‌ யாதும்‌ இராசு 
செவி புகாது உள்ளம்‌ நெகிழாவண்ணம்‌ இன்னமும்‌ அனந்தலோ 2 

அதி தீர்‌ 


எவ்வகை நிட்டை என உண்மை கொள்வோம்‌? ஞானப்பெண்ணே. 
என அரு நளியலை தக்‌ காண்க, (7) 


வன ; 


Fe 


லோத வன்மை மனமுடையாரைப்‌ போல இருந்தால்‌, இவை 


162. இனி, தெருட்சத்தி அருளியபின்‌ அருட்சத்தி பருள்வ தான 
(இ. ன) :- 


கோழி லெம்பச்‌ சிலம்புங்‌ குருகெங்கும்‌ 
ஏழி லியம்ப வியம்பவெண்‌ சங்கெங்கும்‌ 
கேழில்‌ பரஞ்சோதி கேழில்‌ பரங்கருணை 
கேழில்‌ விழுப்பொருள்கள்‌ பாடினோங்‌ கேட்டிலையோ 
வாழியீ தென்ன வுறக்கமோ வாய்திறவாய்‌ ' 
ஆழியா னன்புடைமை யாமாறு மிவ்வாறரோ 
ஊழி முதல்வனாய்‌ கின்ற வொருவனை 
ஏழைபங்‌ காளனையே பாடேலோ ரெம்பாவாய்‌. 


161, ரெளத்திரி உள்ளிட்ட சத்திகள்‌ சேட்டையைத்‌ துயிலெழுப்பு 
வதரக அமைந்தது இப்பாடல்‌ என்றும்‌, சேட்டை வாமையை உணர்த்தி 
யது என்றும்‌ இருவகையாக இச்செய்யுட்கு அமைதி கூறுவர்‌, 

உன்னற்கு - சருதற்கு, இரும்‌சீர்‌ - பெரிய இறப்ப்‌, சன்னம்‌ - திருச்‌ 
சின்னம்ஈள்‌, தென்னா - தென்னாட்டையுடையோனே ; அழகுடையவனை 
என்றும்‌ கூறலாம்‌. என்னானை - எனக்கு இனியனை ஆன . இனிமை, 
ஈன்மை : ஆனை - யானை போன்றகனை என்றும்‌ கூறுவர்‌, அரையன்‌ - 
அரசன்‌, பரிசு ஃ- தன்மை, 

வாய்திறப்பாய்‌ என்பதற்குத்‌ தருவாய்‌ மலர்ர்தருளாய்‌ என்று 
பொருள்‌ கறப்பது, 


7. தருவெம்பாவை 583 


(இ-ள்‌). திரோதான சத்திகள்‌ திருவருட்சத்தியை நோக்கி, 
்‌ம்லசத்திப்‌ பரிபாகமுற அருள்வகான குடிலையிலே நின்று பிரபஞ்ச 
உற்பத தியாகிற இன்ப தெ எ நாதமான பிரணவக்கோழி 
கூவுகிறகே! அதனின்று, பிரேரகாண்ட சுத்தமாயைப்பட்சி ஆர 
வாரிச்கனெறதே ! ஏழிசையான சங்கான அசபை வாக்கு கோன்‌ நிச்‌ 
சத்தம்‌ தொனிக்றெகே ! மந்திர மந்திரிசுவரர்கள்‌ ௮ திட்டான சத்தம்‌ 
கேட்கிறதே! அதனின்று ௮சுத்தமாயையும்‌, ௮அகனின்று ம்காமேரு, 
துருவ, நவக்கிரகம்‌ முதலான அண்டகோச நானாவித நாம்‌ ரூப ஜகத்‌ 
தும்‌ இன்பமாய்க்‌ கண்டோமோ ? உவமையில்லாகு ஜடசசித்கெற்‌ 
கும்‌ பூரணமான நித்தியானந்த சோதியென்றும்‌, குற்றமற்ற பெருங்‌ 
கருணையென் றும்‌, 'ஓப்பில்லா ச சாட்குணியச்‌ சிவனென்றும்‌ மாங்கள்‌ 
செய்த தஇிருத்துதி கேட்கவில்லையோ ? எங்களை விட்டுப்‌ பிரியாத 
தாயே! மஸைசம்‌ாய்‌ அனந்தலோ ? இருவாய்‌ மலர வேண்டும்‌ ”” 


என்று கூற, 


விடையாவன 8 
“நீங்கள்‌ ஆழியை மாலுக்கு அருள்வகான நாகனிடத்தில்‌ 
வைத்த அன்பும்‌ இப்படியோ ? கால அுஇகனானாலும்‌ எக்காலத்துக்‌ 
கும்‌ முதற்பொருளாய்‌ நின்ற எக பரம்பிரும்ம சொரூப சிவனை, 
தேவியைப்‌ பாகம்‌ வைத்த சுவாமியை, இடைவிடாது அதிப்பீர்‌ 
களாக ; ஞானப்பெண்களே !”_ என அருளியகைக்‌ காண்க. (8) 


162, சேட்டை உள்ளிட்ட சத்திகள்‌ வாமையை எழுப்பியது 
என்றும்‌, வாமை தஇிருவாச்காய்ச்‌ சுத்தமாயையைப்‌ பிரேரிக்றெ அனந்த 
சேவரை ஆசரித்து அப்பால்‌ பிரகருஇயில்‌ விகுர்த்யான ஆன்மதத்துவம்‌ 
ஈட த்தற்பொருட்டு விட்ணுவினிடத்தில்‌ அதிட்டிக்கற சவெசத்தியை 
மசோக்கி, 6 ஆழியானன்புடைமை யாமாறு மிவ்வாறே ? என்று பிரேரித்த 
தாகக்‌ கருதியது என்றும்‌ இருவகையாகக்‌ கூ அவர்‌, 


சிலம்ப - கூவ, குருகு - பறவைகள்‌, எழில்‌ இயம்ப - ஏழிசையான 
சங்கு ஒலிக்க, ஆழியான்‌, இங்குச்‌ சிவபெருமானைச்‌ குறிக்கும்‌ என்பது 
உரை ; இலர்‌ திருமாலைக்குறிக்கும்‌ என்று கூறுவர்‌, 5 


இச்செய்யுள்‌ இருவர்‌ கூற்றாச ௮மைசர்துள்ளதெனச்‌ சொண்டுள்ளது 
உரை, 


இ-17 


584 திருவாசக வியாக்யொனம்‌ 


168. இனி, அன்பே இன்பான சிவசத்தி அருள்வதான 
(தி. - ன) 
முன்னைப்‌ பழம்பொருட்கு முன்னப்‌ பழம்பொருளே 

பின்னப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்துமப்‌ பெற்றியனே 
உன்னைப்‌ பிரானாகப்‌ பெற்றவுன்‌ சரடியோம்‌ 

உன்னடியார்‌ தாள்பணிவோ மாங்கவர்க்கே 

[பாங்காவோம்‌ 

அன்னவரே யெங்கணவர்‌ ஆவா ரவருகம்‌து 

சொன்ன பரிசே தொழும்பாய்ப்‌ பணிசெய்வோம்‌ 
இன்ன வகையே யெமக்கெங்கோ னல்குதியேல்‌ 

என்ன குறையு மிலோமேலோ ரெம்பாவாய்‌. 

(இ-ள்‌). திரோதான சத்திகள்‌ மூலம்ல அன்பே இன்பாகிய 
சிவசத்தியை நோக்கிக்‌ கூறுவன :-- 

££ கணவர்க்குத்‌ தோன்றி ம்ற்றவர்க்குத்‌ தோன்றாத கற்‌ 
புடைய மூலம்ல இன்ப ஆதாரத்தாயே! கேள்‌! நம்து நாதன்‌ 
திருவடி. அ௩ா தியாயிருக்கன்ற இரிபதார்த்த ௮ றுவகைப்‌ பொருட்‌ 
கும்‌ அஈாதி வியாபகப்பொருளே ! அவ்வகைப்‌ பொருள்‌ பஞ்சூருத்‌ 
தியம்‌ புதிது புதிதாக உற்பத்திக்கும்‌, பரமுத்த பஞ்சடிருத்‌இயத்‌ தில்‌ 
பின்னும்‌, அன்படியரர்‌ அஅபூதிக்கு ௮ தீதுவிதப்‌ பெருமையனே ! 
தேவரீரை ஆன்மரட்கராகப்‌ பேறுடைய சர்பா த அடிமைப்பணி 
உடையோம்‌. தேவரீர்‌ அடியார்க்கு அடிமையாக அவர்கள்‌ இருவடிப்‌ 
பணி செய்வோம்‌ ; அவர்கள்‌ இருவுளப்பணி ஏவல்‌ சென்னியிற்‌ 
புரிவோம்‌ ;” 

இவற்றிற்கு விடை :- 

“்‌ எனக்குத்‌ தாயான கண்ம்ணியே! கேள்‌! இப்போது 
நீங்கள்‌ அருளிய நர,தன்‌ எனக்குக்‌ கா தலனானவரே, அந்த நாதனை 
அன்பால்‌ இன்புகந்து சொன்ன உண்மைப்படி அடிமை நாமெல்‌ 
லோரும்‌ செய்வோம்‌ : இந்தத்‌ திருவடி மகமை எம்க்கு நாதன்‌ அரு 
ளிய தால்‌ யாதொரு துன்பமான குறைவுமில்லை யென அறுபூதி 
பெற்றோம்‌. ஞானப்பெண்ணே என அருளியதைக்‌ காண்க. (9) 


168. இது ஈவசத்நிசள்‌ தம்முள்‌ சொல்லியது என்பர்‌ பிறர்‌. 

முதல்‌ இரண்டடிகளைப்‌ படர்ச்சையிலும்‌ பின்‌ இரண்டடி களை முன்‌ 
ணிலையிலும்‌ வைத்துத்‌ இரோசான சக்திகள்‌ இழைவனைப்‌ புகழ, இன்‌ 
பான சிவசக்தி ஏனைய அடிகளால்‌ விடை கூறியதாக உரை வகுக்கின்றது. 
இதன்‌ ஈயத்தை ஆராய்க, 


7. திருவெம்பாவை 585 

164. இணி, இன்பாதீத சிவசத்தி அருள்வதான (இ. .. ன.) 
பாகாள மேழினுங்கிழ்‌ சொற்கழிவு பாதமலர்‌ 

போதார்‌ புனைமுடியு மெல்லாப்‌ பொருண்முடிவே 
பேதை யொருபாற்‌ றிருமேனி யொன்‌ றல்லன்‌ 

வேதமுதல்‌ விண்ணோரும்‌ மண்ணும்‌ துதித்தாலும்‌ 
ஓக வுலவா வொருதோழன்‌ ரெண்டருளன்‌ 

கோதில்‌ குலத்தரன்‌ றன்‌ கோயிற்பிணாப்‌ பிள்ளைகாள்‌ 
ஏதவ்னூர்‌ ஏதவன்பேர்‌ ஆருற்றார்‌ ஆரயலார்‌ 

ஏதவனைப்‌ பாடும்‌ பரிசேலோ ரெம்பாவாய்‌. 

(இ-ள்‌). இரோதான சத்திகள்‌ அனைவோரும்‌ முன்‌ இழுப்ப 
கான மூலம்லசத்தி வெளிப்பட இன்பரதீத அருட்சத்தியை கேரக்டில்‌ 
கூறுவதாவன 2 

பாலத்தின்‌ எழுவகை லோகமும்‌ _அதன்6ே சொல்லிய 
வர்க்கான பாச ஞான அளவைக்கெட்டா த திருவடி ; அடிபார்‌ 
பூசிப்ப, கான ஈன்மலர்‌ அணிவதான இருமுடி; அவை அபச பர 
ஞானம்‌ இரண்டின்‌ முடிவான சிவானந்தப்‌ பொருள்‌ ;”” எனக்கூற, 

விடை :- 

“்‌ மூலம்லப்‌ பிரேரக இன்ப சத்தியானது வெளியுற நின்ற 
திரோதான சத்திகளே ! கேண்மோ ! இப்போகருளிய திருவடி, 
இருமுடிகளை அறியாமையே பொருளானவர்களே ; நமது காதனுய்கு 
வடிவு அர்ததநாரீசுவரம்‌ ; அதுவும்‌ கனிமையன்று ; அவையே வடி. 
வாய்‌ பஞ்சவிம்சஇ வடி.வுண்டு ; அப்படி உளதாயெ திருவுருவை 
அளவை முகலானவைகளாலும்‌, வேகம்‌ முதலான சருதிகளாலும்‌, 


அனைவரும்‌ ஒன்றாகச்‌ கூடிச்‌ அதித்ததாகக்‌ கொள்வது வெளிப்படை, 

உன்‌ அடியார்‌ என்றது, அணுசதாசிவர்‌, அனந்தாதி அட்டவித்தி 
யேசுவரர்‌, சத்தசோடி மகா. மர்‌திரேசவர்‌ என்ற விஞ்ஞான சலருள்‌ 
மூவகையினமைக்‌ குறிக்கும்‌ என்பதும்‌, இன்னும்‌ நிரைரிரையாக அணு 
சதாசிவர்‌ தாள்‌ பணிவோம்‌, அட்டவித்‌இியேசுவாருக்குப்‌ பாங்காவோம்‌, 
சத்தகோடி மகாமச்‌ திரேசவரர்சள்‌ எங்கள்‌ பர்த்தாக்கள்‌ ; அவர்களேவலால்‌ 
அசுத்தமாயையைப்‌ பிரேரியா நிற்போம்‌ *” என்பது தருரை (இராமசாமி 
முதலியார்‌ பதிப்பு, ) 

சோன்பு செய்யும்‌ கன்னிமார்‌ தச்ச கணவரைத்‌ . தமக்கு அருளுமாறு 
விண்ணப்பித்தல்‌ என்பது வெளிப்படைப்‌ பொருள்‌, 


586 திருவாசக வியாக்யொனம்‌ 

விண்ணிலுள்ள இந்திரன்‌ முதலிய இறைவர்களா லும்‌, ம்ண்ணி 
லுள்ள இருடிகள்‌ முதலோராலும்‌ அதித்தாலும்‌ ௮.த்துதிக்கு எட்‌ 
டாத சுவாமி, * என்னுடைய தோழனுமாய்‌ யான்‌ செய்யும்‌ தரிசு 
களுக்கு உடனாவன்‌ * என்ற அடியார்‌ உள்ளக்‌ கோயிலான குற்ற 
ம்ற்ற கோயிலே கோயிலாகவுடைய சிறுபட்சி சாதி யொத்த காரிய 
சத்‌தியானவர்களே ! என்னை வெளியுற அழைக்கிறீர்கள்‌ ; மலபரி 
பாகமாகி வருவது உளது, உங்களுடன்‌ நானும்‌ கூடினால்‌ நீங்களும்‌ 
நானும்‌ சேர்ந்து துஇப்ப தற்கு, £ ஒப்புடையனல்லன்‌ ; ஓரூரனல்லன்‌ ; 
உவமையில்லி ; உற்றுருண்டேர ? பகைவருண்டோ 2” எவ்வகை 
உண்மையன்பால்‌ துஇப்போம்‌, எனது உயிரான ஞானப்பெண்ணே ! 
அருள்வாய்‌ ' என அருளியதைக்‌ காண்க, (10) 


164, இதுவும்‌ ஈவசத்திகள்‌ அனைவரறாம்‌ பாடியது என்பர்‌, இன்‌ 
பாதீத சவசத்திக்கும்‌ திரோதான சத்திகளுக்குப்‌ இடையே நிகழ்ச்த உரை 
யாடலாகச்‌ கொள்வது இவ்வுரை, 


கழிவு - ௮ளவுக்கெட்டாதது, ஒன்றல்லன்‌ - பலவடிவுகளை புடை. 
யன்‌. ஒதஉலவா - சொல்ல முடியாத, தொண்டர்‌ உளன்‌ - அடியார்‌ 
உள்ளத்திலிறாப்பவன்‌. பிணா - பெண்‌, 


“பாதாளமேழினும்‌ ஒழ்‌ சொற்கழிவுபா தமலர்‌ '” என்பது எண்பது 
நூருயிரம்‌ யோசனையான பூமியின்‌ கணத்துக்கும்‌, வெஞானமின்‌்றியே 
தபசு பண்ணுகிறவர்கள்‌ சென்றிருக்கும்‌ இடமாயெ பரதாளத்துக்கும்‌ 
அதன்‌ ழே உண்டாகிய அசுரகண்டம்‌, சர்ப்பகண்டம்‌, இராக்கத கண்டம்‌ 
இப்படி ஒவ்வொன்று மும்மூன்று ஆடகேசுரர்க்குப்‌ புவனமுமாயிருக்கிற 
ஏழு பாதாளத்துக்கும்‌, அதன்‌ ழோக ரவுரவம்‌, கும்பீபாகம்‌, அவிெகம்‌ 
என்னு சொல்லப்பட்ட மயிரராச ஈரகம்‌ மூன்றும்‌, இவையுட்படப்‌ பதின்‌ 
மூன்று ஈரகம்‌ ஓர்‌ அடுக்காகவும்‌, பத்து கரகம்‌ ஓர்‌ அடுக்சாசவும்‌, ஒன்பது 
ஈரகம்‌ ஓர்‌ அடுக்காகவும்‌, ஆக முப்பத்தெட்டு நாகமும்‌ இவைகளைச்‌ சூழ்ச்து 
சேவித்திருக்கிற நூற்றெட்டு ஈரகமுமாக நூற்றுராற்பது ஈரகமும்‌ கூர்‌ 
மாண்ட தேவரென்னும்‌ உருத்திரர்க்குப்‌ புவனமாயிருச்சப்பட்ட ராச 
புவனங்களுக்கும்‌ கீழ்க்‌ காலாக்னி உருத்திரர்‌ புவனம்‌ பதினேழுகோடி 
யோசனையாய்‌ அண்டகடாக மூடப்பட்ட புவனமாயிறுக்கும்‌ ; இப்படிச்‌ 
சொல்லப்பட்ட பிரமாண்ட முதலாக அண்டங்களனை த்துக்கும்‌ ஆதார 
பூதமாய்ச்‌ வெசக்தியான ஆதாரசத்திக்கும்‌ அப்பால்‌ சிவனுடைய பூரணத்‌ 
அக்குள்‌ எல்லைப்படுத்தி இன்னமட்டென்று சொல்லுதற்கு முடியாதாத 
லால்‌ சொற்கழிவாயிருக்கப்பட்ட த மலர்போன்ற €பாதமாகையாலும்‌, 


ரி திருவெம்பாவை 567 


“போதார்‌ புனைமுடியுமெல்லாம்‌ பொருண்முடிவே என்பது, 
இனிப்‌ பிருதிவியண்டம்‌ முன்சொன்ன ௮ண்டகடாகமுதல்‌ ஐம்பதுகோடி 
யோசனைபுட்பட மேல்‌ புவலோக முதல்‌ சவெலோகமளவாக ஏழுலோகமும்‌, 
மேல்‌ அண்டகடாகமுட்பட ஐம்பதகோடி யோசனையுமாகப்‌ பிரமாண்டம்‌ 
நூறுகோடி யோசனை ; அதற்குமேல்‌ அதிற்‌ பதின்மடங்கு அப்பு அண்டம்‌, 
அதற்குமேல்‌ அதன்‌ பதின்மடங்கு தேயு அண்டம்‌, அதன்மேல்‌ அதன்‌ 
பதின்மடங்கு வாயு அண்டம்‌, அதற்குமேல்‌ பதின்மடங்கு ஆகாச அண்டம்‌, 
அதற்குமேல்‌ பதின்மடங்கு அல்கார அண்டம்‌, அதற்குமேல்‌ பதின்‌ 
மடங்கு குண அண்டம்‌, அதன்மேல்‌ நூறுமடங்கு அராக வண்டம்‌, அதன்‌ 
மேல்‌ நூறு மடங்கு வித்தை அண்டம்‌, அதன்மேல்‌ நாறுமடங்கு கலை 
அண்டம்‌, அதன்மேல்‌ நாறுமடங்கு நியதி அண்டம்‌, அதன்மேல்‌ நூறு 
மடங்கு கால அண்டம்‌, அதன்மேல்‌ ஆயிரமடங்கு அசுத்தமாயை, அதன்‌ 
மேல்‌ பதினாயிரமடங்கு சுத்தமாயையில்‌ சுத்தவித்தை, அதன்மேல்‌ பதினா 
யிரமடங்கு மகேசவாம்‌, அதற்குமேல்‌ சாதாக்கியம்‌, அதற்குமேல்‌ பரவிந்து 
அதற்குமேல்‌ பரநாதம்‌, அப்பால்‌ வெனுடைய பூரணம்‌ அளவு எல்லைப்‌ 
படாதாதலால்‌ எல்லாப்பொருளுக்கு முடி.வுமாயிருப்பது திருமுடியாத 
லால்‌, சவபாதமும்‌ சவமுடியும்‌ ஒருவருக்கும்‌ அளவுபடுத்த முடியாதாத 
லாலும்‌, 

* பேதையொருபாத்‌ நிருமேனி யொன்றல்லன்‌ ' என்பது, முன்‌ 
சொல்லப்பட்ட லோகங்களிடத்தும்‌ அதற்கு மேலும்‌ 8மும்‌ சக்தி வொன்‌ 
மகபூரணமாக இருச்சையாலே, ஒருவடிவரய்‌ ஏகதேகியுமாயிரான்‌ ; ஆதலா 
லும்‌, வேதமுதல்‌ விண்ணோடும்‌ துதித்தாலுமோதவுலவாவொரு 
தோழன்‌ றொண்டருளன்‌ ” என்பது, சதுர்வேதங்களும்‌ பிரமவிட்டுணுக்‌ 
களாகிய தேவர்களும்‌ பூமியிலுள்ளவர்களும்‌ அளவற்ற தோத்திரம்‌ 
பண்ணினாலும்‌ அந்தத்‌ தோத்திரத்தினால்‌ இன்னமட்டென்று அளவு 
படுத்த முடியாமல்‌, முன்சொன்னதேவர்கள்‌ திரட்சியொயெ வீட்டங்கள்‌ 
தோன்றலுள்‌ சாத்திரங்களைக்‌ சளெறிக்கிளறிப்‌ பலபடப்பன்னியும்‌ தெரி 
யாத வஸ்துவை, கோதில்‌ குலத்தரன்றன்‌ சோயிற்பிணாப்‌ பிள்ளைகாள்‌ £?? 
என்பது, உபாதி குனியனாய்‌, கிர்மலனாய்‌, அரனென்றும்‌ திருராமத்தை 
யுடையவனுமாய்‌ இருக்கிற சிவனுக்கு ஆலயமான சுத்தமாயையில்‌ சத்த 
வித்தையிவிருச்து தம்பிரானார்‌ பணீவிடையாகப்‌ பிரபஞ்ச காரியத்சைப்‌ 
பண்ணுமவர்வாமை முதலாகிய சிவசத்திகள்‌. 

'*ஏதவனூர்‌...... எம்பாவாய்‌ ? என்பது, இப்படியே யுணர்ச்தார்ச்கும்‌ 
உணர்வரியோனாகிய, சிவபெருமானுக்கு ஊர்‌ ஏது, பேர்‌ ஏது, உறவார்‌, 
அடுத்சோரார்‌ இவைகளொன்றுமில்லாமையால்‌ இக்த முறைமையுடைய 
சிவபெருமானைப்பாடும்‌ வண்ணம்‌ எவ்வண்ணமோ தோழி என்றவாறு 

(இராமசாமி முதலியாரவர்கள்‌ பதிப்பு) 


588 இருவ்ர்சீக வியாக்கியானம்‌ 


166. இனி, முன்‌ திருப்பாக்கள்‌ பத்திலும்‌ ௧௪ சத்திகள்‌ வினா 
விடைகள்‌ அருளியதில்‌ உள்ளிருந்த மலசத்தி பரிபாகமான தால்‌, 
வெளியில்‌ எழுந்தருளி, இரோகானமே அருளா கு கூனற நின்று 
ஆடுகலான பேரின்ப நீராடற்‌ பெறுதற்‌ பொருட்டு, மலவுறக்கம்‌ 
பரைவெளியிலே விழித்துச்‌ சுகா ந.க நீராடலான (இ. ன) 


மொய்யார்‌ கடம்பொய்கை புக்கு முகேரென்னக்‌ 
கையாற்‌ குடைம்து குடைம்துன்‌ கழல்பாடி 
ஜயா வழியடியோம்‌ வாழ்க்தோங்கா ணாரழல்போற்‌ 
செய்யாவெண்‌ ணீராடி செல்வா சிறுமருங்குல்‌ 
மையார்‌ தடங்கண்‌ மடச்தை மணவாளா 
ஜயாமீ யாட்கொண்‌ டருளும்‌ விளையாட்டின்‌ 
உய்வார்க ளுய்பும்‌ வகையெல்லா ஈ பப்ந்தொழிர்தோ 
மெய்யாமற்‌ காப்பா யெமையேலோ ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌). இருவருவழமு பொருந்திய விசாலமான இவஞான 
இர்த்கத்திலே புகுந்து, வரச அஅுசரண அலங்கார ஓசையுடன்‌ 
அளவளாவி விளையாடும்போது, திருவடியைச்‌ துதித்து, * எமது 
உ.யிர்க்குருவே க கொன்றுகொட்டு அடிமைப்பணி செய்து நாங்கள்‌ 
பிரிவின்‌ றிச்‌ சுகமானோம்‌, அக்னிபோற்‌ சிவந்த மேனியில்‌ பரை 
யொளியாகிய விபூதி தரிப்பதான ஞானச்‌ செல்வோய்‌! சிறிய 
மருங்குல்‌ பெண்ணாளுடன்‌ அருட்பிரிவில்லை யென்பது கோன்ற 
அருளும்‌ கலியரணசுந்தரனே ! பரமகுருவே ! கெவரீர்‌ அடிமை 
கொண்டு திருவிளையாடல்‌ செய்யும்‌ சுத்த பஞ்ச இருத்திய அறுபூதி 
பில்‌ உண்மையடியார்கள பெ அவகான அன்பு மார்ச்கங்களெல்லாம்‌ 
தெரிந்‌ தவர்களைப்போல நடித்து அன்பிலாமை உள்ளக்‌ கருத்த றிர்து 
நாமே ஒழிந்கோமேயான கால்‌ ஏ தும்‌ அறியரமையுடைய எங்களை 
இரட்சிப்பே பொருள்‌ ; ஞர்னப்பெண்ணே 1. என்‌ அருளியதைக்‌ 
காண்க. (11) 


[ன்‌ 


168. மொய்‌ ஆர்‌ - வண்டுகிறைர்௪, முகேர்‌, ஒலிக்குறிப்பு, உய்யும்‌ 
வஸ்கயெல்லாம்‌ உய்ந்து ஒழிந்தோம்‌ ' என்பதற்கு * உய்தி கூடுசன்றவர்‌ 
கள்‌ பிழைத்துக்‌ கதிசேரும்‌ வசைசளிலெல்லாம்‌ யாங்களும்‌ படிப்படியாக 
உய்திகடி முடித்தோம்‌ ” என்று பிறர்‌ பலரும்‌ பெொருள்கூற இவ்வுரை 
கூறும்‌ வேறுரை உய்ச்துரைத்‌ தக்கது, எய்யாமல்‌ - இளைக்சாதபடி, 


7. திருவெம்பாவை 589 


166. இனி, முற்பாவில்‌ பொய்கை என்ற தீர்த்த ம்ஒமையருளி,, 
இப்போது சீத இரும்‌ சுனையான பேரின்ப த்‌ தீர்த்த மகமை கூறும்‌ 
(தி. - ன.) 2 


ஆர்த்த பிறவித்‌ தயர்கெடநர மார்த்தாடும்‌ 
தீர்த்தன்‌ நில்லைச்சிற்‌ அம்பலத்தே தியாடுங்‌ 
கூத்தனிவ்‌ வானுங்‌ குவலயமும்‌ எல்லோரும்‌ 
காத்தும்‌ படைத்துங்‌ கரந்தும்‌ விளையாடி 
வார்த்தையும்‌ பேசி வளைலெம்ப வார்கலைகள்‌ 
ஆர்ப்பரவஞ்‌ செய்ய வணிகுழல்மேல்‌ வண்டார்ப்பப்‌ 
பூத்திகமும்‌ பொய்கை குடைந்துடையான்‌ பொ ற்பாதம்‌ 
ஏத்தி யிருஞ்‌ சுனைநீ ராடேலோ ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌). பரிபாக தாகமுடைய சிவச .தீதிகள்‌ அனைவரும்‌ அள 
வளாவிய துதி --பஞ்சபாசப்‌ பிறவித்‌ துன்பம்‌ நமது உயிரக்குக்‌ 
கெடுவகாக ; நாம்‌ அலங்கார ஓசையுடன்‌ விளையாடல்‌ செய்யும்‌ 
ஞானானந்தத்‌ இர்த்த சொரூபன்‌ ; திருத்தில்லை ரன்‌ மன்றுள்‌ 
ஆனந்த நடனம்‌ அக்னியைத்‌ திருக்கையில்‌ என்‌ பிணி தீர்ப்பது 
சத்தியமென ஏந்தி நடிப்பதான சுவாமி; இப்பிருதிவி, வானம்‌ 
இவற்றுள்‌ அடங்கிய கருவிக...... ளையும்‌ சுத்தான்மாக்கட்‌ பொருட்‌ 
டச்‌ சிருட்டி, இஇ, சங்கார நிறாத்யத்‌ இருவிளையாடல்‌ செய்பவன்‌ ; 
இருத்தொண்டாகயெ திருப்புகமை அனவளரவித்‌ தோத்திரம்‌ 
செய்து, இருக்கை வனை ஓரைப்பட, இருவழகான கேசபார மலரின்‌ 
பம்‌ புசிப்பதான வண்டுகள்‌ ஓசைப்பட, தாமரை முதலான மலர்‌ 
பொலியும்‌ ஞான இர்‌ கீதத்தில்‌ விளையாடும்போ து, என்னை ஆண்ட 
பொற்பாதத்தைத்‌ துதிசெய்து இருஞ்சனையான திருவருள்‌ இரத்தத்‌ 
திலே அபேத அத்துவதமாக அழுந்துவாய்‌ ஞானப்பெண்ணே ! 
ன்‌ அருளியகைக்‌ காண்க. (12) 


166. ஆர்த்த - பிணித்த; பஞ்சபாசப்பிறலித்‌ தன்பம்‌ என்றார்‌, 
ஆர்த்து - ஆரவாரித்து ; அலங்கார ஓசையுடன்‌ என்றார்‌, தீர்த்தன்‌ - 
பரிசுத்‌ தன்‌, வார்கலைகள்‌ ஆர்ப்பரவம்‌ செய்ய ; இதற்கு உரை இல்லை, 
சலை - ஆடை ; மேகலையும்‌ ஆம்‌, 


590 திருவாசக வியாக்யானம்‌ 


167. இனி, இருவடி ஞானப்‌ பங்கயப்‌ பூம்புனலான தீர்த்தத்திலே 
கீரரடலான (இ. - ன.) :-- 


பைங்குவளைக்‌ கரர்மலரால்‌ செங்கமலப்‌ பைம்பேரதால்‌ 
அங்கள்‌ குருதனத்தால்‌ பின்னு மரவத்தால்‌ 
தங்கண்‌ மலங்கழுவு வார்வம்து சார்தலினால்‌. 
எங்கள்‌ பிராட்டியு மெங்கோனும்‌ போன்‌ நிசைந்த 
பெரங்கு மடுவிற்‌ புகப்பரய்ச்து பாய்த்துநஞ்‌ 
சங்கஞ்‌ சிலம்பச்‌ சிலம்பு கலச்தார்ப்பக்‌ 
கொங்கைகள்‌ பொங்கக்‌ குடையும்‌ புனல்பொங்கப்‌ 
பங்கயப்பூப்‌ புனல்பாய்ந்‌ தாடேலோ ரெம்பாவாய்‌, 


(இ-ள்‌). இருவருளான சத்திகள்‌ ஒருவர்க்கொருவர்‌ அள 
வள்£வி அருள்வதான :-— 


சிவானந்தபோத தீர்த்தத்தில்‌ உளதாகிய இரோ,தரன சத்தி 
யான நீலோற்பலம்‌ அருள்‌ வாசனையாகிறது ; இன்பவித்தான மலப்‌ 
பிரேரக கருணேயான செந்தாம்ரை..... சத்தி; தத்துவ பட்சிகள்‌ 
௪த்‌திககன்றன. இன்னும்‌ அமேகம்‌ திருநாமவொலிகள்‌ கேட்கின்‌ 
றன. 8 ரஒியார்‌ தங்கள்‌ மலபாச விமோசனம்‌ பொருட்டுச்‌ சார்வு ம்‌ 
ர்கள்‌. அவரகள்‌ நிமித்தம்‌ பரம்சிவனும்‌ பராசத்தியம்‌ குணகுணி 
பாவமாக ௮.த்துவிதமாக எழுந்தருளினார்கள்‌. அந்த தத்‌ இருவடியான்‌ 
ஞானானந்த மடுவில்‌ எரிபுகு நீர்க்குடம்போல்‌ அழுந்தி, அத்துவித 
மாகி, கைவளையோசையும்‌ பாதத்திருச்‌ சலம்போசையும்‌ ஆரவாரிக்க, 
இரண்டான அபர, பர ஞானத்‌கநுபூதி மேன்மேலும்‌ விளைய, வினை 
யாடற்‌ செய்யும்போது உள்ளன்பால்‌ இருவருளான இர்‌ சதமும்‌ 
பொங்கி யெழுவதாக ; பங்கயப்‌ பூம்புனலான ஞானமே பொருளாக 
ஆடுவீர்கள்‌ ஞானப்பெண்களே 1--என அருளியதைக்‌ காண்க. 


167. மடு இறைவனும்‌ இறைவியும்‌ ஒன்று சேர்ந்‌ இருச்‌ தமையை 
ஓத்தது. குவளை பிராட்டி போன்னம்‌ தாமரை பிரான்‌ போன்றும்‌ 
நின்றன ; குருனெம்‌ - பறவையினம்‌ ; வளையலும்‌ ஆம்‌, இங்குத்‌ தத்து 
வப்பட்கெள்‌ என்றார்‌. அரவம்‌; ஒலி; பாம்பும்‌ ஆம்‌. பொய்கையில்‌ 
உடல்‌ மலம்‌ கழுவுதலும்‌ திருவடியில்‌ அடியார்தம்‌ மும்மலம்‌ கமழுவதலும்‌ 
ஒப்பு, சங்கம்‌ - சற்சவளையல்‌, இலம்பு - காற்லெம்பு. 


டக திருவெம்பாவை 591 


168. இனி, சதப்புனலான சிவஞான தீர்த்தத்தில்‌ நீராடிய தான 
(இ. ன) 2 
காதார்‌ குழையாடப்‌ பைம்பூண்‌ கலனாட 

கோதை குழலாட வண்டின்‌ குழாமாடச்‌ 
சீதப்‌ புனலாடிச்‌ சிற்றம்‌ பலம்பாடி 

வேதப்‌ பொருள்பாடி அப்பொருளா மாபாடி 
சோதி திறம்பாடிச்‌ சூழ்கொன்றைச்‌ தார்பாடி 

ஆதி திறம்பாடி. அந்தமா மாபாடிப்‌ 
பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன்‌ 

பாதத்‌ திறம்பாடி யாடேலோ ரெம்பாவாய்‌, 

(இ-ள்‌). இருவருட்‌ சத்‌இியால்‌............. சக்திகள்‌ கூடிக்‌ இரு 
வடியான ஞான தீர்த்தத்தில்‌ அடிமைப்‌ பணித்‌ இருவிகாயாடல்‌ 
செய்து, சுத்கான்‌மாவைப்‌ பரமு.க்தியான குஞ்சிதபாதத்தில்‌ சேர்ப்ப 
தான சிவானந்தபோதக்‌ களிப்பில்‌, (நிகழ்ந்தவை) :--௪த்‌ இகட்ருத்‌ 
இருக்காதுகளில்‌ ௮ணிவ கான ஜீவர த்‌. நின குண்டலம்‌ அரையரமல்‌ 
அசைய, தத்துவத்‌ திருவாபரணங்கள்‌ அப்படியே அசைய, ஞானப்‌ 
பூங்கோதையான இரோ,தான கேசம்‌ அவ்வகை அசைய, ௮௪௪. திகள்‌ 
வசமுறும்‌ உயிரான மூவகையோரும்‌ அசைய, சிவஞானமான குளிர்ந்த 
சி.தப்புனலில்‌ அமுந்‌இ, தற்போ தங்கெட்டு, : ஆட்டுவித்தால்‌ ஆரொ 
'ரூவர்‌ ஆடாதார்‌” என்ற அறுபூதிப்படி, ஞானாகாச மன்‌ றினுள்‌ 
ஆடும்‌ நாதனைத்‌ துதித்து, * வேதத்துக்குக்‌ காரணப்‌ பொருளே !' 
எனத்‌ துதித்து, : அவ்வேதாந்த வத்துவே !” எனத்‌ துதித்து, 
* சோஇக்குட்‌ சோதியே!” எனப்‌ புகழ்ந்து, திருமுடியில்‌ தரித்த 
கொன்றைமாலை தான்‌ பெறுவதெனப்‌ புகழ்ந்து, எல்லாப்‌ பொருட்‌ 
கும்‌ ஆதியான அருட்டிறம்‌ புகழ்ந்து, திருவடி பிரியாத உயிரைப்‌ 
பிரித்துத்‌ திரோ,கானமாக்டு, திரும்பக்‌ கருணேயாயெ ட குருட்சத்தி 
யால்‌ பெத்தம்போல முத்தியென்ற அருபூத காட்டிய இருவருட்‌ 
பரையை நாடி, இவையெல்லா அ.த்துவிக அசைவுகளும்‌ திருவடியே 
யென, ஞானப்பெண்களே ! குளிர்ந்த புனலில்‌ அழுந்தி விளையாடு 
வீர. என அருளியதைக்‌ காண்க, (14) 


168... கோதை - பூமாலை, அப்பொருள்‌ - வேதப்பொருள்‌, ஆம்‌ 
ஆ பாடி, பேதித்து,..பெய்வளை - இருமபைப்‌ பொன்னாக்கனொற்போல , 
சிவஞான த்தின்னமுதம்‌ கூட்டி, பசுபோதச்‌ கடுமை நீக்கிச்‌ சிவஞான 
ஒளி தர்‌.து, பொன்னாகச்‌ செய்து அர்கிலையிலிறுர்து தாழாமே வளர்த்‌ 
தெடுத்த திருவருட்‌ சிற்சத்தி என்றும்‌ பிறவாறும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, 

௮-18 


டத திருவாசக வியர்க்யோனம்‌ 


169. இனி, பதின்மூன்றாம்‌ இருப்பாவில்‌. அருளிய திருவரு 
ளின்பப்‌ பூம்புனலின்‌ விளையாடலான (இ. ன.) 


ஓரொருகா லெம்பெருமா னென்றென்றே ஈம்பெருமான்‌ 
சிரொருகால்‌ வாயோவாள்‌ சித்தங்‌ களிகூர 
நீரொருகா லோவா நெடுந்தாரை கண்பனிப்பப்‌ 
பாரொருகால்‌ வற்தனையாள்‌ விண்ணோரைத்‌ 
[தான்பணியாள்‌ 
பே ரரையற்‌ இங்கனே பித்தொருவ ராமாறும்‌ 
ஆரொருவ ரிவ்வண்ண மாட்கொள்ளும்‌ வித்தகர்தாள்‌ 
- வாருருவப்‌ பூண்முலைமீர்‌ வாயார நாம்பாடி. 
ஏருருவப்‌ பூம்புனல்பாய்ச்‌ தாடேலோ ரெம்பாவாய்‌, 


(இ-ள்‌). பராசத்தி மற்ற இற்சத்தி முதலானவர்களை நோக்கி 
அருள்வகான, இரோ கான நீக்கலான விளையாடல்‌ : அவையாவன 24 


எனது ஆன்ம நாதனே !...... ளம்‌ பெரிய பெருமான்‌ ! 
எக்காலமும்‌ எம்மைப்‌ பிரியாது உள்ளிருப்பவரான சுவாமியைத்‌ 
திருவடிச்‌ சிறப்போடு, அழைப்பொழியாக வாயுடையாளாய்‌, * இத்‌ 
கம்‌ கெளிபவளான ' வொனந்தமுற்று, இறாவடியின்‌ பெருமை 
யறநுபூகி ஒழியாது அழுது, மேலெலாம்‌ கண்ணீர்‌ சோர, அதுவாய்‌ 
ற்கும்போது, பாரிலுள்ளார்‌ விண்ணினுள்ளாரைப்‌ பொருளெனப்‌ 
பணிவு செய்யாள்‌ ; ”? (இங்கனம்‌ பேரரையற்கு ஈடுபட்டு) ௮ரையன்‌ 
என்று நாம்முடையீரே [........ அண்மைப்‌ பொருளான, ப்பூ 
குடைய, * ஆரூர்‌ கேட்டாள்‌ ; பெயர்த்தும்‌ அவனுக்கே பிச்சியாடு த்‌ 
தின்‌ அடி. சேர்வதாக என்வண்ணம்‌ அவ்வண்ணமாக அடிமைப்‌ 
பணி இம்மையிற்‌ கொள்ளும்‌ இத்து வித்தையுடைய சுவாமியை, 
கச்சு நெருங்கிய இரத்னாபரணம்‌ தரித்த தனமுடைய இ ற்சத்திகளே ! 
இடைவிடாது நாவில்‌ துதியாக வைத்து, இருவறாளழகு பொரும்‌ இய 
சிவஞானப்‌ பெொலிவுள தான இரத்தப்‌ புணலிலே விளையாட ம்‌ செய்‌ 
வீர்‌ ஞானப்பெண்களே !--என அருளிய கம்‌ காண்க. 


கிருப்பா பதினொன்று முதல்‌ அருளிய தீர்த்தம்‌ இருஉத்தர 
கோச மங்கைத்‌ தலத்தும்‌ திருவண்ணாமலையிலும்‌ ௨ உளது. (15) 

முதல்‌ ஈான்கு அடிகளும்‌ இறைவர்க்குப்‌ பித்தொருவரான பணத்‌ 
ஒரு பெண்மேல்‌ வைத்துச்‌ கூறப்பட்டது. 

இவ்வுரை சிறந்த பொருளைச்‌ சொண்டிருக்தும்‌ த்க்‌ 
பொகுத்தமில்லாமல்‌ அமைக்‌ திருக ௮, ஒருவர்‌ இங்ஙனே பித்து 


7. திருவெம்பாவை 593 


170. இனி, பராசத்தியே அருள்மேகமாக வந்த (இ. - ன): 
முன்னிக்‌ கடலைச்‌ சுருக்கு யெழுந்துடையாள்‌ 

என்னச்‌ திகழ்க்தெம்மை யாஞடையா ளிட்டிடையின்‌ 
மின்னிப்‌ பொலிக்கெம்‌ பிராட்டி இருவடிமேற்‌ 

பொன்னஞ்‌ சிலம்பிற்‌ சிலம்பிச்‌ திருப்புருவம்‌ 
என்னச்‌ சிலைகுலவி கந்தம்மை யாஞடையாள்‌ 

தன்னிற்‌ பிரிவிலா எங்கோமா னன்பர்க்கு 
முன்னி யவணமக்கு முன்‌ சரக்கு மின்னருளே 

என்னப்‌ பொழியாய்‌ மழையேலோ ரெம்பாவாய்‌. 

(இ-ள்‌). என்‌ உயிர்த்தோழியரான  ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! ௮அஈாதி உயிரை விட்டுப்‌ பிரியாத திருவருளான து 
உயிர்ப்‌ பரிபாகம்‌ பெற நினைத்துத்‌ தத்‌ துவ அதிட்டானப்படி, பரா 
ச,த்‌,தியே அறாள்மேகமாட, பிறவிச்‌ சாகரத்தைத்‌ தன்னுள்‌ அடக்கிப்‌ 
பிரோகப்‌ பிரேரியப்‌ பொருளாய்‌, ஆனம்‌ சிற்சத்தியாட, விளங்கி, 
நம்மை ஆளும்‌ தாயான பரையின்‌ இடைபோல மின்னின்‌ பிரகாச 
மாகி, என்‌ உயிர்த்தாயான இருவடியின்மேற்‌ 12 பொன்னசலஞ்சேர்‌ 
பொருள்‌ * போலா, சத்தஇச்சுய அம்மையின்‌ இருப்புருவம்போல 
வானத்தின்‌ வில்‌ இலக, என்னை ஆளும்‌ பொருட்டு என்‌ காயான 
வள்‌ தன்னை விட்டுப்‌ பிரியாத பரமசிவன்‌ இருவுளச்‌ சிரடியார்க்கும்‌ 
அமா தியான சத்தியான தாயானவள்‌ நம்‌ போல்வார்க்கும்‌ கொன்று 
தொட்டு வராகின்ற தேவர்கட்கும்‌ திருவருளான ஞான மழைய றிவு 
விளங்கப்‌ பொழிவ தான பேரின்பமேகம்‌, ஞானப்பெண்களே !_என 
௮ருளியதைச்‌ காண்க. (16) 


ஆமாறு ஆட்கொள்ளும்‌ வித்தகர்தாள்‌ சாம்‌ பாடி பூம்புனலாடுவோம்‌ 
என்று இயைக்க, பார்‌ ஒருகால்‌ வச்‌ தனையாள்‌ - ஒரு முறை நிலத்திலே 
வந்து நின்றவள்‌ போன்றவள்‌ ; நிலத்தில்‌ தரித்தலுறாள்‌ என்றபடி, வித்த 
கர்‌ - ஞான உருவர்‌. ஏர்‌உருவம்‌ - அழகு உருவம்‌ ; ஏர்‌ - எழுச்சியும்‌ ஆம்‌. 

170. சாடு பருவமழை பெற்று வளமடையும்‌ பயனைக்‌ கூறும்‌ 
செய்யுள்‌. ' ன்‌ 

முன்னி - நினைத்து. பிறர்‌, முன்‌ இச்சடலை என்று பிரித்துப்‌ 
பொருள்‌ தேடுவர்‌, இட்டிடை - மிசச்சிறிய இடை, 6 பொன்னஞ்‌ சிலம்‌ 
பித்‌ சிலம்பி? இங்குக்‌ காட்டப்பெற்ற உரையின்‌ ஈயம்‌ போற்றத்தக்கது, 
முன்னி - முந்தி ; கருதி எனலுமாம்‌, 

இது மழையை ரோக்திப்‌ பாடியது, 

1, சோயிற்புராணம்‌, ராச, 44, 


594 திருவாசக வியாக்யானம்‌ 


277. . இனி, நாராயணன்‌ முதலிய தேவர்கட்குக்‌. கட்டாத 
பேரின்பம்‌ தனக்குக்‌ இடைத்‌ தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 


செங்க ணவன்பாரழ்‌ றிசைமுகன்பாற்‌ றேவர்கள்பால்‌ 

எங்கு மிலாததோர்‌ இன்பகம்‌ பாலதாக்‌ 
கொங்குண்‌ கருங்குழலி நந்தம்மைக்‌ கோதாட்டி 

இங்குகம்‌ மில்லங்க டோறு மெழுக்தருளிச்‌ 
செங்கமலப்‌ பொற்பாதம்‌ தச்தருளுள்‌ சேவகனை 

அங்க ணரசை யடியோங்கட்‌ காரமுதை 
நங்கள்‌ பெருமானைப்‌ பாடி ஈலந்திகழப்‌ 

பங்கயப்‌ பூம்புனல்பாய்க்‌ தாடேலோ ரெம்பாவாய்‌, 

(இ-ள்‌). பராசத்தி சொரூப பரிபாக சுத்தான்மப்‌ பிரேரக 
சதீதிகளே ! கேண்மோ ! பசுவர்க்க பிரமன்‌ மால்‌ மற்றுள்ள தேவா இ 
கட்கும்‌, எங்கணும்‌ யாதாடு நின்றோர்க்கும்‌, இட்டுதற்கரி தாய சிவ 
போத பரமானந்த இன்பத்‌ இருவடி. நமக்குக்‌ கிடைக்கும்‌ பொருட்டு, 
வாசனையுடைய அளகபாரமுடையார்களே ! நம து பாச விமோசனஞ்‌ 
செய்து, உள்ளமே பெருங்கோயிலாக, அத்துவிகமாக எழுந்தருளி, 
சிவந்த காமரைமலர்‌ போன்ற இருவடியைச்‌ சிந்தையி லும்‌ சென்னி 
யிலும்‌ வைத்தருளி எழுந்தருளும்‌ பரிமேலழகரான பரியானனை, 
இருவாலவாயில்‌ நாதனை, உண்மை யடியார்க்கு அமிர்த இன்பனை, 
நமது . இரட்சகனை, துதிதுது ஈயம்பெற்ற இருவடியிலே பிரியா து 
அழுந்தி விளையாடுவீர்களாக, ஞானப்பெண்களே_ என அருளி 
யைக்‌ காண்க. (17) 

172. இனி, திருவண்ணாமலையில்‌ எழுந்தருளிய நாகன்‌ திரு 


வடி. மகிமையான (இ, ன) 
அண்ணா மலையான்‌ அடிக்கமலஞ்‌ சென்‌ றிறைஞ்சும்‌ 
விண்ணோர்‌ முடியின்‌ மணித்தொகைவீ றற்றா ற்போல்‌ 
கண்ணா ரிரவி கதிர்வந்து கார்கரப்பத்‌ 
தண்ணா ரொளிமமுங்தெ தாரகைகள்‌ தாமகலப்‌ 


171, கொங்குண்‌ கருங்குழலி விளி, கொங்கு . மணம்‌, கோதாட்டி, 
சீராட்டி என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, இல்லம்‌ - உள்ளமாகிய கோயில்‌ 
என்றனர்‌. சேலகன்‌ - வீரன்‌; இப்பொருட்கு இயையப்‌ பரிமேலழகர்‌ 
என்றனர்‌, அங்கண்‌ அரசு. இங்குக்‌ திருவாலவாய்‌ காதன்‌ என்றார்‌, 
அழகிய கண்ணையுடைய அரசும்‌ ஆம்‌, 


7. திருவெம்பாவை 595 


பெண்ணடு யாணா யலியாய்ப்‌ பிறங்கொளிசேர்‌ 
விண்ணாஇ மண்ணா யித்தனையும்‌ வேரு கக்‌ 
கண்ணா ரமுதமூமாய்‌ கின்றான்‌ கழல்பாடிப்‌ 
பெண்ணேயிப்‌ பூம்புனல்பாய்க்‌ தாடேலோ 
[ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌), இரோதான முதலிய சத்திகளைப்‌ பராசத்தி நோக்க 
அருள்வ தாவன :- 
லிங்கோற்பவமாகிய சேணாறும்‌ கழற்‌ பிழம்பான சகனாகள த்‌ 
திருமேனியுடைய சுவரமியான அண்‌ மைலைகாகன்‌ இருவடியைக்‌ 
கரிசிக்கப்போன நாராயணன்‌ முதலான தேவர்கள்‌ இருமுடி தண்டம்‌ 
போல்‌ விழுந்தபடி. அதநுக்கரகம்‌ வருமளவும்‌ டெப்பதான மகுட 
ரத்தின ஒளி ௮ளவிலாது பிரகாசிப்ப துபோல, வெய்யோன்‌ ௮ணைந்கு 
விழி வேறற்ற காட்சியைப்போல, ஞானசூரியன்‌ உயிராகிற பூதா 
காசத்தில்‌ அபேத அத்துவிகமாக ஒளிவர, முன்‌ அவ்விடத்தி 
லிருந்த நட்சத்‌திரவொளி அருளொளியிலடங்க, பேரொளியான 
சிவன்‌ அவன்‌ அவள்‌ ௮ துவாகஇச்‌ சோதிக்குட்‌ சோ இயாகப்‌ பாரொடு 
விண்ணாகி, மண்முதற்‌ கரணமெல்லாம்‌ *அறுவசத்குதாகி, அத்து 
்‌ விதமாக, வேறாக, கண்ணிலஃகொன்றும்‌ பேரின்பமாக, சருவ 
வியாபகமான நாதன்‌ 'இருவடியிலே வினளையாடுவீர்கள்‌ ; ஞானப்‌ 
பெண்களே 1/--என அருளியகைக்‌ காண்க. (18) 


172. திருவெம்பாவை திருவண்ணாமலையிலே அருளிச்‌ செய்யப்‌ 
பெற்றமைக்கு இச்செய்யுள்‌ அறிகுறி, திருவடியே தீர்த்சமாகக்‌ கூறப்‌ 
பெற்றது. 

வீறற்றாற்போல - பெருமை: கேட்டதுபோல, விண்ணோர்‌ முடி 
மணித்சொகையின்‌ ஒளி இறைவன்‌ பாத ஒளியின்‌ முன்‌. வீறற்றது, கண்‌ 
ஆர்‌ இரவி கதிர்‌ வர்து கார்‌ கரப்ப - பெருமை பொருர்திய குரியன்‌ தன்‌ 
கதிர்களோடு வந்து மேகத்தில்‌ மறையவும்‌ என்பது வெளிப்படையான 
பொருள்‌ ; இங்குச்‌ சூரியனைப்‌ பார்த்த கண்‌ பிறபொருள்களை க்‌ காண மாட்‌ 
. டாததைப்போல என்று பொருள்பட உரைக்கின்றார்‌. சண்ணார்‌......... 
தாமகல ; இப்பகுதி விடியற்கால ரேரத்தை வருணித்த வாருகச்‌ கொள்க, 
சண்‌ஆர்‌ அமுதமாக - கண்ணில்‌ ௮ல்தொன்றும்‌ பேரின்பமாக, 


1. அ௮ணுவசத்ததா என்றும்‌ படி.ச்சலாம்‌, 


596 திருவாசக வியாக்யொனம்‌ 
1738. இனி, கலைஞானி காதலான (தி, ன.) :-- 


உங்கையிற்‌ பிள்ளை யுனக்கே யடைக்கலமென்‌ 
றங்கப்‌ பழஞ்சொற்‌ புதுக்குமெம்‌ மச்சத்தால்‌ 
எங்கள்‌ பெருமா னுனச்கொன்‌ ௮ுரைப்போங்கேள்‌ 
... எங்கொங்கை நின்னன்ப ரல்லார்தோள்‌ சேரற்க 
எங்கை யுனக்கல்லா தெப்பணியுஞ்‌ செய்யற்க 
கங்குல்‌ பகலெங்கண்‌ மற்றொன்றுங்‌ காணற்க 
இங்கப்‌ பரிசே யெமக்கெங்கோன்‌ ஈல்குதியேல்‌ 
எங்கெழிலென்‌ ஞாயி றெமக்கேலோ ரெம்பாவாய்‌. 


(இ-ள்‌), திரோதானசத்தி இருவருளால்‌ இரக்கமுற்றுப்‌ பரா 
சத்தியை கோக்க, 4 தாயே ! ௮௩௫ வழக்கச்‌ சொற்படி உனது சர்‌ 
பாதம்‌ அடைந்த பிள்ளையான ஆன்மாவைத்‌ தாயான நீயே கடை 
விடாது இரட்சிப்பது உன்‌ கடன்‌” என அருளி, மேலும்‌, “ இவ்‌ 
வரையில்‌ உயிர்‌ பரிபாகமில்லாது இருவடி. பிரிவுற்று வேரு நின்ற 
பழக்கமான பயத்தால்‌ திரும்ப அடைக்கலம்‌ புகுவது?” என மொழிந்‌ 
அது. |வேந்தனடி என்ற வாக்கிய அநுபூதியில்‌ (பல்‌. 286-240) எழு 
இய மன்னவன்‌ ஐன்‌ மகன்‌ (பக்‌. 286 முதல்‌) என்ற தொடர்ச்சி இவ்‌ 
விடத்தில்‌ துணிபெறத்‌ தக்கது]. அப்பராசத்த உயிரைத்‌ இரோ 
தானம்‌ நீக்கிச்‌ சிவமான திறாவடியிற்‌ சேர்க்க, அவ்விடத்திற்‌ சேர்ந்த்‌ 
, சூத்தான்மா, * அநுபூதி விண்ணப்பம்‌; நாதனே ! அடியேன்‌ ஞானக்‌ 
்‌ கொங்கை இன்பம்‌ தேவரீர்‌ சரடி.யார்‌ திருவருட்‌ பணிக்கே சேர்வது; 
ஒழிய, மற்றின்பம்‌ சேரேன்‌ ” என்றும்‌, 4 போதகுத்தைத்‌ தேவரீர்‌ 
திருவடிப்‌ பணி செய்வதொழிய வேறில்லை; இரவு பகல்‌ என்ற 
பெத்த முத்த்மாயெ இரண்டு தசைகளிலும்‌ எனது உயிர்‌ நாகன்‌ 
இருவடி.யைக்‌ கண்களாழ்‌ பருகி உண்பதொழிய வேறு காண்டுன்‌ 
மிலன்‌ ; இவ்வகை உண்மை பரமவென்‌ அருளால்‌ எய்‌. துவனானால்‌, 
“ ஞாலமதில்‌ ஞான நிட்டையுடையோர்க்கு நாடுவது ஒன்‌ றில்லையே !” 
ஆனதால்‌, கால வரையு றவ தான கதிர்‌ எவ்விடத்தில்‌ உதித்தாலும்‌ 
அடியேற்கு ஆவகொன்றில்லையே! ஞானப்பெண்ணே !_ள்ன 
அருளியகைக்‌ காண்க. (19) 


178. பழஞ்சொல்‌ - பழமொழி, கங்குல்‌ ஃ இரவு, பரிச - தன்மை, 
எங்கோன்‌, விளி - வெனடி. பற்றி! நிச்சிர்தையாய்‌ நிற்பாறாக்கு உலக 
வியவகாரம்கள்‌ பாஇச்சமாட்டா என்பது கருத்து, 


ப்‌ திருவெம்பாவை 597 
174. இனி, பரமுத்தி பஞ்சகிருக்தியத்‌ (இ, -ன.) ௯ 


போற்றி யருளுகஙின்‌ னாதியாம்‌ பாதமலர்‌ 
போற்றி யருளுககின்‌ அற்தமாஞ்‌ செந்தளிர்கள்‌ 
போற்றியெல்‌ லாவுயிர்க்கும்‌ தோற்றமாம்‌ பொற்பாதம்‌ 
போற்றியெல்‌ லாவுயிர்க்கும்‌ போகமாம்‌ பூங்கழல்கள்‌ 
போற்றியெல்‌ லாவுயிர்க்கு மீறு மிணயடிகள்‌ 
போற்றிமால்‌ கான்முகனுங்‌ காணாத புண்டரிகம்‌ 
போற்றியா முய்யவாட்‌ கொண்டருளும்‌ பொன்மலர்கள்‌ 
போற்றியா மார்கழிரீ ராடேலோ மெம்பாவாய்‌. 


(இ-ள்‌). இருவருளான உயிர்‌ எல்லாப்‌ பிரபஞ்சமும்‌ பு.இ.தாலா 
அஅபூதியால்‌ தேவரீர்‌ திருவடியே அடியேனை இரட்சிக்க! மூகுற்‌ 
பொருளே அந்தமும்‌ ; சிவந்த மலாபோன்ற இருவடியே இரட்சிக்க ! 
எல்லா உயிர்க்கும்‌ போகம்‌ இருவடியே யாதலால்‌ அவை இரட்சிக்க ! 
எல்லா ஆன்மாக்களுக்கும்‌ சங்கா௱கர்து தா இருவடியே யாதலால்‌ 
அவை இரட்சிக்க! இருவடியைப்‌ பிரமா விட்டுணு காணத திரோ 
பாவமாதலால்‌ அலையே இரட்சிக்க ! மார்கழித்‌ திருவிழா நீராட 
லான அத்துவித அன்பு இன்பக்‌ காட்சியும்‌ திருவடியே யாதலால்‌ குஞ்சித 
பாதமே அடியேனை அடைக்கலமாக இரட்சிப்பது ! விண்ணப்பம்‌ ! 
ஞானப்பெண்களே ! என அருளியகைக்‌ காண்க. (20) 


இருசசிற்றம்பலம்‌. 


ல ன்‌ ட 


174. இச்செய்யுளில்‌ திருவடியின்‌ பஞ்சகிருத்தியங்கள்‌ கூறப்‌ 
பெற்ற நுட்பத்தைக்‌ காண்க, து 


ழ்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 
8. திருவம்மானை 


இனி, இருவம்மானை யரன . இருவருள்‌ வினியோகம்‌ அருளிச்‌ 
செய்யப்‌ புகுன்‌ ௦ தாவன 2 


அகத்தியச்‌ சூத்‌ திரமாவன 2-- 
தேனுந்‌ துஞ்சொற்‌ நிருவம்‌ மானை 
ஆனந்‌ தயோகக்‌ களிப்பது வாரும்‌, 


பொழிப்புரை யனுபூ இயாவன :.... 


முற்பதிகத்‌ இருவெம்பாவையில்‌ தசவித சத்தியின்‌ வாய்‌ 
மொழியும்‌, அப்ப இகவரை மூன்றாமிடமான திருவருளின்‌ செயலே தன்‌ 
செயலாக வருளி, இந்காலாமிடமான திருவருளான கருணையின்‌ பெருமை - 
யைக்‌ கண்டு கூறிய சிவானுபவ சுவானுபூஇகப்‌ பேரின்ப நீராடினோர்‌ 
களுடனே சிவதரிசனம்‌ பண்ணி, தோத்திரம்‌ பண்ணுறெபோது, 
கருணையின்‌ அனுபவமும்‌ பெருமையும்‌ எல்லாம்‌ புதிது புதிதாகத்‌ 
தோன்றும்‌ ; 


அம்மானையாடும்போது இரிவித கரணமும்‌ அதிலே செல்லு 
ம்ன்‌ றி, வேறொன்று நிகழாது ; அம்மானை யாடுவ தில்‌ ஒரு தரம்‌ ஏறி 
யிறங்கெ அம்மானை மீள. மீளவும்‌ அப்படியே கரண த்தைச்‌ செலுத்‌ 
தும்‌; அப்படியே செலத்துகற போதும்‌, பாடுகிற போதும்‌, 
(1) குருவாய்‌ வந்‌தருளின பெருமையும்‌, (2) அரிகான்‌ பொருள்‌ எளி 
தான முறைமையும்‌, (8) பிறருக்கு கிடையாது, (ச) இடைத்தலும்‌. 
தவத்தாலும்‌ வரமாட்டாத செய்தியுங்‌, (5) கல்லைக்‌ கனியாக்குந்‌ 
தன்மையும்‌, (6) அருள்‌ செய்தவியல்பும்‌, (7) அன்புடை யோடுவப்‌ : 
பும்‌, (8) அடியார்க்கெளி வருதலுங்‌, (9) கண்டவிட மெல்லாந்‌ தோன்‌ 
மலும்‌, (10) அவற்றுள்‌ இருவடையாளங்களும்‌, (11) எவ்விடமும்‌ 
தன்னிடமென்‌ றலும்‌, (12) ஐயந்கோன்றாமலுணர்த்தலும்‌, (18) மெய்‌ 
யர்க்கு மெய்‌, பொய்யர்க்குப்‌ பொய்யா யிருத்தலும்‌, (74) விஷயத்திற்‌ 
கின்பாசங்‌ கண்டாற்போலு யிர்க்கின்பப்‌ பாசங்கண்டலும்‌, (75) அடி 
யார்க்‌ இடையூறு தர்த்தலும்‌, (16) எவ்வுயிர்க்குங்‌ கருணை செய்த 
லும்‌, (17) பெற்றும்‌ பெறாமை தோன்றலும்‌, (18) அடியார்க்கு 
எளிவருதலும்‌, (19) உயிர்க்குத்‌ தாமின்றி வேறின்பமில்லை யென்ப 


8. திருவம்மானை 599 


அம்‌, (20) பிறாறியாமல்‌ தானே யறிந்து பேறுற்று ஆனந்தத்தை 
யுறனும்‌, இம்முறையாக அமைந்துள்ள இருபது (செய்யுட்களைக்‌) 


காண்க. 


இப்பதிகம்‌ இருவண்ணாமலையில்‌ ஓதியது; ஓப்புவமைப ற்றி 
வந்த ஆறடி ததரவு£ கொச்சகக்‌ கலிப்பா. 


175. இனி, பரமகுருவா யெழுந்தருளிய (இ. .ன :_ 


செங்க ணெடுமாலுஞ்‌ சென்‌ றிடந்துங்‌ காண்பரிய 
பொங்கு மலர்ப்பாதம்‌ பூதலத்தே போம்தருளி 
எங்கள்‌ பிறப்பறுத்திட்‌ டெர்தரமு மாட்கொண்டு 
தெங்கு இிரள்சோலைத்‌ தென்னன்‌ பெருக்துறையான்‌ 
அங்கண்‌ னந்தணனா யறைகூவி வீடருளும்‌ 
அங்கருணை வார்கழலே பாடுதுங்கா ணம்மானாய்‌. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! மூன்று மாயா 
புவனமே இடமாக, இருவருளுண்டையால்‌ ஏறியிறங்குவகான பிரே 
ரகப்‌ பிரேரிய சுத்த பஞ்சூர்க்தியத்‌ திருவிளையாடல்‌ கரிசனமான 
இருவடியைத்‌ இருமால்‌ முதலான பேர்கள்‌ ஆழத்கிற்‌ பசு போதமாய்ச்‌ 
சென்று காண்பகுற்‌ கெட்டாத நாதனடி, எம்‌ பொருட்டுத்‌ திருமேனி 
கொண்டு இப்பிரகிருஇ யிடமாக வெழுந்கருளி, எமது பிறவிப்பிணி 
வாராது பாதுகாத்து, எமது பரிபாகம்‌ எவ்வகையிருப்பினும்‌ அவை 
கருணை கூர்ந்து வின்பத்‌ தென்னை விருட்ச ஞானச்சோலை சூழ்ந்து 
,கட்சிண திருவருட்‌ பெருந்துறை சுவாமி, அழயெ இன்ப இடத்‌ 
தில்‌ விப்பிரவர்க்க வடிவாக அடியேற்கு,  ₹ மூலையிருந்காரை 
முற்ற கதே விட்ட *, ஓர்‌ மொழிப்‌ பிரேரக மகாகேவல முதலாகப்‌ பர 
. மூகுஇவரை, மகாமந்திர உப கசஞ்‌ செய்து அடிமைப்பணி கொண்‌ 

டருளி, குஞ்சிதபாக பரமுத்தி யளிப்பதான இருவருள்‌ . அழயெ 


திருவம்மானை 
திருவம்மானைக்குத்‌ திருவாசசு உள்ளக்கிடை : ஆனந்தக்களிப்பு : 
எஃ- து சுகமேலீடு, ்‌ 
 சலமுறு மந்தணர்‌ வடிவாய்‌ ஈரரணன்‌ காண்பரியபத 
நிலமதில்‌ வச்தான்‌ கருணை. நினைர்தாட லம்மானை 
(பழைய திருப்பெருர்‌ துறைப்புசாணம்‌), 
இட19 தத்‌ 


600 திருவாசக வியாக்கியானம்‌ 


கருணா கடாட்சத்‌ திருவடியைத்‌ துதி.த்‌ இருந்தபடி. இருந்காடுவீர்கள்‌ 


என வருளியதெனக்‌ காண்க. (1) 


176. இனி, காராயணன்‌ முதலான தேவர்கள்‌, இருடி.கள்‌, 
நாகர்‌, மற்றுள்ளாரும்‌ அறிவரிய பரமசிவன்‌ பரத வேடரா யெழுந்‌ 
தருளியகைக்‌ கூறும்‌ (இ. - ன.) 
பாரார்‌ விசும்புள்ளார்‌ பாதரள த்‌ தார்புறத்தார்‌ 
ஆராலுங்‌ காண்டற்‌ கரியா னெமக்கெளிய 
பேராளன்‌ தென்னன்‌ பெருக்துறையான்‌ பிச்சேற்றி 

வாரா வழியருளி வந்தென்‌ ஸனுளம்புகுக்த 
ஆரா அமுதாய்‌ அலைகடல்வாய்‌ மீன்விெறும்‌ 
பேராசை வாரியனைப்‌ பாடுதங்கா ணம்மானாய்‌. 

(இ.ள்‌). பூமியிலுளராயெ இருடிகள்‌ முதல்‌ பெருஞ்‌ சுவர்க்க 
பத இந்திரன்‌ முதலோரும்‌, பாதல்‌ திலுளராடிய நாகர்‌ முதலியோரும்‌ 
ம்ற்றுள்ள மூன்று மாயா புவன வாசிகளும்‌ காண்பதற்கு ஊனக்‌ 
கண்ணுக்‌ கெட்டாக நாதன்‌ அடியேன்‌ போல்வார்‌ கண்ணுக்கு எளிய 
வடிவுடைய பெருங்கருணையாளனாய்‌த்‌ தட்சிண இசையே தன்‌ இசை 
யாக வுள்ளவன்‌ ; அத்இிசையிலுள தாயெ திருவருட்‌ பெருந்துறை 
யிலெழுந்தருளிய பரமகுருவான சுவாமி, அடியேனை ஞாரனப்பித்த 
கைச்‌ செய்து, இனிப்‌ பிறவா வழி ௮ருக்கரகஞ்‌ செய்து, எனதுள்‌ 
ளமே கோயிலாகக்‌ கொண்ட இன்ப ௮மிர்காகி, சமுத்திரத்‌ திலே 
வாழும்‌ மச்சங்களைக்‌ கருணை வலையால்‌ வீட அருளளிக்கும்‌ பெரிய 
வின்பக்‌ கடலான சுவாமி ; அவரைப்‌ பர்டியாடுவீர்கள்‌ அம்மானையை, 
ஞானப்பெண்களே 1/--என வருளியதை அன்பாற்‌ காண்க. (2) 


175. இடமர்தும்‌ - பிளம்‌ தும்‌, காண்பு - காணுதல்‌, எம்‌ தாமும்‌ 
ஆள்கொண்டு - எம்‌ தன்மை (பரிபாகம்‌) எவ்வாறிருப்பினும்‌ , அதனைப்‌ 
பொருளாக்காமல்‌ கருணையால்‌ ஆட்கொண்டு. தரம்‌ - கூட்டம்‌ என்று 
பொருள்கொள்வாருமுளர்‌. தென்னன்‌ - தென்னாடன்‌ ; தென்‌ ஈன்‌ 
என்று பிரித்து அழகும்‌ ஈன்மையும்‌ கொண்ட, என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 
அறை கூவுதல்‌ - வலிய அழைத்தல்‌. பாடுதும்‌ - பாடுவோம்‌. பிற 
செய்யுட்களிலும்‌ இவ்வாறேகொள்க. 

அம்மானாய்‌ அம்மனை ஆடும்‌ பெண்ணே என்பது பொருள்‌. 

176. பேராளன்‌ - பெருமையை ஆள்‌ன்றவன்‌ எனினும்‌ அம்‌. 
மீன்‌ விலும்‌ - மீனின்‌ பொருட்டு வலைவீஜன, திருவிளையாடற்‌ புராணத்‌ 
தில்‌ *வுலை மீன திருவிளையாடலைக்‌? காண்க, பேராசை வாரி .. பெரிய 
இன்பக்கடல்‌, வாரி - கடல்‌, ்‌ 


8. திருவ்ம்மானை 601 
177. இனி, வேறானவர்கட்கு அறிவரி தானமையைக்‌ கூறும்‌ 
(இ. ன) 


இக்திரனு மாலயனு மேனோரும்‌ வானோரும்‌ 
அக்தரமே நிற்கச்‌ சிவனவனி வந்தருளி 

எந்தரமு மாட்கொண்டு தோட்கொண்ட நீற்றனாய்ச்‌ 
சிந்தனையை வக்துருக்குஞ்‌ சரார்பெரும்‌ துறையான்‌ 
பந்தம்‌ பரியப்‌ பரிமேற்கொண் டான்‌ தந்த 
அந்தமிலா ஆனக்தம்‌ பாடுதுங்கா ணம்மானாம்‌. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! பரமசிவன்‌ இருவடியைச்‌ சிவ 
ஞான மில்லாத புறமுடைய இந்திரன்‌, மால்‌, அயன்‌ மற்றுள கர்த்‌ 
காக்களும்‌, தேவர்களும்‌ அந்.கரமார்க்கமாக நிற்க, அடியோங்கட்‌ 
பொருட்டுப்‌ மண்னை மானிடம்‌ போல வடிவு கொண்டெழுக்தருளி, 
பரிபாக மூடையனாகம்‌ இருவுளவ்‌ கொண்டு என்னை யடிமையாகச்‌ 
செய்து, . இருநீற்றைத்‌ தரிப்பகான தோளையுடையன்‌, எனது இந்‌ 
பையை அன்பாலுருக்கக்‌ கருணை செய்யுஞ்‌ செல்வச்‌ சர்ச்‌ இறப்பின்‌ 
பத்‌ இருப்பெருந்‌ துறைகாகன்‌, எனது பாச விமோசனஞ்‌ செய்வதே 
நியமமாக அருள்வதற்காகப்‌ பரிமேலெழுந்தருளிய நாகன்‌, அரும்‌ 
ரெகஞ்‌ செய்த சிவானந்தத்தை நினைத்துப்‌ பேரானந்த மென வாயரற்‌ 
அதித்து, உருண்ட, அருளம்மானை, ஆடுவீர்கள்‌, அருட்பெண்களே! 
_— என வருளியகைக்‌ காண்க. (5) 


178. இனி, பசுபோத தவத்தால்‌ வெளிப்படாத இருவடி 
யின்‌ (இ. ண.) 22 


வான்வம்த தேவர்களும்‌ மாலயனே டிந்திரனும்‌ 
கானின்‌ று வற்றியும்‌ புற்றெழுந்துங்‌ காண்பரிய 
தான்வந்து காயேனைத்‌ தாய்போல்‌ தலையளித்திட்‌ 
டூன்வர்‌ துரோமங்க ஞள்ளே யுயிர்ப்பெய்து 
தென்வம்‌ தமுதின்‌ கெளிவி னொளிவந்த 
வான்வக்த வார்கழலே பாடுதுங்கா ணம்மானாய்‌. 


177. அச்சாரம்‌ - இடைவெளி, அவனி - பூமி,. தோளில்‌ நீறு 
கொண்டவனாய்‌ என்று மாற்றுக, பர்தம்‌ - பரசம்‌, பறிய - நீங்க, பரி 
மேற்கொண்டது * ஈரிகுதிரையான்‌ திருவிளையாடல்‌ ?, 


602 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). அம்மானை யாடாதே யாடும்‌ ஞானப்பெண்களே ! 
கேண்மோ! பரம வென்‌ இருவடியைச்‌ சிவஞான அன்பில்லாத 
வைராக்யெத்‌தால்‌ காணவே துணிவு கொண்ட சுவர்க்கலோக தேவர்‌ 
கள்‌ முதலாய பிரமன்‌, விட்டுணு, இந்திரன்‌ முதலியோர்களும்‌ கரும்‌ 
யோகமான, வாயு தாரணையாஇ பற்றி யொருகால்‌ மேல்நின்று இந்‌ 
திரிய முதலிய அந்தக்கரணம்‌ அடக்கியும்‌, வெகு காலமான தால்‌ தேக 
முழுதும்‌ புற்றெழுந்தும்‌, அவர்கள்‌ கருத்துக்‌ கெட்டாத சுவாமி, 
தாமே எழுந்தருளி, யாதொரு முயற்சியுஞ்‌ செய்யாது நாயானவனை தீ 
தாய்‌ இரக்கம்‌ பூண்டு, பெருங்கருணை செய்து, உள்ளே யெழுந்தருளி, 
ஞான இன்பாற்‌ பரவ௫ மூச்செய்திய பேரின்பத்‌ தேனின்‌ அமிர்துத்‌ 
தெளிவில்‌ ஒளியாகிய பிரகாச ஞான து இருவடியைப்‌ பொருளெனப்‌ 
பாடியாடுவீர்கள்‌ ; ௪து.இகளே ! அருளம்மையீர்‌ ! என வருளியை கும்‌ 
காண்க, (4) 


179. இனி, இணியான மனோசிலையைக்‌ கனியாகச்‌ செய்‌ 
தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) 2 


கல்லா மனத்துக்‌ கடைப்பட்ட நாயேனை 

வல்லாளன்‌ தென்னன்‌ பெரும்‌ தறையான்‌ பிச்சேற்றிக்‌ 
கல்லைப்‌ பிசைந்து கனியாக்டுத்‌ தன்‌ கருணை 

வெள்ளத்‌ தழுத்தி வினைகடிர்த வேதியனைத்‌ 

தில்லை ஈகர்புக்குச்‌ சிற்றம்‌ பலமன்‌ னும்‌ 

ஒல்லை விடையானைப்‌ பாடுதுங்கா ணம்மானாய்‌. 


(இ-ள்‌). அம்மானையாடும்‌ ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 
எனது உயிராண்ட சுவாமி, என்‌ மலபோ தல்‌. கல்லினும்‌ வலிதான்‌ 
நாயின்‌ மனத்தை, சருவஞான வல்லமை யுடையனுமாய்த்‌ தட்சண ச. 
திருப்பெருந்துறைப்‌ பதியாளன்‌, என்னை ஞானப்பி த்‌. தனாகக்‌ கல்லைக்‌ 
கனியாக உருகச்‌ செய்து, அ௮ன்பனாக்‌இித்‌ தனது கரருணிய கருணை 
மில்‌ அத்துவிகமாகச்‌ செய்து, வினையை நீக்யெருளி, அபேதப்‌ 
ட்டுக்‌ அம்‌ திருத்தில்லை ஈகரின்கண்‌ எழுந்தருளி ஈடனஞ்‌ செய்‌ 


ட 


178. கான்நின்று - காட்டில்‌ கின்று. வற்றியும்‌ m= உலர்ர் அம்‌, 
புற்று - கதையான புற்று, தலையளித்தல்‌ - பேரன்பு செய்தல்‌ ; இரக்கம்‌ 
பூணுதல்‌. உரேரமங்கள்‌ வர்து, உள்ளே உயிர்ப்பு எய்து என்றும்‌ பிரிக்க, 
வான்‌ ஃ ஒளி, 


8. திருவம்மானை 605 
யும்‌ ஞானாகாசனை, அடியாரை யிரட்சிக்கும்‌ பொருட்டு விரைவாய்ச்‌ 


சேறலுடைய புண்ணிய விடையுடையவளை, பாடியாடுவீர்கள்‌ ; அம்‌ 


மாணமயை என வருளியதைக்‌ காண்க, (5) 


180. இனி, உயிரைத்‌ இருவருளாக்கி அடிமைப்பணி 
கொண்ட இயல்பைக்‌ கூறும்‌ (தி.- ன.) :- 


கேட்டாயோ தோழி இறிசெய்த வரரொருவன்‌ 

திட்டார்‌ மதில்புடைசூழ்‌ தென்னன்‌ பெருக்துறையான்‌ 
காட்டா தனவெல்லாங்‌ காட்டிச்‌ இவங்காட்டித்‌ 

காட்டா மரைகாட்டி.ச்‌ தன்கருனை த்‌ தேன்காட்டி 
நாட்டார்‌ ககைசெய்ய நாம்மேலை வீடெய்த 
ஆட்டான்கொண்‌ டாண்டவா பாடுதுங்கா ணம்மானாப்‌. 


(இ-ள்‌). இருவம்மானை,த்‌ இருவிளையாடற்‌ செய்யும்‌ என்‌ 
னுயிர்ப்‌ பாங்கியரான. ஞானப்பெண்களே ! ஓரற்புதமான திருவிளை 
யாடற்‌ கேண்மோ ! பரமவென்‌ அடியேன்‌ பொருட்டாக நானாவித 
விசித்திர சித்திர மெழுதிய இருமதில்‌ சூழ்ந்த தட்டணெத்‌ இருப்‌ 
பெருந்துறையில்‌ எழுந்தருளி, தனனை, வினையை, தலைவனை, 
காட்டாத மூலமல விமுனை, இருவருளாற்‌ காட்டி, அம்மலப்‌ பிரேரகப்‌ 
பொருளரகிய பரசிவத்தை அவனருளாற்‌ காட்டி, பின்னும்தன து 
பெருங்கருணேயான அனாதியின்பப்‌ பொருள்‌ கானெனக்‌ காட்டி, 
சிவஞான காட்டமுடைய அடியார்கள்‌, * இதுவோ தாம்‌” எனச்‌ சிரிப்ப, 
பரமு. தீ தியான இருவடி. என்னுயிரிற்‌ காட்டி, ஆவவுயிரின்ப வழித்‌ 
தான அபேத அத்துவித வாழ்வைக்‌ காட்டி, அடிமை செய்க, ஓர்‌ 
காலமுங்‌ குறைவிலா. கருணைப்‌ பொருளைப்‌ பாடியாடுவீர்கள்‌ அம்‌ 
மானையை ; என வருளியகைக்‌ காண்க. (6) 


179. வல்லாளன்‌ - வல்லமையுடையன்‌ ; வினை .. இருவினை களை 
யும்‌ ; ஒல்லை - விரைவு ; விடை - இடபம்‌. 


180. இதி- மாயவித்தை ; இட்டுதல்‌ - எழுதுதல்‌ ; தாள்‌. சாமரை, 
ஆள்தான்‌ கொண்டவா, 


604 திருவர்ச்ச வியாக்யெனம்‌ 


181. இனி, அன்புடைய இன்பான ஒருவப்புக்‌ கூ றிய 
( இ. ன) 

ஓயாதே உள்குவார்‌ உள்ளிருக்கு முள்ளானைச்‌ 

சேயானைச்‌ சேவகனைத்‌ தென்னன்‌ பெரும்‌ துறையின்‌ 
மேயானை வேதியனை மாதிருக்கும்‌ பாதியனை 

நாயான ஈச்தம்மை யாட்கொண்ட நாயகனைத்‌ 

தாயான தத்துவனை த்‌ தானே யுலகேழும்‌ 

ஆயானை யாள்வானைப்‌ பாடுதுங்கா ணம்மானாம்‌. 

(இ-ள்‌). இருவம்மானை இருந்தபடி இருந்தாடும்‌ ஞானப்பெண்‌ 
களே ! கேண்மோ! இடைவிடாது சச்சிதானந்த அத்துவித 
வாழ்வையுள்குவார்‌ உள்ளக்‌ கோயிலாக உடைய பிரிவில்லா தாளை, 
அ.த்தன்மையில்லா கார்க்குத்‌ தூரமானவனை, பரியாளளை, தட்சண த்‌ 
இருப்பெருந்துறை நாதனை, வேதமுடையானை, அர்த்‌ தநாரீசுவரனை , 
காயான நம்போலவர்களை அடிமைப்பணி கொண்ட சருவ சிரேட்டனை, 
தாயான செல்வனை, தத்துவ சொரூபனை, எல்லா வுலகானவனை, 
ஆண்டவனை, பாடி ஆடுவீர்கள்‌, அம்மானை ! என வருளியதைக்‌ 
காண்க. (7) 


182. இனி, சிவனடியார்க்‌ கெளிதாய்‌ அருள்வதான 
(தி. - ன :- 
பண்சுமந்த பாடற்‌ பரிசு படைத்தருளும்‌ 
பெண்சுமக்த பாகத்தன்‌ பெம்மான்‌ பெருந்துறையான்‌ 
விண்‌ சுமந்த இர்த்தி வியன்மண்‌ டலத்தீசன்‌ 
கண்சுமந்த கெற்றிக்‌ கடவுள்‌ கலிமதுரை 
மண்சுமந்து கூலிகொண்‌ டக்கோவான்‌ மொத்துண்டு 
புண்சுமந்த பொன்மேனி பாடுதுங்கா ணம்மானாய்‌. 

(இ-ள்‌). இருவுடைய ஞானப்பெண்களே ! கேண்மோ ! இரு 
வருளிசையையுடைய திருவருட்பா தத்‌ துதிக்கு, தருமி பாணர்‌ முத 
லிய அடியார்கட்குச்‌ சிவஞானச்‌ செல்வமருள்வகான பராச த்தி 
வாமபாகன்‌, பெரியபெருமான்‌ , இருப்பெருநம்துறைநா தன்‌, மே லுல 


181. உள்குதல்‌ - தியானித்தல்‌. சேயரனை .. அரத்திலுள்ளவன்‌. 
சேவகன்‌ - பரிமேலழகன்‌ என்றார்‌. 'தத்துவன்‌ - உண்மையனுமாம்‌, உல 
சேமும்‌ ஆள்வானை என்றும்‌ கூட்டுக, 


8. திருவம்மானை 605 


குள்ளவர்கள்‌ புகழும்‌ புண்ணிய சர்த்தியடைய ஆதார சத்திமுதற்‌ 
(மூலமல) சத்‌ இவரைப்‌ பிரேரக வென்‌, சிவஞானமே கண்ணாக நெற்றி 
பிலுடையவன்‌, இருகாம ஓசையுடைய இருமதுரையிலே வந்தியம்‌ 
மைக்காக உதிர்ந்தபிட்டுண்டுத்‌ திருவடி. கோவ தஇிருமுடியிற்‌ இருமண்‌ 
சுமந்கதுமன்‌ றி, பாண்டியன்‌ கைப்பிரம்படி.த்‌ திருமேனி வடுப்படக்‌ 
கொண்ட இருவருளைப்‌ பாடி ஆடுவீர்கள்‌, அம்மானை ! என வருளிய 


மைக்‌ காண்க. (8) 


183. இனி, கண்டவிட மெல்லாஞ்‌ சிவனாகப்‌ பேறுற்ற 
தன்மையைக்‌ கூறும்‌ (இ. ன) 2 
அண்டப்‌ பிறையான்‌ மறையான்‌ பெருந்துறையான்‌ 
கொண்ட புரிநாலான்‌ கோலமா வூர்தியான்‌ 
கண்டங்‌ கரியான்செம்‌ மேனியான்‌ வெண்ணீற்றான்‌ 
அண்டமுத லாயினா னக்தமிலா வானந்தம்‌ 
பண்டைப்‌ பரிசே பழவடியார்க்‌ இந்தருளும்‌ 
அண்டம்‌ வியப்புறுமா பாடுதுங்கா ணம்மானாய்‌. 
(இ-ள்‌). அம்மானை யாடுவ கான ஞானப்பெண்களே / 
“கேண்மோ ! “குறிகளும்‌ அடையாளங்களுங்‌ கோயிலு நெறிகளும்‌ 
வர நின்றதோர்‌ நேர்மையும்‌”, வினவில்‌, உலக ரட்சைக்கு அர்க்க 
சந்திரனைச்‌ சரசிலே தரித்தவன்‌ ; அடியார்‌ பணிசெய்ய வேகத்தை 
- அருளுவ தானவன்‌ 7 திருப்பெருந்‌ துறைக்‌ குருமணியானவனண்‌ ; 
ஒன்பது. கொண்ட மூன்று புரிநூல்‌ நாணாக ஆனமாக்களுக்கு 
அறிவு விளங்கத்‌ தரித்தவன்‌ ; அடிமையை இரட்சிக்க அமழயெ 
பரிமேலெழுந்தருளிய சுவாமி) கேவர்களை இரட்சிக்க கருணை 
தோன்ற சாட்சியாகக்‌ இருமிடற்நில்‌ கஞ்சைக்‌ தரித்தவன்‌ ; சேணா 
அந்தழற்‌ பிழம்பாய்‌” அடியார்‌ காணத்‌ .இருமேனியுடையவன்‌ ; 
பரையொளியே ஒள்ளிய நீறாகத்‌ தரித்தவன்‌ ; அண்டகோமடி 


182, பாடற்படைத்தருளினமையைத்‌ இழியஅத்த இருவிளையாடலி 
லும்‌, திருமுகங்கொடுத்த திருவிளையாடலிலும்‌ காண்க, வியன்‌ மண்டலச்‌ 
தரசன்‌ என்பதற்குக்‌ சாட்டிய உரையைக்‌ காண்க ; அகன்ற மண்டல்ங்‌ 
களுக்கு ஈாயகன்‌ என்பர்‌ பிறர்‌- மண்‌ தலம்‌ எனப்‌ பிரித்துப்‌ பூயிக்கு 
ஈரயகன்‌ என்று கூறுவாரும்‌ உளர்‌, சலி - ஒலி முழக்கம்‌, கேர - அரி 
மர்த்தன பாண்டியன்‌, இவ்வரலரறுகளை மண்சுமந்த இருவிளையாடலில்‌ 
காண்க, 2 


606 திருவாசக வியாக்கியானம்‌ 


களுடைய வடிவையுடையவன்‌ ; அளவிலாத பேரானந்த இன்பத்‌ 
தைச்‌ சத்தான்மாக்களின்‌ பண்டை யறிவொழிந்து பண்டைச்‌ சிவ 
மாய்‌ மொண்டு அழுந்திப்‌ போவதே பரமமுக்தியென்‌ அருள்வதான 
நாகன்‌ ; எனப்‌ பாடியாடுவீர்கள்‌ அம்மானை 1--என வருளியதைக்‌ 
காண்க, (9) 


184, இனி, பெரிய ஈல்லடையாளங்களைக்‌ கூறும்‌ (இ, ன) :- 


விண்ணாளஞச்‌ தேவர்க்கு மேலாய வேதியனை 
மண்ணாளு மன்னவர்க்கு மாண்பாட கின்றானைத்‌ 
தண்ணார்‌ தமிழளிக்கும்‌ தண்பரண்டி நாட்டானைப்‌ 
பெண்ணாளும்‌ பாகனைப்‌ பேணு பெருக்துறையிற்‌ 
கண்ணார்‌ கழல்காட்டி காயேனை ஆட்கொண்ட 
அண்ணா மலையானைப்‌ பாடுதுங்கா ணம்மானாய்‌. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே கேண்மோ ! நம்முடைய சுவாமி 
எல்லாத்‌ தேவர்கட்குந்‌ தேவனாகிய மகாதேவனான இரு பிறப்பாளனை, 
வேதப்பொருளானை, பிறுதிவியி இனனான இராசனுக்கும்‌ அமிர்த 
மானவனை, தமிழே நிரதிசய வின்பமென வ னுக்கிரகஞ்‌ சீரடியார்க்கு 
அருளும்‌ தட்சிண பாண்டிய ஞானராசனை, வாமபாகம்‌ பராசத்தி 
யைத்‌ அரித்தவனை, யாவரும்‌ வணங்கும்‌ இருப்பெருந்துறையிலே 
அடியேன்‌ இரண்டு கண்களுங்காண மலரடி. காட்டி. நாயான: என்னை 
அடிமை செய்தாண்ட திருவண்ணாமலை நாதனை, அருளுருவுடைய 
சோ தியை, அவன்‌ அருளியதைப்பாடி., அம்மாளை யரடுவீர்கள்‌ !_ . 
என வருளியகை அன்பாற்‌ காண்க, ்‌ . (10) 


183. துண்டு - ஒற்றைப்பிறையைச்‌ குறித்தது. அர்த்தசர்‌திரன்‌ 
உபசார வழக்கு; கோல - அழிய, மா. பரி, கோலம்‌ ஆ என்று 
பிரித்து எருது என்ற பொகுளும்‌ கொள்வர்‌, 

184, மண்ணாளு மன்னவர்‌ - அரிமர்த்கனன்‌ போண்றவர்ச்கு- 
தமிழ்‌ அளிக்கும்‌ என்றமையால்‌ தமிழிக்குத்‌ தங்்னவன்‌ என்று கூறிய 
வாறு, கண்‌ ஆர்‌ - என்‌ கண்கள்‌ நிறைர்து காணும்படி, அண்ணாமலை 
இப்பாடல்‌ அருளிய இடத்தைச்‌ சுட்டியது என்சு. 


ஐ இதுண்ணாளை 607 


185. இனி, எடசித்து எங்கணும்‌ இருவருளே யென்ற 
(இ. ன): 


செப்பார்‌ முலைபங்கன்‌ தென்னன்‌ பெருந்துறையான்‌ 
தப்பாமே தாளடைந்தார்‌ நெஞ்சுருக்கும்‌ கன்மையினான்‌ 
அப்பாண்டி நாட்டைச்‌ சிவலோக மாக்குவித்த 
அப்பார்‌ சடையப்ப னானந்த வார்கழலே 

ஒப்பாக ஒப்புவித்த வுள்ளத்தா ருள்ளிருக்கும்‌ 
அப்பாலைக்‌ கப்பாலைப்‌ பாடுதுங்கா ணம்மானாய்‌. 

( இ ள்‌). இிருவம்மானையரடும்‌ ஞானப்பெண்களே! கேண்மோ! 
முதிரா இளமுலைப்பாவையுடன்‌ இருந்த நாகன்‌ தானே திருப்பெருந்‌ 
-அறையான தட்ணெ சிவகுரு சுவாமியாக, அடியேற்கு உப குஞ்‌ 
செய்க திருவருளைப்‌ பெத்த முத்தம்‌ இரண்டு கசையினும்‌ பெத்தமே 
போல்‌ முத்தமெனத்‌ திருவடி பிரியாது சருவ சு.குந்‌இரம்‌ அவை 
சாமேன த்‌ இரிவின்‌ றி [பரிபூரனனைந்கு ஞான நிட்டையுடையோர்‌ 
மன ததை, உருக்குவன்‌ என்றபடி] செய்வகான பெருமையன்‌ ; 
திருப்பாண்டி நாட்டைச்‌ வெலோகமாக அடியார்க்குக்‌ காட்டுவி த்த 
சறாவஞான கங்கா பரமேசுவரன்‌; அவன அ! இருவடி ஞானமே ஞானம்‌; 
அவைக்கவையே யொப்பொழிய வேறு சம, பரம்‌ இல்லாதா,கலால்‌, 
அவவருண்‌ ஞானநிட்டையுடையார்‌ உள்ள த்தில்‌ அபேக அத்‌ அவிக 
மாக வாழுஞ்‌ சிவன்‌ ; இத்திருவருண்‌ ஞானமில்லாத ஊனஞான 
முடையார்‌ கருத்தில்‌ அகப்படாது மேம்பட்ட பரம௫ிவன்‌ ; அவனைப்‌ 
பாடி. ஆடுவீர்களம்மானை ; என வருளியதைக்‌ காண்க. (11) 


186. இனி, ஐயம்‌ திரிவின்றி சிவஞானவறுபூதி பெறுவ 
தான (இ. ன.) :-- 
மைப்பொலியுங்‌ கண்ணிகேள்‌ மாலயனோ டிந்திரனும்‌ 
எப்பிறவி யுக்தேட என்னையுந்தன்‌ இன்னருளால்‌ 
' இப்பிறவி யாட்கொண்‌ டினிப்பிறவா மேகாத்து 


185, செப்பு - சிமிழ்‌ : செஞ்சருக்கும்‌ தன்மை, திரு. போப்‌ ஐயர்‌ 
திருவாசகத்தை நெஞ்சுருக்கி என்றழைத்தமை இங்குக்‌ கருதற்பாலது. 
அப்பு -.மீர்‌, அப்பாலைக்கு அப்பாலை - அப்புறத்துக்கும்‌ அப்புறத்தானை, 

௮-20 


608 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). மைப்படிந்த கண்ணாவான சத்தி ரொரூப ஞானப்‌ 
பெண்களே! கேண்மோ ! பரமசிவன து இருவடியைத்‌ இருமால்‌, 
அயன, இந்திரன்‌ முதலிய வானவர்கள்‌ அமேகம்‌ பிறவி பிறந்தும்‌ 
காணமாட்டா,க சுவாமி, இருவருளால்‌ என்னைச்‌ சனனம்‌ ஒன்‌ நிலை 
சீவன்‌ முத்தனாக்டு, இனிப்‌ பிறவாவண்ணம்‌ ஆண்டு பாதுகாத்த 
லுடையான்‌ ; எப்பொருள்‌ எது தன்மைத்தாயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்யான ௪த்தியஞான பரமமோட்சமாய்‌, ௪த்‌தியபோ கு ஞான 
சொருபனாய்‌, தானன்‌ மி வேறு போதமிலவாய்‌, எல்லா உயிர்க்கும்‌ 


சோனா காரமான எனதுயிர்ப்‌ பொருளுடையவனைப்‌ பாடி. ஆடுவீர்கள்‌ 
அம்மானையை ; என வறாளியதைச்‌ காண்க, (12) 


167. இனி, உண்மை அடியார்க்குச்‌ சத்திய போதமான 
(இ. ன): 


கையார்‌ வளைகிலம்பக்‌ காதார்‌ குழையாட 

மையார்‌ குழல்புரளத்‌ கேன்பாய வண்டொலிப்பச்‌ 
செய்யானை வெண்ணி றணிக்‌ தானைச்‌ சேர்ந்தறியாக்‌ 
கையானை யெங்குஞ்‌ செறிக்தாளை யன்பர்க்கு 
மெய்யானை யல்லாதார்க்‌ கல்லாக வேதியனை 

ஐயா நமர்ந்தானைப்‌ பாடுதுங்கா ண்ம்மானாய்‌. 


(இ-ள்‌). அம்மானையாடும்‌ ஞானப்பெண்களே ! உங்களுடைய 
இருக்கைவனை ௪ இக்க, இருக்காது குண்டலாபரணம்‌ அசைந்தாட, 
கருமையுடைய . கேசம்‌ புரள, அ அதிலுளவாஇய பூவின்றேனை யுண்டு 
வண்டுகள்‌ ௪ இக்க, நமது கா கனான இருவருள்‌ அமுய செவ்வண்‌ 
ணனை, ஒள்ளிய நீறணி கடவுளை, தனக்கு மேற்பட்ட கடவுளிலாமை 
யாற்‌ கூம்பு,தலில்லா கிருக்கையானை, பூ 
களிலும்‌ எரியுறு நீர்போல்‌ கின்றானை, 
பொருளானை, அடியாரல்லா தார்க்கு வே 
ளானை, திருவையா அ -ஏகலாகு 
அம்மானை யாடுவீர்கள்‌ ; எனவ 


அ பென்‌ திக சருவவத்துக்‌ 
அடியார்க்குப்‌ பிரத இயட்சப்‌ 
>ூய்‌ கின்றானை, வேகுப்பொரு 
செம்பொற்‌ சோ தஇியானை, துதித்து : 
ருனிய கக்‌ காண்க. (138) 


186. மை - அஞ்சனம்‌, கண்ணி, ஒருமை ; பன்மையிற்‌. பொரு 
ளமைக்டின்றார்‌, ்‌ 


ச 


187. மை- கருமை, குழல்‌ - கூர்தல்‌, செய்யான்‌ - செல்வண்‌ 


ணன்‌. சேர்ச்தறியாக்‌ கையான்‌ - சேர்ந்து அறியவொண்ணா த ஒழுக்‌ 


தவக்‌ 60 
188. இனி, ஆன்மாவில்‌ ஆனந்த மருள்வ தான (இ. ன) :-- 


ஆனையாய்க்‌ தீடமாய்‌ மானிடராய்த்‌ தேவராய்‌ 

ஏனைப்‌ பிறவாய்ப்‌ பிறற்திறம்‌ தெய்த்தேனை 

ஊனையும்‌ நின்‌ இருக்கி என்வினையை ஓட்டுகந்து 

தேனையும்‌ பாலையுங்‌ கன்னலையு மொத்தினிய 

கோனவன்போல்‌ வந்தென்னை கத்‌ தன்றொழும்பில்‌ 
[கொண்டருளும்‌ 

வானவன்‌ பூங்கழலே பாடுதுங்கா ணம்மானாப்‌. 


(இ-ள்‌). திருவம்மானை யாடாதேயாடிடும்‌ ஞானச த்‌ இயரலாவர்‌ 
களே ! கேண்மோ ! நம்‌ பொருட்டுச்‌ சுற்குருவாய்‌ எழுந்குறாளி, யானை 
கும்‌ புழு ஈறாயுள்ள தெவர்‌ மானுடர்‌ என்ற எழுவகைப்‌ பிறவித்‌ 

. ட ழ்‌ ட ட ந... ட 1 
துன்பதகுதும்‌ பிறந்திறத்தளைப்பகான, கலியைத்‌ துரகுஇ, ஊனாயிர்‌ 


கரைய, சிவஞான அன்பருவி, கறாம்பைத்‌ தேகப்‌ பாலையொத்கு 
பேரின்பம்‌ என்னுமிர்க்கறாளி, ஆலா நாயகனா, என்னை அடிமைப்‌ 
பணிக்கு உரித்தாக்கி ஆள்வதான ஞானப்பிரகாசர்‌ பொற்பாகு கமலன்‌ 
கண்யே தோத்திரம்‌ செய்தாடுவிர்கள்‌ அம்மானை ; ; என அருளி 
யைக்‌ காண்க, ன்‌ (14) 

189. இனி, .அடியார்க்கடைய று திர்த்கதருள்வதான 
(இ. ன) :-- I 
சந்திரனே த தேய்த்தருளித்‌ தக்கன்‌ றன்‌ வேள்வியினில்‌ 
இந்திரனத்‌ தோணெரித்திட்‌ டெச்சன்‌ றலையரிற்‌ 
தந்தரமே செல்லு மலர்கதிரோன்‌ பல்தகர்த துச்‌ 
சிந்தித்‌ திசை திசையே தேவர்களை யோட்டுகந்த 
செந்தார்ப்‌ பொழில்புடைசூழ்‌ தென்னன்‌ பெருந்துறையான்‌ 
மந்தார மாலையே பாடுதுங்கா ணம்மானாய்‌. 

(இ-ள்‌). இருவம்மானை ஆடும்‌ ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! சிவனடியார்க்கு இடையூறு தீர்ப்பது நியமம்‌ என அறு 
பூதி பெற, தேவசிரேட்ட மகாதேவன்‌ என அறியும்படி, தலைவனான 
ல்க து இகழ்ந்த கக்கன்‌ யாகத்திற்‌ ம்க்‌ சந்திரனை அகோர 


188. டம்‌ - புழு, திவப்ராணம்‌ 26-31 ண வத்றைய் காள்‌ 
காண்க, எய்த்தேனை - மெலிர்த என்னை, ஒட்டுக்சர்து - ஒட்டுதலை 
விரும்பி, கோன்‌ - தலைவன்‌, தொழும்பு - அடிமைப்பணி, 


610 திருவாசக வியாக்யொனம்‌ 


விரபத்திரமாகனார்‌ இருவடியரல்‌ தேய்த்தும்‌, இந்திரனைப்‌ புசம்றுதி 
தும்‌, யாகத்தலைவனை சிரசறுத்தும்‌, ஆகாசவாச சூரியன்‌ பல்லைப்‌ 
பிடுங்கியும்‌, மற்றுமுள்ள தேவர்கள்‌ இக்குக்களில்‌ ஒளி த்தோடும்படி 
மிக்ரெகஞ்‌ செய்த சிவந்த பூக்கள்‌ மாலைபோற்‌ சூழ்ந்த சோஃல்களா 
யுடைய தட்ணெத்‌ இருப்பெருந்துறைக்‌ குருமாதன்‌ அவன து பொன்‌ 
னரி மாலையை நமக்கறான வேண்டித்‌ துதித்து அம்மானை பாடுவீர்கள்‌ 
ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ காண்க. (78) 


இனி, சகலான்மாக்களுக்கும்‌ கருணை செய்வநான 


(தின) 

ஊனா யுயிரா யுணர்வாயென்‌ ணுட்சுலந்து 

தேனா யமுதமுமாய்த்‌ தீங்கரும்பின்‌, கட்டியுமாய்‌ 
வானே ரறியா வழியெமக்குத்‌ தந்தருளும்‌ 

தேனார்‌ மலாக்கொன்றைச்‌ சேவகனார்‌ சரொளிசேர்‌ 
ஆனா அறிவா யளவிறந்த பல்‌ லுயிர்க்கும்‌ 

கோனாட நின்றவா கூறுதுங்கா ணம்மானாய்‌. 


(இ-ள்‌). இருவருளுண்டையால்‌ பொலிந்த அம்மானை யாடும்‌ 
ஞானப்பெண்களே ! கேண்மோ ! * ஊனாகி உயிராக அ௮.கனுள்‌ கின்ற 
உணர்வாடுப்‌ பிறவனை ததும்‌ நீயாய்‌” கின்ற தேனாருங்‌ கொன்றை 
யனே ! எனதுளத்தில்‌ தத்துவ பரிணாம தேகியாய்‌, அவைக்குப 
பிரேரகக்‌ கருணையாய்‌, இன்பவமிர்‌.க.த்‌ தேனாய்‌, அறிவிற்கலந்த இத்‌ 
தப்பான கரும்பின்‌ கட்டியாகி, தேவர்கள்‌, அ றியா,த இன்பவடிமைப்‌ 
பொருளான சிவஞான மாரக்கம்‌ அருளி, கொன்றைமாலை தரித்த 
பரியாள்‌ நாதன்‌, அழிவில்‌, ஒளியில்‌, திருவடி ஞானமே எல்லா 
உயிர்க்கும்‌ ௮ றிவென அருளும்‌ இறைவனாகிய சுவாமியைத்‌ ே தாத்‌ 
இரமே அறுபூதியெனச சொல்லி ஆடுவீர்கள்‌ அம்மானை ; என : 
அ௮ருளியகைக்‌ காண்க, (76) 


189. எச்சன்‌ - யாககருத்தா (தச்சன்‌), அக்தரம்‌ - ஆகாய வீதியிலே, 
மந்தாரம்‌ - ஐம்‌ சருவினொன்௮ு, 


190, ஆனா - அமையாத $ நீங்காத. கரும்பின்‌ கட்டி - வெல்லக்‌ 
சட்டி; சற்கண்டுமாம்‌. அமுதம்‌ இடையிலே வைக்கப்பெற்றத, சிறப்பு 
. கோக்க, ்‌ ல்‌ 


8. திருவம்மானை 614 

191. இனி, திருவருளின்பம்‌ -பெ றும்‌ பெருமையான 
அவ ததைக்‌ கூறும்‌ (இ. . ன.) 2 ட 
சூடு2வன்‌ பூங்கொன்றை சூடிச்‌ வென்திரள்தோள்‌ 
கூடுவேன்‌ கூடி முயங்இ மயங்கிகின்‌ 
ாடுவேன்‌ செவ்வாய்க்‌ குருகுவே னுள்ளருஇத்‌ 
தேடுவேன்‌ தேடிச்‌ சிவன்கழலே சந்திப்பேன்‌ 
வாடுவேன்‌ பேர்த்து மலர்வே னனலேர்தி 
ஆடுவான்‌ சேவடியே பாடுதுங்கா ணம்மானாய்‌. 

(இ-ள்‌). இருவம்மான ஆடும்‌ ஞானப்பெண்களே ! நான்‌ 
பெறுவதான பேரின்பத்துறை அநுபூதி கேண்மோ! நா கலே ! 
தேவரீர்‌ திருமுடியில்‌ இன்பவி தழீயணிந்‌ க மாலையைத்‌ தேவர்‌ இருக்‌ 
கண்‌ காண எனதுச்சியில்‌ ௮ணிந்து கொள்வேன்‌. அவை அளித்த 
வுடனே கன்‌ ஆகத்து என்‌ ஆகம்‌ ஒடுக்கும்‌ வண்ணம்‌ முலைப்பாடே 
 படதீதழுவிப்‌ போகவொட்டேன்‌ ; திரும்பவும்‌ இருவ்டியே கண்டு 
மயக்கமுற்று, ஓர்‌ காலமுங்‌ காணாதவர்களைப்‌ போலக்‌ காம துக்கு 
இன்பம்‌ ஊடலெனப்‌ பிரிவுபோல நிற்பேன்‌. உடனே நின்‌ பவளவரய்ல்‌ 
சோதியில்‌ அடங்கி உருகுவேன்‌. உருவெளித்‌ தோற்றம்போலக்‌ 
கண்டு திருவடி காணாகோடுவேன்‌. தேடிப்‌ பாவனா £தமாகச்‌ சிந்திப்‌ 
பேன்‌. அவை காணாதுபோல மோகத்தால்‌ அதுவாக வருமோவென 
ஆடுவேன்‌. இரும்பவும்‌ என்னுள்‌ வந்ததாக ௮அகமலர்ச்சி கொள்‌ 
வேன்‌. ஆனதால்‌, இவ்வகை இன்பம்‌ சத்தியமென, ஞானமமு 
வேந்து ஞானமன்றுள்‌ நடி.ப்பதான பரமசிவத்தைக்‌ கோத்திரம்‌ 
செய்து அம்மானை யாடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளி 
யதைக்‌ காண்க, (17) 


192. இனி, சிவனடியரர்க்கெளி இல்‌ எழுந்‌ கருளுவதைைக்‌ 
கூறும்‌ (இ. ன.) 2. ப 
ஜிளிவந்த மென்மொழியாள்‌ கேழ்ளெரும்‌ பாதிய 
வெளிவந்த மாலயனுங்‌ காண்பரிய வித்தகளை த்‌ 
தெளிவந்த தேறலைச்‌ சீரார்‌ பெருந்துறையில்‌ 
எளிவம்‌ திருக்திரங்கி எண்ணரிய இன்னருளால்‌ 
ஒளிவந்தென்‌ அள்ளத்தி னுள்ளே யொளிதிகழ 
அளிவச்த அந்தணனைப்‌ பாடுதுங்கா ணம்மானாம்‌. 


191. கொன்றையை: இன்பவிதழ்‌ என்றார்‌. மலர்வேன்‌ - களிப்‌ 
பென்‌. அனலேர்தி என்றிருக்க, ஞானமமுவேச்தி உரை கூஅகன்றார்‌, 


612 திருவாச்க வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). இருவம்மானை அடும்‌ ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! நமது பரமசிவன்‌ திருவருட்‌ சக மொழியான ஓர்‌ 


வார்த்தை அருளும்‌ பராசத்தி வாமபாகன்‌. 'அவன து தஇருவடியை 
உள்ளிருப்ப)ைக வெளியிலே தேடிய இருமால்‌ அயனும்‌ காணுதற்‌ 
கரிய பெருமையனும்‌ சிவஞான த்‌ தெளிவுடையார்கள்‌ உள்ள த்தேனு 
மான இன்பமே என்பொருட்டுத்‌ இருமேனிகொண்டு இருப்பெருக் 
துறையில்‌ எளிய மானிடமான சுவாமி பெருங்கருணையால்‌ அளவைக்‌ 
கெட்டாத இருவடிஞானம்‌ என துயிரில்‌ விளங்க அருளியதால்‌, 
அறிவில்‌ ஒளியாக சிவஞானம்‌ மேன்மேலும்‌ ௮ நிபூதி பெறக்கருணை 
கூர்ந்த அழயெ தட்ப சிவகுருவைப்‌ பாடுகலை நியமமாக அம்மாளை 
ஆடுவீர்கள்‌ ! ஞானப்பெண்களே ! என வருளியதைக்‌ காண்க. (18) 


198. இனி; பரமுத்தான்மாக்களுக்குத்‌ இருவடி.யின்ப.மின்‌ றி 
தனித்தின்பமில்லை யென்ற (இ. ன) :-- 


முன்னானை மூவர்க்கு முற்றுமாய்‌ முற்றுக்கும்‌ 
பின்னானைப்‌ பிஞ்ஞகனைப்‌ பேணு பெரும்‌ அறையின்‌ 
_ மன்னனை வானவனை மாதியலும்‌ பாதியனைத்‌ 
தென்னானைக்‌ காவானை த தென்பாண்டி ஈாட்டானை 
என்னானை யென்னப்ப னென்பார்கட்‌ கன்னமுதை 
அன்னானை யம்மானைப்‌ பாடுதுங்கா ணம்மானாய்‌. 

(இ-ள்‌). இருவம்மானை ஆடும்‌ ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! நமது பரமசிவன்‌ இந்திரன்‌ முதலிய மூவர்க்கும்‌ பின்‌ 
யாவருற்‌.. த திக்கும்‌ ௮ஈா இயே சொய விச்சையாக உபகாரப்பொருட்டு 
முன்னமே திருமேனி உடையவன்‌. முடிந்தலாப த்துக்கும்‌ மூத்த 
பொருளான்‌ ; எல்லா முடியுங்காலம்‌ பின்‌ புனருற்ப த.இக்கு ஆதார 
மான நாதன்‌ ; பிஞ்ஞகன்‌ ; வணங்கும்‌ பெருமையுடைய திருப்பெருந்‌ 

சதுறையிலே பதியாக விருப்பவன்‌ ; ஆன்மநாயகன்‌, அர்த்தநாரி சு 
வரம்‌ அம்மைக்கு அளித்‌ திருப்பவன்‌ ; தட்சிண பாண்டியவிராசன்‌ ; 
நானானவன்‌ ; என துயிரப்பன்‌ என .இவ்வகை அருளிப்பாடோ தும்‌ 
அடியார்கட்குள்‌ இன்பவமிர்‌ த சொரூபனை, இருவானைக்‌ காவிலுறை 


192. சுரம்‌- ளி, கேழ்‌ - நிறம்‌; ஒளியுமாம்‌, செரும்‌ - விளஸ்‌ 
கும்‌, வித்தான்‌ - ஞான வடிவானவன்‌. தெனிவச்த தேறல்‌ - தெளிந்த - 
தேன்‌. எளிவர்‌து - எளிமையாக வக்து, ஒளிவர் து - ஒளியுருவாய்‌ வர்து. 
அளி - தலையளி ; கருணை, அர்தணன்‌, அழூய தட்ப சிவகுரு ' என்று 
விளக்கினார்‌, 


8. திருவம்மானை 613 


சிவனை, தன்னைக்‌ கண்டவென்‌ வண்ண மவ்வண்ணமானானை, என 
அம்மானை அசையா தாடுவீர்கள்‌ பாடி. ஞானப்பெண்களே ! என 
வருளியகைக்‌ காண்க. (19) 


194. இனி, பிறரறியாமல்‌ கானே அறிந்துண்மைப்‌ பேறுற்ற 
சிவானந்தத்‌ (இ, - ன.) 
பெற்றி பிறர்க்கரிய பெம்மான்‌ பெருந்துறையான்‌ 
கொற்றக்‌ குதிரையின்‌ மேல்‌ வந்தருளித்‌ தன்னடியார்‌ 
குற்றங்கள்‌ நீக்கிக்‌ குணங்கொண்டு கோதாட்டிச்‌ 
சுற்றிய சுற்றத்‌ தொடர்வறுப்பான்‌ தொல்புகழே 
பற்றியிப்‌ பாசத்தைப்‌ பற்றறநரம்‌ பற்றுவான்‌ 
பற்றியபே ரானந்தம்‌ பாடுதுங்கா ணம்மானாம்‌. 

(இ-ள்‌). இருவருளம்மான ஆடும்‌ ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! நமது பரமசிவன்‌ பெருமையான திருவடி ஞானத்தை 
்‌ உள்ளும்‌ புறமும்‌ ஒரு தன்மைக்‌ காட்சி பில்லா கவர்களின்‌ ௮ தபூ இக்‌ 
கெட்டாதவன்‌ ; இருப்பெருந்துறைச்‌ சிவகுருநாதன்‌ ; இருவருட்‌ 
பரிமேலெழுந்தருளி வந்து, தன துண்மை யடியார்‌ செய்யும்‌ குற்றங்‌ 
களைக்‌ குணமாகக்‌ கொண்டு, மறதியை நீக்கு, அடியாரைச சுற்றிய 
மாயா பிரஇபந்தத்‌ தொடக்கைக்‌ கருணையால்‌ அறுத்து, திருவடி 
ஞானமே ஞானமென அறிவில்‌ பதித்து, £ மற்றுப்‌ பற்றெனக்கின்‌ றி 
நின்‌ இருப்பாதமே? பற்றும்‌ புகமெனப்‌ பற்றுவித்து, பஞ்சபாச 
விமோசனம்‌ இருநோக்கால்‌ செய்து, ப இறுக பற்றற்றான்‌ பற்றினை * 
என்று உண்மை அடிமை செய்து, இவையே பேரானந்தமென 
அன்பாய்‌ இன்பால்‌ அருளிய திருப்புகழைப்‌ பாடி, ஆடாமலிருந்‌ படி. 
ஆடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! அ௮ம்மாளையை ; என அருளியதை 
அ.நபூதியால்‌ காண்க. (20) 
i இருச்சிற்றம்பலம்‌ 

193. மூவர்க்கும்‌, இக்இரன்‌ முதலிய மூவர்க்கும்‌ எனப்‌ பொருள்‌ 
உரைக்கின்றார்‌, முற்றும்‌ ஆய்‌ முழுதும்‌ ஆடி; முடிர்த லாபத்துக்கு 
மூத்த பொருளான்‌ என்றார்‌, பிஞ்ஞகம்‌ - ஒர்வகைத்‌ தலைக்கோலம்‌, 
அதனை உடையவன்‌ பிஞ்ஞகன்‌, மாது - உமை, காவிலானை .. இருச்சாவி 
இள்ளவன்‌ ; கா - சம்புகேச்சுமம்‌, அன்னானை - தன்னைச்சண்ட வென்‌ 
வண்ணம்‌ அவ்வண்ணமானானை என்றார்‌, அமுதம்‌ அன்னானை, என்றும்‌ 
கூட்டியுரைக்கலாம்‌, 
194, பெற்றி - தன்மை, . கொற்றம்‌ - வெத்றி, கோதாடடி - 
சீராட்டி! பாசப்பத்தறும்படி சாம்‌ பற்றின பேரின்பத்தைப்‌ பாடுவோம்‌, 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
9. திருச்சுண்ணம்‌ 
அகத்‌ தியச சூத்‌ இரமாவன :-- 
மோனந்த மாக மொழிதிருச்‌ சுண்ணம்‌ 
ஆனந்த மனேலய மாமென மதிப்பர்‌. 

பொழிப்புரையாவன.--கருணைமின்‌ பெருமை கண்டு அம்மானை 
ஆடினோர்கள்‌ கருணையில்‌ மூழ்குதற்குச்‌ சுண்ணமிடி த்தல்‌ காரண 
மாகச்‌ சிவானந்தவ நுபூதியின்‌ மூழ்குதலான அஅபவமாகையால்‌, 
அர்கீராடற்குச்‌ சுண்ணங்‌ கருவி யாமே; அச்சுண்ணம்‌; ஆனந்தத்தில்‌ 
அழுந்‌்தினவர்கட்கு அவ்விகாயாட்டுக்களெல்லாம்‌ அந்த ஆனந்தத்‌ 
தொழில்‌ விளையாட்டாக இருக்கும்‌. அந்தச்‌ சுண்ண தகை இடித்த 
லும்‌, உரலும்‌, உலக்கையும்‌, சுண்ணமிடிக்றெவர்களும்‌, அவ்விடமும்‌, 
அ;தனாற்பெறும்‌ பேறும்‌ ஆனந்த வி வாகையால்‌ அதைச்‌ சொல்லு ' 
மிடத்து அவ்வருள்மேல்‌ வைத்துச்‌ சொல்லுகறபோது அதற்கேற்ற 
அலங்காரமும்‌, தூபஇீபா.இ உபசாரமும்‌, அகை. இடிக்றெ சக்தி 
களும்‌, பாடுகிற பாட்டுக்களும்‌, அதனால்‌. வரும்‌ பேறும்‌, அதனு 
ளெல்லாம்‌ அடங்கியிருக்கும்‌ ; இம்முறையே உப சப்‌ பொருளான 
கால்‌ இருப்பரவின்‌ முறையே ௮ நுபூதி காண்க. 

இத்திருப்பா ஆசிரிய விருத்தம்‌. திருத்தில்லையில்‌ ஓதினது. 


பிற அச்சப்‌ பிரதிகளில்‌, “ திருப்பொற்சுண்ணம்‌ * என்னும்‌ பெயரே 
காணப்படுகிற து, அசத்தியச்‌ குத்திரச்தில்‌ காட்டியபடி திருச்சுண்ணம்‌ 
என்பதே இங்கு எடுத்துக்கொள்ளப்பெற்றது, 

_ சுண்ணமிடி த்தல்‌ மிகப்‌ பழங்கால முதற்கொண்டே பெண்டிர்‌ செய்‌ 
யும்‌ ஒரு தொழிலாயிருக்து வச்சது. இத்தொழிலுக்குரிய பாடல்களும்‌ 
எழுக்தன, பிற்காலத்தார்‌ இதனை வரிச்கூத்தினுள்‌ ஒன்றாக 
அதற்கற்ற பாடல்களையும்‌ யாத்தனர்‌. 

இப்பாடல்‌ நில்லையிலே அருளப்பெற்றது. 
வரர்‌ புராணம்‌, திருவம்பலச்‌ சருக்கம்‌ (63-64) 
கூறும்‌, 
்‌ , கைவளை சலம்பச்‌ செம்பொற்‌ ண்ணி கறங்கச்‌ சூழ்க்து 
மைவளர்‌ குழன்மேல்‌ வண்டு மருண்டிசை இரண்டு பாட 
மெய்வியர்‌ வரும்ப வெம்போர்‌ விழிக்கயல்‌ புரட்டி ஞாங்க 
ரிவ்வகை நின்று சுண்ண மிஉத்தனர்‌ மடர்தை ஈல்லார்‌. (68) 


அமைத்து, 


இச்செய்தியைச்‌ இருவாசு 


பாடல்கள்‌ பின்வருமாறு 


ய 


9. இருச்சுண்ணம்‌ . 615 


195. இனி, அட்டசவ சத்தியும்‌ இருவையா றும்‌ அகலாத செம்‌ 
பொற்‌ சோதியை வணங்கு தலான (இ. ன) :-- 


முத்துகற்‌ ருமம்பூ மாலைதூக்டு 
முளைக்குடம்‌ தூபதற்‌ நீபம்வைம்மின்‌ 
சத்தியுஞ்‌ சோமியும்‌ பார்மகளும்‌ 
நாமக ளோடுபல்‌ லாண்டிசைமின்‌ 
சித்தியுள்‌ கெளரியும்‌ பார்ப்பஇயும்‌ 
கங்கையும்‌ வந்து கவரிகொண்மின்‌ 
அத்தனை யாறனம்‌ மானைப்பாடி 
ஆடப்பொற் சுண்ண மிடித்துகாமே, 


(இ-ள்‌). குஞ்சிகபாக பரங்கருணையின்‌ மூழ்குவோரான சத்‌ 
கானமாக்களுக்கும்‌ பரமுத்தியிம்‌ கண்ட முத்தி பஞ்சாக்கர பஞ்சக 
நாதன்‌ எழுந்தருளிய சுத்த சைதனிய போகாகாசமே இருஞானச்‌ 
சுண்ணம்‌ இடிப்ப கற்டெம்‌ ; இருவருளழகான முத்தி மண்டப ௮லங்‌ 
கார அநுபோகம்‌ வி:ரைவதே வாலறிவான அஅபோகம்‌; முத்து 
மாலை தொங்குவ தாக ஈவந்குரபே த நவ. தானியப்‌ பாலிகை அருட்குடம்‌; 
நகாரமகார ம ற்றச்‌ சவஞாலா இபமாலை தூபம்‌; செறிந்தகைபராஇ 
நம்‌ தேவலேவனான மகாதேவனை ஞானசத்நியும்‌ சோமசத்தஇயும்‌, 
பூசத்தியும்‌, கலைசத்தியும்‌ இருப்பல்லாண்டு உறவும்‌, சிற்சத்தியும்‌ 
கெளமாசிசத்தியும்‌ பார்ப்ப இசத்‌இயம்‌, கங்கைச்சத்‌இயும்‌ சிவஞான 
கவரி 'வீசவும்‌ இவ்வாறு உபசரித்து; * அப்பனென்‌ அம்‌ ஐயரற 
னென்றும்‌ இருவருளழகிய மணவாளனென்றும்‌, இடைவிடா து 


. அத்திரு வனையரர்‌ பாடல்‌ கேட்ட வரிசைத்‌ ததாக 
மெய்த்த மிழதன னன்கு மிகுதிருச்‌ சுண்ண மோதி 
மைத்திகழ்‌ ஈாவி னூடு வருகலு மங்கே பொய்தல்‌ 
தத்தயின்‌ முயலும்‌ காதற்‌ சிறுமியர்‌ தம்மைச்‌ கண்டார்‌, (64) 
திருச்சண்ணத்தின்‌ திருவாசக உள்ளக்‌ சடச்சை :_— 


ஆனந்த மனோலயம்‌ எ - அ; தானன்ழி நிற்றல்‌, 


திருவாசகச்‌ சிறப்பு (பழைய திருப்பெருக்‌ துறைப்‌ புராணம்‌) 
சத்தி களாற்றனு கரண புவன போகற்‌ கடமை 
அத்த னுக்குச்‌ சுண்ண மலையா யிடிக்கச்‌ கூவுதலே 
ஓத்த திருச்சுண்‌ ணமுயர்‌ போத மொருவண்‌ டாகச்‌ 
இத்தவி காரத்‌ தாது செப்பிவிடல்‌ கோத்‌. அம்பி, 


இரா 


610 திருவாசக வியாக்க்யொனம்‌ * 


பாடித்‌ தருவி’ளையாடலான . வேறின்மைத்‌ திருஞானச்‌ சுண்ணம்‌ 
ஞானத்தால்‌ மலத்தை இடிப்போம்‌ ; நாமாகிய ஞானப்பெண்களே ! 
என அருளியகை அன்பாற்‌ காண்க. (1) 


196. இனி, சத்தி சிவமாகி யடிமை கொண்ட (தி. - ன.) 2 


பூவியல்வார்‌ சடையெம்‌ பிராற்குப்‌ 
பொற்றிருச்‌ சுண்ண மிடிக்கவேண்டும்‌ 
மாவின்‌ வடுவடி ரன்னகண்ணீர்‌ 
வம்மின்கள்‌ வந்துடன்‌' பாடுமின்கள்‌ 
கூவுமின்‌ ரெண்டர்‌ புறகிலாமே 
குனிமின்‌ ரொழுமினெங்‌ கோனெங்கூத்தன்‌ 
தேவியும்‌ தானும்வந்‌ தெம்மையாளச்‌ 
செம்பொன்செய்‌ சுண்ண மிடித்துநாமே,. 


(இ-ள்‌). சோதி யி.தழி மலர்‌ இயல்பாகவே அணிந்‌ திருப்ப, தான 
திருவருட்‌ சடையுடை த்தரான எனது ஆன்மரட்சகர்‌ சன்னிகான த்‌ 
துக்குச்‌ சிவஞான சொர்ணச்‌ சுண்ண மிடிக்க வேண்டுவதா தலால்‌, 
மாவடு வஜிர்ந்தன போலத்‌ இருக்கண்களையுடைய சிவச த தியான 
பெண்களே ! வாருங்கள்‌ ; வந்தவுடனே பரமசவளைப்‌ பெரிய ௩ல்‌ 
லடையாளங்களைக்‌ கண்டு : துதியுங்கள்‌ ; சுருதியால்‌ ஓலமிடுங்கள்‌ ; . 
அடியார்‌ இருச்சபையில்‌ புறம்பே போகாது உண்மைக்‌ கூத்தாடுங்‌ 
கள்‌ ; அடியுறப்‌ பணியுங்கள்‌ ; எமதான்ம நாதனான அப்பன்‌ இரு 
வருளுடன்‌ நம்மை அடிமை கொளச்‌ சவஞானச்‌ செம்பொனா ற்‌ 
சேர்வகான சுண்ணமிடிப்ப வாருங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என 
அருளியதைக்‌ காண்க. (2) 


195. ஈல்முத்து தாமம்‌ பூமாலை தாக்‌ - நல்ல முத்து மாலையையும்‌, 
பூமாலையையும்‌ கொக்சவிட்டு, முளைக்குடம்‌ - ஈவதானியப்பாலிகை, 
சோமி - சோமசக்தி, இத்தி- இற்சத்தி, ஜயா றன்‌ - திருவையாற்றை 
யுடையவன்‌, ஆட - பரடியாட, என்றும்‌, பாடி, ஆடுவதற்கு அபிஷேகத்‌. 
திற்காக என்றும்‌ கொள்ளலாம்‌, இடித்தும்‌ - இடிப்போம்‌, 

ன்‌ Pp 


௪. » ்‌ பூ 
196. பூ இயல்வார்‌ சடை - அழகுபொருச்‌ இய நீண்ட சடையுடைய 
என்றும்‌ பொருள்‌ கூவர்‌, பொற்றிருச்சுண்ணம்‌ என்னும்‌ பெயர்‌ இங்கு 
அமைர்‌ அள்ளமை காண்க ; இவ்வாறே பின்னும்‌ கூறுவர்‌, 


வ௫ர்‌ - பிளவு, 
கண்ணீர்‌, விளி, நிலாமே - நில்லாமே, ்‌ 


ட 


9. திருச்சண்ணம்‌ 617 
197. இனி, சண்முகற்குத்‌ தகப்பன்‌ என்ற (இ. - ன.) :-- 


சும்தர மீறணிம்‌ தும்மெழுஇத்‌ 
தூயபொன்‌ இந்தி கிதிபரப்பி 
இந்திரன்‌ கற்பகம்‌ நாட்டியெங்கும்‌ 
எழிற்சுடர்‌ வைத்துக்‌ கொடியெடுமின்‌ 
அந்தரர்‌ கோனயன்‌ றன்பெருமான்‌ 
ஆழியா னாதனல்‌ வேலன்‌ றருதை 
எத்தமை யாளுமை யாள்கொழுகற்‌ 
கேய்கதபொற்‌ சுண்ண மிடித்துகாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! சிவாகமக்‌ காட்டு 
யான உள்மாச படக்‌ கழுவுவதரன, உபநிடதப்‌ பொருளான, இருவரு 
ளாழகிய விபூதியை அணிந்து, சத்த தத்துவத்தால்‌ மெழுகி, ஞானப்‌ 
பொன்றெளித்து, சிவநிதி பரப்பி, இந்திரா திப கும்‌ ஆசையற அருட்‌ 
கற்பகம்‌ நடுவுற நாட்டி, சட சி த்தெங்கணும்‌ ஞானமாகக்‌ திருவிளக்கு 
விளங்க வைத்து, இடப: வெற்றிக்‌ கொடி எடுங்கள்‌. இந்திரன்‌, 
அயன்‌, இருமால்‌ இவர்கட்கு நாகனாயும்‌, அறுமுகவற்குத்‌ ககப்ப 
னாயும்‌, எம்மையாளும்‌ உமைக்குக்‌ கணவனாயும்‌ இருக்கிற பரமசிவ 
னுக்கியல்பான ஞானச்சுண்ண மிடிப்போம்‌, வாருங்கள்‌ ; ஞானப்‌ 
பெண்களே ! என அருளீயதை இன்பாய்க்‌ காண்க. (5) 


198. இனி, இருவேகம்பகாகன்‌ என்ற (இ. ன) 


காசணி மின்க ஞலக்கையெல்லாம்‌ 

காம்பணி மின்கள்‌ கறையுரலை 
நேச முடைய வடியவர்கள்‌ 

கின்று நிலாவுக வென்றுவாழ்த்தித்‌ 
தேசமெல்‌ லாம்புகழ்ம்‌ தாடுங்கச்‌சி த 

திருவேகம்‌ பன்செம்பொற்‌ கோவில்பாடிப்‌ 
பாச வினையைப்‌ பறித்துகின்‌ று 

பாடிப்பொற்‌ சுண்ண மிடித்துகாமே. 


197. சுர்தரம்‌ - அழகு. இர்திரன்‌ கற்பகம்‌ மாட்டி, இதற்கு உரை 
யாசிரியர்‌  கூறுவதைச்‌ காண்க, இர்திரனுக்குறிய கற்பகம்‌ என்பது 
வெளிப்படைப்பொருள்‌; அர்தரர்கோன்‌ - இர்.இரன்‌, ஏய்ந்த - இயைந்த, 


618 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). சிற்பிரகாச மின்போன்ற ஞானப்பெண்களே ! உங்‌ 
கள்‌ இருக்கையில்‌ இருச்சுண்ணமிடிப்ப தற்கான இிருவருளூலக்‌ 
கைக்கு இன்ப ரத்தின வடம்‌ அணியுங்கள்‌ ; இருவருளா தார்‌ உர 
லுக்கு நவரத்தினப்‌ பட்டாடை அணியுங்கள்‌ ; சிவனடியே இந்திக்‌ 
கும்‌ அடியார்கள்‌ நின்றுலாவி விகயாடுகவென வாயார வாழ்த்தி, 
எல்லா உலகத்தாரும்‌ புகழும்‌ கச்சியேகம்பன்‌ திருக்கோயிலை இடை 
விடாது நாவால்‌ துதித்து, நமது பஞ்சபா௪ வினையை வேரோடுங்‌ 
களைவ தான தஇருவருளைப்பாடி ஆனந்தச்சுண்ணம்‌ - இடிப்போம்‌ ; 
ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ காண்க. (4) 


199. இனி, இருமணக்கோலத்தின்‌ தரிசனத்தைக்‌ கூறும்‌ 


(தி.-ன 2 


அ௮றுகெடுப்‌ பாரய னம்மரியும்‌ 
அன்‌ றிமற்‌ றிந்து னோடமரர்‌ 
கறுமுறு தேவர்‌ கணங்களெல்லா 
நம்மிற்பின்‌ பல்லதெ டுக்கவொட்டோம்‌ 
செறிவுடை மும்மதி லெய்தவில்லித்‌ 
திருவேகம்‌ பன்‌ செம்பொற்‌ கோயில்பாடி 
முறுவற்செவ்‌ வாயினீர்‌ முக்கணப்பற்‌ 
காடப்பொற்‌ சுண்ண மிடித்துகாமே. 

(இ-ள்‌). வெள்ளியங்கிரியில்‌ இருமணக்கோலத்‌ - இருச்சன்னி 
தான தீதில்‌ அன்படியார்‌ இன்புறத்‌ தரிசனம்‌ காட்டி, பரமசிவனும்‌ 
பார்ப்பதியும்‌ அருளும்‌ காலம்‌, இருமலும்‌ அயனும்‌ அர்ச்சனைக்கு 
உகந்த அட்சகை யெடுத்து விஇப்படி. அன்பால்‌ லயாங்க போகாங்க 
மாகச்‌ சிரமுதற்‌ பஞ்சப்பிரம சடங்க பஞ்சாக்கர நாமத்தால்‌ திருமேனி 
யில்‌ பூசிக்க, மற்றுமுள்ள இந்திராதி தேவாதிக்‌ கர்த்தாக்களும்‌, 
அவர்‌ பகுப்பான நயமுடைய கணங்களும்‌, ஒருவர்க்கொருவர்‌ முன்‌ 
பின்‌ பிறழ்ந்தாராகத்‌ தடைசெய்து தாமே முன்னோடிப்‌ பூசிப்பார்கள்‌ ; 
ஆகலால்‌, ஞானப்பெண்களே ! இப்பெருமையுடைய நாகன்‌ இரிபுர 


198, காசு - இரத்னவடம்‌, காம்பு - பட்டுத்துணி, அணிமின்கள்‌ ; 
காம்பு என்பதற்கு பூண்‌ என்று பொருள்‌ சொண்டு உலக்கைக்குக்‌ காப்பை 
யும்‌ உரலுக்குப்‌ பூணையும்‌ அணியுங்கள்‌ என்று உரைப்பாருமுளர்‌, கறை 
யுரல்‌ - கருங்காலியாற்‌ செய்யப்பட்ட உரல்‌, நின்று நிலாவுக என்பதற்கு 
நிலை பெற்னு விளங்குக என்பது சேர்பொருள்‌, 


9. திருச்சுண்ணம்‌ 619 


மல,தக்னன்‌ ; இருக்கச்சியேகாம்பர நாதன்‌ , அவனது செம்பொருள்‌ 
ஞானக்கோவிலைப்‌ பாடித்‌ தந்த பத்தியுடைய புன்சிரிப்பும்‌ சிவந்த 
வாயுமுடையோர்களே! இரிநேத்‌ ர சிவஞான து தகப்பனை த்‌ திருவிகலா 
யாடற்‌ செய்யும்‌ பொருட்டு இருஞான த்தால்‌ மலம்‌ பொடியாகவே 
செம்பொற்‌ சுண்ணம்‌ அருளாலிடிக்க வாருங்கள்‌ ; என வருளியதைக்‌ 


காண்க. (6) 


200. இணி, இருவடி யர்ச்சனைப்‌ பிரசாதமான (இ, ன,) ௨. 


உலக்கை பலவோச்சு வார்பெரியர்‌ 
- உலகமெல்‌ லாமுரல்‌ போதாதென்றே 

கலக்க வடியவர்‌ வந்துகின்றார்‌ 

காணவு லகங்கள்‌ போதாதென்றே 
நலக்க வடியோமை யாண்டுகொண்டு 

காண்மலர்ப்‌ பாதங்கள்‌ சூடதீதந்த 
மலைக்கு மருகனைப்‌ பாடிப்பாடி 

மடுழ்க்து பொற்சுண்ண மிடித்துகாமே. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! இருக்கலியாண த்‌ 
கிருவருட்‌ சிறப்பின்ப வுல்லாச இருச்சுண்ணச்சாந்து இருமேனியிழ்‌ 
பூசிக்கும்‌ பொருட்டு ஆன்மாக்களிடத்து வைத்த பெறுங்கருணையால்‌ 
மாயையை ஓச்சும்‌ ஐந்தவ(2) சரீரிகளான கரத்‌ ர்க்‌ மூன்று மாயா 
புவன வுரலும்‌ போதுமோவென்‌ ஞானவுலக்கையைத்‌ இருக்கையாற்‌ 
கொண்டார்கள்‌. [இவை அறுபூதி பெற்ற அபேதவத்துவித 
அன்பு இன்பு அடிமைத்‌ இறக்காட்சியோர்‌ இவ்வுலகமே உருவமென 
நிட்டை யுற்றார்கள்‌.] இன்ன நலம்பெற ௮ டியோமை . யாண்டு 
கொண்டதன்‌ நியும்‌, இருவடியர்ச்சிக்க நாண்மலரான பொ ற்பாதகு 
கமலம்‌ அ௮ருள்வதான இமபபர்வ ராசன்‌ தவவுரிமைக்கு மருகனான 


199. அறுகு - குடவிளக்கு முதலாயின ; இங்கு அகூதை என்று 
கூறப்பட்டது; தேவர்‌ கணங்களெல்லாம்‌......... எடுக்கவொட்டோம்‌ .. 
நமக்குப்‌ பின்னாலல்லது தேவர்களை நமக்கு முன்பே அறுகு முதலியன 
வற்றை எடுக்கவொட்டோம்‌ என்றபடி, இதற்கு இவ்வுரை வேறுவகை 
யாகப்‌ பொருள்‌ கூறுகின்றது, செறிவு - பெருமை ; கெருக்சம்‌, வில்லி - 
 வில்லையுடையவர்‌, அப்பன்கு - அப்பற்கு, 


620 ன திருவாசக வியாக்கியானம்‌ 


சுவாமியைப்‌ பாடியாடி. வெஞானக்‌ செம்பொற்சுண்ணம்‌ இடிப்போம்‌ 
வாருங்கள்‌--என வருளியதைக்‌ காண்க. (6) 


201. இனி, இருவருளலங்காரப்‌ பிரோகப்‌ பெருமை கூறும்‌ 
(இ. ன 


சூடகச்‌ தோள்வளை யார்ப்பவார்ப்ப தீ 
தொண்டர்‌ குழாமெழும்‌ தார்ப்பவார்ப்ப 
நாடவர்‌ நற்தம்மை யார்ப்பவார்ப்ப 
காமு மவர்‌ தம்மை யார்ப்பவார்ப்பப்‌ . 
பாடக மெல்லடி யார்க்குமங்கை 
பங்கன்‌ னெங்கள்‌ பரரபரனுக்‌ 
காடக மாமலை யன்னகோவுக்‌ 
காடப்பொற்‌ சுண்ண மிடி த்துநாமே, 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமதுமிர்‌ நாயக 
“னன பரமசிவன்‌ சந்நி இயிலே உங்களுடைய இருக்கை வனளையான 
இர,த்திபைரணமும்‌ இரு தீதோள்‌ வளையமும்‌ ஒலிக்க, சிவனடியார்‌ 
கூட்டமுந்‌ இருகாமமோ தலான தும்‌ ஒலிக்க, காட்டிலுள்ளார்‌ இவ்வி 
சயங்‌ கண்டு ஒலிக்க, நாமும்‌ அவர்களைக்‌ கண்டு உங்களுறவ விட்‌ ' 
டோமென ஒலிக்க, திருவடியிற்‌ சாத்திய அம்மை பாடகச்‌ சவரத்இன 
மொலிக்க, மங்கைபாகனான எங்கள்‌ பராபர சிவனுக்குப்‌ பொன்ன 
சலஞ்சேர்‌ பொருள்‌ £ போல எல்லா வடிவும்‌ தமதுருவான நர தனுக்கு 
அணிவ தான சிவவின்பச்‌ சுண்ணம்‌ இடிப்போம்‌ மலங்கழிய, வாருங்‌ 
கள்‌ ; ஞானப்பெண்களே ! என வருவியகைக்‌ காண்க. (7) 


200. உலகங்களை யெல்லாம்‌ உரலாகக்‌ கொள்ளினும்‌ அமையாது 


என்று பெரியர்‌ பலர்‌ பல உலச்சைகளை எடுத்துச்‌ கூட்டமாக வர்து நின்ற 
னர்‌ என்க, கலக்க - கலந்துகொள்ள. ஈலக்க - நன்மையிக, மலை. - 
இமயம்‌, 


201. குடசம்‌ - கைவளை. சாடவர்‌ ஆர்த்தது, இசழ்ச்சியால்‌ 3 


நர்மரர்ப்ப என்றது, பெருமிதச் தால்‌, பாடகம்‌-சாலணி.. ஆடக மாமலை - 
பொன்‌ அசலம்‌, 


9. இருச்சுண்ணம்‌ 621 


202. இனி, இம்மையிலே யம்மை முத்தியருள்வ்தான 
(தி. - னஃ 

வாட்டடங்‌ கண்மட மங்கைநல்லீர்‌ 

வரிவளை யார்ப்பவண்‌ கொங்கைபொங்கத்‌ 
தோட்டிரு முண்டம்‌ துதைந்திலங்கச்‌ 

- சோத்தெம்பி ரானென்று சொல்லிச்சொல்லி 

நரட்கொண்ட நாண்மலர்ப்‌ பாதங்காட்டி 

நாயிற்‌ கடைப்பட்ட நம்மையிம்மை 

ஆட்கொண்ட வண்ணங்கள்‌ பாடிப்பாடி 

ஆடப்பொற்‌ கண்ண மிடித்துமகாமே. 

(இ-ள்‌). ஞானவாள்போல நீண்ட கண்களையுடைய ஞானப்‌ 
பெண்களே ! உங்களுடைய கைவளை சத்திக்க, கொங்கை பொங்க 
யின்பம்‌ வளர, இருக்காதுக்‌ கோடும்‌ அசைய, நெற்றியிலே திரிபுண்‌ 
டர நீற்றொளி பிரகாசிக்க, உரிமையுள்ள பெருமையுடைய நா தனே 
ஆனமர்ட்சகரென்று இடைவிடாது துதித்து, காலாஇ கக்‌ கடவுள்‌ 
கானே ம்லரடிகாட்டி, காயினும்‌ கடையான அடியோமை இம்மையிலே 
சீவன்‌ மு.தி.கனாக்கிய கருணையழகைப்‌ பாடித்‌ இிருலீலைக்குச்‌ சுண்ணம்‌ 
இடிப்போம்‌ வாருங்கள்‌ ஞானப்பெண்களே ! என அருளிய கக்‌ 
காண்க. ்‌ (8) 


203. இனி, அண்டமே அருளுருவான அலங்காரத்‌ (தி. ன): 
வையக மெல்லா முரலதாக 
மாமேரு வென்னு முலக்கைநாட்டி 
மெய்யெனு மஞ்ச ணிறையவட்டி 
ஹூ. மேதகு தென்னன்‌ பெருந்துறையான்‌ 
செய்ய திருவடி. பாடிப்பாடிச்‌ 
செம்பொ னுலக்கை வலக்கைபற்றி 
ஐய னணிதில்லை வாணனுக்கே 
ஆடப்‌ பொற்சுண்ண மிடித்துநாமே. 


202. வாள்‌ தடம்‌ கண்‌, வரள்‌, ஒளியுமாம்‌, வரிவளை - இத்றுச்‌ 
சோடு கூடிய வளைகள்‌, தோள்‌ திரு முண்டம்‌ துதைச்து இலங்க, 
என்றும்‌ பிரிப்பர்‌; சோடு என்று பிரித்துக்‌ கூறுவது உரை, முண்டம்‌ - 
ரெற்றி. சோத்து - தோத்திரம்‌. சாட்சொண்ட சாண்மலர்‌ - பூக்கும்‌ 
பருவக்சொண்ட அன்‌ அபூத்த தாமரைமலர்‌, 


622. திருவாசக வியாச்யொனம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! கம்து சிவனுக்கு த்‌ 
இருச்சாந்தபிஷேகங்‌ கொள்வகுற்‌ பொருட்டு, ஆதாரப்‌ பிருதிவியே 
சிவஞானவுரலாகக்கொண்டு, இன்பமாமேருவே. அருளுலக்கையாக 
காட்டி, ௪த்‌தியபோ தத்‌ இருமஞ்சள்‌ நிறையவிட்டு, மேன்மை பொருந்‌ 
திய கென்பாண்டிநாடன்‌, இறாப்பெருந்‌ அறைக்‌ குருமணிநா தன்‌ 
திருவடியைத்‌ துதித்து, வெஞான மோட்சப்‌ பிரேரக உலக்கையை 
வலக்கையால்‌ பற்றி, சுவாமியான அழயெ இருச்சிற்றம்பல நடேசுவ 
ரற்குத்‌ இருஞானச சுண்ணம்‌ சிவயோகம்‌ நாமடைய இடிப்ப வாருங்‌ 
கள்‌) ஞானப்பெண்களே !_என வருளியைகக்‌. காண்க. . (9) 


204. இனி, சடசித்தெங்கணும்‌ சிவப்பிரேரகமான (இ, - ன) :- 


முத்தணி கொங்கைக ளாடவாட 

மொய்குழல்‌ வண்டின்‌ மாடவாடச்‌ 
சித்தஞ்‌ சிவனொடு மாடவாடச்‌ 

செங்கயற்‌ கண்பனி யாடவாடப்‌ 
பித்தெம்‌ பிரானொடு மாடவாடப்‌ 

பிறவி பிறரொடு மாடவாட 
அத்தன்‌ கருணையொ டாடவாட 

ஆடப்‌ பொற்சுண்ண மிடித்துநாமே, 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! . அருளின்பச்‌ 
சுண்ணமலத்தை ஞானத்தால்‌ இடிக்கும்போது உங்கள்‌ ஞான 
முத்தாபரண மணிவ கான மூலவருளின்பக்‌ கெரங்கை, தானாடத்‌ 
தசையாடுமாபோல, அதிட்டானமே அதிட்டிதமாக ஆட, அவ்வ திட்‌ . 
டானப்படி 'திரோகானசத்து சொரூப அளகபார வண்கெளாட, 
அவ்வதிட்டானப்படி. காதவிந்துவான தத்துவப்‌ பிரேரக * சிந்தைய 
கென்னச சிவனென்ன வேறில்லை? யென ஆட, செங்கயல்‌ போன்ற 
விந்து சத்தியும்‌ ஆட, பித்தாவென்ற என துயிர்ப்‌ பிரேரக வெனு 
மாட, சகல குத்துவக்‌ கூட்ட வின்பத்‌ தேகமும்‌ கருவியுடனாட, பரம 
சிவனான என்‌ தகப்பனும்‌ அவரைப்‌ பிரியாத கருணைவடிவான தாயு 
மாட, பிருதிவிமுதல்‌ நாகம்வரை என்‌ பொருட்டதிட்டித்காட 
சுண்ணமிடிபுங்கள்‌ ஞானப்பெண்களே ! என்‌ வருளியகைக்‌ காண்க. 


208, அட்டி - இட்டு, செய்ய - வெந்த. 


9, இருச்சுண்ணம்‌ 623 
205. இணி, அடிமைகொண்ட அதிசய வின்பத்‌ (இ. ன) :-- 


மாடு ககைவா ணிலாவெறிப்ப 

வாய்திறம்‌ தம்பவ ளந்துடிப்பப்‌ 
பாடுமினம்‌ தம்மை யாண்டவாறும்‌ 

பணிகொண்ட வண்ணமும்‌ பாடிப்பாடித்‌ 
தேடுமி னெம்பெரு மானைத்தேடிச்‌ 

.இத்தங்‌ களிப்பத்‌ திகைத்துத்தேறி 
ஆடுமி னம்பலத்‌ தாடினானுக்‌ 

காடப்‌ பொற்சுண்ண மிடித்துகாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! உங்களுடைய சிவஞானச்‌ 
செல்வ இன்பப்‌ புன்சிரிப்பு நிலவுபோல வெளியுறப்‌ பிரகாசிப்ப, 
தருவாய்‌ மலர்வது பவளம்‌ போலழகு தடிப்பத்‌ . துதியுங்கள்‌, அவ்‌ 
வ்கை யாதெனின்‌, ஈம்மை யாவர்க்கும்‌ மேலாக ஆண்ட கருணையை 
யும்‌ இருவடிப்பணி செய்ய அருளிய அழகையும்‌, துஇத்துத்‌ இரு 
மேனி காண அன்புடன்‌ .எவ்விடமென த தேடுங்கள்‌. மஈம்து பெரு 
மானைக்‌ கண்டவுடன்‌ பிரிவால்‌ மயங்கித்‌ தெளிவால்‌ இருவம்பல 
நடன நாதனுக்கே சுண்ணமான மிடிப்போம்‌; வாருங்கள்‌ ; என 
௮ருளியகைக்‌ காண்க. (11) 


206. இனி, சத்திய போ,ர்க்குச்‌ சத்திய ஞானமாக விளங்கும்‌ 
(இ. ன): 


மையமர்‌ கண்டனை வானதாடர்‌ 
மருந்தினை மாணிக்கக்‌ கூத்தன்‌ றன்னை 
ஜயனை யையர்பி ரானைகம்மை 
அகப்படுத்‌ தாட்கொண்‌ டருமைகாட்டும்‌ 
பொய்யர்தம்‌ பொய்யனை மெய்யர்மெய்யைப்‌ 
போதரிக்‌ கண்ணிணைப்‌ பொற்றொடித்தோட்‌ 
பையர வல்குல்‌ மடஙந்தைகல்லீர்‌ 
பாடிப்பொற்‌ சுண்ண மிடித்துநாமே. 


205. மாடு - பச்கம்‌, எறிப்ப, அடிப்ப பாடுமின்‌ என்க, திகைத்‌ 
தல்‌ பிரிவால்‌ என்பர்‌, ஆடு மின்‌ அம்பலத்து ஆடினான்‌ என்றும்‌ பிரித்த 
லும்‌ ஆம்‌, 

22 


. 624 i திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌), ,காமரைம்லர்போலும்‌, வண்டுபோலுமான திருக்‌ 
கண்ணும்‌ சொர்ணத்‌ தோள்வளையும்‌ பாம்பின்‌ படம்போல அழ 
குடைய அல்குலுமுடைய ஞானப்பெண்களே ! கேண்மோ! நம 
துண்மை அடியார்கள்‌ சிவஞானச்‌ சுண்ணவின்பம்‌ இருவடியே எனப்‌ 
பெறும்படியாக நஞ்சணி நாதனை, தேவநாடர்கட்கு அருமையான சீவ 
ம்ருந்தினை, ஞானமாணிக்க நிருத்தனை, எனது குருவான அப்பனை, 
எனதுயிரான்ம ரட்சகரை, நம்மைத்‌ தனவழிவரத்‌ திருவருளால்‌ 
ஆட்கொண்டு பிரித்து அருமைகாட்டிக்‌ கூட்டும்‌ பரமசிவனை, 
 மெய்யர்க்கு மெய்யன்‌ வினைக்கு வினையாயினான்‌, பொய்யர்க்குப்‌ 
பொய்யாய பொய்யினான்‌ £ ஆகிய சுவாமியை, இடைவிடாது அதித 
அத்‌ இருஞானச்சுண்ணம்‌ மலரகிகமாக இடிக்க வாருங்கள்‌ ; ஞானப்‌ 
பெண்களே ! என அருளியதை அன்பாற்‌ காண்க. (12) 


207. இனி, பராசத்தியான பார்வதி அம்மைக்கு முதல்வன்‌ 
. சிவ்னே என்ற முறையை இன்பம்‌ பெறக்கூறிய (இ. - ன.) :-- 
மின்னிடைச்‌ செந்துவர்‌ வாய்க்கருங்கண்‌ 
வெண்ணகைப்‌ பண்ணமர்‌ மென்மொழியீர்‌ 
என்னுடை யாரமு தெங்களப்பன்‌ 
எம்பெரு மானிம வான்மகட்குத்‌ 
தன்னுடைக்‌ கேள்வன்‌ மகன்‌ றகப்பன்‌ 
'தமைய னெம்மையன்‌ ருள்கள்பாடிப்‌ . 
பொன்னுடைப்‌ பூண்முலை. மங்கைநல்லீர்‌ 
பொற்றிருச்‌ சுண்ண மிடித்துகாமே. 
(இ-ள்‌). விட்டு விளங்கும்‌ மின்போல்‌ இடையும்‌, பவளம்‌ 
போல வாயும்‌, கருமை போன்ற ஞானக்கண்ணும்‌, கின்ம்ல வெள்ளை 
யான புன்சிரிப்பும்‌ இசைவடிவான வரக்கும்‌ உடைய ஞானப்பெண்‌ 
களே ! பரம்சிவன்‌ இருவடியின்பச்‌ சாந்தின்‌ அநுபூதி அடியாரும்‌ 
காமும்‌ பெறும்‌ பொருட்டாக அன்பாய்‌ இன்புறக்கேண்மோ ! அடி 
யேன்‌ புசிப்பதான ஆராவமுதன்‌, எனது உயிர்ப்பிரேரகத்‌ தகப்பன்‌, 
எனது சுவாமி, அன்றி எனதுயிரை விட்டுப்‌ பிரியாத அத்துவித 
குணமான பராசத்தி சொரூபமே இமயபர்வத ராச அன்புடையோர்‌ 


206. மை- விடம்‌, கண்டம்‌ - கழுத்து, ஐயர்பிரான்‌ - தேவர்‌ 
பிரான்‌ என்று கொள்க, பிரான்‌ - வள்ளல்‌, போது அரி, கண்‌ - பூப்‌ 
போலும்‌ செவ்வரி பரந்த கண்கள்‌, 


ர்‌, இருச்சுண்ணம்‌ 68 


மக்ட்குப்‌ பஞ்சடிர்‌த்‌இயப்‌ பொருட்டுக்‌ கணவனாயும்‌, அப்பராச த்‌.இிக்‌ 
குத இருவுருவால்‌ மகவாயும்‌, பிரேர(க) கர்த்தூரவாரல்‌ ககப்பனாயும்‌; 
அனுக்கிரக கர்த்தாவாற்‌ குருவரயும்‌, எமதடிகளாயும்‌ எழுந்தருளிய 
இருவடிகளை, “ தவள தத. நீறணியும்‌ தடந்கோளண்ணல்‌ கன்னு 
மருவா, லவள த்கனா மகனாம்‌ தில்லைவாணனெளப்‌ ” (இருச்சிற்‌. 112). 
பாடித்‌ இருஞானப்பொடி.ச்‌ சுண்ணம்‌ மாயை அகல இடிப்போம்‌ 
வாருங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ காண்க. (18) 


208. இணி, திருச்சடையின்பத்‌ (இ. -ன.) ௩ 
சங்க மரற்றச்‌ சிலம்பொலிப்பத்‌ 
தாழ்குழல்‌ சூழ்தரு மாலையாடச்‌ 
செங்கனி வாயித முர்துடிப்பச்‌ 
சேயிழை மீர்சிவ லோகம்பாடிக்‌ 
கங்கை யிரைப்ப வராவிரைக்கும்‌ 
கற்றைச்‌ சடைமுடி யான்கழற்கே 
பொங்கிய காதலிற்‌ கொங்கைபொங்கப்‌ 
பொற்றிருச்‌ சுண்ண மிடி தீதுகாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! உங்களுடைய கைவல்‌ ஒலிக்‌ 
கத்‌ இருப்பாதச்‌ சிலம்போசையிட, ' மாலையணிவ தான ௮ளகபார 
பூமாலை ஆடுதல்‌ செய்ய, சிவந்த சகனிபோன்ற ௮தரவாய்‌ துடியெழ, 
வற்றாத முற்றாத அருளே ஆபரணமாக வுடையேரர்களே ! 
கேண்மோ ! நமது நரகன்‌ இருவடி.யின்பச்‌ சுண்ணம்‌ கன்மம்‌ மலைய, 
ஞான,த்தாலி பட, சுவரமிவர, சிவலோகத்‌ை தயும்பாடி, சுவாமி இரு 
முடியில்‌ ௮ணிவதான சருவஞான சத்‌ இியான கங்கை ,தீ இரையசையர 
மலிரைப்ப, ௮.தின்‌ பக்கலணிவ கான பரி தி.திரிப்த சத்தியான காரகம்‌ 
ஒலிப்ப, இவ்வலங்காரவருளுருச்‌ சடாதாரியான நா தன்‌ திருவடியே 
காதலாகிக்‌ கொங்கை இன்பம்‌ பெருகத்‌ திருஞானச்‌ சொர்ணப்‌ 


207. அவர்‌ - பவளம்‌. பண்‌ - இசை, ஆரமுது - நிறைந்த 
அமுத. இமவான்‌ - மலையரசன்‌, இமவான்மகட்குக்கேள்வன்‌, மகன்‌, 
தகப்பன்‌ தமையன்‌, * சிவஞசத்‌ இிதன்னை ஈன்அஞ்‌ சத்திதான்‌ சிவத்தை 
மீன்றும்‌ ? என்ற வஞான சத்தியார்‌ அடியையும்‌, “ கனக மார்‌ கவின்‌ 
செய்‌ மன்றில்‌, அனகசாட கற்கெம்‌ மன்னை, மனைவிதாய்‌ தங்கை மகள்‌ ; 
என்ற சிதம்பர செய்யுட்‌ கோவைச்‌ செய்யுளையும்‌' ஒப்பிடுக, 


626 திருவாச்க வியரக்யொனம்‌ 


பொடி.ச்‌ சுண்ணம்‌ இடிக்க வாருங்கள்‌; ஞானப்பெண்களே ! என 
அருளியதை அன்பாற்‌ காண்க. (14) 


909. இனி, சித்தம்புகுந்த திருவருளின்ப தீ (இ. - ன.) :-- 
உ ஞானக்‌ கரும்பின்‌ றெளிலைப்பாகை 
நாடற்‌ கரிய நலத்தைகந்தாக்‌ 
தேனைப்‌ பழச்சுவை யாயினானைச்‌ 
சித்தம்‌ புகுக்துதித்‌ திக்கவல்ல 
கோனைப்‌ பிறப்பறுத்‌ தாண்டுகொண்ட 
கூத்தனை நாத்தழும்‌ பேறவாழ்த்திப்‌ . 
பானற்‌ றடங்கண்‌ மடந்தை நல்லீர்‌ 
பாடிப்பொற்‌ சுண்ண மிடித்துகாமே. 


(இ-ள்‌), ஞானப்பெண்களே ! உங்களுடைய மொழி பாலினும்‌ 
இன்பமுள தாயும்‌ விசாலமான அறிவே கண்ணாகவுமிருப்ப தால்‌, நீங்க 
ள.றிவு விளங்கவே எமதுயிர்ப்‌ பொருளின்பச்‌ சுண்ணம்‌ இடிக்கும்‌ 
பொருட்டு, கேட்டல்‌, சிந்தனை, தெளிதல்‌, நிட்டைக்கு மேலுள தாகிய 
சிவஞானவன்பே, கன்னலின்‌ சுவையே, அவ்வின்ப குதெளிவே, 
அவையே இன்புருவான திருவருட்பாகை, பசுபோதத்தால்‌ காண்‌ 
டற்கரிய. சிவானந்த நலத்தை, கேடிலாத பெருங்கருணை இன்பத்‌ 
தேனை, அருள்‌ பழுக்தளிந்த கருணை வான்‌ கனியை, வெனடியாருள்‌ 
ளம்‌ புகுந்தின்பம்‌ அளிக்கும்‌ இனிய சருவஞான விராசனை, எனது 
மாயைப்‌ பிறப்பை இன்பப்‌ பிறவியாக த்‌ இருவடிக்கன்பு செய அரு 
ளும்‌ ஞானக்கூத்‌ தனை, அவனது இருநாமத்தை நாகு கழும்பு 
கொள்ள த்‌ அகதிப்பீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ 
காண்க. (15) 


ந 


208. சங்கம்‌ - சங்கு வளையல்‌, அரற்ற - ஒலிக்க, 


இரைப்ப - 
ஒலிக்க, அரா - பரம்பு, 


209, பானல்‌ - கருங்குவளை, இங்கே, பால்‌ ஈல்‌ தடம்‌ கண்‌ என்று 
பிரித்துப்‌ பொருள்‌ க_றுகின்றார்‌ ; தெளி - தெளிவு, பாகு - சர்க்கரைப்‌ 
பாகு, கந்தா - சுவைகுன்றாத. 


210. இனி, சிவனது திருவடி எத்தேவர்களும்‌ ௮அறியாரென்ற 
(தி. ன.) ௨ 

ஆவகை நாமும்வம்‌ தன்பர்தம்மோ 

டாட்செய்யும்‌ வண்ணங்கள்‌ பாடிவிண்மேல்‌ 
தேவர்க 'ளென்றுங்‌ கண்டறியாச்‌ 

செம்மலர்ப்‌ பாதங்கள்‌ காட்டுஞ்செல்வச்‌ 
சேவக மேந்திய வெல்கொடியான்‌ 

சிவபெரு மான்புரஞ்‌ செற்றகொற்றச்‌ 
சேவக னாமங்கள்‌ பாடிப்பாடிச்‌ 

செம்பொன்செய்‌ சுண்ண மிடித்குநாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! சாந்குபீச ம்யமான 
சிவமயச்‌ சீவனாகும்‌ வகையா, அடியருடன்‌ இருவடிக்கடிமைப்பணி 
கொள்ளுந்‌ இருவருளழகைக்‌ துதித்து, தேவர்கள்‌ கண்டறியாத 
செம்மலர்‌ கோன்றாளை எனது போதகச்‌ ரெரில்‌ சூட்டும்‌ ஞானச்செல்‌ 
வனே ! பாசவிமோசன வெற்றி இடபக்கொடியானே ! இரிபுர மல 
தகன சவெப்பொருளே ! என்று, இரண்ட குதிரைப்‌ பரியாளனின்‌ 
அருகாமங்களை த்‌ துதித்துப்‌ பசும்பொன்னாற்‌ பொடியாக்குவதாஇய 
திருவருட்சுண்ணம்‌ இடிப்போம்‌ ; வாருங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! 
என வருளியதைக்‌ காண்க. (16) 


211. இனி, விண்ணினுள்ளார்‌ மண்ணினுள்ளார்‌ பிழைப்ப 
தாக நஞ்சுண்டமையைக்‌ கூறும்‌ (இ. ண.) 2 
தேனக மாமலர்க்‌ கொன்றைபாடிச்‌ 
சிவபுரம்‌ பாடித்‌ திருச்சடைமேல்‌ 
வானக மாமதிப்‌ பிள்ளைபாடி 
மால்விடை பாடி வலக்கையேந்தும்‌ 
ஊனக மான்மழுச்‌ சூலம்பாடி 
உம்பரு மிம்பரு முய்யவன்‌ று 
போனக மாககஞ்‌ சுண்டல்பாடிப்‌ 
பொற்றிருச்‌ சுண்ண மிடித்துகாமே. 


210. (பி- ம்‌). 1. கனாவிலும்‌, ஆவகை - ஆகும்வகை ; வெமயச்‌ 
சீவனாகும்வகை என்றார்‌, சேவசம்‌ என்பதனை சே அகம்‌ என்று பிரித்து 
இடபத்தைத்‌ தன்‌ அகத்தே தாங்கும்வெல்‌ கொடி என்றும்‌ பொருள்‌ 
கூறுவர்‌, 


628 திருவர்ச்க வியாக்கயொனம்‌ 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! இருச்சுண்ணர்‌ 
ஆநந்த இன்பம்பெற, ஆனந்தத்தேன்‌ சொரியுந்‌ திருவருட்பணி 
சோ தியிதழி திருமுடியில்‌ அண்‌, திறாப்பதையும்‌, அவன து உண்மை 
அடியார்‌ காயமே கோயிலான வெபுரத்தையும்‌, இருவருட்சடை 
மேலுலக ரட்சைக்காகத்‌ தரித்த இளம்பிறையையும்‌, புண்ணிய 
சொரூப விடையையும்‌, இருவலக்கையில்‌ ஏந்தும்‌ அறம்‌ பொரு 
ளின்ப வீடான நாற்பாக மானையும்‌, எம்மை இரட்சிப்பதே சத்‌.இய । 
மென ஏந்தும்‌ மழுவையும, மூவகைசசத்தி சொரூப சூலாயுத த்தை 
யும்‌, எல்லாத்‌ தேவர்கள்‌ மனுஷர்கள்‌ உயிர்‌ பிழைக்க நஞ்சை அமு 
தாகக்‌ கொண்ட இவ்வருமை பெருமைகளையும்‌, இவை ௩ம்‌ பொருட்‌ 
டன்‌ றி வேறல்லவெனப்‌ பாடிச்சுண்ணம்‌ இடிப்பதே பாச விமோசன 
மென வாருங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ காண்க. 


212. இனி, இழந்த ரெசை எடுப்பித்துக்கொள்ள மாட்டாத 
படைப்பு த்தொழிலுடைய அயன்‌ தலையை வட்டாடல்‌ கொண்டமை 
. மைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 

அயன்‌ றலை கொண்டுசெண்‌ டாடல்பாடி 

யருக்க னெயிறு பறித்தல்பாடிக்‌ 

'கயந்தனைக்‌ கொன்றுரி போர்த்தல்பாடிக்‌ 

காலனைக்‌ காலா லுதைத்தல்பாடி. 
இயைந்தன முப்புர மெய்தல்பாடி 

ஏழை யடியோமை யாண்டுகொண்ட 
நயந்தனைப்‌ பாடிஙின்‌ மூடியாடி 

காதற்குச்‌ சுண்ண மிடித்துநாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ / இருவருட்‌ சுண்‌ 
ணச்சிவஞான அரநுபூதிபெற, நமது உயிரான நாதன்‌ செய்தருளிய 
நிக்ரெக பரிபாக சத்த பஞ்சர்‌ தீ தியமாவன 2--பிரமே கவன்‌ தனக்‌ 
கொப்பாக நின்மல சிவத்தை நினைந்த அகம்‌ அழிய, படைப்புத்‌ 
தொழில்‌: சிவச ததி பிரேரகமெனத்‌ தோன்ற, தனது தலையை உண்டு 
பண்ணிக்கொள்ள மாட்டாமலும்‌ தன்‌ தகப்பன்‌ இரட்சைத்‌ தொழி 


211. அகம்‌ - உட்கொண்ட. வான்‌ அம்‌ மா மதி பிள்ளை - 
வானத்தை இடமாகக்கொண்ட பெரிய சந்திரனின்‌ பிறையை, ஊன்‌ 
அகம்‌ ஆம்‌ - தசைக்கு இடமாகிய; “மா மழர்‌ கலம்‌? என்பது பிறஅச்சு 
அல்கள்‌ கொண்ட பாடம்‌. போனகம்‌ - உணவு. 2 


9. இருச்சுண்ணம்‌ 629 


லுடையவனாலே. அவனாலாகிலும்‌ பெற்றுக்கொள்ளாக பிரஞ்ஞஜை 
சிவமே பரமென்ற அநுபூ திபெற, பரமசிவன்‌ பிரமனவன து கலையைக்‌ 
கிள்ளி வட்டாடற்போல எறிந்து இருவி’ையாடற்‌ செய்ததையும்‌ ; 
புஜவொளியுடைய சூரியன்‌ பிரகாச முள்ளொளி சிவஞானவொளி 
யென அவன து பல்லைப்‌ பிடுங்கும்‌ ; மலவிமோசனஞ்‌ சிவனாலல்ல.து 
வேறாராலுங்‌ கூடாதென யானையை உரிசெய்து போர்த்துக்‌ கொண்‌ 
டும்‌; அடியாரான மார்க்கண்டர்‌ பொருட்டு அவருத்துவான காலம்‌ 
பொருளன்று எனவும்‌ அடைந்தகோரை இரட்சிப்பது நியமமென த்‌ 
கோன்றவும்‌ இயமனைச சங்கரிதகுதும்‌; முப்புச்கோட்டையிலுள்‌ 
ளாரிற்‌ இவார்ச்சனை மறந்தவர்களைப்‌ புன்சிரிப்பான கருணையால்‌ எரி 
செய்க தும்‌ ; அறிவிலாக நம்மைப்‌ பொருளென க்‌ இருவுளங்கொண் 
டடிமைசெய்க பெருங்கருணையையும்‌ ; தட்டமிட்டுக்‌ கூத்தாடிக்‌ 
துதித்து நடராசராதனுக்கே இன்பச்சுண்ணமலம்‌ பொடிபட இடப்‌ 
போம்‌) வாருங்கள்‌) ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ 
காண்க. (18) 


218. இனி; செல்வன்‌ கழலேத்துஞ்‌ செல்வஞ்‌ செல்வமே 


யென்ற (இ.-ன 2. 
்‌ வட்டமலர்க்‌ கொன்‌ ற மாலைபாடி 


மத்தமும்‌ பாடி மதியம்பாடிச்‌ 
இட்டார்கள்‌ வாழுந்தென்‌ றில்லைபாடிச்‌ 

சிற்றம்ப லத்தெங்கள்‌ செல்வம்பாடிக்‌ 
கட்டிய மாசுணக்‌ கச்சைபாடிக்‌ 

கங்கணம்‌ பாடிக்‌ கவித்தகைம்மேல்‌ 
இட்டுகின்‌ மாடு மரவம்பாடி 

ஈசற்குச்‌ சுண்ண மிடித்தநாமே. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! சிவானந்தநா தற்கு அருளபி 
ஷேகசசுண்ணம்‌ இடிக்கும்‌ பொருட்டுப்‌ பரமசிவன து தஇிருச்சிரசில்‌ 
அடியார்‌ அநுபூதி பெறும்‌ பலனாகத்‌ தரித்த சோதி இகழியையும்‌, 
யாவர்க்கும்‌ மேல்‌ இறையென உண்முகமத்த மலரும்‌ அணிவதை 
யும்‌, அன்றி மூவாயிரமுனிவர்‌ முதலியோர்‌ அடிகள்‌ வாழுந்‌ தட்‌ 


212, செண்டு ஆடல்‌ - பூப்‌ பர்தாடல்‌, அருக்கன்‌ - சூரியன்‌ ; 
எயிறு - பல்‌, கயம்‌ - யானை, காலன்‌ - இயமன்‌, இயைச்தன - தம்‌ 
முள்‌ கூடினவான, எய்தல்‌ - அம்பு எய்து. அழித்தல்‌, ஈயம்‌- ஈன்மை, 


630 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


சிணதிக்கு விளங்குவகான இல்லைமாககரையும்‌, அந்ஈகரில்‌ விளங்‌ 
கும்‌ அழகிய அம்பல நித்தியானந்த நிருத்த அருட்செல்வ த்தையும்‌, 
அரையில்‌ கட்டிப இிரோதானப்‌ பாம்பின்‌ கச்சையையும்‌, அர்த்த 
்‌ ஞாரீசுவரவம்மை இருக்கை கங்கண வனையையும்‌, சுவாமி இருக்கை 
மேல்‌ அடியேன்‌ போ.தநாகம்‌ ஆட்டிடுவதான இன்ப.த்‌ை யும்‌, பாடி 
நாதற்குத்‌ இருவடிஞாஷச்சுண்ணம்‌ இடிப்போம்‌ ; வாருங்கள்‌ ; 
ஞானப்பெண்களே ! என அருளிய கக்‌ காண்க. (19) 


214. இனி, அத்துவிதி அன்பிற்றொமு்‌ (இ, - ன.) :-- 

வேதமும்‌ வேள்வியு மாயினார்க்கு ட 

மெய்மையும்‌ பொய்மையு மாமினார்க்குச்‌ 

சோதியு மாயிரு ளாயினார்க்குத்‌ 

துன்பழு மாயின்ப மாயினார்க்குப்‌ 
பாதியு மாய்முற்று மாமினார்க்குப்‌ 
பந்தமு மாய்வீடு மாயினார்க்‌ 

காதியு மாயந்தமு மாயினாருக்‌ 

காடப்பொற்‌ சுண்ண மிடித்துநகாமே. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே! கேண்மோ! நம்‌ து சிவன்‌ 
இருவடி. யின்பம்‌ அழுந்துவதான திருஞானச்சுண்ணம்‌ இடிக்கும்‌ 
பொருட்டு, வேதம்‌, வேள்வி ; மெய்‌, பொய்‌ ; சோத, இருள்‌; துன்‌ 
பம்‌, இன்பம்‌; பாதி, முற்றும்‌) பந்தம்‌, வீடு; ஆதியந்தம்‌ இவை 
உடலுயிர்கண்‌, அருக்கன்‌ ௮.றிவொளிபோல ௮த்துவி ,கமாகச்சுவாமி 
பிரிப்பின்‌ றிப்‌ பேரின்பமாகச்‌ சிவானந்த வாழ்வான சபாபதிக்கு நம 
அள த்தில்‌ இவ்வகை வாழ்வதே கருணையெனப்‌ பாடி. அசையாம 
லிருந்தபடி. யிருந்து திருஞான வேறின்மைச்சுண்ணம்‌ உணர்வுபெற, 
அன்பால்‌ இன்புறத்‌ தொடர்ச்சி கோன் ற, திருப்பாவநுபூஇ பெற்று, 
பாசச்சே தனமாக இடிப்போம்‌ வாருங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என 
வருளியகைக்‌ காண்க. (20) 

கிருச்சிற்றம்மலம்‌ 


218. வட்டமாலை என்று கொள்க ; வட்டமலர்‌ என்று கொண்டு, 
பிரணவ வடிவான மலர்‌ என்று கூறுவர்‌, உண்முகமத்தம்‌ ஊமத்தம்‌ 
என்றாமின து போலும்‌, ட்டர்‌ - மேலோர்‌. இற்றம்பலத் தச்‌ செல்வம்‌- 
அருட்செல்வம்‌. மாசுணம்‌ - பாம்பு, அரவம்‌ - பாம்பு. 


214. இறைவனது பரிபூர்ண வியாபகம்‌ இங்குச்‌ கூறப்பெற்றது, 


வ 
இருசசிற்றம்பலம்‌ 


10. திருக்கோத்தும்பி 


இனி, அருள்வதான இருக்கோ த்‌.தும்பியான இருவருள்‌ வினி 
யோகம்‌ அருளிச்‌ செய்யப்‌ புகுசன்ற, தாவன :-- 


அகத்தியச்‌ சூத்திரம்‌ :-- 

சிவனே டைக்கியம்‌ 
இதன்‌ கருத்தான பொழிப்புரை :-ச௪டசிக்கெங்கணும்‌ தாமே 
நிறைந்த சிவாநுபவ சுவாறுயூதிகம்‌ வினைந்த அடிபார்கள்‌ அவ்‌ 
விளக்கம்‌ * எனக்குங்‌ இடைத்தது உனக்குங்‌ கிடைத்தது” என்று 
ஒருவர்க்கொருவர்‌ - மடி.பிடி.த்துக்‌ கொண்டு வண்டு சழ லுகிறது 
போலச்‌ சுற்றும்‌ ஆனந்த விளையாட்டில்‌ சொல்லுறே பாடல்களெல்‌ 
லாம்‌, (1) அரிய இருவடி.யின்பப்‌ பெருமையும்‌, (9) ௮ப்பெருமை யறி 
தற்கு கானாரென்பதும்‌, (3) இிரிவிககரணங்களுக்கும்‌ இனித்துக்‌ 
கோன்றலும்‌, (4) சற்றும்‌ ௮ன்பில்லாக யானென ௦ கன்ற அநுபவ 
மும்‌, (5) அதுவிதுவென ஐயப்படாத முறைமையும்‌, பெருமையும்‌, 
(6) ௪,த்தக்கலக்கம்‌ கெளிவித்தலும்‌, (7) நினைக்க அரிகென்‌ லும்‌, 
(8) ஒன்றாயிரும்‌தும்‌ எங்கும்‌ பர.த்தலும்‌, (9) பிறப்பிறப்பென்கன் ற 
ஐயந்தீர்த்தலும்‌, (10) தாய்போற்‌ கருணை செய்தலும்‌, (11) அரி 
தென்று விடாமல்‌ அருளு தலும்‌, (12) அருளுந்கானும்‌ ஒன்றாகவே 
கருணை செய்தலும்‌, அப்படி. ௮ருளாவிட்டாற்‌ பெறுதற்‌ கருமையும்‌, 
(18) நினைக்கப்‌ படாததை நினைத்தலும்‌, (14) துயர்‌ முழுவதையு 
மொழித்தலும்‌, எல்லாம்‌ வியப்புற எம்க்கள,.த்கதலான வெளிமையும்‌, 

இத்திருப்பாவினுள்ளுறையாக வருளியகைக்‌ காண்க. 


கிருப்பாக்‌ கலி விருத்தமாகத்‌ திருத்தில்லேையிலோதினதெனக்‌ காண்க. 


திருக்கோத்தும்பி 

இதன்‌ உள்ளக்கடை சிவனஜேடைக்கியம்‌ ௭ - அ. சிவனுடன்‌ இடை 
யராது நிற்றல்‌, 

* உயர்போத மொருவண்டாகச்‌, சித்த விசாரத்‌ தாது செப்பிவிடல்‌ 
கேரத்தும்பி * என்பது பழைய இருப்பெருர்‌ துறைப்‌ புராணம்‌. 

““ஞாங்கரின்‌ முரலும்‌ அம்பி தன்னையு ஈயந்து காதன்‌, பூங்கழல்‌ 
வழுத்துகென்று புனிதர்‌ கோத்தும்பி சொன்னார்‌ ? (திருவாதவூரர்‌ புரர 
ணம்‌ ; இருவம்பலச்சருச்சம்‌ 60). தி 

தி..-95 


632 திருவாசக வியாக்யொனம்‌ 


215, இனி, பரம்‌சிவன்‌ திருவடியினருமை்‌ பெருமையான 
(இ, - ன.) :- 
பூவேறு கோனும்‌ புரந்தரனும்‌ பொற்பமைந்த 
காவேறு செல்வியு நாரணனு நான்மறையும்‌ 
மாவேறு சோதியும்‌ வானவரும்‌ தாமறியாச்‌ 
சேவேறு சேவடிக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! ஆரவாரமாாகத்‌ 
தும்பி பறந்து விளையாடல்‌ செய்யுங்‌ காலம்‌ இருவருட்பணியாக க்‌ 
திருவடியின்‌ பெருமையைப்‌ பிரமாவும்‌, இந்திரனும்‌, வாக்கின்‌ செல்வி 
யும்‌, மாலும்‌, மறை நான்கும்‌, அந்த வேதாகம்ங்களில்‌ கூறப்பெற்ற 
மும்ம்ண்டலப்‌ புறச்சோ தியும்‌, அகச்சோதியும்‌, அகப்புறச்சோ இயும்‌ 
ஆகிய இவற்றிற்கு எட்டாத இருவரும்‌ சோதியை எல்லாத்‌ தேவர்‌ 
களும்‌ எருதுடையான்‌ அடிமையெனப்‌ பழமொழி அனுபவப்படியே 
துதித்து, தும்பி விளையாடற்‌ செய்யுங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! 
என அருளிய திருவடி இன்பமெனக்‌ காண்க. (1) 


மேலே கூறிய இரு புராண மேற்கோள்களையும்‌ ஒத்துப்‌ பார்க்கும்‌ 
போதும்‌, பதிகப்பொருளினை சோக்ரும்போதும்‌, அடிகள்‌ வழியில்‌ தம்பி 
யைக்கண்டு, அதனைத்‌ தலைவி தன்‌ தலைவனுக்குக்‌ கூற அனுப்பும்‌ தூதாக 
அமைத்து, * சவனோடைச்யம்‌”? என்ற தத்துவப்பொருளைச்‌ கொண்டு 
இயற்றியதாக கொள்ளலாம்‌, இவ்வுரையே, * தும்பி? என்பது ஒரு விளை 
யாடல்‌ என்று கூழகறது. திருவாசகத்தில்‌ பல சாட்டு வினையாடற்‌ 
பெயர்களே பதிகப்பெயர்களாக அமைர்திருத்தலைச்‌ காண்க, அகவே, 
இத்தலைப்பு அடிகளின்‌ படைப்பா, அல்லது, சாட்டுவிளையாடற்‌ பெயரா 
என்பது ஆராயத்தக்கது, 

கோத்தும்பி, அரசவண்டு என்பர்‌ ; கோல்தும்பி என்று கொண்டு 
தேனைக்‌ கோலும்‌ தும்பி என்றும்‌ லர்‌ பொருள்‌ சாண்பர்‌, 

இதனை சாலடித்தரவுச்‌ கொச்சசக கலிப்பா என்பர்‌ பிறர்‌, 

215. பூ ஏறுகோன்‌ - தாமரைப்பூவில்‌ அமர்ச்த பிரமன்‌, புரர்‌ 
தான்‌ - இர்திரன்‌, பொற்பு - அழகு சாஏறு செல்வி. கலைமகள்‌. 
மாஎறு பெருமை மிகுந்த, மாஏறு சேரதி என்பதற்குச்‌ சூரியன்‌, சர்‌திரன்‌, 
அகணி என்ற மும்மண்டலச்‌ சோதி என்றனர்‌ ; மா - இடபம்‌ என்று 
கொண்டு, உருத்திரன்‌ என்று பொருள்‌ கூறுவாருமுளர்‌ ; அடித்த அடியில்‌ 


சே ஏ௮ சேவடி என்று வருவதால்‌ இப்பொருள்‌ பொரும்‌ தாமை காண்க, 
சே, இடபம்‌, 


10. திருக்கோத்தும்பி 633 


216. இனி, (யான்‌ எனது” என்னும்‌, செருக்காற்‌ குஞ்சித 
பாதம்‌ ௮றியலாகாது: என்ற (இ. -ன.) 
நானாரென்‌ னஅள்ளமார்‌ ஞானங்களா ரென்னையாரறிவார்‌ 
வானோர்‌ பிரானென்னை யாண்டிலனேன்‌ மதிமயங்கி 
ஊனாருடை தலைபி னுண்பலிதே ரம்பலவன்‌ 
றேனார்‌ கமலமே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! பரமசிவன்‌ அமா 
இயே மலபந்தமான உயிர்க்குப்‌ பெருங்கருணை வழக்கால்‌ இரங்கி, 
அறிவு விளங்கக்‌ கருவிகரணம்‌ அருளி, அடிமை செய்யாவிட்டால்‌ 
எவ்வகை அறிவுண்டாவது 2 அவவறிவால்‌, * நரன்‌ ; எனது” என்ற 
உயிரேது ? அவ்வுயிர்க்கு அந்தக்கணமிஎ து? அவற்றால்‌ அறியும்‌ 
ஞானமேது? எவர்கட்கு என துகாமரூபம்‌ தெரிவதுள ? ஆன தால்‌, 
சகல தேவர்கட்கும்‌ மேலான மகாதெவரென்று விளங்க, மதிமயக்க தீ 
கூற்‌ படைப்புத்தொழில்‌ தனது சுதந்தரமென்று நினைத்து அயன 
கலையைக்‌ கிள்ளி, அது நாறறம்‌ எனத்‌ திருவுளங்‌ கொள்ளாது, 
இருக்கர பாத்‌ இரமாகப்‌ பரிபாக உயிர்ப்பலி கொள்ளுவதான சிவானந்‌ 
த்தேன்‌, அடியாருள்ள ததிற்‌ சொரியு மிருதய கமல ஈடரா௪ச குஞ்சித 
பாதத்தை நிட்டை கூடி, தும்பி பறந்து விளையாடுவீர்கள்‌ ; ஞானப்‌ 
பெண்களே ! என வருளியதைக்‌ காண்க. (2) 


217. இனி, இரிவித கரணமும்‌ இருவடி. ஞான வின்பமான 
(இ.- ன) 
தினைத்தனை யுள்ளதோர்‌ பூவினிற்றே னுண்ணாதே 
நினை த்தொறுங்‌ காண்டொறும்‌ பேசுந்தொறு மெப்போதும்‌ 
அனைத்தெலும்‌ புண்ணெக வானந்தத்‌ தேன்‌ சொரியுங்‌ 
குனிப்புடை யானுக்கே சென்‌ நூதாய்‌ கோத்தும்பீ. 
(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ 1! வண்டுபோற்‌ 
சுழலுவதான தும்பி பறக்கும்போது, தினையளவாயெ சிற்றின்பப்‌ 


916, ஊன்‌ ஆர்‌ உடை தலையில்‌ உண்‌ பலிதேர்‌ அம்பலவன்‌ ; உடை 
இலை என்பதற்கு உடைந்த தலை என்றேனும்‌, ஊன்‌ உடை தலை என்றே 
னும்‌ பொருள்‌ கொள்க, பலி - பிச்சை, 

இறைவன்‌ ஆண்டிலனெனின்‌ நான்‌ ஆர்‌ க்‌ பிரச்சனைகளே 
இல்லை என்றபடி, 


684 திருவாசக வியாக்யொனம்‌ 


- பிரபஞ்ச விஷயத்தைப்‌ பொருளெனக்‌ கொள்ளாது உண்மையான 


குஞ்சிதபாதப்‌ பேரின்பப்‌ பொருளைத்‌ இருவருளால்‌ நினையும்‌ 
கோறுங்‌ காணும்‌ தோணும்‌ பேசுந்‌ தோறும்‌ எக்காலமும்‌ உண்‌ 
ணெஷழ்ந்து எலும்புங்‌ கரைய அன்பால்‌ ஆனந்தத்‌ தேன்‌ பெருகுவ 
தான நடராசற்கே சென்றாரவாரமாய்‌, அம்பி பறப்பீர்கள்‌; என 
அருளியகைக்‌ காண்க. (3) 


௨௪18. இனி, சற்றுமன்பில்லாக என்னை அன்புளனா யாண்ட 
(தி, ன) 


கண்ணப்ப னொப்பதோ ரன்பின்மை கண்டபின்‌ 
என்னப்ப னென்னெப்பி லென்னையுமாட்‌ கொண்டருளி 
வண்ணப்‌ பணித்தென்னை வாவென்ற வான்கருணைச்‌ 
சுண்ணப்பொன்‌ னீற்றற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! £ அவனுடைய 
அறிவெல்லாம்‌ நம துடையவ றிவு £ என்றருளிய அன்பே பிழம்பான 
கண்ணப்ப நாயனாரன்பைக்‌ காள *த்தியார்‌ அறிவ ,தாழிய, வேறு 
யாராலும்‌ அறிவதில்லை, எனத்‌ இருவுள.த்‌ இலே கருதி, என து அப்ப 
னான ககன்‌ எனக்கு உள்ள அன்புக்கு வேறொருவர்‌ ஈடுமில்லை ; 
இன்புறு வேககத்து இரும்பு பொன்னானது போல, என்‌ சுதந்தர 
மும்‌ வினையும்‌ மூன்று மலமும்‌ அற, அருளன்பு உருவமாக அடிமை 
செய்‌,த இருவருள்‌ அழகான காதன்‌ வலியக்‌ கூவி யாண்ட பெருங்‌ 
கருணையுடைய, பொன்போற்‌ சுண்ண விபூதி தரியாது தரித்த, 
சுவாமியைக்‌ கருஇத்‌ தும்பி விளையாடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! 
என அருளியதை யன்பால்‌ இன்புறக்‌ காண்க. (4) 


217. பூ என்பதற்குச்‌ இற்றின்பப்‌ பிரபஞ்ச விஷயம்‌ என்பது 
அதபூதியுரை, செய்யுளின்‌ பொருள்‌, பூவின்தேன்‌ தினை த்தனையுள்ள.அ ; 
ஆனச்தத்தேனின்‌ தன்மைவேறு ஆகவே முன்னதை விடு; பின்னதை 
நாடு என்பதாகும்‌, குணிப்பு - இருஈடனம்‌, 


218, என்‌ ஒப்பில்‌ என்னை - இழிவினால்‌ எனக்குச்‌ சமானமில்லாத 
என்னை என்க, “எனக்கு இருவினை ஒப்பு வர்த காலத்து, என்னும்‌ 
பொருள்‌ கூறுவர்‌, வண்ணம்‌ பணித்து - குணமுடையவனாக என்னைச்‌ 
செய்து ; இதனை, உரை வினக்கும்‌ ஈயத்தைக்காண்க, வான்‌ - பெரிய, 


10. திருக்கோத்தும்பி 635 


919. இனி, மகாதேவனே ஒழிய, வேறுள தேவர்கள்‌ ஏவறி 
பணியாளரென்ற (இ... ன.) :-- 


அத்தேவர்‌ தேவ ரவர்தேவ ரென்‌ றிங்ஙன்‌ 
பொய்த்தேவு பேசிப்‌ புலம்புகன்‌ ற பூதலத்தே 
பத்தேது மில்லாதென்‌ பற்றறநான்‌ பற்றிகின்‌ ற 
மெய்த்தேவர்‌ தேவர்க்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 
(இ-ள்‌). ஞானப்பெண்களே !. கேண்மோ ! வேதனைப்‌ பட்டுச்‌ 
சாவதான தேவர்களுடன்‌ ஈறில்லாத பரமசவணைச சேர்த்து, “4 பர 
ப்ரம்மம்‌ இதுவோ? அதுவோ ??” எனச்‌ சந்தேகமுற்று, பொய்‌ 
வழியே பேசிப்‌ புலம்புவதான (இப்பூதலம்‌ அ றிவில்லாதகது) ; 
யாதொரு பற்றுக்‌ கோடும்‌ இன்றி அலைவ,தான என்னை எப்பற்றும்‌ 
விட்டுத்‌ இருவடி ஞானமே பொருளாகப்‌ பற்றுவித்த ௪ த்திய ஞான 
வடிவான பரமசிவத்தை நினைத்து விளையாடற்‌ செய்வீர்கள்‌ ; ஞானப்‌ 
பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. (5) 


220. இனி, சித்தக்‌ கலக்கம்‌ கெளிவித்தருளிய (தி. - லா :-- 


வைத்த கிதிபெண்டீர்‌ மக்கள்குலங்‌ கல்வியெனும்‌ 
பித்த வுலகற்‌ பிறப்போ டி.றப்பென்னுஞ்‌ 

இத்த விகாரக்‌ கலக்கம்‌ தெளிவித்த 

வித்தகத்‌ தேவர்க்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! அமாதியே என்னை 
வைத்த பரிசு திரவியம்‌, களத்திரம்‌, புத்திர்‌, கோத்திரம்‌, கல்வி 
என்று சொல்லப்பட்ட அநேக பிரபஞ்ச பயித்தியத்‌ தன்மையிற்‌ 
பிறப்பிறப்‌ பென்கின்ற துன்பமேலீடான கலக்க தைக்‌ குருமணியாக 
எழுந்தருளி இவையெல்லாம்‌ உன்னுடையவல்ல என, திருவடியே 
யுண்மையென, அருளும்‌ ஞரன வித்தக மகாதேவரைக்‌ கண்டு அம்பி 
பறப்பீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என வருளியகைக காண்க. (6) 


210, “அவர்‌ தேவர்‌; இவர்‌ தேவர்‌? என்று பொய்த்‌ தெய்வங்‌ 
களைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ இப்புவியில்‌, என்றபடி, பத்து - பற்று, பற்று 
(பிற) எதும்‌ இல்லாது சான்‌ பற்றறப்பற்றி நின்ற மெய்த்‌ தேவர்‌ 
தேவர்ச்கே என்க, 

-. 920, கநிதிமுதல்‌ இறப்பு வரையிலுள்ளன யாவும்‌ இத்தவிகாரக்‌ 
கலக்கம்‌, வித்தகம்‌ - ஞானம்‌, 


686 திருவாசக வியாக்கயொனம்‌ 


221. இனி, பசுபோகதத்துக்று எட்டாத இருவடி யென்ற 

(இி.ன.3) 

்‌ சட்டோ நினைக்க மனத்தமுதாஞ்‌ சங்கரனைக்‌ 
கெட்டேன்‌ மறப்பேனே கேடுபடாத்‌ திருவடியை 
ஒட்டாத பாவித்‌ தொழும்பரைநாம்‌ உருவறியோம்‌ 
சிட்டாய சிட்டற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நம்து நாதனை 
விரைவான அற்ப காலம்‌ அவனருளால்‌ நினைக்கில்‌ அமிர்தம்‌ போல 
எக்காலமுஞ்‌ சிவானந்தம்‌ அருள்வ தான சங்கரனை, துன்ப த்தாலழுந்து 
வேனானாலுந்‌ இருவடி. ஞானமற தியுறுவனோ 2 என்னை விட்டுப்‌ போவ 
கான செல்வத்‌ இருவடியோ இந்தச்‌ சிவஞானவமி 2 செல்லா மகா 
பாதுக,த்‌ தொழும்பாலவர்‌ வடிவை நாம்‌ காண்போமே ? அவர்களைக்‌ 
காணாதே போவதே சீலம்‌ எனத்‌ நுமபி பறக்கும்‌ போது, உண்மை 
அடிகளாகிய பெரியோர்க்கும்‌ பெரியோனாகய மகாதேவரே பொரு 
ளென விளையாடுவீர்கள்‌ என அருளியதைக்‌ காண்க. (7) 


222. இனி, ஒருவனாயிருந்தாலுஞ்‌ சருவ வியாபகப்‌ பொரு 
ளென்ற (இ. ன.) - 


ஒன்றாய்‌ முளைத்தெழுச்‌ தெத்தளையோ கவடுவிட்டு 
நன்றாக வைத்தென்னை நாய்சிவிகை யேற்றுவித்த 
என்றாதை தாதைக்கு மெம்மனைக்கு மெம்பெருமான்‌ 
குன்றாத செல்வற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது : நாதன்‌ 
அகண்டாகார சச்சிதானந்த சொரூபனான நிட்கள ஏக பரப்பிரம 
வியாபகன்‌ ; நம்மைப்‌ பரமமுத்தியில்‌ விடத்‌ தனது ௪த்தியான வல்‌ 
லமையால்‌ அனேக கவடு ஓர்‌ விருட்சக்‌ திலுண்டானமை போலச்‌ சத்தி 
"சிவான்மிகமர௫, இன்பப்‌ பி றவியாகத்‌ திருவடி ஞானம்‌ வை த்கருளிய 
கருணையை வினவில்‌, நாயானகைச்‌ சிவிகை மேலே ம்அவித்ததன்‌ றி 
யும்‌, எனது அகப்பனவன்‌ அவனுடைய தகப்பனென து மனைவி 


i 


221. சட்டேர- விரைவாக; சற்றும்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌, 
பாவித்தொழும்பர்‌ உருவை அறியோம்‌ ; இங்குப்‌ போலித்‌ தொண்டைச்‌ 
குறித்தார்‌, சட்டாய ஒட்டன்‌ .. பெரியோர்க்கும்‌ பெரியோன்‌, சட்டாய - 
அறிவுடைப்பொருளாய எனவும்‌ உரைப்பர்‌, 


10. திருக்கோத்தும்பி 637 


இவை மு,தலியோரான எனது கோத்திர சூத்திர பந்துக்கள்‌ எல்லா 
வுயிர்கட்கும்‌ இரட்சிப்பதான சுவாமி ; வற்றாத ஞானச்‌ செல்வனான 
சிவனைச்‌ சென்று பயந்து, தும்பி விகாயாடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்‌ 
களே ! என வருளியதைக்‌ காண்க. 

ஒன்றாக முளைத்த விருட்ச உவமானம்‌ முதலகவலில்‌ காட்டி 
யதைக காண்க. (பக்‌, 267-58). (8) 


223. இணி, பிறப்பிறப்பென்இன்ற ஐயம்‌ அடிபார்கட்கில்லை 
யென்ற (இ... ன.) :-- 


கரணங்க ளெல்லாங்‌ கடந்துகின்‌ ற கறைமிடற்றன்‌ 
சரணங்க ளேசென்று சார்தலுமே தானெனக்கு 
மரணம்‌ பிறப்பென்‌ றிவையிரண்டின்‌ மயக்கறுத்த 
கருணைக்‌ கடலுக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ, 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! நீங்கள்‌ தும்பி சுழன்று வினை 
யாடும்போது, ஈமது காதன்‌ துணைக்கருவி கரணம்‌ இன் நிச சுய 
விச்சையாக வடிவு கொண்ட கஞ்சணி கண்டன்‌, அவன து திருவடியை 
உண்மை யடிமைப்‌ பணி செய்வோர்கள்‌ இனிப்‌ பிறவா வண்ணங்‌ 
கருணை யளிப்ப தான ஞான சமுத்திரன்‌ ; எனத்‌ இருக்கை ஆரவார த்‌ 
துடன்‌ சுழன்று விளையாடுவீர்கள்‌--என அருளியகைக்‌ காண்க. (9) 


224. இணி, தாய்போற்‌ கருணை செய்த (தி. ன.) 


ரோயுற்று மூத்துகான்‌ நுந்துகன்றா யிங்‌இருந்து 
தாயுற்ற செல்வ நயந்தறியர வண்ணமெல்லரம்‌ 
தாயுற்று வந்தென்னை யாண்டுகொண்ட தன்கருணை த்‌ 
தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ, 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நாம்‌ அநாஇயே 
அனேகம்‌ நோய்களால்‌ அலைந்து துன்பம்‌, இளங்கன்று ரட்சித்துக்‌ 
கொள்ளா தீ பருவகாலக்‌ கன்‌ றுபோல, ௮ றிவிலா இம்மையிற்‌ சுழன்‌ ணு; 
கரய்க்குப்‌ பெருஞ்‌ செல்வம்‌ தெரியாத வண்ண மெனப்‌ போல்‌, கருணை 
யின்பம்‌ அடியேற்கு, த்‌ தாய்போல வெழுந்தருளி அடிமை கொண்ட 


228. கரணங்களுக்‌ கெட்டாதவன்‌ என்பது பொருள்‌, உரை 


ஈயத்தை ஓர்க, 


638 திருவாசக வியாக்‌ மொனம்‌ 


ஞானமே திருவுருவான சிவஞான வின்பச்‌ செல்வர்க்கே யடிமை 
யெனக்‌ தும்பி பறந்து விளையாடுவீர்கள்‌ ; என வருளியதைக்‌ காண்க, 


226. இணி, இணியான ம்னோசிலையனானவனைக்‌ கருணையால்‌ 
ஆண்ட செய்தியைக்‌ கூறும்‌ (இ. - ன) 2 
வன்னெஞ்சக்‌ கள்வன்‌ மனவலிய னென்னாதே 
கன்னெஞ்‌ சுருக்கக்‌ கருணையினா லாண்டுகொண்ட 
வன்னம்‌ திளைக்கு மணிதில்லை யம்பலவன்‌ 
பொன்னம்‌ கழலுக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). தஇிருவருட்டும்பி பறந்து விளையாடும்‌! ஞானப்பெண்‌ 
களே! கேண்மோ! நமது சிவன்‌ என்னைக்‌ குருவடிவைக்‌ கண்டு 
உருகா,த வன்மையனென்றும்‌, கருணையால்‌ அளித்த தேகத்தைத்‌ 
கன்னசென்றும்‌ யானெனகென்ற வலிமையுமுடைய மலபோதனென்‌ 
அம்‌,"இருவுளங்‌ கொள்ளாது கருணையாற்‌ பரிபாகப்படு தீதி. அடிமை 
கொண்ட தன்றியும்‌, அன்னம்‌ ஓடையில்‌ விகாயாடும் அழகுடைய 
திருத்தில்லை ஞானமன்றுள்‌ அவரத வின்ப நடம்‌ நடிக்கும்‌ பொற்‌ 
பாத குஞ்சித சேவடியைப்‌ பரமென விளையாடுங்கள்‌-—என வருளி 
_யதைஞானத்தாற்‌ காண்க. (11) 


226. இனி, ச௪த்திவெமாயென்னுளம்‌ புகுந்தாண்ட (தி. ன): 

நாயேனைத்‌ தன்னடிகள்‌ பாடுவித்த நாயகனைப்‌ 
, பேயேன அள்ளப்‌ பிழைபொறுக்கும்‌ பெருமையனைச்‌ 
சீயேது மில்லாதென்‌ செய்பணிகள்‌ கொண்டருளும்‌ 
தாயான வீசற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ, 

(இ-ள்‌). தும்பி விளையாடும்‌ ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 

நமது பரமசிவன்‌ தஇருவுளமிரங்கி காயான அடியேனை ஞான தீ இருவடி. 
களைப்‌ பொருளெனப்‌ பாடும்படி யருளிய தேவநரயகனை, பேய்‌ போல 


224. நுர்து சன்று - தள்ளப்பட்ட கன்று என்பர்‌, ஈர்ய்‌ தானுற்ற 
செல்வத்தின்‌ அருமையை அறியாததபோல ; “சாய்‌ பெற்ற தெங்கம்‌ 
பழம்‌ ? ' என்ற பழமொழியையும்‌ காண்ச, தேய்‌ - தேஜஸ்‌. என்பதன்‌ 
சிதைவு ; ஒளி என்பது பொருள்‌, 

925, மன வவியன்‌ - மிகவலியன்‌ என்றும்‌ கூறலாம்‌, வன்னம்‌ 
திளைக்கும்‌ என்று சொண்டு, ௮ழகு நிரம்பின, என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


10. திருக்கோத்தும்பி 639 


ம்லபோ கனாயுள்ளவனக்‌ குற்றம்‌ பொறுத்த பெருமை யுடையவனை, 
சிவஞான அன்பு ஐசுவரிய மொன்று மில்லாது அடியேன்‌ செய்வ தான 
பணியை யிகழ்ச்சி யில்லாது இருவுளப்‌ பணியாகக்‌ கொண்டருளும்‌ 
அன்னையான சருவசெக தீசனை, கொண்டாடி. ஞானத்தும்பி பறந்து 
விளையாடுவீர்கள்‌ 7 இன்பப்பெண்களே !_—என அருளியதைக்‌ 
காண்க, (12) 


227. இனி, உள்ளக கருத்து வள்ளலறிவா ரென்று அடிமைத்‌ 
திறம்‌ பேசிய (இ, ன) 
நான்‌ றனக்‌ கன்பின்மை நானுந்தா அமறிவோம்‌ 
தானென்னை யாட்கொண்ட தெல்லாரும்‌ தாமறிவார்‌ 
ஆன கருணையும்‌ அங்குற்றே *தானவனெங்‌ 
கோனென்னைக்‌ கூடக்‌ குளிர்ச்தூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! : அடியேன்‌ பரம 
சிவனிட த்து அன்பில்லாத செய்தி, : தனனெஞ்சறியா த பொய்யில்‌ 
லையே * யென உண்மை கொண்டு, எனக்கே தெரியும்‌ ; எனதுளம்‌ 
விட்டுப்‌ பிரியாத சிவனுக்கே திருவுளம்றியும்‌ ; எனப்‌ பிரமாணமாகச்‌ 
சொல்வேன்‌ ; என்னைத்‌ திருவடிக்‌ கன்புளனாக, அ௮டிமைமிவனெனச்‌ 
செய்தது எல்லா உலகத்‌ தாரும்‌ வெளியுற வறிவார்கள்‌ ; நாகன்‌ 
தன்‌ திருமுடியில்‌ மண்‌ சுமந்து அடிபட்டதை இவ்வகையான சோம 
சுந் தரமே என்‌ பொருட்டுப்‌ பெருங்‌ கருணையால்‌ தஇிருவுருக்‌ கொண்டு 
என்னை த்‌ திருவடிக்‌ கன்புளன்‌ போல வென்னுளம்‌ பிரியாத நாதன்‌ 
அத்து விதமாக வாழ்வதான இன்பளிக்க, சிவானந்தத்தும்பி பறப்‌ 
பீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. (15) 


926, 8 இகழ்ச்சி, 

997. பி-ம்‌. 1, தானவனே; தானும்‌ - இறைவனும்‌, தான்‌ என்‌ 
பதை அசையாகச்‌ சொள்வாரும்‌ ; இன்னும்‌ அன்பின்மையை நாங்கள்‌ 
இருவருமே அறிய உலசமறியாது என்று கொள்வாரும்‌, உளர்‌, ஆன 
கருணையும்‌ அங்குற்றேதான்‌ ; ஏ; தான்‌ அசைகள்‌, அமைர்த கருணை 
அவன்‌ ஒருவனிடத்தேதான்‌ என்பது வெளிப்படைப்‌ பொருள்‌, இக்‌ 
கருணையை மண்‌ சுமர்து அடிபட்ட வரலாற்றால்‌ விளக்குகின்றார்‌, என்‌ 
னைக்கூட - அத்துவித இன்பம்‌ ௮ளிச்ச, 

தன்‌ தகுதியின்மையையும்‌ இறைவன்‌ கருணையையும்‌ வியர்தது. 
இ—94 


640 . திருவாசக வியாக்யொனம்‌ 


228. இனி, பரம்வெனும்‌ பராசத்தியு முயிர்‌ நடுவுளெழுந்‌ - 
கருளிய கருணை யின்பத்‌ (இ...ன,) 2: 


கருவா யுலடினுக்‌ கப்புறமா யிப்புறத்தே 

மருவார்‌ மலர்க்குழன்‌ மாதினொடும்‌ வந்தருளி 
அருவாய்‌ மறைபயில்‌ அந்தணனா பாண்டுகொண்ட 
திருவான தேவற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). கேகமே இன்புருவான ஞானப்பெண்களே ! 
கேண்மோ ! நரக விந்துவான செகக சொருப ஆதாரப்‌ பொருளாக, 
அவை கடந்து, மேலான பரமசிவன்‌; இப்பிருதிவியிலே சத்தி சிவ 
வடிவா யெழுந்தருளி, ஈவந்தர பேதவருவத்‌ திருமேனி கொண்டு, 
... தருவாய்‌ மலர்ந்தருளிய வேதநாயகன்‌, தானே உருக்கொண்டு பரம 

குருவாய்‌ எழுந்தருளி என்னை அடிமை செயத்‌ திருவருட்‌. செல்வமாய்‌ 
என தயிரில்‌ வாழ்ந்த அற்புதத்தை நினைத்துப்‌ பறந்து சுழன்று 
விசாயாடுவீர்கள்‌. 
'இவைக்கு வேதத்தில்‌ :-- 
 கருவாஇக்‌ குழம்பிருந்து கலித்து மூளைக்‌. 
கருநரம்பும்‌ வெள்ளெலும்பும்‌ செர்ந்கொன்‌ ரக 
யுருவாகிப்‌ புறப்பட்டிங்‌ கொருத்தி தன்னால்‌ 
வளர்க்கப்பட்‌ டுயிராறாங்‌ கடைபோ காரால்‌ 
மருவா நின்னடியேன்‌ ம்றவே னெம்மான்‌ 
ம்றித்கொருகாற்‌ பிறப்புண்டேல்‌ மறவா வண்ணர்‌ 
திருவாரூர்‌ மணவாளா இருத்தெங்‌ கூரா 
செம்பொனே கம்பனே திகைத்திட்‌ டேனே ” 
(திருசாவுச்‌; திருவாரூர்‌: இராத்தாண்ட. 6 : 6), 
யென்ற வறுயூதி காண்க, (14) 


229. இனி, “ என்பூசையு நேசமு மியரனு முனக்கேங்கே ” 
என்ற அடிமை யின்பத்‌ (இ, -ன,) 
நானுமென்‌ சிக்தையு நாயக னுக்‌ கெவ்விடத்தோம்‌ 
தானுந்தன்‌ தையலும்‌ தாழ்சடையோ ணைடிலனேல்‌ 
வானும்‌ தசைகளு மாகடலு மாயபிரான்‌ 
தேனுந்து சேவடிக்கே சென்‌ அதாம்‌ கோத்தும்பீ, 

228. உலூனுச்‌ கருவாய்‌ என்க, அப்புறமாய்‌ - அர்நிலையையும்‌ 


கடர்து. இப்புறமாய்‌ “இவ்விடத்தே ; இப்பிருதிவியிலே, அருவாய்‌ - 
உருவமின்மையாய்‌, ்‌ 


10. திருக்கேர்த்தும்பி 641 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! குணகுணி பாவ 
மான சத்திசிவ சொரூபம்‌ யெழுந்தருளித்‌ திருவடி காட்ட றிவாற்‌ 
காட்டா தொழுகுல மாவனோ ? எனது தற்சுட்டான போதகுத்தாற்‌ 
கண்டு நிட்டை கூடுவகெங்கே? எனவே ஓரிடமுங்‌ கருவியுங்‌ 
காணேனே ! நம்து நாதன்‌, £ வானா, கடலானாய்‌ நிலனானாய்‌ ” 
யென்ற வேதச்‌ சுருஇப்படி ஆறத்துவாவே இருமேனியான, அவன்‌ 
அவள்‌ அது இருவடி. பேரின்பக்‌ தேனிரக்க த்தால்‌ ௮ருளுங்‌ கருணை 
யைக்‌ கருதிச்‌ சுழன்று தும்பி விரையாடுவீர்கள்‌ என வருளியகைக்‌ 
காண்க. (15) 


280. இனி, பசுபோதக்‌ கருவியால்‌ உள்ளி அள்ளப்படாத 
(இ. ன.) 2 
உள்ளப்‌ படாத திருவுருவை யுள்ளுதலுங்‌ 
கள்ளப்‌ படாத களிவந்த வான்கருணை 
வெள்ளப்‌ பிரானெம்பி ரானென்னை வேறேயாட்‌ 
கொள்ளப்‌ பிரானுக்கே சென்‌ றாதாய்‌ கோத்தும்பீ, 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நம்மை ஆண்ட 

காதன்‌ இருவுருவை யொருவரும்‌ அவர்கள்‌ ௮ றிவாற்‌ காண்டரோ ? 
அவனருளால்‌ அடியேன்‌ வணங்குவதாக ! என்‌ உள்ளங்கவர்‌ கள்வ 
னான பேரின்பமான பெருங்கருணை வெள்ளமாய்‌, அ.தன்கரையுமான 
அவனென்னை த்‌ தனியே வந்தெழுந்தருளி அடிமை செய்‌ து கொண்ட 
ஆன்ம ரட்சகனுக்கே சமாதி கூடிப்‌ பாசஞ்‌ சுழல வினையாடுவீர்‌ 
கள்‌ என அருளியகைக்‌ காண்க. (16) 


2381. இனி, பொய்யான அழி செல்வங்களை நித்தியமாகக்‌ 
கொள்ளும்‌ எனக்கு மெய்ப்‌ போதங்‌ காட்டிய (தி. - ன: 
பொய்யான செல்வத்தே புக்கழுந்தி ராடோறு 
மெய்யாய்க்‌ கருதிக்‌ இடப்பேனை யாண்டுகொண்ட 
ஜயாவென்‌ ஞருயிரே யம்பலவா வென்‌ றவன்‌ றன்‌ 
செய்யார்‌ மலரடிக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 


229. ஆண்டிலனேல்‌ ஏவ்விடத்தோம்‌ என்க, உர்து - வெளிப்‌ 
படுத்துகின்ற, 

280. உள்ளப்படா௫!- கரு தமுடியா த. கள்ளப்படாத - ஒளிச்சாத. 
களி - களிப்பு. சான்‌ உள்ளியதும்‌, கருணை வெள்ளம்‌ கணி கொண்டது 
என்பது தெளிபொருள்‌, இவ்வடிக்கு உரையாசிரியர்‌ அமைக்கும்‌ உரை 
'அட்பத்தைக்‌ காண்க, 


642 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இஃள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நித்தியமான 
புத்திர மித்திர களத்திர பால இரவிய முதலிய ஆசையேனானாக 
எக்காலமும்‌ உழப்புறுவதென்னை ? இருவருட்‌ போத சத்திய சிவ 
்‌ சூானங்‌ காட்டி யாட்செய்த அப்பனே ! என்னுயிர்க்குயிரான பரம 

சிவனே ! ஞான மன்றுளாடும்‌ பதியே! இவ்வகையென்‌ சிவந்த 

பாகத்‌ இருவடிக்‌ கன்பாக விகாயாடுவீர்களென வருளியதைக்‌ 
- காண்க. (17) 
£282. இனி, அர்த்தநாரிசுவர,த்‌ இருமேனி காட்டி யருள்வதான 
(தி... ன.) :-- 


தோலும்‌ துலெங்‌ குழையுஞ்‌ சுருள்தோடும்‌ 
பால்வெள்ளை நீறும்‌ பசுஞ்சாந்தும்‌ பைங்கிளியும்‌ 
சூலமும்‌ தொக்க வளையு முடை த்தொன்மைக்‌ 
கோலமே நோக்குக்‌ குளிர்க்கூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! அகாஇயே குண்‌ 
குணி பாவமாகய சத்தி சிவ வடிவான து என்‌ பொருட்டு, * சத்தியே 
வடிவொழிய வேறுருவில்லை £ யென, ஒரு புறந்தோலும்‌, ஒரு புறந்‌ 
துகிலும்‌, ஒரு புறங்குழையும்‌, ஒரு புறந்கோடும்‌, ஒரு புறம்‌ நீறும்‌, 
ஒரு புறம்‌ சாந்தும்‌, ஒரு புறம்‌ பைங்கிளியும்‌ ஒரு பு.ற்ஞ்சூலமும்‌, ஒரு 
புறம்‌ வளையும்‌, ஆதலால்‌ ஆணுக்குப்‌ பெண்‌ வடிவமில்லை, 
பெண்ணுக்கு ஆண்‌ வடிவமுமில்லையா தலா ற்‌ சிவத்‌ துக்மு வடி.வில்லை 
என வின்புருவே பொருளென, விளையாடுவீரகளென அருளியதை 
அருபூதியிற்‌ காண்க. (18) 


238. இனி, பிறவி த்துயர்‌ முழுவது மொழிவதான (இ... ன): 
கள்ளன்‌ கடியன்‌ கலதியிவ னென்னாதே 
வள்ளல்‌ வரவர வற்தொழிந்தா னென்மனத்தே 
உள்ளத்‌ துயரொன்‌ ரொழியா வண்ணமெல்லாம்‌ 
தெள்ளுங்‌ கழலுக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

281. அச்சப்பிரதிகளிற்‌ காணும்‌ வேறுபாடங்கள்‌ : 1. ம்‌ 
2. : மெய்யாக்‌ 3. யாட்கொண்ட. 

அழும்‌ தி - முழுகி, செய்யர்ர்மலர்‌ - வெர்தமலர்‌, 

292. இடப்பாகத்துப்‌ பட்டாடையும்‌, தோடும்‌, சார்தும்‌, சளியும்‌, 
வளையலுமாக, வலப்பச்சத்துத்தோலும்‌, குண்டலமும்‌, நீறும்‌, சூலமும்‌ 
ஆச அர்த்தராரீசுவரம்‌ கூறப்பட்டது, தொன்மைக்கோலம்‌ என்றதற்கு 
உரைகூஅம்‌ பொருள்‌ ஈயத்தை ஓர்க, ' 


10. திருக்கோத்தும்பி - 643 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரம்வென்‌ 
இருவுளக்திலே அடியேனை எற்களி த்த போதத்தை எனதென்று 
கொண்ட கள்ளன்‌ இவன்‌ என்றும்‌, எற்களித்த அறிவை யான்‌ 
அறிவ காகக்‌ கொண்ட பேயன்‌ என்றும்‌, இருவருட்‌ செயலை மறந்‌ த 
பொய்யன்‌ என்றுங்‌ :கொள்ளா.து, யரன்‌ வரையா து வந்தருளுவ 
தானவன்‌; திரும்ப வென்னுளம்‌ விட்டுப்‌ போம்‌ வழியில்லா து, 
இருந்து உள்ள த்துயரான பிறவியை யோர்‌ வார்த்தையா லொழித்த 
இருவருளமழகைச்‌ சருவஞானக்‌ இருவடி யென த்‌ தெளிந்து தேறி 
விளையாடுவீர்கள்‌ ; அன்புருவான பெண்களே ! என வருளியதைக்‌ 
காண்க. (19) 


234. இனி, தம்மை யாவர்க்கு மேலாக்கய கருணையை வியந்‌ த 
(தி. ன) 
மே லயனோடு மாலும்‌ புகலரிதென்‌ 
ஹேமாறி நிற்க வடியே னிறுமாக்க 
நாய்மேற்‌ றவி௫ட்டு ஈன்றாய்ப்‌ பொருட்படுத்த 
தீமேனி யானுக்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! தேவர்கட்கு 
மேலான தேவரான இருமாலும்‌ அயனும்‌ திருவருண்‌ ஞான ௮அ.நுபூதி 
யில்லாமையால்‌ தம்மறிவரற்‌ இட்டுதற்கரி தான இருவடியைக்‌ காண 
முயன்று ஏமாற்றமுற்று நிற்க, ஒருசார்‌ சன்னி தானத்தில்‌ நான்‌ 
நிற்ப அடியேனை இரத்தின சிம்மாசன த்தில்‌ நாயை வைத்தது 
போல, வைத்து இறுமாக்க இறும்பூதி செய்து, ௮.இிவேரபக்குவ 
போ,தனாக்கிய தழற்‌ பிழம்புருவானை, அத்துவித சமா.இகூடி. சுழன்று 
ஆரவாரிக்க விளையாடுங்கள்‌ ; தும்பி பறந்து, ஞானப்பெண்களே ! 
என வருளியதை யின்பாற்‌ காண்க. (20) 

இருச்சிற்றம்பலம்‌. 


288. கடியன்‌ - கொடியன்‌, கலதி - மூதேவி; ழ்மகன்‌. வரவர 
என்ற மூலமும்‌ வரையாது என்ற பொருளும்‌ பொருர்தக்‌ காணவில்லை, 
உள்ளத்துறுதுயர்‌ என்பது அச்சுப்‌ புத்தகங்களிற்‌ காணும்பாடம்‌. தெள்‌ 
ளும்‌ கழல்‌ - தெளிர்த திருவடி, 

284, புகல்‌ - திருவடிபுகல்‌. எமாறி: - ஏமாற்றமடைந்து, இறு 
மாக்க - இறுமாப்படைய.  தவிசுமேல்‌ நாயை இட்டு என்று மாறுக, 
தவிசு - ஆசனம்‌, பொருட்படுத்தி - பொருளாக; அதிதிவரபக்குவ 
போ தனாக்கிய, 


திருச்சிற்றம்பலம்‌ 
11. திருத்தெள்ளேணம்‌ 


இனித்‌ திருத்தெள்ளேணம்‌. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌, 
சிவஜேட்டையச்‌ செலவு 


பொழிப்புரை யனுபவம்‌ :_— 
முற்பதிக்கத்தில்‌ தும்பி பறந்து விளையாடின எய்ப்பிலாத 
எய்ப்புடையோர்‌ இருந்து விளையாடும்‌ முச்சில்‌ புடைத்தல்‌, அதுவே 
தெள்ளத்‌ தெறுகல்‌. இத்திருப்பாவில்‌ இருஞான, த்தால்‌ அறியத்‌ 
அக்க (1) ஊரும்‌ பேரும்‌ உருவும்‌ இல்லாதவன்‌ அநேக ஊரும்‌ 
பேரும்ரன முறைமையும்‌, (9) நாமருள்‌ பெற்றபின்‌ பெறா தவர்களொரு 
வருமில்லை யென்றுணர்‌ தலும்‌, (8) யான்‌ பெற்றதற்கு உலகம்‌ நகைக்கு 
மென்றலும்‌, (4) யானென்ப தொழிந்து வெமாத லும்‌, (6) அரிய 
பொருளெளிதாய்த்‌ தோன்‌ றியுள்ளடங்க லும்‌, (6) தன்னை யறியாமல்‌ 
ஆனந்தம்‌ விளைதலும்‌, (7) திருவடி தரித்தவுடன்‌ வெமாதலும்‌, 
(8) மறந்து மறவா தொழிதலும்‌, (9) கல்லிலே நாருரி,த்தல்‌ போல 
ஆண்டு கொண்ட முறைமையும்‌, (10) கனவிலுமறியாப்‌ பொருள்‌ 
நனவில்‌ வெளிப்படுதலும்‌, (11) சிவத்திற்‌ கலந்தவுடன்‌ தனக்குச்‌ . 
சுதந்தர மெய்தலும்‌, (12) தவத்துக்கு வெளிப்படாப்‌ பொருளெளி 
தாய்ச்‌ சிவானந்தம்‌ வினைத்தலும்‌, (18) ஆன்ம போதகத்துக்கு 
வெளிப்படாப்‌ பொருள்‌ எளிதிற்‌ பதிபோ.த அதுக்கு வெளிப்படு தலும்‌, 
(14) நூ லுக்கு வெளிப்படாப்‌ பொருள்‌ - அனுபவ ,தீதுக்‌ கெளிதாய்‌ 
வெளிப்படலும்‌, (16) புசிக்கப்படாத ஆனந்தக்‌ கடலைத்‌ திருவடி 
ஞானத்தைப்‌ பெற்றாற்‌ புசித்துத்‌ கொலை தலும்‌, (16) புறச்சமயத்‌ 
துக்கு வெளிப்படாத பொருள்‌ அடி ஞான தீதைப்‌ பெற்றால்‌ வெளிப்‌ 
படு முறைமையும்‌, (17) சாத்திர சமயங்களில்‌ மயங்காது சிவபதத்‌ 
தைப்‌ பெற்றவுடன்‌ அடையு முறைமையும்‌, (19) பெற்ற விடத்துச்‌ 
சுத்தாவத்தை நீங்கு முறைமையும்‌, (19). எங்கு மிருந்தபடி தன்‌ 
னிடத்திருக்கு முறைமையும்‌, (20) எடுத்த திருமேனி. யெல்லாம்‌ 
பரம்பொருளென்‌ னு முறைமையும்‌. ஆக எவ்வகைப்‌ பேதமும்‌ பரம்‌ 
பொருளுண்மை யெனக்‌ காண்க, 


11. திருத்தெள்ளேணம்‌ 645 


இப்பதிகத்‌ இருப்பாக கலிவிருத்தம்‌, 
இருத்தில்லையி லோதியதகெனக்‌ காண்க, 


2௦௦. இனி, ஊரும்‌ பேருமுருவு மில்லா,த நின்ம்லப்‌ பொருணாம 
ரூபமான (தி. - ன.) :-- 
திருமாலும்‌ பன்‌ றியாய்ச்‌ சென்றுணராத்‌ திருவடியை 
உருகா மறியவோ ரந்தணனா யாண்டு கொண்டான்‌ 
ஒருகாம மோருருவ மொன்றனுமிலார்க்‌ காயிரக்‌ 
திருகாமம்‌ பாடிநாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரமசிவனை த 
தற்போத,த்தா ற்‌ காணவேண்டுமென விட்டுணுவும்‌ வராகமுருவமாகப்‌ 
பாதல ம்கழ்ந்தும்‌ அறியப்படாத திருவடியை அந்தத்‌ இருவருண்‌ 
ஞானமே அருளுருவாகி, நம்மை அடிமை செய்த நாதனுடைய இரு 
வுள,தீதுக்‌ இயைந்த திருவுரு பரோபகாரமாக அடியாரை அருட்கரை 
காணக்‌ கொண்டது ; அன்றி, தனக்கொருவர்‌ அளிப்ப தான நாமரூப 
மில்லா,தவ னாயினும்‌, அந்தக்‌ கடவுட்கு ஏற்பதான பேராயிரம்‌ பரவி, 
வானோரேற்றும்‌ பெம்மானை, பிரிவில்ல அடியார்களே ! வாரா க 
செல்வம்‌ வர, முச்சில்‌ புடைத்தலான ஞானத்தைத்‌ தெள்ளி வில 
யாடுவீர்கள்‌--என அருளியதைக்‌ காண்க. (7) 


திருத்தெள்ளேணத்துக்குத்‌ திருவாசக உள்ளக்கிடை :-சிவலேடடைவு 
எ- து இவனுடன்‌ இயைரா து நிற்றல்‌, 
இப்பதிகத்திற்குத்‌ திருவாசகச்‌ சிறப்பு : 
பொன்னார்‌ மெய்யண்‌ ணலரும்‌ போத வின்பமே மிகுந்து 
தென்னா தென்னா வெனவே தெள்ளே ணக்சொட்‌ டியதரம்‌ 
(பழைய திருப்பெரு* துறைப்பு ராணம்‌) 
திருத்தெள்ளேணம்‌ தில்லையிற்பாடியகென்றே திருவாதவூர்ப்புராணம்‌ 
கூறும்‌, 
தெள்ளேணம்‌ கொட்டல்‌ என்பதற்கு முச்சில்‌ கொட்டல்‌ என்றோர்‌ ; 
மூச்சில்‌ என்பது சறுமுறம்‌, அதனைக்கொண்டு இடித்த சுண்ணத்தைத்‌ 
தெள்ளத்‌ தெறுதல்‌ என்பது தெள்ளேணங்கொட்டல்‌ என்பது இவ்வுரை 
யாசிரியமுடைய கருத்து, பிற அச்சு நூல்களிற்‌ பல தெள்ளேணம்‌ 
என்பது சிறுபறை என்று கூறும்‌. 
295. திருவடியை சரம்‌ அறிய ஆண்டுசொண்டான்‌ ; ஆயிரம்‌ இரு 
சாமம்பாடிச்‌ சொட்டாம்‌ என்று முடிச்ச, கொட்டாம்‌ - சொட்டுவோம்‌, 


646 . திருவாசக வியாக்யொனம்‌ 


286. இனி, இருவடி ஞானம்‌ பெற்றபின்‌ எப்ப,தம்‌ எவ்வுலகு 
எவ்வுயிரும்‌ அப்படியே கண்டபடி. யாவருங்‌ கண்ட (இ. - ன,) :-- 


திருவார்‌ பெருந்துறை மேயபிரா னென்பிறவிக்‌ 
கருவே ரறுத்தபி னியாவரையுங்‌ கண்டதில்லை 
அருவா யுருவமு மாயபிரா னவன்மருவும்‌ 
திருவாரூர்‌ பாடிகாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). முச்சில்‌ புடைக்கும்‌ ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 
இருப்பெருகும்‌ பெருந்துறையில்‌ எழுந்தருளிய பரம்குருநாகன்‌ இரு 
நோக்கத்தால்‌ எனது பிறவித்‌ துன்ப வேரைக்களைந்து சிவமாக்கிய 
பின்‌ எங்குஞ்‌ சிவமாய்க்‌ கண்டதே அன்றி வேறு காணோமே. கண்‌ 
டது சகன்‌ நிட்கள சகளாகள நவந்தர பேது உருவாய்‌ ௮சப ஆனந்த 
நிருத்தஞ்‌ செய்யும்‌ மூலா, காரப்‌ பொருளாகிய இயாராசர்‌ எழுந்குருளிய 
திருவாரூரை இடைவிடாது துதித்து ஞான மணியைக்‌ காணத்‌ 
கெள்ளிக்‌ தெறுவகாக விளையாடுவீர்கள்‌ 1--என அருளியதைக்‌ 
காண்க, (2) 


257. இனி, யான்‌ பெற்ற பேறுக்கு இவவுயிர்‌ பரிபாகமோ 
வென உலகம்‌ நகைப்பதான (இ, ன.) 2-- 
அரிக்கும்‌ பிரமற்கு மல்லாத தேவர்கட்கும்‌ 
தெரிக்கும்‌ படி.தீதன்‌ றி நின்‌ றசிவம்‌ வக்துகம்மை 
உருக்கும்‌ பணிகொள்ளு மென்ப துகேட்‌ டுலகமெல்லாஞ்‌ 
சிரிக்கும்‌ திறம்பரடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! திருமால்‌ அயன்‌ 
இவர்களன்‌ றி மற்றுள்ள தேதவச்சாஇக்‌ குழுக்கள்‌ தங்கட்கும்‌ அறி 
வரி தாய்ப்‌ பூரணமாய்‌ நின்ற பரமசிவம்‌ எழுந்தருளிக்‌ இருவுருவைக்‌ 
காட்டி, உருகுகலைச்சென்ற  உள்ளம்‌ரக்யெ பெருங்கருணையை 
எல்லா உலகத்தாரும்‌ கேட்டவுடன்‌ அபக்குவம்‌ பக்குவமானதோ 
வென நகைக்கும்‌ திறத்தைக்‌ துதித்து ஞானமுச்சில்‌ புடைப்பீர்கள்‌ 
என அருளியகைக்‌ காண்க. . (9) 


286. யாவரையும்‌ அவனையன்றி வேறு எவரையும்‌, எல்லாம்‌ சிவ 
மாகவே காணும்‌ நிலையைச்‌ கூறியது, 


287. தெரிக்கும்‌ படித்து அன்றி - அரிவரிதாய்‌, உருகு தலைச்‌ 
சென்ற, உள்ளம்‌ - உருகும்‌ உள்ளம்‌, 


11. திருத்தெள்ளேணம்‌... 647 


288. இனி, யான்‌ எனது, என்னும்‌ செருக்கற்று வானோர்க்‌ 
குயர்ந்த பரம்சென்‌ திருவடி பெறும்‌. (இ. ன.) :- 


அவமாய தேவ 'ரவர்கதியி லழுக்காமே 

பவமாயங்‌ காத்தென்னை யாண்டுகொண்ட பரஞ்சோதி 
நவமாய செஞ்சுடர்‌ நல்குத லும்‌ நாமொழிந்து 

' சிவமான வாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! அகித்தியமான 
பசுத்துவ கெய்வப்பத மோட்சப்‌ பிராந்தியில்‌ என்னச்‌ செல்ல விடா 
மல்‌, எனது பிறவிப்‌ பிணி இர மேலான இருவடி ஞானம்‌ அருளுவ 
கான அடிமை யின்பங்‌ காட்டிய பரமான சோதியே, ஈமதறிவிற்‌ சிற்‌ 
சத்தி சொரூபமே இருவருளென அனுக்கிரகம்‌ செய்த, சிவமான 

அருளைப்பாடி முச்சில்‌ புடையுங்கோளென அருளியதைக்காண்க. (4) 


229. இனி, ஓங்குணர்வின்‌ உள்ளடங்கி உள்ளத்தில்‌ இன்‌ 
பொடுங்குவதான (தி. . ன.) :-- 


்‌ அருமந்த தேவ ரயன்‌ திருமாற்‌ கரியசிவம்‌ 

உருவந்து பூதலத்தோ ருகப்பெய்திக்‌ கொண்டருளிக்‌ 
கருவெக்து வீழக்‌ கடைக்கணித்தெ ளம்புகுந்த 
திருவந்த வாபாடித்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! இருவருட்‌ போத 
பக்குவ பரிபாகம்‌ அரிதான மந்த கதியுடைய அயன்‌ திருமாற்கு 
அரிய ஈமது பரமசிவன்‌ திருவுருக்கொண்டு இவ்வுலக முவப்ப, 
சித்தாந்தத்தே சிவன்‌ இரும்கடைக்கண்‌ சேர்த்து என்னைச்‌ வன்‌ 
முத்‌கனாக்கி, மலங்கழுவி, உள்ளே இன்பருக்‌ கொண்டடிமை 


238. பிஃம்‌, 1, அவகதியில்‌. அவம்‌ ஆய - வீணாகிய தேவரவர்‌ 
சதியிலழுர்தாமே என்றது,  இர்திர லோகமானாம்‌ அச்சுவை பெறினும்‌ 
வேண்டேன்‌ * என்னும்‌ சீரிய ரோக்கத்தைக்‌ காட்டியது, பவ மாயம்‌ - 
பிறவிப்பிணி என்றார்‌. - நவமாய - நூதனமாடிய,  ஈல்குதல்‌ - ரூயை 
செய்தல்‌, ஈரம்‌ ஒழிர்து - சாம்‌ என்னும்‌ சீவத்துவம்‌ ஒழிர்து; அச்ச 
மொழிந்து என்றும்‌ கூறலாம்‌, 


இ 


648 திருவாசக வியாக்யொனம்‌ 


கொண்ட திருவருள்‌ புகுந்த இன்பந்‌ துதித்து முச்சில்‌ புடைத்தல்‌ 
செய்து விளையாடுவீர்கள்‌--என அ௮ருளியகைக்‌ காண்க. (5) 


240. இனி; ஆன்ம போதாதீதத்‌ இருவருளின்ப விநியோக 


மாவன 2-4 


அரையாடு நாக மசைத்தபிரான்‌ அவனியின்மேல்‌ 
வரையாடு மங்கைதன்‌ பங்கொடும்வம்‌ தாண்டதிறம்‌ 
உரையாட வுள்ளொளியாட வொண்மாமலர்க்‌ கண்களினீர்த்‌ 
திரையாடு மாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! அருளே இரு 
மேனியான இருவரையிலே, * அற்றம்‌ மறைப்பது முன்‌ பணியே” 
போல்‌, அவை யசையாமல்‌ அசைவிக்கும்‌ ஈமது பரமசிவன்‌, இமய 
பருவ தத்திலே இருவவதாரஞ்‌ செய்து விளையாடற்‌ செய்யும்‌ அம்மை 
யுடன்‌ அர்த்தநாரீசுவரமாக நம்மை யடிமை செய்ய இப்பூமியி 
லெழுந்தருளிய நாதன்‌, திருவடி. யருமை யுரிமை யானவர்க்கு விளங்க, 
அவ்வவர்க்குக்குள வி’ைவாகிய அணுசித்‌ துரூப சதாசிவ அட்டமூர்த்‌ 
தங்களும்‌ அதிட்டித்து விளங்க, அப்பிரேரக,த்தரல்‌ இருவழி கண்ட 
வுடன்‌ அடைக்கும்‌ தாளில்லாத அன்பானது இவ்வருட்‌ பிரிந்த 
ஆராமையால்‌ ஒள்ளிய காமரை மலர்‌ போன்ற கண்களிலே ஆனந்த . 
பாட்பம்‌ பெருகித்‌ இரை போலலையும்‌ அருனைப்‌ பாடித்‌ தெள்ளிச்‌ 
சிவஞான முச்சில்‌ புடையுங்கள்‌--என அருளியதைச்‌ காண்க. (6) 


241. இனி, திருவடி. தரித்தவன்‌ வேன்‌ சிவனான 
(தி. ன.) 2-4 
ஆவா வரியயனிம்‌ திரன்‌ வானோர்க்‌ கரியவென்‌ 
வாவாவென்‌ மென்னையும்பூ தலத்தேவலிம்‌ 
[தாண்டுகொண்டான்‌ 
பூவா ரடிச்சுவ டென்‌ றலைமேற்‌ 'பொறித்தலுமே 
தேவான வாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ, 


289, அருமச்த - அருமருச் சன்ன. கருவெக்து வீழ - என்‌ பிறவி 
மூலம்‌ மீட்டும்‌ முளையரதவாற வெர்து அழிய, திரு வந்த ஆ - இருவரு 
ளான செல்லம்‌ வர்ததன்மையை, 

240, சாகம்‌ - பாம்பு, 


அசைத்த - கட்டிய, அவனி - பூமி, 
வரை - மலை, திறம்‌ - விதம்‌, 


ஆட, ஆட, ஆமா பாடி எனச்கூட்டுச, 


11. திருத்தெள்ளேணம்‌ $49 

(இ-ள்‌ ). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! ஓர்‌ ௮.இசயமான 
தஇிருவிசாயாடல்‌) அரி, அயன்‌, இந்திரன்‌ முதலிய தேவர்களால்‌ 
த மறக்கக்‌ பரமசிவன்‌ நம்போல்வார்கட்குக்‌ கருணை யளிப்பதாக, 
வாவா? வென என்னை விரைவாக ஓர்‌ வார்த்தையால்‌ அழைத்து, 
இவ்வுலகத்திலே வலிமை செய்து அடிமையாகச்‌ செய்‌ கான்‌ ; தாமரை 
மலரின்‌ வாசனையும்‌ அழுகு முற்ற ஞானத்‌ இருவடி. என்னுயிரில்‌ 
சருவ வியாபகமாக, என்னுயிரை வியரப்பியமாக, அடிமை யின்பங்‌ 
காட்டியவுடன்‌. அடியேன்‌. தேவான அுற்புகுத்தை ஞான ததாற்‌ 
தேறித்‌ தெள்ளுங்கள்‌ முச்சிலால்‌--என வருளியதகைக்‌ காண்க. (7) 


242. இனி, ஐவர்‌ கொண்டியிற்‌ பட்டு மறக்கினும்‌ என்னைக்‌ 
குறிக்‌ கொண்மின்‌ என்ற மறவா வண்ணக்‌ (இ. ன) _ . 


கறங்கோலை போல்வதோர்‌ காயப்பிறப்போ டி.றப்பென்னு 

மறம்பாவ மென்றிரண்டச்‌ சந்தவிர்த்தென்னை 
[யாண்டுகொண்டான்‌ 

மறந்தேயும்‌ தன்கழல்கான்‌ மறவாவண்ண ஈல்யெவத்‌ 

்‌ திறம்பாடல்‌ பாடிநாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ, 


(இ-ள்‌). சிவஞான முச்சிலா .லின்பந்‌ கெள்ளித்‌ தெறும்‌ 
ஞானப்பெண்களே ! கேண்மோ ! காற்றில்‌ ஓயாது மாறி யலையுஞ்‌ 
சுழலோலை போல்வதோர்‌, அச்சுமாறிப்‌ பிறக்கும்‌ பிறப்பிறப்பாயெ 
காரண வேதுக்களான புண்ணிய பாவ இருள்‌ சேராவண்ணம்‌ 
செய்து, அடிமை செய்து, மறந்து நின்னடியேன்‌ மறவேன்‌ ; எம்‌ 
மான்‌ ! மறித்கொருக்கால்‌ பிறப்புண்டேல்‌ மறவாவண்ணம்‌ ” பாடி, 
விளையாடுவீர்கள்‌ ! என அருளியகைக்‌ காண்க. (8) 


241. பிஃம்‌. 1, போர்த்தலுமே, ஆ ஆஃ வியப்பு இடைச்சொல்‌, 
பூ ஆர்‌ அடி. பொறித்தலும்‌ - ஈாட்டுதலும்‌, தேவான - தெய்வத்தன்மை 
யான்‌, 

ப 242, சறங்கோலை - இலைச்காற்றாடி. அறம்‌ பாவம்‌ என்ற இரண்டு 
அச்சம்‌ - புண்ணியம்‌ பாலம்‌ என்ற இரண்டு அச்சங்கள்‌, ஈல்கயெ- அருளிய, 


650 திருவாசக வியாக்யொனம்‌ 


248. இனி, இணியான மனோசிலையில்‌ அன்பு நாருரிதக 
(தி. ன.) :-- 
கன்னா ருரித்தென்ன வென்னையும்தன்‌ கருணையினாற்‌ 
பொன்னார்‌ கழல்பணித்‌ தாண்டபிரான்‌ புகழ்பாடி 
மின்னேர்‌ இடங்டிடைச்‌ செந்துவர்வாய்‌ வெண்ணகையீர்‌ 
தென்னா தென்னாவென்று தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). திருவருனழகு போன்ற மின்னல்‌ கொடிபோல்‌ 
வளைந்து பிரகாசிக்கும்‌ இடையும்‌ சிவந்த நற்பவள வாயும்‌ நின்மல 
வெள்ளையான .கந்தபந்தியுமுடைய ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 
- பரமசிவன்‌ பெருங்‌ கருணையினால்‌ என்னை அழிவு விளங்கச்‌ செய்‌ 
அத, கல்லிலே நாருரி த்தலா,தலால்‌, பொன்போல்‌ விளங்குங்‌ குஞ்‌ 
சித பாதத்தை என்னுயிரின்பமெனக்‌ காருணியத்கைக்‌ கண்டு களிப்‌ 
புற்று ஆனந்த முச்சில்‌ புடைத்தல்‌ செய்வீர்கள்‌. என வருளிய 
இருவிளையாடலை ௮ன்பாற்‌ காண்க. (9) 


244. இனி, சாக்ரொ.தீ.த நின்மல சாக்கிரத்‌ (இ. - ன.) :- 
கனவேயும்‌ தேவர்கள்‌ காண்பரிய கனைகழலோன்‌ 
புனவே யனையவளைத்‌ தோளியொடு புகுக்தருளி 
நனவே யெனைப்பிடித்தாட்‌ கொண்டவா நயந்துகெஞ்சஞ்‌ 
சனெவேற்க ணீர்மல்கத்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). விடத்தையும்‌ எப்போதும்‌ கோப த்தையு முடைத்‌ 
தான வேல்போன்ற உங்களுடைய திருக்கண்களால்‌ ஆனந்த நீர்‌ 
பெருக்குஞ்‌ சிவஞானப்‌ பெண்களே ! கேண்மோ! நமது நாதன்‌ 
சொப்பன ததிலுக்‌ தேவர்கட்குத்‌ தெரிய அரிதான திருச்சிலம்‌ 
போசையுள்ள குஞ்சித பாகுமுடையவன்‌ ; வேயுறு கோளி பங்கனாக 
என்னுளமே புகுந்தின்பளிக்கும்‌ சாக்கிரத்தில்‌ என்னைப்‌ பிடித்தாட்‌ 
செய்வான்‌,--ச றியேனை நன்னயமாக ; எனவே, சுத்தாவத்தை யனு 
பூதி பெற வென ௮ருளியகைச்‌ சொல்லி, முச்சில்‌ புடையுங்கள்‌-- 
என அருளியதைக்‌ காண்க. (10) 


248, கல்‌ கார்உரித்தல்‌ ஒரு பழமொழி, மின்கேர்‌, என்றும்‌, பலன்‌ 
ஏர்‌ என்றும்‌ பிரிக்கலாம்‌, 

244, சனவேயும்‌ - கனவிலும்‌, கனை .. ஒவிக்கின்‌ த, புனவேயன 
என்பது அச்சுப்‌ பிரதிகளிற்‌ காணும்‌ பாடம்‌, புனம்‌ வேய்‌ - காட்டு 
மூங்கில்‌, வளை - தொடி, தோளி - உமை, ஈனவு - சாக்கிரம்‌, : ஈஞ்சு 
அம்‌ சன வேல்‌ கண்‌ நீர்‌ மல்க, டக 


11: திருத்தெள்ளேணம்‌ 651 


245. இனி, இருவடி ஞானம்‌ தரித்தவுடன்‌ சருவ சுதந்தரம்‌ 
பெற்றமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 
கயன்‌ மாண்ட கண்ணிதன்‌ பங்கனெனைக்‌ கலந்தாண்ட லுமே 
அயன்மாண்‌ டருவினைச்‌ சற்றமுமாண்‌ டவனியின்‌ மேல்‌ 
மயன்மாண்டு மற்றுள்ள வாசகமாண்‌ டென்னுடைய 
செயன்மாண்ட வாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 
(இ-,ள்‌. ஞானப்பெண்களே ! கேண்மோ ! அங்கயற்கண்ணி 
தன்னோடும்‌ அமர்ந்த நாகன்‌ என்னப்‌ பொருளாகக்‌ கலந்து அடிமை 
செய்து அபேதவக்துவிகமாக்குஞ்‌ சிதம்பரத்தில்‌ வைத்கவுடனே, 
மகாகேவலத்துக்டைமான மூலமலம்‌ அற்றது. அவைக்குக்‌ காரிய 
மாக வந்த மாயையான இருவினையும்‌ ௮வையாலுள தாகிய குகுதுவக்‌ 
கருவியும்‌ அற்றன ; பிரக்ருதி முதலான ஆறத்துவாவும்‌, ௮.தீேதவர்‌ 
களும்‌, பிரேரக வாக்குக்கள்‌ விளாவதான அட்டவிக்‌இசுவர அதிகார 
மும்‌ அற்றன ; இவைகட்கு முதலான ஆன்ம சிற்சத்தியான என்து 
குற்செயலும்‌ அற்றது ; அவ்விடத்து, உண்டான இருவரறானான 
சருவ சுதுந்தரற்‌, இருவருட்‌ கலப்பரல்‌ பெற்ற பேற்றைத்‌ துதித்து, 
முச்சில்‌ புடையுங்கள்‌--என அருளியகைக்‌ காண்க, 
இவைக்குச சுருதி பொன்‌ வண்ணத்‌ தந்தா.இயிழற்‌ 
: கூடிய தன்னிடத்‌ தாலுமை யாளிட த்தானை யையா 
நீடிய பல்சடை மேற்றெரி வண்ணமெனப்‌ பணிமின்‌ 
பாடிய நான்மறை பாய்ந்தது கூற்றைப்‌ பரிபுரஞ்செற்‌ 
றுடிய ரீறுஞ்‌ செஞ்சாந்‌ திவையோ மெம்மயனெனவே ”” 
(பொன்வண்ணத்‌ : 60) 
என்ற வன்பின்பைக்‌ காண்க. (11) 


246. இனி, பசு ஞானகுதவத்துக்‌ கெட்டாத நிலையைக்‌ கூறும்‌ 
(இதி. ன.) :-- 
முத்திக்‌ குழன்று முனிவர்குழா ஈனிவாட 
அத்திக்‌ கருளி யடியேனை யாண்டுகொண்டு 
பத்திக்‌ கடலுட்‌ பதித்த பரஞ்சோதி 
இத்திக்கு மாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


2545, கயல்‌ மாண்ட கண்ணி - சயல்மீனைப்போன்ற மாட்சிமை 
யுற்ற கண்ணையுடையவள்‌, அயல்மாண்டு ௬ அயன்மை அற்று; மூலமலம்‌ 
அற்று. என்றார்‌. மபல்‌ - தத்துவக்‌ சருவி என்றார்‌, வாசகம்‌ - பிறேக 
வாக்குக்கள்‌ விளைவதான ௮ட்டவித்திசுவர அதிசாரம்‌, 


652 திருவர்சக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). மகத்தான இருடிகள்‌ * என்பே விறகாய்‌, இறைச்சி 
௮று,த்திட்டு, பொன்‌ போல்‌ அனலிற்‌ பொரிய வறுத்திட்டு,” 
பரமுத்தி வேண்டிடப்‌ பேரின்பக்‌ குஞ்சிதபா தங்‌ கிட்டாது துன்ப 
முற்று நிற்ப, காட்டானைக்கு அன்பருளிய இருவானைச்காவ லுறை 
சிவனே ஞானமாக யெழுந்தருளி, என்னை அடிமை செய்‌ து அன்பான 
'இருவடி ஞானக்கடலில்‌ அத்துவிகமாகச்‌ செய்த மேலான பரம 
சிவதை, ஞானப்பெண்களே ! புதிது புதிதாக இன்பம்‌ உள்ள ,த.தில்‌ 
விளைய முச்சில்‌ புடையுங்கள்‌--என அருளியதைக்‌ காண்க. (12) 


247. இனி, தற்சுட்டாலறியாத இருவடி சிவஞான த்துக்‌ கறு 
பூதி பெறும்‌ (இ. - ன.) 2-- 


பார்பாடும்‌ பாதாளர்‌ பாடும்விண்ணோர்‌ தம்பாடும்‌ 
ஆர்பாடுஞ்‌ சாரா வகையருளி யாண்டுகொண்ட 
நேர்பாடல்‌ பாடி நினைப்பரிய தனிப்பெரியோன்‌ 
சீர்பாடல்‌ பாடிகாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! பூமியி லுள்ள மனு 
முதலியராலுள்ள இன்பமும்‌, பாதாள லோக ததாரின்பமும்‌, விண்‌ 
ணிலுள்ள இந்திரன்‌ முதலிய பதவின்பமும்‌, மற்றுள்ள எவ்வகை 
யோர்‌ பேறும்‌, அவை என்னைச்‌ சாராவகை கருணை செய்த அடி 
மைப்பேறே பரமு,த்‌தியின்பமென உணர்வு நேர, வருஞ்‌ சிவபோகத்‌ . 
தைத்‌ துதித்து மனவாசக யோக பாவனையான கற்போதத்துக்‌ 
கெட்டான்‌, யாவர்க்கும்‌ பெரிய பெருமான்‌, ஆன நாதன்‌ திருவடிப்‌ 
புகழைப்பாடி முச்சில்‌ புடையுங்கள்‌--என வருளியகைக்‌ காண்க. (138) 


246. உழன்றி- வருர்தி, இவ்லருத்தத்தை விளக்குவது * என்பே 
விறகாக ? என்று தொடங்கும்‌ மேற்கோள்‌, அத்தி - யானை, ஆனைக்கா 
என்னும்‌ பெயர்க்காரணமும்‌ காண்க. தித்திக்கும்‌ - புதிது புதிதாக இன்பு 
உள்ளத்தில்‌ விளையும்‌, 

217. பாடு - பதவியின்பம்‌, ஆர்‌ - வேறெவர்‌, சேர்பால்‌ - நேர 
வரும்‌ சிவபோகம்‌ என்றார்‌. சேர்பு ஆடல்‌ என்று பிரித்து கேர்ச்சியொயெ 


திருவிளையாடலை என்றும்‌, நேர்பாட ல்‌. எதிர்ப்படுதல்‌ என்றும்‌, பிறவாறும்‌ 
பிறர்‌ கூறுவர்‌, 


11. திருத்தெள்ளேணம்‌ 653 
248. இனி, கலைஞான த்துக்‌ கெட்டாத பரஞானத்‌ (இ...ன.) : 


மாலே பிரமனே மற்றொழிச்த தேவர்களே 

நாலே அழைவரியான்‌ அண்ணியனாய்‌ வந்தடியேன்‌ 

பாலே புகுந்து பரிற்துருக்கும்‌ பாவக த்தால்‌ 

சேலேர்கண்‌ ணீர்மல்சுத்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 
(இ-ள்‌). பேரின்பமான அங்கையர்க்‌ கண்களையுடைய ஞானப்‌ 

பெண்களே ! கேண்மோ ! உங்களுடைய இருக்கண்ணீர்‌ அந்த 

பாட்பம்‌ பெருக, நம்து நாதன்‌ திருவடி திருமால்‌ பிரமன்‌ மற்றுள்ள 

தேவர்கட்கு, £ நுண்ணுணர்‌ வோர்கட்கே நூலும்‌ வேண்டுமோ * 

என்ற இருவடி. ஞானமாவது அதிநுட்பமாக அமைய, அஃது எண்‌ 

னிடத்தில்‌ எழுந்தருளி அன்பால்‌ இன்புற அன்பான உயிரைக்‌ 

கரையச்‌ செய்யும்‌ சிவயோகபாவகப்‌ பொருளையே பொருளென முச்‌ 

சில்‌ புடையுங்கள்‌_— என அருளியகைக்‌ காண்க. (14) 


249. இனி, பாமசிவன்‌ இறாவடி ஞானத்தாற்‌ சிவத்தைப்‌ 
பெறுவகொழிய வேறான ஞூரனத்தாலின்பம்‌ பி வாது என்ற 
(இ. ன.) :- 
உருடுப்‌ பெருடு யுளங்குளிர முகந்துகொண்டு 
பெருகற்‌ இனிய பரங்கருண த்‌ தடங்கடலை 
்‌ மருவித்‌ திகழ்தென்னன்‌ வார்கழலே நினைந்கடியோம்‌ 
திருவைப்‌ பரவி சாம்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ, 

(இ- ள்‌). ஞானப்பெண்களை ! கேண்மோ ! நமது சிவன்‌ இரு 
வடியை அன்பு முருக யழுவன்‌ ; அரற்றுவன்‌ ; என்பு முருக யிராப்‌ 
பகலேற்றுவன்‌, என பொன்மணியை யெய்துவனேற் அவன, இன 
பன்‌, கடிப்பன்‌, இருகி துவனான்‌ நானே £* என்றபடி. அடிமை யில்லா 
கூர்‌ புசிக்க மாட்டாத பெரிய கருணை மின்பச்கடலை அடிஞான 
முற்றார்‌ அபேதவத்து விதமாகப்‌ பொருந்தி தட்சிண திக்கு விளங்‌ 
குந்‌ இருவடி ஞானச செல்வத்தைப்‌ பரவி, முக்கில்‌ புடைப்ப வாருங்‌ 
கள்‌-—என அருளியதைக்‌ காண்க. (16) 


248, துலே நுழைவரியான்‌ - நூல்களால்‌ அறியமுடியா தவன்‌. 
அடியேன்‌ பால்‌ - என்னிடம்‌, பரிந்து - அன்புற்று, பாவகம்‌ - இயல்பு, 
சேல்‌. - ஒருவகை மீன்‌, ஏர்‌ - அழிய, 

249, பரங்கருணை தடங்கடலாக உருவகிக்கப்‌ பெற்றது, மருவி - 
அடைர்து, இரு - திருவடி. ஞானச்‌ செல்வம்‌, 


654 திருவாசக வியாக்கியானம்‌ 


250. இனி, இருவருண்‌ ஞான சைவ சமயப்‌ பழம்‌ பொருட்கே 
பரமுத்தியின்‌ றி, அல்லாத சமயிகட்‌ கெட்டாகவன்‌ என்ற (தி. ன); 


புத்தன்‌ புரக்தராதிய ரயன்மால்‌ போற்றிசெய்யும்‌ 
பித்தன்‌ பெருந்துறை மேயபிரான்‌ பிறப்பறுத்த 
அத்த னணிதில்லை யம்பலவ னருங்கழல்கள்‌ 
சித்தம்‌ புகுந்தவா கெள்ளேணம்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது நாதன்‌ இரு 
வடி புறச்சமயத்து இருளான பெளத்தன்‌ முதலானவர்களும்‌ 
இந்திரன்‌, அயன்‌, மால்‌, ஆகிய பசுவர்க்கத்தரர்களும்‌ து.இப்ப கான 
பித்தன்‌ என்ற தன்வச, தற்சொரூப, கற்பரவமுடைய இருப்பெருந்‌ 
துறையில்‌ எழுந்தருளிய குருமணி, எனது துன்பப்‌ பிறவியைத்‌ இரு 
வருள்‌ நோக்கால்‌, தட்சித்து உண்மையான ஞான ௩டனம்‌ இருவம்‌ 
பலத்திலை நடிப்பதானவன்‌, எனதுள்ளங்கவர்கலான கனகவின்ப 
சொரூபத்‌ இருவடியைப்‌ பொருளென முச்சில்‌ புடையுங்கள்‌--என 
வருளியகைக்‌ காண்க. (16) 


951. இனி, சாத்திர சம்யங்கட்குப்‌ பிறவாத வின்பந்‌ இருவடி. 
ஞானத்தாற்‌ சிவானுபவம்‌ பெற்ற (இ. . ன.) :_- 
உவலைச்‌ சமயங்க ளொவ்வாத சாத்திரமாம்‌ 
சவலைக்‌ கடலுளனாக்‌ இடந்து தடுமாறுங்‌ 
கவலை கெடுத்துக்‌ கழலிணைகள்‌ தந்தருளும்‌ 
செயலைப்‌ பரவிகாச்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ, 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! ஒன்றோடொன, 
றொவ்வாத சாத்திரங்களும்‌, அவைக்கேற்ற அளவிலாத சமயங்கட்‌ 
கும்‌ உண்டாகிய சஞ்சல சமுத்திரத்தில்‌ அழுந்தித்‌ தடுமாற்றமுறும்‌ 
துன்பத்தைக்‌ கெடுத்து நித்தியானந்த சுகத்‌ இருவடி ஞானம்‌ அறா. 
ராம்‌ திருவருட்‌ செயலைத்‌ துதித்து, மூச்சில்‌ புடைத்தல்‌ செய்வோம்‌ 
வாருங்கள்‌--என வருளியகைக்‌ காண்க. (17) 


250. பிறர்‌ புத்தன்‌ என்றது சிவபெருமானையே குறிக்கும்‌ என்று 
கொண்டு, என்னும்‌ புதியவன்‌ எனப்‌ பொருள்‌ கூறுவர்‌, போற்றி செய்தல்‌ 
தோத்தரித்தல்‌, பித்தன்‌ என்ற சொல்லுக்கு முன்‌ (பக்‌, 84) கூறிய 
பொருளையும்‌ காண்க, அத்தன்‌ - தந்தை ; குருமணி என்றார்‌. த 

251, உவலை - பொய்‌, ஒவ்வாத - ஒன்றற்கொன்று ஒவ்வாத, 
பரவி - துதித்து, சவலை - திட்பமில்லாத ; இங்கு, சஞ்சலம்‌ என்றார்‌, 


11. திருத்தெள்ளேணம்‌ 655 


252. இனி, சுத்தாவத்தை நீங்கித்‌ திருவடியே பொருளான 
தென்ற (இ. - ன,) :-- 
வான்கெட்டு மாருத மாய்ந்தழனீர்‌ மண்கெடினும்‌ 
தான்கெட்ட லின்றிச்‌ சலிப்பறியாத்‌ தன்மையனுக்‌ 
கூன்கெட்‌ டுணர்வுகெட்‌ டென்னுள்ளமும்‌ போய்‌ 
நான்கெட்ட வாபாடித்‌ தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது காதன்‌ 
தாளானது பஞ்சபூத பெள இக தத்துவம்‌ அடங்கலும்‌ கெட்டாலும்‌ 
கேடு படாததாய்‌, சலனமின்றி யிருப்பதாகியது ; அத்‌ திருவடியைக்‌ 
கூடும்‌ பெருமை வினவில்‌, தத்துவா தீதத்‌ தரிசன, சுத்த சாக்ரெத்‌ 
தானமும்‌, ஆனம்‌ போதா தீத இருவருட்‌ தரிசன சொப்பன த்தான 
மும்‌, அருளா திக்க சுத்த சுழுத்தித்தானமும்‌, அருளுருவ அபேத 
அரியத்தானமும்‌, நான்‌ கெட்ட இன்பாதித தரியா8 தரமும்‌, கடந்த 
சிவானுபவ சுவானுபூ,திக, இன்படிமை உல்லாச வாழ்தலைக்‌ கண்டு, 
பாடி, முச்சில்‌ புடையுங்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளி 
யதைக்‌ காண்க. (18) 


253, இனி, அமாதியே தன்னிடத்திருந்தபடி முத்தியினுந்‌ 
திருவருணின்‌ ற (இ. - ன.) -- 
விண்ணோர்‌ முழுமுதல்‌ பாதாளக்‌ தார்வித்து 
மண்ணோர்‌ மருந்தயன்‌ மாலுடைய வைப்படியோம்‌ 
கண்ணார வந்துகின்றான்‌ கருணைக்‌ கழல்பாடி த்‌ 
தென்னாதென்‌ னாவென்று தெள்ளேணங்‌ கொட்டாமோ. 


(இ-ள்‌). இந்திரன்‌ முதலிய தேவாகட்குச்‌ சருவ வியாபக 
முதல்வனான மகாதேவன்‌ ; பாதல்‌ புவனி சுவரர்களுக்குள்‌ விரைவான 
ஞானவித்து ; 7 பிருதிவியிலுள்ள இவர்கட்கு மந்திரமு - மருந்தும்‌ ; 
இவ்வாறான வயித்தியநா.தன்‌ விட்டுணு பிரமாக்களுக்கு அறிவான 
ஆதாரப்‌ பொருளானவன்‌, அடியேன்‌ கட்புலப்பட த்‌ கோன்‌ றி என்‌ 


252, வான்‌; மாருதம்‌, அழல்‌, நீர்‌, மண்‌ பஞ்சபூத பெளதிசதத்து 
வம்‌, தான்‌ கெட்டல்‌ - தானழிதல்‌, சலிப்பு - அசைதல்‌, தன்மை 
யன்‌ - சிவபெருமான்‌, இங்குச்‌ கூறிய சுத்தாவத்தை முன்‌ 59 முதலிய 
பச்சங்களிற்‌ கூறப்பட்டது, 


தி--96 


656 திருவாசக வியாக்கயொனம்‌ 


அள புகுந்து இன்பம்‌ பெத்தமே போல்‌ முத்தியிலும்‌ கின்ற இரு 
வருளைக்‌ கண்டு அருபூதிபெற ஞானப்பெண்களே ! சிவானந்கக்‌ 
களிப்புற்று, முச்சில்‌ புடையுங்கள்‌--என வருளியதைக்‌ காண்க. (19) 


264. இனி, பரமசிவ மெடுத்த வடிவெல்லாந்‌ தஇருவருளென்‌ 
னும்‌ (இ.- ன): 
குலம்பாடிக்‌ கொக்கிற கும்பாடிக்‌ கோல்வளையாள்‌ 
நலம்பாடி நஞ்சுண்ட வாபாடி. நாடோறும்‌ 
அலம்பார்‌ புன ற்றில்லை யம்பலத்தே யாடுகின்‌. ற 
சிலம்பாடல்‌ பாடி. சார்‌ தெள்ளேணம்‌ கொட்டாமோ. 


(இ-ள்‌), ஞானப்பெண்களே! கேண்மோ! நம்து வென்‌ 
. வாழும்‌ வெள்ளியங்கிரி முதலான திருத்தலங்களை, அவை நித்திய 
மெனத்‌ துதியுங்கள்‌) இருமுடியிலே வேடத்திருவுருவில்‌ இன்ப 
சத்தியை ௮ணிவ கான கொக்கிறகைத்‌ துதியுங்கள்‌ ; சத்தி சொரூ 
பமே சிவமெனக்‌ கண்ட ஈயத்தைக்‌ துதியுங்கள்‌; தேவர்கள்‌ பிழைக்க 
நஞ்சைப்‌ போனகமாகச்‌ செய்த அன்பைத்‌ து இயுங்கள்‌ ; அநா தியால்‌ 
எக்காலமும்‌ ஆரவாரிக்கும்‌ புனபலோடை சூழ்ந்த இரு கு.இல்லை மன்‌ 
அள்‌ அனவரத நிருத்தன்‌ செய்யும்‌ இருநடனத்‌ இருவடி,த்‌ இருச்சிலம்‌ 
' போசை வழியே சென்று நம்‌ பொருட்டே திருமேனி கொண்ட இரு 
வருளைப்‌ பாடி. முச்சில்‌ புடையுங்கள்‌-என வருளியகதைச்‌ காண்க. 


இருச்சிற்றம்பலம்‌ 


258, முதல்‌, வித்து, மருக்து, வைப்பு என்க, 


254, குலம்‌ என்பதற்கு இருத்தலங்களின்‌ கூட்டம்‌ என்ணன்றார்‌, 
குலம்‌ என்பதற்கு மேன்மை என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, ஈலம்‌ - 
ஈயம்‌ ;: ஈன்மை. அலம்பு - ஆரவரர்க்கும்‌, சிலம்பு ஆடல்பாடி என்க, 
சிலம்பின்‌ வழியே சென்று பாடி என்று பொருள்‌ அமைக்கின்றார்‌, 


உ 
திருசிற்றம்பலம்‌ 
12. திருச்சாழல்‌ 
இனித்‌ திருச்சாழலாவன -- 
அகத்‌ தியச்‌ சூத்திரம்‌ :-- 
அவமறு திருச்சாழல்‌ 
சிவனுடைய காருணியம்‌. 


இலகும்‌ பொழிப்ப நுபூ தியுரை இருவருள்‌ வினியோகமருளிச 
செய்யப்‌ புகுனெ ற தாவன 2 


தெளிந்து தேறின சுத்தான்மாக்களுக்கு கத்‌ இருவருளனுபவ 
நிட்டை கூடின காலத்து அடியார்கள்‌, சிவஞானப்பெண்கள்‌ கூடி. 
வினயாடற்போல, அளவளாவி அடிமைத்‌ இறப்பெருக்கையும்‌, பரம 
சிவனது ௮காஇ காருணிய நிறைவையும்‌, அச்சிவானந்தமே இரு 
வுருக்கொண்டு நிக்ரெகவனுக்கரகம்‌ செய்த பெருமையையும்‌, நிட்‌ 
களமே சகளமானதையும்‌, சைவசமய சமயப்‌ பொருளையும்‌ கூறி, 
இன்னும்‌, அவையே, * அத்துவிதி யன்பிற்றொழு ” என்ற இருவருட்‌ 
பேறான பரமுத்தியும்‌, மற்றச்‌ சமயப்பேறு சாவிபோன்றது என்ற 
தும்‌, சதா ஈடன்‌ குஞ்சிதபாதத்‌ தெரிசனமே ஆன்மலாப மென்ற தும்‌, 
காதன்‌ தனது கருணையால்‌ எடுத்து வடிவெல்லாம்‌ அடியார்‌ பொருட்‌ 
டன்‌ நிச்‌ வனுக்கு வடிவில்லை என்றதும்‌, கொண்ட இருவுளக்கோலம்‌ 
இன்ன பொருட்டென்ற துமான இவற்றை ஒருவர்‌ கதை வினாவியருள, 
விடை ம்ற்றொருவரருள்வதைக்‌ கதையழித்து, அபூ இக்‌ கா.கலாக்கு 
கலால்‌, அவை பரஞான வனுபூதி வெளிப்படுதலால்‌, அவையும்‌ 
விளையாடலான திருச்சாழலெனக்‌ காண்க. 


இது கலிவிருத்தமாகத்‌ திருத்தில்லையில்‌ ஓதியது. 


திருச்சாழலின்‌ திருவாசச திருவுள்ளக்கிடை : அதுவா ரண்‌ 
யம்‌ ௭-௮, சிவனுடைய அருட்சத்தி விளையாட்டு, 


திருவாசசச்‌ இறப்பு :-_— முன்னாற்கலையு முணரா மூகையாமேடி, 
.தன்னாற்பதி முதன்மை சாற்றியதார்‌ திருச்சாழல்‌ ' (பழைய புராணம்‌) 

திகுத்தில்லையிலே அடிகள்‌ ஈழத்திலிருர்து வந்த புத்தர்களை 
வென்ன, அரசனுடைய ஊமைப்பெண்ணைப்‌ பேசவைத்து அவள்‌ வாக்‌ 
காகவே அவர்களின்‌ குதர்க்க வாதங்களுக்கு விடைபேசச்‌ செய்து, 


[1 உ தததி திருவர்சக வியாக்யொனம்‌ . 


2556. இத்‌திருப்பாவில்‌ பரமஏவன்‌ இருமேனியில்‌ பூசிய நீறும்‌, 
திருவாபரணமான அரவும்‌, இருவாயால்‌ அருளிய மறையும்‌, வெகாரு 
யணிமானவை என்று கூறும்‌ (இ. ன) 2 

வினா 


பூசுவதும்‌ வெண்ணீறு பூண்பதுவும்‌ பொங்கரவம்‌ 
பேசுவதும்‌ தருவாயரல்‌ மறைபோ லுங்‌ காணேடீ. 


(இ-ள்‌). தோழியான ஞானப்பெண்ணே ! கேள்‌! நிட்கள 
பரசிவ த்துக்கு த்‌ இருவெண்ணீறணிவதேன்‌ ? பாம்பை ஆபரணமாக 
அ௮ணிவதேன்‌? குந்த, தாலு, ஓட்டத்துடன்‌ இருவாயரல்‌ மறை 
யருளிற்றோ 2 

விடை---உயிர்த் தோழியான ஞானப்பெண்ணே ! கேள்‌? 


பூசுவதும்‌ பேசுவதும்‌ பூண்பதுவுங்‌ கொண்டென்னை 
ஈசனவ னெவ்வுயிர்க்கு மியல்பானான்‌ சாழலோ. 

(இ-ள்‌). அடியோங்களை யிரட்சிப்ப தாகப்‌ பெருங்கருணையால்‌ 
திருவுளங்‌ கொண்டு வெந்த சாம்பல்‌ விரையென்ப காகத்‌ தழற்பொடி 
சுபாவம்போல, இருமேனியில்‌ தரித்த கருணை, அநாதி முத்த அறி 
வுடையான அறை வசனமான சத்தி சாகித்திய சந்நி இ மாத்திரமாக 
ஆதி முத்தர்‌ கருத்தில்‌ விளைவித்ததொழிய, கத்துவ கரண பசு 
வர்க்கமல்லவே! சர்ப்பாபரணம்‌, பரி கஇருப்பி த்த ௪த்‌தியை உயிர்க்குத்‌ 
தஇரோதானம்‌ நீங்கத்‌ குரித்ததே! இவை திருவங்கமுடைய ஈசன்‌ 
சருவ வுயிர்க்குயிரான பெருங்கருணேச்‌ சுபாவனே யொழிய வேறு 
விகராபந்தப்பட்ட பொருளல்லன்‌ ! அடியின்ப உயிர்‌ த்தோழியே !_ 
என வருளியதைக்‌ காண்க. (1) 


அவற்றையே திருச்சாழலாக அருளினார்‌ என்பது திருவாதவூரர்‌ புராணம்‌ 
முதலியவற்றின்‌ கூற்று, 

சாழல்‌, ஒருவகை மகளிர்‌ விளையாட்டு, சிலப்பதிகாரம்‌ அரங்கேற்று 
காதை உரையில்‌ * நல்லார்தம்‌ தோள்வீச்சு ஈற்சாழல்‌ ? என்று கூறப்‌ 
பெற்றிருப்பதையும்‌ காண்க, 

இங்கு, உரையாசிரியர்‌ ஒவ்வொரு பாடலையும்‌ இருபகுதிகளாக்கி 
அவற்றை வினாவிடைகளாக அமைத்துப்‌ பொருள்‌ கூ அகன்றார்‌, 

255, பொங்கு அரவம்‌ - றும்‌ பாம்பு. 


தச்‌. த, தாலு, ஓட்டம்‌. - 
பல்‌, சா, உதடு, 


என்னை - பயன்யாது? காணே - இத புத்தர்‌ வினா 
வாகவும்‌, சாழலோ ஏன்பது ஊமைப்பெண்ணின்‌ விடையாசவும்‌ 
அமைர்தது என்பர்‌, ன 


18. திருச்சாழல்‌ 659 
256. இனி, கோவணம்‌ கள்வனைவன்‌ என்ற (இ. - ன. :-- 
வினா-—ஞானப்பெண்ணே ! கேட்பாயாக ! 


என்னப்ப னெம்பிரா னெல்லார்க்கும்‌ தானீசன்‌ 
துன்னம்பெய்‌ கோவணமாய்க்‌ கொள்ளுமது வென்னேடீ ? 

(இ-ள்‌). என்னை முதலான உயிர்களைச்‌ இருட்டிக்குந்‌ குகப்பனு 
யும்‌, சிருட்டிக்கப்பட்ட உயிரான என்னை இரட்சிப்ப தாயும்‌, மற்று 
முள்ள எல்லா மூவகை ஆன்மாக்களுக்கும்‌ உயிரான நாதன்‌ இரு 
மேனி யுளதாக, அதனில்‌ தைத்த கோவணம்‌ தரித்தது என்ன, 
அடி ! தோழிப்பெண்ணே ! 


விடை--கேட்பாயாக ; ஞானப்பெண்ணே ! 


அன்னுபொருள்‌ மறைநான் கே மன்னுகலை வான்சரடாத்‌ 
தன்னையே கோவணமாய்ச்‌ சாத்தினன்காண்‌ சாழலோ. 
(இ-ள்‌). என்னுயிர்ப்பாங்கியே ! அநுபூதி கேட்பாயாக ! 
கோவணக்‌ கள்வனான பரமசிவன்‌ தன்‌ தஇருவுளத்துக்‌ கே ற்ப கான 
இருவுருக்‌ கொள்ள த்‌ இருவுளம்‌ என்‌ பொருட்டுக்‌ கொண்ட போ கன்‌ ; 
ஆதியே தன்னாலருளிய பர அபர ஞானம்‌ படங்குடிலானாற்போல, 
கலையே கலையாக, அ௮.த்துவிகமே தையலாக, மறையே சரடாக, இன்‌ 
பக்‌ கருணே வடிவானதேத இருக்கோவணமாக, அநுபூதி அடியார்‌ 
பெறத்‌ தரித்ததே யொழிய, விகாரப்‌ பிரதிபந்த மல்லவடி ; ஞானப்‌ 
பெண்ணே !_ என வருளியதைக்‌ காண்க. (2) 


257. இனி, நிட்கள சிவத்துக்கு த்‌ திருக்கோவில்‌ இருவாடை 
யுளவோ வென்ற (இ. ண): 

வினா 
கோயில்‌ சுடுகாடு கொல்புலித்‌ தோ னல்லாடை 
தாயுமிலி தச்தையிலி தான்‌ றனியன்‌ காணேடீ. 

(இ-ள்‌). உயிரான ஞானப்பாங்கி ! கேள்‌! உமது பரப்பீரம 
வஸ்துவுக்கு யாவரையும்‌ ககனஞ்‌ செய்யுஞ்‌ சுடலையே திருக்கோவி 


த 


266, அன்னம்‌ - தைத்தல்‌, மன்னு - கீலைபெற்ற, கலை - பர அபர 
ஞானக்கலைகள்‌. படங்குடில்‌ - அணியால்‌ செய்த குடிசை, வான்‌ சரடு - 
பெரிய கயிறு. வேதமாகிய கயிறும்‌ கலைகளாகிய தணியும்‌ அத்துவிதமே 
தையலாகச்‌ கொண்டது கோவணம்‌ என்க, i 


660... திருவர்சக வியர்க்யொனம்‌ 
லாகவும்‌, கொலைத்தொழிலை உடைய புலித்தோல்‌ . அரைக்குப்‌ பட்‌ 
டாடையாகவுந்‌, தந்தை தாயின்‌ றியே உருவுடையானென்பதும்‌, அந்த 
உரு தனிப்பரம்‌ பொருளாமோ 2 

விடை--ஞானப்பெண்ணே ! 


தாயுமிலி த௫்தையிலி தரன்‌ றனிய னாயிடினும்‌ 
காயிலு லகனைத்துங்‌ கற்பொடிகாண்‌ சாழலோ. 

(இ-ள்‌). கருவிகரண மோகத்தால்‌ உள தாகிய தானால்‌, வேறொ 
ரூவர்‌ பாதுகாக்க வேண்டும்‌ ; ஆதலாற்‌, சுயவிச்சையே வடிவுள து. 
அவ்வகைக்‌ கனிப்பரம்‌ பொருளான து உயிரை இரட்சிக்கும்‌ பொருட்‌ 
டுச்‌ சங்கார கர்க்தாவே முதலாளி யெனக்‌ தோன்ற, இருவருட்‌ சின 
முண்டானால்‌ எல்லா உலகுந்‌ தூளாகவே போமடி! ஞானப்பெண்ணே! 
அவை சொல்லி விளையாடுவாய்‌--என அருளியகைக்‌ காண்க. 


958. இனி, கருணையின்‌ றி நிக்ரெகஞ்‌ செய்‌ தமையைப்‌ பற்றிய 


(இ. - ன) :-- 

வினா 
அயனை யனங்கனை யந்தகனைச்‌ சந்திரனை 
வயனங்கண்‌ .மாயா வடுச்செய்தான்‌ காணேடீ, 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! பரப்பிரமமே யானாற்‌, 
கருணையின்‌ றிப்‌ பிரமனையும்‌ மனம தனையும்‌ இயமனையுஞ்‌ சந்திரனையும்‌ 
எப்போதும்‌ அவர்கள்‌ இழிவு இறப்பித்‌ இருக்கும்படி. வதை செய்‌: 
யுமோ ? 


விடை 


நயனங்கண்‌ மூன்‌ அடைய நாயகனே தண்டித்தால்‌ 
சயமன்றோ வானவர்க்குத்‌ தாழ்குழலாய்‌ சாழலோ. 
(இ-ள்‌). நீண்ட அளகபாரமுடைய ஞானப்பெண்ணே ! கேட்‌ 
பாயாக ! இச்சா ஞானக்‌ கிரியா சத்‌ இகளே மூன்‌ அ நெத்திரமாகத்‌ 
திருவுருக்‌ கொண்ட தேவர்கள்‌ நாயகனே, இருவடி ஞானமிழந்த 
-தேவர்கட்குப்‌ பரமசிவனே உயிர்க்கு உயிரான சருவ வியாபக 
மேலான தேவனென்ற தேவர்கள்‌ அறிவிற்றோன்றச்‌ செய்த ஆக்‌ 


257. தான்‌ தனியன்‌ - தனிப்பரம்பொருள்‌ என்து பொருள்‌. கூறு 
இன்றார்‌, காயில்‌ - கோபிச்ல்‌, கற்பொடி - அள்‌, 


12. இருச்சாழல்‌ 661 


இனைக்குத்‌ தடுக்க வேறொரு கடவுளுளரோ 2 வலிசெய்ய ; எனவே 


நிக்ரெக வனுக்ரெக நாதனே ;_என வருளியகைக்‌ காண்க. (4) 


959. இனி, நாதன்கதாளை மிழந்தவர்களை நிக்ரெகஞ்‌ செய்த 
(இ... ன) 
வினா. 


தக்கனையு மெச்சனையும்‌ தலையறுத்துத்‌ தேவர்கணம்‌ 
தொக்கெனவம்‌ தவர்தம்மைத்‌ தொலைத்ததுதா னென்னேடீ 
(இ-ள்‌). ஞானப்பாங்கி ! கேள்‌! ஏகப்பரப்பிரம சிவமான து 
தேவர்‌ கூட்டச்‌ சாதியில்‌ ஏகதேச வுருக்‌ கொண்டெழுக்தருளித்‌ 
குன்னை யிகழ்ந்தா னொருவனெனகத்‌ திருவுளத்‌ கெண்ணி, தக்களை 
யும்‌ அவனுக்குச்‌ சாதகனாயிருந்த எச்சனையும்‌ மற்றத்‌ தேவர்கள்‌ 
அவைக்குச்‌ சம்மதி கொண்டவர்களையுங்‌ கொல்லலாமோ ? தோழி ! 


விடை 


தொக்கனவம்‌ தவர்‌ தம்மைத்‌ தொலைத்தருளியருள்‌ கொடுத்தங்‌ 
கெச்சனுக்கு மிகைத்தலை யன்‌ றருளினன்‌ காண்சாழலோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேட்டுத்‌ இருவிளையாடல்‌ செய்‌ 
யடி! ஈமது பரப்பிரம்‌ சிவன்‌ தானே தஇிருவுருவான வீரபத்திரராடி 
யெழுந்தருளி, இருவடி. மறந்த தக்கனைத்‌ கலையறுத்து எச்சை 
மகாகரக வேதனைக்குள்ளாக்கினது, ஆக்கனையான நிக்கரகம்‌ ; பால 
ணுக்கு மாதா கண்டித்துக்‌ கசப்புடன்‌ மருந்து பிணிக்குக்‌ கொடுப்பது 
போலும்‌, வைத்தியன்‌ பிணிக்கு அறுத்துச்‌ சுடுவது போலும்‌, 
உபாத்தியாயர்‌ வித்தை வரக்‌ கண்டிப்புச்‌ செய்வதே போலும்‌, கரு 
ணையே யல்லாது கொடுமையன் அ ; எனச்சொல்லி விஃரயாடுவாய்‌ 
ஞானப்பெண்களே !-_—என அருளியதைக்‌ காண்க. (5) 


258, அயன்‌ - பிரமன்‌,  அசங்கன்‌ - மன்மதன்‌, அர்தகன்‌ - 
இயமன்‌, வயனங்கள்‌ மாயா - வகைகள்‌ கெடாத, வயனம்‌, அடையாள 


மும்‌ ஆம்‌, ஈயனம்‌ - சண்‌, வடு - தழும்பு, 


959, எச்சன்‌ - யாககருத்தா என்பர்‌ ; தக்கனையும்‌ எச்சனையும்‌ 
என்று தனித்தனியே கூறினமையால்‌ அவர்‌ வெவ்வேறே என்பதாயிற்று, 
எச்சனுக்கு மிகைத்தலை அருளினன்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ காணவில்லை ்‌ 
சரசவேதனைச்குள்ளாச்செது ' என்று கூறப்பட்டுள்ள ௮, 


662 திருவாசக வியாக்யொனம்‌. 
.... 280. இனி, சேணாறும்‌ தழற்பிழம்பாய்‌ நின்ற (இ. . ன) :-- 

வினா ப 

. அலரவனு மாலவனு மறியாமே யழலருவாய்‌, 

நிலமுதற்£ ழண்டமுற நின்றதுதா னென்னேடீ ?. 
(இ-ள்‌) எனதுயிர்ப்‌ பாங்யொனவளே ! கேள்‌ ! நான்முகனும்‌ 

நெடியமாலும்‌ திருவடி ஞான த்தால்‌ தங்கள்‌ அறிவிற்‌ காணாது, சேணா 

அம்‌ தழற்பிழம்பரகிப்‌ பிருதிவி முதற்‌ கீழ்‌, வானவரை, அடிமுடி 

கொன்றாமல்‌ கின்றது பரப்பிரமமோ ? அடி, ஞானப்பெண்ணே ! 
விடை கேட்பாயாக ! ஞான த்தோழியே ! 

நிலமுதற்‌ ழேண்டமுற நின்‌ நிலனே லிருவருக்தம்‌ 

சலமுகத்தா லாங்காரம்‌ தவிரார்காண்‌ சாழலோ. 
(இ-ள்‌). ஞானத்தோழியே, கேள்‌! நமது நாகன்‌ காணாத. 

அருவினுக்கும்‌ உருவினுக்கும்‌ காரணமாய்‌, நீணாக மணிந்தார்க்கு 

நிகழ்‌ குறியாக, லிங்கோற்பவத்‌ இருவுருவாகாதே. போனால்‌, விட்‌ 

டுணு.பிரமா இருவருடைய அகம்பிரமம்‌, தீராக்கோபம்‌ பாடாய்‌ நிலத்‌ 

குறைந்தான்‌ கை பிழையரவாறே போல, முடியுமே ; அடி ஞானப்‌. 

பெண்ணே ! அவை சொல்லி விளையாடுவாய்‌—என அருளிபகைக்‌ - 

காண்க. (6) 


261. இனி, வாமபாகத்‌  இருக்கல்பாணத்கைக்‌ கூறும்‌ 
(இனப்‌ 
வினா 
மலைமகளை யொருபாகம்‌ வைத்தலுமே மற்றொருத்தி 
சலமுகத்தர லவன்‌ சடையிற்‌ பாயுமது வென்னேடீ ? 
(இ-ள்‌), என்‌ உயிர்ப்பாங்யொன ஞானத்கோழி! கேள்‌! 
்‌ பரப்பிரமமேயானால்‌ மலையரையன்‌ பெற்ற பெண்ணை த்‌ திருக்கலியா 
ணஞ்‌ செய்து கேகத்திலே தானே ஒருபுறம்‌ தெரியவைக்குமோ 2 
வைப்ப கொப்பானாலும்‌, இதல்லாமல்‌, மற்றொரு கங்கை யம்மன்‌ 
அருவேணிச்‌ இருச்சடைமேல்‌ சலரூபமாய்ப்‌ பாய்ந்‌ இருப்ப தன்ன 
வதஇசயமடி. ? ஞானப்பெண்ணே ! 


விடை 


சலமுகத்தா லவன்‌ சடையிற்‌ பாய்ந்திலனே ற்‌ றரணியெல்லாம்‌ 
பிலமுகத்தே புகப்பரய்ந்து பெருங்கேடாஞ்‌ சாழலோ. 


19, திருச்சாழல்‌ 663 


(இ-ள்‌).. கேளடி, ஞானப்பெண்ணே! இமய பருவகுராச 
பு.தீதிரியைக்‌ கலியாணஞ்‌ செய்து வாம பாகம்‌ வைத்தாலும்‌, 
அச்வத் துக்கு வடி.வில்லையென்ப து ஒப்புவோமடி.; இந்தச சருவ 
ஞானசத்தி கங்கையைத்‌ இருமடிச்‌ சடாபார நுனியிற்‌ பனித்துளி 
போல்‌ அடக்கி அணியாவிட்டால்‌ எல்லா உலகமுஞ்‌ சலத்தாலழிந்து, 
ம்ற்றொருவராலும்‌ தடுக்கப்படாக பெருங்கேடாய்‌ முடியும்டி. என 
வருளியகைக்‌ காண்க. (7) 


262. இனி, விடக்தைப்‌ போனகம்‌ாகத்‌ தேவன்‌ செய்க 
(த, ன): 

வினா 
கோலால மரஇக்‌ குரைகடல்வா யன்றெமழும்‌ 

௫ மழு 
ஆலால முண்டா னவன்சதுர்தா னென்னேடீ, ? 

(இ-ள்‌). ஞானத்தோழியே! கேள்‌! நம்து வென்‌ பரப்பிரம 
வஸ்‌ துவானால்‌, அமேக ஆரம்ப ஓசையுடன்‌ அழகிய பாம்பின்‌ வாயிற்‌ 
பிறந்த நஞ்சு,-ஒலிக்குஞ்‌ சமுத்திரத்திலுஇ.த்த கொடிய விடத்தை 
உண்டது, சதுரான பெருமையோ ? அடி ஞானமே ! 

விடை 
ஆலால முண்டிலனே லன்‌ றயன்மா லுள்ளிட்ட 
மேலாய தேவரெல்லாம்‌ வீடுவர்காண்‌ சாழலோ. 

(இ-ள்‌). ஞானப்பாகயெளான பெண்ணே, கேளடி; மனு பரம்‌ 
சிவன்‌ தேவரெல்லாரையுங்‌ கொல்லப்‌ பிறந்த விடத்தை அத்திருமால்‌ 
அயன்‌ முதலோர்‌ பிழைக்க, மாயையாலுண்டான இருமேனியனல்ல 
னென்றும்‌ பெருங்கருணை யானனென்றும்‌ அறிவதாக நஞ்சைத்‌ 


இருப்போனகமாகச்‌ செய்தனன்‌ ; அவை சொல்லி விஃாயாடுக ; 
ஞானப்பெண்ணே !_-என அருளியலைக்‌ காண்க. (8) 


261. மற்றொருத்தி - கங்கை சலமுசத்தால்‌ - நீருருவத்தோடு, 
தரணி - பூமி, -பிலமுகம்‌ - பாதாளத்தில்‌, 


269, சோலாலம்‌ - கோலாகலம்‌, குரை - ஒலிக்கின்ற, சதுர்‌ - 
சாமர்த்தியம்‌, வீடுவர்‌ - அழிவர்‌, 
௨.297 


664 திருவாசக வியாக்யொனம்‌ 


963. இனி, சத்தி வெமொன்றே யென்ற (இ. - ன :- 
வினா 


தென்பா லுகந்தாடும்‌ தில்லைச்சிற்‌ றம்பலவன்‌ 
பெண்பா லுகந்தான்‌ பெரும்பித்தன்‌ காணேடீ. 

(இ-ள்‌). என்னுயிர்ப்‌ பாங்கியே, கேள்‌! தட்சணாபிமுகமாக,. 
சிவானந்த நிருத்தம்‌ இல்லை மன்றுள்‌ ஆடும்‌ ஞானாகாச காதன 
பெண்பால்‌ இச்சை கொண்டு உன்ம குதனானவாறு உன்னடி ; ஞானப 
பெண்ணே ! 


விடை 


பெண்பா லுகர்திலனேற்‌ பேதா யிருகிலத்தோர்‌ 
விண்பா லியோகெய்தி வீடுவர்காண்‌ சாழலோ. 


(இ-ள்‌). கேளடி! பாங்கி! நமது மகாதேவன்‌ அமர தியே 
பராபரபரையான பார்ப்பதியுடன்‌ குணகுணியாகிய அபேதவத்து 
விதமாகக்‌ கூடிச்‌ சிவபோகம்‌ வி*க்காமழற்‌ போனால்‌, அறிவிலாதோய்‌! 
ம்ண்‌, விண்‌, இரண்ட. அலு மன்னை ஆகாச மார்க்க யோகியராகி 
இ றப்பதொழியப்‌ பிறவார்களடி. ! ஞானப்பெண்ணே ! இவை சொல்லி . 
விளையாடுவீர்கள்‌ என அருளியகைக்‌ காண்க. (9) 


264. இனி, திருவடியை நண்ணினர்ச்கு நல்லனென்ற 
(தி. ன.) 

வினா 
தானம்த மில்லான்‌ றனையடைக்க நாயேனை 
ஆனந்த வெள்ளத்‌ தழுத்திவைத்தான்‌ காணேடீ, 

்‌ (இ- ள்‌). ஞான,த்தோழி ! கேள்‌ ! நம்‌.து பரம்சிவன்‌ ஆதி நடு 

அக்தமில்லா,க நாதன்‌ ; அவன்‌ திருவடியை அன்பு செய்யும்‌ நாயடி 
யேன்‌ போல்வாரை, அபேதவத்துவிதமாகச்‌ சிவானந்த வெள்ள த 
இல்‌ வியாப்பிய வடிமை செய்வோனடி ! ஞானப்பெண்ணே ! 


263. தென்பால்‌ உகச்து என்பதற்குத்‌ தட்ணொபிமுகமாச கின்று 
என்று பொருள்‌ கூறுகிறார்‌, பால்‌, என்பதைத்‌ இசையாகச்‌ கொண்டும்‌ 
பொருள்‌ கூறுவர்‌, 

பெண்பால்‌ உகச்தமையின்‌ பெரும்பித்தன்‌ என்றார்‌ என்க. இகுகிலம்‌ 
என்பதைப்‌ பெரிய பூமியிலுள்ளோர்‌ என்று மானிடரைமட்டும்‌ கூறுவ 
தாகக்‌ கொள்வர்‌ பிறர்‌, விடுதல்‌ - ஒழிதல்‌, 


12. திருச்சாழல்‌ 605 
விடை 
ஆனக்த வெள்ளத்‌ தழுத்துவித்த திருவடிகள்‌ 
வானுந்து தேவர்கட்கோர்‌ வான்பொருள்‌ காண்சாழலோ. 
(இ-ள்‌). ஞானத்தோழி ! கேளடி ! ஏபோவ நின்மல சாக்ரொ 
தத, அபேதவத்துவி க, இன்படிமை செய்த பரமுத்தியான குஞ்சித 
பாதங்கள்‌ மகத்தான நாராயணன்‌ முதலான தேவர்கட்‌ கெட்டா த 
அருமை பெருமையான பொருள்‌ ; அவை சொல்லி விலையாக : 
ஞானப்பெண்ணே. (10) 


2066. இனி, இருமேனியிலென்பரு,த வின்ப த்‌ (கி. ன.) 2: 

வினா 
நங்காயி தென்ன தவம்‌ கரம்பொ டெ லும்பணிந்து 
கங்காளர்‌ தோள்மேலே காதலித்தான்‌ காணேடீ, ! 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌ ! நமது சிவன்‌ தவவேடம்‌ 
பூண்பது இவையோ ? இருமேனியில்‌ ஈரம்புடன்‌ என்பும்‌ ஆபரண 
மாதத்‌ தரித்ததன்‌ றி, முழுவெலும்பைத்‌ இருத்கோள்மேல்‌ தரிக்க 
இசசி,த்த தென்னடி ? ஞான த்தோழி ! 

விடை A 
கங்காள மாமாகேள்‌ காலரந்த ரத்திருவா்‌ 
தீங்காலஞ்‌ செய்யத்‌ தரித்தனன்காண்‌ சாழலோ. ! 

(இ-ள்‌), ஞானப்பெண்ணே! கேட்பாயாக! முத்துச்சட்டை 
ஆபத தாரண, வடுகேச, வயிரவனாடி, தனது காலா இ கமும்‌ விட்டுணு 
பிரமாக்கள்‌ அநித்திய காலவரையும்‌ தோன்ற, மாலை அவரது 
மாண்டவரங்கமே யெனத்‌ தரி ததனனமடி ; ஞானப்பெண்ணே ! இவை 
சொல்லி விளையாடுவிர்களென அருளியதைகச்‌ காண்க. (11). 


264, அர்தம்‌ - முடிவு ; என்றமையால்‌ ஆதி, ஈடீவையும்‌ கொள்க, 
உர்து - வாழ்கின்ற, வான்‌ - பெருமை, ஒரு செய்யுளில்‌ ஒருமையும்‌, 
பிறிதொரு செய்யுளில்‌ பன்மையுமாக உரை செல்கின்ற. 


205. கங்காளம்‌ . தசையொழிச்த உடலின்‌ முழு எலும்பு. கஸ்‌ 
காளம்‌ ஆம்‌ ஆறு கேள்‌, கால அர்தரத்து - கால இடையில்‌ ; கால 
பேதத்தால்‌, இருவர்‌ - பிரம விட்டுணுச்கள்‌, காலம்‌ செய்ய - மாள, 


666 திருவாசக வியாக்யொனம்‌ 


266, இனி, இடுகாடே கோயிலாகக்‌ கொண்ட நாதனுக்கடிமை 
செய்வாருளரோ வென்ற (இ. - ன.) :- 


வினா 
கானார்‌ புலித்தோ லுடைதலையூண்‌ காடுபதி 
ஆனா லவனுக்இங்‌ காட்படுவர ராரேடீ, ? 

(இ-ள்‌). ஞான ததோழியே ! கேட்பாயாக. நமது பரமசிவ 
ணுக்குக்‌ காட்டுப்‌ புலித்‌ தோலுடையாகவும்‌, பிரமசுபாலங்‌ கர பாத்திர 
மாகவும்‌, மயானம்‌ கோவிலாகவும்‌ இவ்வண்ணமுடைய நாதனுக்கு 
அடிமைப்பணி செய்வாருளரோடி, ஞானப்பெண்ணே ! 


விடை... 


ஆனாஓங்‌ கேளா யயனும்‌ திருமா லும்‌ 
வானாடர்‌ கோவும்‌ வழியடியார்‌ சாழலோ ! 


(இ-ள்‌). ஆனாலுஞ்‌ சிறிது கேளடி, ஞானப்பெண்ணே ! 
நமது சிவனுக்குப்‌ பிரமாவும்‌ விட்டுணுவும்‌ இந்திரன்‌ முதலியோரும்‌ 
பரம்பரையாக வழித்கொண்டடிமைப்‌ பணி செய்வோர்கள்‌ அடி, 
ஞானப்பெண்ணே ! (12) 


267. இனி, நாதன்‌ இருக்கலியாணஞ்‌ செய்யாவிடில்‌ உயிர்கட்‌ 
கின்பமில்லை யென்ற (இ, -ன.) 


வினா 


மலையரையன்‌ பொற்பாவை வாணுதலாள்‌ பெண்‌ டிருவை 
உலகறியத்‌ தீவேட்டா னென்னுமது வென்னே௩டீ.? 


(இ-ள்‌), ஞானப்பாங்கியே! கேள்‌; நம்து பரமசிவன்‌ 
பருவதராசன தவத்தாற்‌ பெற்ற ஞானசொர்னப்‌ பாவையான ஞானப்‌ 
பிரகாச இரு நுதலிய இருவருட்‌ சத்தியை உலக தீதார்‌ காண அக்‌ 
கினி வளர்த்து அது முன்னர்‌ திருக்கலியாணஞ்‌ செய்யுமோ, 
பரப்பிரமம்‌ 7 அடி, ஞானப்பெண்ணே 2 


தனக க ககக க ககக கள கக எ ள்‌ னி 
266. கான்‌ ஆர்‌ புலி - சாட்டில்‌ வாழும்‌ புலி, ஊண்‌ - உண்ணும்‌ 
கலம்‌, பதி. உறை விடம்‌, ஆட்படுவார்‌ ஃ ஆளாவார்‌, 


ட்‌ வழி யடியார்‌ - 
வழிவழியாசத்‌ தொண்டு புரிபவர்‌, ல்‌ 


19. திருச்சாழல்‌ 667 
விடை 


உலகறியத்‌ தீவேளா தொழிக்தனனே லுலகனைத்துங்‌ 
கலை௩வின்‌ ற பொருள்களெல்லாம்‌ கலங்கிடுங்காண்‌ சாழலோ 
(இ-ள்‌). ஞானப்பெண்ணே? கேள்‌! நமது நிட்கா 
பரமசிவன்‌ எல்லா உலகும்‌ அவற்றிலுள்ள உயிர்களும்‌ ஞானம்‌ 
விளங்க, புணர்‌ வின்பம்‌ பிறக்க, சத்தியுடன்‌ பொருந்தவே, அவையே 
சிவாநந்தம்‌ ; அவை கூடாவிடில்‌ அவனாலருளிய கலைஞான முழுதுங்‌ 
கலங்கி விடும்‌ ; அடி ஞானப்பெண்ணே ! ஆதலால்‌, ஈடிப்பே யேனச 
சொல்லி, வினையாடுவீர்களென அருளியதைக்‌ காண்க. (12) 


268. இனி, பரமுத்த பஞ்சகிர்த்திய நடனத்தைக்‌ கூறும்‌ 
(தி: - ன.) :-- 

வின 
தேன்புக்க தண்பணைசூழ்‌ தில்லைச்சிற்‌ றம்பலவன்‌ 
தான்புக்கு நட்டம்‌ பயிலுமது வென்னேடீ. ? 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேண்மோ ! பேரின்பக்‌ குஞ்சித 
பாதத்‌ தேன்‌ சொரியுமின்ப ஞான வயல்சூழ்ந்த இருத்தில்லை வாழும்‌ 
ஞானாகாச சொரூபன்‌ 'திருமேனி கொண்டு கூத்தாடுவதென்ன டி. 2 
ஞானப்பாங்கி ! 

விடை 
தான்புக்கு நட்டம்‌ பயின்‌ நிலனே ற்‌ றரணியெல்லாம்‌ 
ஊன்புக்க வேற்காளிக்‌ கூட்டங்காண்‌ சாழலோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! நமது பரமசிவன்‌ தான்றானே 
இருவுருக்கொண்டு தஇருவம்பலத்திலே இரு௩டனஞ்‌ செய்யா தொழி 
யில்‌, ஊனகர்த்திய காளிக்கூட்டமாய்‌ விடும்‌; அடி ஞானப்‌ 
பெண்ணே ! (14) 


207. தி வேட்டல்‌ - அச்னிசாகதியாக வளர்த்தல்‌, கலை - கலை 
ஞான மால்கள்‌, 


268. பணை - வயல்‌, ஈட்டம்‌ - நடனம்‌, தரணியெலாம்‌ காளிக்கு 
ஊட்டம்‌ ஆம்‌ என்க. 


68. திருவாசக வியாக்யொனம்‌ 


969. இனி, திருமாலே விடையாகி திருவடி. தாங்கிய 
(தி.-ன4:- 

வினா. 
கடகரியும்‌ பரிமாவும்‌ தேருமுகம்‌ தேறாதே 
இடபகச்‌ தேறியவா றெனக்கறிய வியம்பேடீ. 

(இ-ள்‌). சூ£னகு9தாழீப்பெண்ணே, கேட்பாயாக. நமது பரம 
சிவம்‌ பரப்பிரமமேயானால்‌, ரககஜதுரகமிருக்க, அவைகளைப்‌ பிரத்தி 
யாங்கமாகக்‌ கொள்ளாது இடபத்தைக்‌ கொண்ட இருவங்கமெனக்‌ 
கேற்பச்‌ சொல்வாயடி. 

, விடை 
தடமதில்க ளவையுன் றும்‌ தழலெரித்த வந்காளில்‌ 
இடபமதாய்த்‌ தாங்னொன்‌ றிருமால்காண்‌ சாழலோ. 

(இ-ள்‌). கேட்பாயாக, ஞானப்பெண்ணே ! அமா தியே திரிபுர 
தகனத்துக்காகப்‌ பரமசிவன்‌ எழுந்தருளியபோது எல்லாத்‌ தேவர்‌ 
களும்‌ இரு,த்தேரங்கமான இல்‌, வனை ஆண்டவனென்று நினை 
யாது, சமமாகக்‌ கருதியது திருவுளங்கண்டு, அ௮கம்பிரமமான தேரசசு 
முறியச்‌ செய்து, திருப்புன்முறுவலரல்‌ திரிபுர தகனஞ்‌ செய்யுங்கால்‌, 
மகாவிட்டுணுவானவர்‌ இருவடி. பூமியில்‌ தோயா வண்ணமாக, புண்‌: 
ணிய வடிவரன இடபமாய்த்‌ திருவடி சுமந்து கருண பெற்ற 
தொழிய வேறில்லையடி ; இவை சொல்லி விளையாட ற்‌ செய்வோமடி ;. 
ஞான த கோழியே 1--என அருளியகைக்‌ காண்க. - (15) 


970. இனி, தக்ஷிணாமூர்‌, த்த உபதேசங்‌ கூறும்‌ (இ. - ன. 2-4. 

வினு I 
நன்றாக நால்வர்க்கு நான்மறைபி னுட்பொருளை, 
அன்றாலின்‌ கீழிருக்கங்‌ கறமுரைத்தான்‌ காணேடீ, 

(இன்‌). என்னுயிர்ப்பாங்கியே ! கேட்பாயாக! நம்து பரம. 
சிவனே பரப்பிரம வஸ்துவானால்‌, ஸ்ரீகயிலாசத்‌ தென்பாரிசச்‌ சோலை 
யிற்‌ கல்லால்‌ நிழற்கீழ்‌, உமையம்மையைப்‌ பிரிந்து, பத்மாசனமாகச்‌ 
சிவயோகி வடிவா யெழுந்தருளி, நானகு வேதத்தினுண்மைப்‌ : 


பொருளை காலு பேரறியத்‌ தர்மோபதேசஞ்‌ செய்வது உளதோடி. ! 
சொல்லடி ! 


269. சடகரி - மதயானை, பரிமா - குதிரை, னம்‌, உகந்து 
கு] 


ஏருமே, இயம்பு - சொல்‌, தடம்‌ - பெரிய, 


12. இருச்சாழல்‌ 669 
விடை 


அன்றாலின்‌ தீழிருந்தங்‌ கறமுரைத்தா னாயிடினும்‌ 
கொன்றான்காண்‌ புரமூன்‌ றுங்‌ கூட்டோடே சாழலோ, 
(இ-ள்‌), ஞானத்தாயே! கேனடி! கிட்களமே சகளமாட, 
சைதகனிய ஆலின்‌ கீழெழுக்தருளி, சத்தினிபாக நால்வரான சத்தி 
யோர்க்கும்‌, வேதாந்தப்‌ பொருளான ஆண்டவன்‌ அடிமையியல்பை 
இரக்கத்தால்‌ பரமுக்திபெற, அபேகவத்துவிக சத்த சைவ சித்‌ 
தாந்த அன்பை அருளிற்றாயினும்‌, தன்னை மறந்த மக்கோட்டையை 
யும்‌ அவையிலுள்ளாரையும்‌ நிக்கிரகஞ்‌ செய்ததன்‌ றி, இருவடி. மறவா த 
மூவர்க்கும்‌ அவர்கள்‌ மலத்தைத்‌ தஇருநோக்காற்‌ தீட்சித்து, வன்‌ 
முத்தியே பரமுத்தியாகக்‌ தேகச்துடனே இருக்கயிலாச வரையில்‌ 
சாலோகமே சாயுச்சியமென அ௮ருபூதிபெற, முப்பணி கட்டகா யிட்‌ 
டருளிய பெருமையைச்‌ சொல்லி விளையரடுவீர்கள்‌ ஞானப்பெண்‌ 
களே 1/--என அருளியகைக்‌ காண்க. (16) 


271. இனி, பரமசிவனே உயிர்க்குயிரன்‌ றி வேறொரு தெய்வ 
மில்லை யென்ற (இ. ன.) : 

வினா 
அம்பலத்தே கூத்தாடி. யமுதுசெயப்‌ பலிதிரியும்‌ 
நம்பனையும்‌ தேவனென்று ஈண்ணுமது வென்னேட. 

(இ-ள்‌). என்னுயிர்ப்பாங்கி! கேள்‌! இருவம்பலத்திலே 
கிருத்தஞ்‌ செய்து இருப்போனக த்துக்குப்‌ பிச்சாடன வடிவு கொண்டு 
திரியும்‌ நாதனைப்‌ பரப்பிரம சொருபமென்று நிட்டை கூடலாமோ? 
அடி, ஞானப்பெண்ணே ! 


விடை 
ஈம்பனையு மாமாகேள்‌ நான்மறைக டாமறியா 
எம்பெருமா னீசாவென்‌ றேத்தினகாண்‌ சாழலோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! கேள்‌! ஓரற்புதம்‌ ; நம்து 
பரமசிவன்‌ நான்கு வேகத்தாலும்‌ ௮வன து ஈடிப்பை அறிய மாட்டாத 


270, சால்வர்‌ - சனகர்‌, சனாதனர்‌, சனற்குமாரர்‌, சனச்சனர்‌ ஆ 
யோர்‌. அல்‌ - கல்லால்‌, அருளிற்றாயினும்‌ - கூறினாரேயோனாலும்‌, 
புரமூன்றும்‌ கொன்றமை சாருணியக்தால்‌ என்பதும்‌, முப்புர அசுரர்‌ 
பெற்றது சாலோசபதவி என்பதும்‌ உரையிம்‌ சாட்டப்பெற்றன, 


610 திருவாசக வியாக்யொனம்‌ 


வன்‌ ; அவன து பஞ்சகிருத்யமே இருநகடனம்‌ ; அந்கடன ததா ற்‌ வத்‌ 
தன்மையைக்‌ கெடுத்துச்‌ வெமாக்முவதே பலி ஏற்பது. அப்பலிப்‌ 
பொருளையே யாவர்க்குஞ்‌ சிறந் தோனென்றும்‌ எப்பொருட்கும 
இஹைவனென்றுஞ்‌ சகல தேவர்களும்‌ நமக்கரித்துத்‌ துதிப்பதே 
யொழிய வேறில்லையென்றும்‌ சொல்லி விஃாயாடுவாய்‌ ; ஞானப்‌ 
பெண்ணே ! என அருளியதைக்‌ காண்க. (17): 


271. இனி, நாராயணன்‌ பூசைக்கெங்கி சக்கரம்ருள்வ கான 
(இ.- ன :_- 
விடை 


சலமடைய சலந்தரன்‌ ற னுடறடிந்த நல்லாழி 
நலமுடைய நாரணற்கன்‌ றருளியவா றென்னேடீ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! கேட்பாயாக! ஈம்து சிவன்‌ 
இராக்‌ கோபமுடைய சலந்தராசுரனைப்‌ பாடா முடித்தருளுங்‌ காலம்‌ 
உண்டாகிய நன்மையான திருச்சக்கரத்தைத்‌ தேவச சிரேட்டனான 
மகா விட்டுணுவுக்கருளிய வரலாற்றைச்‌ சொல்வாயாக, உயிர்ப்‌ 
_ பரங்கயே / 


விடை-- 


நலமுடைய காரணன்ற னயனமீடம்‌ தரடினடிக்€ழ்‌ 
அலராக விடவாழி யளித்கனன்காண்‌ சாழலோ. . 
(இ-ள்‌). ஞானச்செவிலி ! கேளடி ! தேவர்கள்‌ சிரேட்டனான 
மகாவிட்டுணு ஈமது பரமசிவனே பரப்பிரம மென, ஆண்ட குருவாகக்‌ 
குறிக்கோண்டு இருவீழிமிழலையிலே நித்திய நியம சிவார்ச்சனை 
. தாமரை மலரால்‌ அர்ச்சித்து வழிபட, நியம மலரிலோர்‌ பூக்‌ குறைந்த 
சென்று. தனது திருக்கண்ணைப்‌ பிடுங்கிச்‌ சுவாமி இருமேனியிற்‌ 
சாகுதியதால்‌ ௮வன்‌ வேண்டிய சக்கரம்‌ அருக்கரகம்‌ செய்தானடி ! 
அவை சொல்லி விளையாடுக; ஞானப்பெண்ணே ! என வருளியை அக்‌ 
காண்க. (18) 


271. அமுது செய்ய - உண்ண, பலி திரியும்‌ - பிச்சை யெடுத்‌ 
அத்‌ இரியும்‌, ஆம்‌ (ஆஅ) கேள்‌, ஈம்பன்‌ - வெபெருமான்‌, 


272. சலம்‌ - கோபம்‌, தடிர்த - சேதித்த, ஆழி ன்‌ கழ்தம்‌.. 
சயனம்‌ இடச்து - கண்ணைத்‌ தோண்டி, அலர்‌ - மலர்‌, 


19, திருச்சாழல்‌ 671 


278. இணி, நஞ்சைக்‌ இருப்போனகம்ரகக்‌ கருணை செய்த 
(தி. ணு ன.) க 1? 
வினா 


அம்பரமாம்‌ புள்ளித்தோல்‌ ஆலாலம்‌ ஆரமுதம்‌ 
- எம்பெருமா னுண்டசது ரெனக்கறிய வியம்பேடீ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! கேள்‌! நமது  பரப்பிரம்‌ 
சிவத்துக்கு உடுக்கை புலித்தோல்‌, மகாகொடிய விடம்‌ அமிர்தம்‌ 
இவ்வாறு கொண்ட எமது பெருமான்‌ சதுரை யெனக்குத்‌ தெரியச்‌ 
சொல்லடி தோழி, 


விடை— 


எம்பெருமா னே கடுத்தங்‌ கேதமுது செய்திடினும்‌ 
தம்பெருமை தானறியாத்‌ தன்மையன்காண்‌ சாழலோ. 
(இ-ள்‌), ஞானப்பெண்ணே ! கேட்பாயாக ! நம்து பரம்‌சிவ 
னடியார்‌ பொருட்டு ஏது உடுத்தும்‌, எவ்ற்றைத்‌ இருப்போனகமாகக்‌ 
கொண்டருளினாலும்‌, தன்னுடைய பெருங்கருணை யின்பத்துக்கு 
அவை போலச்‌ சமம்‌, பரம்‌ இல்லாத,காதலால்‌, அவைக்கு அவையே 
ஒப்பு) அடி! ஞானப்பெண்ணே ! இவை சொல்லி விளையாடுவாம்‌ ! 
என அருளியகைக்‌ காண்க. (19) 


274, இனி, தகதிணாபிமுகமாக எழுந்தருளினமையைக்‌ கூறும்‌ 
(தி. ன.) :-- 

வினா 
அருந்தவருச்‌ காலின்டழ்‌ அறமுதலா கரன்‌ இனையும்‌ 
இருந்தவருக்‌ கருளுமது வெனக்க றிய வியம்பேடீ, 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! நம்‌.து சிவன்‌ பரப்பிரமமேயானால்‌, 
கல்லாலின்‌ கீழிருந்து அறம்‌, பொருள, இன்பம்‌, வீடு ஆபயெ 
இவற்றைச்‌ சனகா திகனாக்கு ௮ நுக்ரெகம்‌ செய்ததை யென்க்குத்‌ 
தெரியச்‌ சொல்லடி. ஞானப்பெண்ணே ! 


278. அம்பரம்‌ - ஆடை, அலம்‌ - ஆலகால விடம்‌, சதுர்‌ - 
சாமர்த்தியம்‌, தன்‌ பெருமை என்பது எதுகை ரோக்‌, தம்‌ பெருமை 
என ஆயிற்று, 

இ 


672 திருவாசக வியாக்யொனம்‌ 


விடை 


அருந்தவருக்‌ கறமுதனான்‌ கன்‌ றருளிச்‌  செய்திலன்ற்‌ 
டர குலகயற்கை தெரியாகாண்‌ சாழலோ. 


(இ - ஞானப்பரங்யொன தாயே! கேள்‌! தகதிணாபி 
மேகமாக கட்‌ ௪த்திமிபாத சனாகா தியர்க்கு, உள்ளபொரு 
ளான, இருவடி ஞான அடிமை யியல்பை இருந்தபடி. இருந்து, ௮௧ 
னைக்‌ காட்டி, ௮.நுக்கெகஞ்‌ செய்யாவிடில்‌ இவ்வுலகிலே சிவஞானம்‌ 
அரி.தாூ விடும்டி ! ஞானப்பெண்ணே ! அவை அளவளாவி விளை 
யாடற்‌ பெறுக !-என அருளிய திருச்சாழலைக்‌ காண்க. (80) 


இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 
13. திருப்பூவல்லி 
இனித்‌ திருப்பூவல்லியரவன : - 
அகத்தியச்‌ சூத்திரம்‌ :-- 
செடமாயா விசையம்‌ 

பொழிப்புரை விளக்க மநுபூதி வினை — 

முற்பதிகத்திற்‌ கதையை யழித்துப்‌ பொருள்‌ ணன்‌ சத்துக்‌ 
கள்‌ மேற்செய்யுமுறைமை வினவில்‌, சிவார்ச்சனையன்‌ றி வேறில்லை 
நிட்டை, எனக்கருதி பூக்‌ கொய்கலைக்‌ காரண காரியமாக வுபசரித்த 
லான அபூ. 

(1) இருவ்டி வைத்தலுமே வேறுள்ளப்‌ பற்று அற்றமையால்‌ 
அதையே துதித்தல்‌ வழக்கென்றதும்‌, . (2) விஷய வின்பத்தை 
விரும்பின து போலப்‌ பேரானந்த வின்பம்‌ பெற்றதும்‌, (8) ஆண்ட 
முறைமையும்‌, பிறப்பிறப்பு மாயைக்கன்‌ நி, இன்பத்துக்கில்லை 
யென்னு முறைமையும்‌, (4) பெற்று மறந்தவர்களுக்கு கிக்கரகம்‌ 


274. , அருச்தவர்‌ - சனகாதி நால்வர்‌. இருந்து அவருக்கு அருளும்‌ 
௮.து எனக்கு அறிய இயம்பு என்ச, அவரறாச்கு உலகு இயற்கை: திரார்‌ 
தத்‌ தெரியா என்ச, க்கி ரத்‌ 


ப 


18. திருப்பூவல்லி 673 
வ்ரும்‌ முறைமையும்‌, (5) சிவதரிசனம்‌ உள்ளன்‌ றி வெளியிலன்று 
என்னு முறைமையும்‌, (6) இரிபுரம்‌ அழித்தல்‌ மும்மலந்தீர்த்த 
லென்னு முறைமையும்‌, (7) தேகாதி பிரபஞ்சங்‌ கொடுத்தது பேரின்‌ 
பத்துக்‌ கென்னும்‌ முறைமையும்‌, (7) சிவானந்தம்‌ பெற அடியார்‌ 
இனத்தாரெனு முறைமையும்‌, (9) விளக்கம்‌ தோன றுதலெல்லாந்‌ 
இருவடியே யென்னும்‌ முறைமையும்‌, (10) திருவடி வைத்தவுடன்‌ 
நீங்கின து ஆசையாகிய உடலென்னு முறைமையும்‌, (11) பேரின்பமே 
திருமேனியென்னு முறைமையும்‌, (12) துன்பம்‌ போலத்‌ தோன்றி 
இன்பமே வடிவாம்‌ முறைமையும்‌, (18) விதிப்படி அர்சீசித்தலே 
முதையென்னு முறைமையும்‌, (14) சிவபோதத்தில்‌ நடனஞ்‌ செய்‌ 
யும்‌ முறைமையும்‌, (75) கிக்ரெகங்களெல்லாமனுக்கரக மென்னலும்‌, 
அடியார்க்கெளிவரு முறைமையும்‌, (17) உபாங்கமெல்லாம்‌ அரு 
ளென்னும்‌ முறைமையும்‌, (18) சிவானந்தமே நடனமென்னு முறை 
மையும்‌, (19) சத்தான மாக்களுக்குமகவாய்‌ வருமுறையுந்‌, இருப்பா 
முறைமை யெனக்‌ காண்க. 


இப்பா கலிவிருத்தமாகத்‌ திருத்தில்லையில்‌ ஓ.தியதெனக்‌ காண்க. 


276. இனி, திருவடி வைத்த வின்பத்‌ (இ. -ன.) :-- 
இணையார்‌ திருவடி யென்‌ றலைமேல்‌ வைத்தலுமே 
துணையான சுற்றங்க ளெத்தனையுந்‌ துறந்தொழிந்தேன்‌ 
அணையார்‌ புனற்றில்லை யம்பலத்தே யாடுின்‌ ற 
புணயாளன்‌ €ர்பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). சத்திசிவ சொரூப பாவ, பராபரஞான, இரண்டு 
பொற்பாத கமலங்களையும்‌ எனது அறிவான உச்சியின்மேல்‌ சூடிய 
வுடன்‌ எனக்குத்‌ துணை போலிருந்து உசா விக்கெடு த்த மாயா தத்துவ 


திருப்பூவல்லிக்குத்‌ திருவாசக தஇிறாவுள்ளக்கிடை மாயா விசய 
நீக்குதல்‌ ௭ - து சிவனுடன்‌ இடையறாது நிற்றல்‌, இவ்வுரையில்‌ அக த்.தியச்‌ 
சூச்திரமாகக்‌ கொடுச்சப்பெத்று “ சடமாயாவிசையம்‌ * என்று உள்ளது 
ஜடமாயா விகூயம்‌.? என்றதன்‌ திரிபோ என்று தோன்றுகிற. 

இதற்கமைர்த திருவாசகச்‌ சிறப்பு: தேவரறியாதரிவன்‌ நேடியே 
“யாண்ட ஈல, மாவலொடுஞ்‌ சொல்லி யடியாரொடுங்கூடிப்‌, பூவியர்‌ துகொய்‌ 
தீறிறாப்பூ வல்லியாம்‌ ?” (பழைய புராணம்‌) 
க ன்‌ இது தரவுக்‌ கொச்சகக்‌ கலிப்பா என்பர்‌ பிறர்‌, இது இல்லையில்‌ 
அருளப்பெற்றது, 8, 10; இவற்றின்‌ பயன்கள்‌ விடப்பட்டன, 


674 திருவாசக வியாக்யொனம்‌ 


பிரதிபந்த மெல்லாம்‌ சருவ சங்க ' நிவிர்த்‌தியானோமடி! ஞானப்‌ 
பெண்களே ! கேட்பீராக ! சிறை சூழ்ந்த நீரால்‌ விளங்கிய இருவம்‌ 
-பலத்திலே ஈடனஞ்‌ செய்யுங்‌ குஞ்சிகபாதத்‌: தெப்பமான புகழைப்‌ 
பாடி, மலர்‌ கொய்வாம்‌ ஞானப்பெண்களே !-என அருளியதைக்‌ 
காண்க... (1) 


970. இனி, சிவயோக கந்தம்‌ அருளிச்செய்வதான 
(இ.-ன ர 


எந்தையெச்‌ தாய்சுற்ற 'மற்றுமெல்லாமு மென்னுடைய 
பந்த மறுத்தென்னை யாண்டுகொண்ட பாண்டிப்பிரான்‌ 
அம்த இடைமருதி லானந்தத்‌ தேனிருக்க 

பொர்தைப்‌ பரவிநரம்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! குந்தையார்‌ தாயார்‌ 
உடன்பிறந்தார்‌, சுற்ற. த.தார்‌, (என்‌.ற) பிரதிபற்கங்கள்‌ முற்றும்‌ இரு 
நோக்கத்தால்‌ நீக்கி அடிமை செய்கு இருப்பாண்டி. ராசனான நாதன்‌ ; 
அவனது திருவருட்‌ பிரேரக, சைதனிய, சுழிமுனா மத்திய, மருதப்‌ 
பிரான்‌ கழலான சிவயோக ஆனந்த இன்பப்‌ பொந்தைப்‌ பணிந்து, 
துதித்து, மலர்‌ கொய்வோம்‌ ; வாருங்கள்‌ ; நானப்பெண்களே 1... 
என அருளியகைக்‌ காண்க. (2) 


277. * இனி, பிறப்பென்னும்‌ பேதைமை: நீங்கிச்‌ சிறப்பென்‌ 
அஞ்‌ செம்பொருளின்பமே £ பொருளென்ற (இ. - ன.) :_ 
நாயிற்‌ கடைப்பட்ட ஈம்மையுமோர்‌ பொருட்படுத்தத்‌ 
தாயிற்‌ பெரிதும்‌ தயாவுடைய தம்பெருமான்‌ 
மாயப்‌ பிறப்பறுத்‌ தாண்டானென்‌ வல்வினையின்‌ 
வாயிற்‌ பொடியட்டிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


275, இணை ஆர்‌ திறாவடி - இன்றுச்கொன்று இணையாயுள்ளதென்‌ 
அம்‌, இரண்டடிகள்‌ என்றும்‌, தனக்குத்தானே கிகராயுள்ள திருவடி 
ளென்றும்‌ பிறவாறும்‌ பொருள்‌ கூறுவர்‌, இவ்வுரையில்‌ திருவடியின்‌ 
உண்மை கூறப்பட்டுள்ள து. 

அணை ஆர்‌ புனல்‌ - அணைபொருர்‌ திய நீர்‌ சூழ்ச்த, அணை, சிறை 
என்றார்‌, புணேயாளன்‌ - தெப்பம்‌ போன்றவன்‌. 

I 1. பிரதிபேதம்‌; மற்றுமெல்லா. இடைமருது - இருவிடை மருசார்‌. 
தேன்‌ பொர்‌ திலுள்ளமையால்‌ பெரக்து என்றார்‌, 


13. இருப்பூவல்லி 675 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! காயினுங்‌ கடை 
யாய நம்மையுமோர்‌ பொருளெனத்‌ இருவுள த்தெண்ணி, * தாயினு 
நல்ல தயாவுடைய எம்பெருமான்‌ அகித்திய மாயப்பிறவியான துன்‌ 
ப.த்தைக்‌ கருணையால்‌ இரட்சித்து ஆண்ட துமன்‌ றி, எனது கொடிய 
வல்வினைத்‌ துவார. த்திலே புழுதியைப்‌ போட்டு அவைகெட, மலர்‌ 
கொய்வோம்‌ வாருங்கள்‌ ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ 
காண்க. I (3) 


278, இனி, ஆண்டவனான பரம்வெனுக்‌ கடிமையல்ல வென்ற 
வர்களைப்‌ பிரஞ்ஞைவர நிக்ரெகஞ்‌ செய்த (இ, - ன.) :-- 
பண்பட்ட தில்லைப்‌ பதிக்கரசைப்‌ பரவாதே 
- எண்பட்ட தக்க னருக்கனெச்ச ஸனிந்துவனல்‌ 
விண்பட்ட பூதப்‌ படைவீர பத்திரராற்‌ 
புண்பட்ட வாபாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! சகல இசையும்‌ 
பொருந்திய இருத்தில்லை ஈகர்ப்‌ பஇக்கு இறையாகிய. நடராசனை தீ 
துதித்து வணங்கி ஆண்டவனெனக்‌ கொள்ளாது, சமமாக நினைத்த 
கக்கன்‌, அருக்கன்‌, இந்து, அக்கினி, எச்சன்‌, இவர்‌ முதலியோர்‌, 

. ஆகாசம்‌ நிறைவ தான பூதப்‌ படைக்க 'திபதியாய வீரட.த்திர சுவாமி 
யாலே நிக்கரக ஆக்கினை பெற்ற இருப்புகழைப்பாடி, விதிப்படி. 
அர்ச்சிக்க மலர்‌ கொய்வோம்‌----என அருளியதைக்‌ காண்க, (4) 


970... இனி, சிவதரிசனம்‌ - இருதுபத்திலன்‌ றி வேறில்லை 
யென்ற (இ. ன) ₹-- 
தேனாடு கொன்றை சடைக்கணிக்த சிவபெருமான்‌ 
'ஊனாடி நாடிவக்‌ அள்‌ புகுக்தா னஅலகர்முன்னே 
நானடி யாடிகின்‌ ரோலமிட ஈடம்பயிலும்‌ 
வானாடர்‌ கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. 


977. பொடி - புழுதி, 

979. பண்பட்ட - சீர்மை பொரும்‌ இய என்றும்‌ கொள்ளலாம்‌, எண்‌ 
பட்ட - தம்‌ எண்ணத்திலே நின்ற என்ற பொருளாம்‌ ; . சமமாக கினைத்த 
என்றார்‌. தக்கன்‌, அருக்கன்‌, எச்சன்‌, இச்து, புண்பட்டமை தக்ஷ 
யாகத்தில்‌. 


676 திருவர்சக வியாக்‌ கயானம்‌ 


-(இ-ள). ஞானப்பெண்களே ! கேண்மோ! தேன நாறும்‌ 
கொன்றை மலரைத்‌ தஇிருச்சடையிற்‌ சூடிய சிவபெருமான்‌ எனது 
. உடலே இடமாகக்‌ குறிக்கொண்டு உலகத்தார்‌ காண என்னுள,த்தில்‌ 
* ஊனாகி யுயிராகி யநுனுணின்ற வுணர்வாகி நின்ற” நாதனை, அடி 
யேன்‌ : நாடிக்கண்டேன்‌ ; உள்குவார்‌ உள்ளப்பொருளே £ யென்று 
சப்தித்து ஆராமையாற்‌ காண கிருத்தஞ்‌ செய்யும்‌ வானாடர்‌ கோவை, 
அர்ச்சிக்க மலர்‌ கொய்வாமென அருளியதைக்‌ காண்க... (5). 


280. இனி, தேவர்கட்காகக்‌ திறல்‌ திரிபுர குகனஞ்‌ 
செய்த (இ. . ன.) :- 


எரிமூன்று தேவர்க்‌ ரெங்யெருள்‌ செய்தருளிச்‌ 
சிரமூன்‌ றறத்தன்‌ திருப்புருவ கெரித்தருளி 
உருமூன்‌ அ மாடு உணர்வரிதா மொருவனுமே 
புரமூன்‌ றெரித்தவா பூவல்லி கொய்யாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது சிவன்‌ 
மூவகை அக்கினி காரியங்‌ கொள்ளுந்‌ தேவர்கள்‌ மேல்‌ காருணியம்‌ 
வைத்து, மும்மலந்‌ இர்வதான இருகோக்கம்‌,. இரிபுரர்கள்‌ சிரமற, 
நெரிய வருளா நிற்கும்‌ ; குருலிங்க சங்கம மூவுருவுமோர்‌ உருவமானா 
லும்‌, பசுவர்க்கங்களுக்கு எட்டாது ; ஏக பரப்பிரம வறிவே சொரூப 
மான சிவனே மும்மல திரிபுர மெரிசெய்த, புன்முறுவலை நினைத்து 


மலர்‌ கொய்வாம்‌--.என வருளியதைக்‌ காண்க. (6) 


279. ஆடு - ததும்புற, மாறுதல்‌ தோன்றுதல்‌, மணம்வீசுதல்‌, 
நாடி நாடி, அடுக்கு. மானிடவடிவம்‌ எடுத்‌ சமை அவர்‌ உயர்வுக்கு இழுக்‌ 
கானது என்பதைத்‌ தெரிவித்து. ஈடம்‌ பயிலுதற்குக்‌ காரணம்‌ அடியார்‌ 
கள்‌ பொருட்டு என்பது குறிக்கப்பட்ட த. 


280. எரி மூன்று தேவர்‌ - முச்சுடர்கள்‌ என்று கொள்வாரும்‌ உளர்‌, 
இன்னும்‌, எரி உள்பட மூன்று தேவர்‌ என்றும்‌, சகுணம்‌, நிர்க்குணம்‌ 
. பிராம்மி என்னும்‌ மூர்த்தங்களாக நிற்கும்‌ சிவபெருமான்‌ அந்தணர்‌ வேள்‌ 
வித்தீயாயெ மூன்றினையும்‌ தேவர்‌ பொருட்டு அவர்மேல்‌ இரக்கம்கொண் 
டருளி முனிவர்பால்‌ அருளிச்‌ செய்தும்‌ என்றும்‌ பலவாறு பொருள்‌ எழுது 
வர்‌. இங்கு உரையாசிரியர்‌ பொருளின்‌. இறெப்பைச்‌ காண்க, . இம்‌ 
மூன்று - இிரிபுசர்களாகய மூவரின்‌ சிரங்கள்‌. 


18. திருப்பூவல்லி 677 


281. இனி, உடம்புடைய யோகியர்பாலுற்ற சிற்றின்ப ம்டற்‌ 
கலும்‌ பேரின்பமாகிய (இ, - ன..:.- 


வணங்கத்‌ தலைவைத்து வார்கழல்வாய்‌ வாழ்த்தவைத்‌ 
திணங்கத்தன்‌ சீரடியார்‌ கூட்டம்வைத்‌ தெம்பெருமான்‌ 
அணங்கோ டணிதில்லை அம்பலத்தே யாடுநன்‌ ற 
குணங்கூரப்‌ பாடிநாம்‌ பூவல்லி கொய்யாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! மது இருவரு 
ளழகு பொருந்திக்‌ இருவருட்பணி செய்யும்படி, ஞானவம்பல நி ருத்த 
குஞ்சிதபாக பரசிவத்கைத்‌ தலையால்‌ வணங்க, அத திருவடியை 
வாயாற்‌ பன்னி, இவை யிடைவிடாது பணிசெய்யுஞ்‌ சரடியார்‌ இருக்‌ 
கூட்டஞ்‌ சேர்வதாக அருளிய சாட்குணியம்‌ நமது அறிவிலே 
விளங்கி அடிமைப்பணி மலர்‌ கொய்து செய்வோம்‌ வாருங்கள்‌ ; 
ஞானப்பெண்களே ! என _அருளியதைக்‌ காண்க. (7) 


282. இனி, சரடியார்‌ இருக்கூட்டன்‌ சேர்வதே பேரின்ப 
சிட்டை யென்ற (இ, - ன.) :-- 


நெறிசெய்‌ தருளித்தன்‌ சரடியரர்‌ பொன்னடிக்கே 
குறிசெய்து கொண்டென்னை யாண்டபிரான்‌ குணம்பரவி 
முறிசெய்து நம்மை முழுதுடற்றும்‌ பழவினையைச்‌ 
கிறிசெய்த வாபாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரமசிவன்‌ 
நம்மை யிரங்கி, ஞானநீதியுடையனாகக்‌ இருபைசெய்து, தனது 
உண்மை யடியார்‌ (பொன்னடிக்கே) ஈம்மைக்‌ குறிக்கொண்டு அடி 
மைப்‌ பணிசெய்ய, ஆண்டவன து அருட்குணங்கஃ வணங்கி, ௩ம்‌ 
மைப்‌ போலவே, முழுமையுங்‌ கபளிகரி த்து, அடிமையோலை வாங்கி 
னதுபோல, மறைத்திருந்த வலிகான விருள்சேரிரு வினையையும்‌, 
அவைக்குக்‌ காரணமான ஆணவமல த்தையும்‌ இருரோக்காற்‌ பொய்‌ 


281, பி-ம்‌.--1, கூட்டமும்‌, வார்‌ கழல்‌ - நீண்ட 'கழலையுடைய : 
இருவடி, அ௮ணங்கோடு- உமையாளோடு : உமை சான்றாக, அணங்கு - 
தெய்வத்தன்மையும்‌ ஆம்‌, கூர - மிகவும்‌, தலை முதலிய அம்சங்கள்‌ 
பேரின்பம்‌ .சாடவே உள்ளன என்பது உட்பொருள்‌, 


678 திருவாசக வியாக்யொனம்‌ 


யாக்‌, அடியேற்‌ கருள்வழி காட்டிய இன்பத்தைத்‌ துதித்து மலர்‌ 
கொய்வோம்‌ வாருங்கள்‌ ! சிவார்ச்சனை செய்ப, ஞானப்பெண்களே ! 
என அருளியகைக்‌ காண்க. (8) 


283. இனி, சடத்திரண்டினும்‌ தோன்றும்‌ விளக்கம்‌ இரு 
வருளின்ப விளக்கமே யல்லால்‌ வேறில்லை யென்ற (தி. ன.) :- 
பன்னாட்‌ பரவிப்‌ பணிசெய்யப்‌ பாதமலர்‌ 
என்னாகம்‌ துன்னவைத்க பெரியோ னெழிற்சுடராய்க்‌ 
கன்னா ருரித்தென்னை யாண்டுகொண்டான்‌ கழலிணைகள்‌ 
பொன்னான வாபாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரம்சிவன்‌ 
தனது இருவடியை என்னுடலிடமாக அபேதவத்துவிகமாக வாழ 
வும்‌, பலகாளும்‌ பணியவும்‌, திருவருட்‌ பணி செய்யவும்‌ அருளிய 
, மகாதேவன்‌ தனது கருணையொளியாற்‌ கல்லிலே நாருரித்தாற்‌ 
போல, எனது உயிரை அன்பாக்கி அடிமை செய்தருளிய இருவடி 
களான குஞ்சிதபாதத்தின்‌ திருவருளழகைப்‌ பாடிச்‌ சிவார்ச்சனே 
செய்ய, மலர்‌ கொய்வோம்‌ ஞானப்பெண்களே 1/--என அருளியதைக்‌ 
காண்க. (9) 


284. இனி, இருவடி. சூடிபவுடன்‌ மாயாவிச்சை நீங்கும்‌ என்ற 
(இ.-ன 2 
பேராசை யாமிந்தப்‌ பிண்டமறப்‌ பெருச்துறையான்‌ 
சீரார்‌ இருவடியென்‌ றலைமேல்‌ வைத்தபிரான்‌ 
காரார்‌ கடல்நஞ்சை யுண்டுகந்த காபாலி 
போரார்‌ புரம்பாடிப்‌ பூலல்லி கொய்யாமோ. 


த 


282. நெறி - ஞான நீதி; ஈன்னெறி; வெரெறி, சாம்‌ அடியார்‌ 
திருவடிக்கே உரிமையாகும்‌ குறியைக்‌ கொண்டு என்க, முறி - முறி 
யோலை ; முறிசெய்து - முறித்து அடிமையாக்கி என்றும்‌ கூறுவர்‌, முழுது 
என்பதைச்‌ செய்து என்பதனோடும்‌, செய்த என்பதனோடும்‌ கூட்டலாம்‌, 
கிறிசெய்த - பெரய்யாக்கின ; இல்லையாக்கெ, 


288, ஜடம்‌ - அறிவச்றது. த்து - அறிவுள்ள, துன்ன - 
பொருக்த, எழில்‌ - கருணையழகு, சல்சார்‌ உரித்தல்‌ ஒரு பழமொழி, ... 


. 18, இருப்பூவல்லி 679 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது ஆரா 
வியற்கை அவரவான ம்லபோ,தப்‌ பிற்வி நீங்கும்படியாகக்‌ இருவருட்‌ 
சிறப்பான தஇருப்பெருந்துதை நாதனான குருமணி; சிவஞான த்‌ 
திருவடியான குஞ்சிதபாகத்ை எனதறிவில்‌ ௮பேதவத்துவித 
மாக வாழவைத்த பிரான்‌ ; தேவர்கட்டிரங்கி இருப்பாற்கடலில்‌ 
பிறந்த விடத்தை திருவமுதாகக்‌ கொண்டருளி, திரிபுர மலத்தைப்‌ 
பொடியாகச்‌ செய்ததைத்‌ துஇத்துச்‌ சிவார்ச்சனைக்கு நால்வகை 
மலருங்‌ கொய்வோம்டி ஞானப்பெண்ணே யென வருளியதைச்‌ 
காண்க. (10) 


2656. இனி, பேரின்பமே இருமேனியென வெடுத்தருள்‌ வதான 
(தி. - ன.) 2-- 
பாலு மமுதமும்‌ தேனுடனாம்‌ பராபரமாய்க்‌ 
கோலங்‌ குளிர்க்துள்ளங்‌ கொண்டபிரான்‌ குரைகழல்கள்‌ 
ஞாலம்‌ பரவுவார்‌ ஈன்னெறியாம்‌ அக்கெறியே 
போலும்‌ புகழ்பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே : கேண்மோ ! நம்து பரம்சவன்‌ 
நம்து கண்ணுங்‌ கருத்துங்‌ களி கூர்வகாகக்‌ தேவவமிர்தும்‌ ஆவின்‌ 
பாலுங்‌ கொம்புத்தேதனுங்‌ கலந்த அதிரச வின்பம்போல, அரா இயே 
பாரபர வடிவே திருமேனி கொண்டெழுந்தருளினன்‌ ; அந்காதனு 
டைய குஞ்சிகபாதத்கை இப்பிருதிவியினுள்ளார்‌ அடிபணிந்து 
வணங்குவகான இன்பவழியே நமது சிவஞான அன்புள இன்ப 
அஅபவ -மார்க்கமென, ஞானவடிமைப்‌ புகழ்பாடிச்‌ சிவார்ச்சனை 
செய்ய மலர்‌ கொய்வோம்‌ ஞானப்பெண்களே [_என அருளியதைக்‌ 
காண்க. (11) 


266. இனி, திருவருட்‌ செயலான து துன்பம்‌ போலத்‌ கோன்‌ 
அவகெல்லா மின்பமேயான (இ. - ன.) 2 
வானவன்‌ மாலயன்‌ மற்றுமுள்ள தேவர்கட்கும்‌ 
கோனவனாய்‌ கின்று கூ.டலிலாக்‌ குணக்குறியோன்‌ 
ஆன நெடுங்கட லாலால மமுதுசெய்யப்‌ 
போன க மானவா பூவல்லி கொய்யாமோ. 


284, பேராசை,..பிண்டம்‌ - அவாவே பிறப்புக்குக்‌ காரணம்‌ 
என்றது, அற - நீங்க, கார்‌ ஆர்சடல்‌ - கருமை மிகுந்த கடல்‌, காபாலி - 
சபர்லத்தையுடையவன்‌, போர்‌ ஆர்‌ புரம்‌ - போருக்கு' இலக்சரயிரும்‌ த 
முப்புரம்‌. 

இ 


080 திருவாசக வியாக்‌ யொனம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நம்து பரம்சிவன்‌ 
தேவேந்திரன்‌, திருமால்‌, அயன்‌ மற்றுமுள்ள தேவச்சா இயர்‌ அனை 
வர்கட்கும்‌ இராசாக்கனே நடாத்தும்‌ நாதன்‌ ; அவர்கள்‌ உள்ளத்தில்‌ 
இன்புற வாழாத குணத்தையுடைய மூலக்குறி யுடையோன்‌ ; அதீ 
தேவர்கட்கு இரங்கி, துன்பம்போல்‌ வராநின்ற கொடிய விடத்தை 
அமுது செய்ய இன்பத்‌ இருபோனகமான திருவருளை நியமமாக 
அர்ச்சிக்க மலர்‌ கொய்வோம்‌ ! ஞானப்பெண்களே ! என அருளி 
யதைக்‌ காண்க. (12) 


287. இனி, வேதாகம்‌ விதிப்படி பூசிப்பத யின்பமென்ற 
(தி. - ன.) 2-- 
அன்றால நீழற்‌€ ழருமறைகள்‌ தானருளி 
நன்றாக வானவர்‌ மாமுனிவர்‌ நாடோறும்‌ 
நின்றார வேத்தும்‌ நிறைகழலோன்‌ புனகொன்றைப்‌ 
பொன்றாது பாடிநாம்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). கேளுங்கள்‌) ஞானப்பெண்களே ! நம்து நாதன்‌ 
சைகனிய வடிவான கல்லாலின்புடை அமர்ந்து சத்திய சொரூப 
நால்வர்க்கும்‌ ௮ருமை யுரிமையான மகாரகசிய ஞான வியல்பை 
அறுக்காகஞ்‌ செய்தருளிய பேரின்ப நிட்டை கேட்கும்‌ மாமுனிகளும்‌ 
மற்றுள்ள தேவர்களும்‌ மகாதேவன்‌ இருவடியை நாடோறு நியமந்‌ 
தவறிலாது பூசிப்பதே பொருளாகிய பரமுத்தியென நின்று துதிப்ப 
குரன ௪ருவ வியாபக உயிர்க்குணமான குஞ்சிதபா கத்தில்‌ அணிவ 
தான கொன்றை மலரை கித்தியமெனத்‌ துதித்து மலர்‌ கொய்வோம்‌; 
ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ காண்க, (13) 


288. இனி, சிவபோதத்திலே நடனஞ்‌ செய்யுந்‌ (இ. - ன.) :-- 
படமாக என்னுள்ளே தன்னிணைப்போ தவையளித்திங்‌ 
இடமாகக்‌ கொண்டிருந்‌ தேகம்ப மேயபிரான்‌ 


தடமார்‌ மதிற்றில்லை யம்பலமே தாணிடமா 
நடமாடு மாபாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


286. கூடலிலா என்றமையால்‌ பசுபோதம்‌ நிறைந்த தேவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ நில்லாதவன்‌ என்பதாயிற்று, போனகம்‌ - உணவு. 

287. கழலோன்‌ புனேகொன்றை என்றதனால்‌ திருவடியில்‌ அருச்‌ 
சிப்பதான கொன்றை என்று பொருள்‌ கொண்டனர்‌, 


13. திருப்பூவல்லி 681 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ !  உயிராவண மிறாற்‌ 
தற்று கொக்கியுள்ளக்‌ இழியினுருவென்னென்‌ சத்தெழுதி* அனு 
பவம்‌ பெறச்செய்த, எழுதிக்‌ காட்டோண்ணாக்‌ கசசிமயான ஏகம்ப 
நாதபிரானான, ஞானப்பொலிவான இருமதில்‌ சூழ்ந்த இருத்‌ இல்லை 
ஞானாகாச நடராசப்பதியுளான்‌ எனது உளத்திலே சிவானந்த நட 
னஞ்‌ செய்வதைத்‌ துதித்துச சிவார்ச்சனை மலர்‌ கொய்வோம்‌ என 
வருளியகைக்‌ காண்க, (14) 


289. இனி, நிக்ரெக மென்பதெல்லா மருளென்னும்‌ (இ. - லா: 


அங்கி யருக்க னிராவணனம்‌ தகன் கூற்றன்‌ 
செங்க ணரியயன்‌ இந்திரனுஞ்‌ சந்திரனும்‌ 
பங்கமில்‌ தக்கனும்‌ எச்சனுநக்தம்‌ பரிசழியப்‌ 
பொங்யசீர்‌ பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது பரமசிவன்‌ 
இருவருள்‌ இரக்கங்‌ கோண்டு சந்திரன்‌, சூரியன்‌, அக்கினி, இரா 
வணன்‌, அந்தகாசுரன்‌, இயமன்‌, தக்கன்‌, எசான்‌, அமி, அயன்‌, 
இந்திரன்‌, இவர்‌ முதலோர்களுடைய தற்போதங்‌ கெட்டுச்‌ வெ 
போதுமே பொருளென விளங்க, அங்கங்குறையச்‌ சிவாக்கிளை 
செலுத்துவதான பெருங்கருணைப்‌ புகழைக்‌ துதிக்துத்‌ இருவடி 


யாச்சனை மலர்‌ கொய்வோம்‌- என அருளியதைக்‌ காண்க. (15) 


290. இனி, திருவாலவாய்‌ சோமசுந்தரகாகன்‌ தன து அடிமை 
யான வந்இயம்மைக்காளான (இ. ன.) :-- 
திண்போர்‌ விடையான்‌ சிவபுரத்தார்‌ போரேறு 
பெண்பால்‌ மதுரையிற்‌ பிட்டமுது செய்தருளித்‌ 
தண்டாலே பாண்டியன்‌ றன்னைப்‌ பணிகொண்ட 
புண்பாடல்‌ பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


288, (1) படம்‌ இழி; சத்திரம்‌ என்றும்‌ கூறுவர்‌, இணைப்போது ' 
இரண்டு திருவடி மலர்கள்‌. எகம்பமேயபிரான்‌ அம்பலமே இடமா ஈட 
மாடும்‌ என்க. 


289. அர்தகனை இயமனென்றும்‌, கூற்றனை அவன்‌ தூதனென்றும்‌ 
பிறர்‌ கூறுவர்‌, பரிசு - தன்மை, நிக்ரகமெல்லாம்‌ அருளே என்பது 
பொருள்‌, 


682 திருவாச்க வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது உண்மை 
மலத்தை உயுத்தஞ்‌ செய்து அருளாக்கும்‌ புண்ணிய விடை 
மேலெழு்‌,தருளிய சிவபுர ஞானப்போர்‌ விளைவிக்கும்‌ இருவருட்‌ சிங்க 
மான இருமதுரைப்‌ பதிவாழுஞ்‌ சோமசுற்தரநா,தன்‌ வந்‌்இயம்மைக்‌ 
காளாக அன்பால்‌ இன்புற்று அமுதப்பிட்டுத்‌ இருப்போனகமாகக்‌ 
கொண்டருளி, பாண்டியன்‌ கைப்பிரம்பாற்‌ நிருமேனியிற்‌ றழும்புபட 
அடிபட்ட புண்பாடலை ௩ம்‌ பொருட்டன்‌ றி வேறல்லவெனக்‌ துதித்து 
ஞான பூசா மலர்‌ கொய்வீர்‌ ! இன்ப சத்‌ திப்பெண்களே ! என அருளி 
யதைக்‌ காண்க. (16) 

99.1... இனி, அங்கப்பிர த்‌.இயாங்க உபாங்கங்களெல்லாம்‌ அருட்‌ 
பணி யென்னும்‌ (இ. - ன.) -- ்‌ 

ன்னாய மாலயனும்‌ வானவரும்‌ தானவரும்‌ 

பான்னார்‌ திருவடி. தாமறியார்‌ போற்றுவதே 
என்னாக முள்புகும்‌ தாண்டுகொண்டா னிலங்கணியாம்‌ 
பன்னாகம்‌ பாடிகாம்‌ பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! . கேண்மோ! அநாதியே 
தொன்று தொட்டு வராகின்ற வேறடிமையாயுள்ளரரான விட்டுணு, 
பிரமா முதலிய சுராசுரர்‌ முதலியோர்‌ நாதன்‌ திருவடியை தமதுள்‌ 
ளிருக்குஞ்‌ சிவஞான போத. மெனவறியார்கள்‌ ; அவர்கள்‌ புகழ்ந்து 
பணிவது எது நிமித்தமோவென வினவிற்‌ சிவாக்கனைக்குப்‌ பயந்தே 
யொழிய பத்தியாலன்‌.று ; அந்தத்‌ அிருவடி. என்னுடல்‌ இடமாக, 
உள்ளே அறிவாகிக்‌ கலந்து என்னை அடிமை செய, தான்‌ இருமேனி 
யிலழகாகப்‌ பல பாம்புகளையும்‌ என்‌ மலந்‌ெ ,தாலைய ஆபரணமாகக்‌ 
கொண்ட புகழைப்பாடி, நாமெல்லோரும்‌ அர்ச்சனை மலர்‌ தொய்‌ 
வோம்‌ ! ஞான, த்தாயரே ! என அ௮ருளியகைக்‌ காண்க, (17) 

292. இனி, சிவானந்தமே இருகடனமென்னுந்‌ (இ.-ன.) 2-4 
சீரார்‌ திருவடித்‌ திண்‌ சிலம்பு கிலம்பொலிக்கே 
ஆராத ஆசையதா யடியே னகமதிழத்‌ 
தேரார்ந்த வீதிப்‌ பெருக்‌ துறையான்‌ திருகடஞ்செய்‌ 
பேரானம்‌ தம்பாடிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 


£290. விடை - இடபம்‌, போர்விடை என்றதற்குக்‌ கூறிய 
்‌ பொருள்சயம்‌ கவனிக்க, எனு - சங்கம்‌, பெண்‌ - வச்தி, தண்டு - இங்குப்‌ 
பிரம்பு, தன்னை - சிவபெருமானை, 
291. பி-ம்‌--1, முன்புகுர்‌, . 
தானவர்‌ - அசுரர்‌, தேவர்‌ முதலியோர்‌ போற்றுதற்குக்‌ காரணம்‌ 
காட்டியதைக்‌ காண்க, இலங்கு - விளங்குன்‌ ற, பன்னாகம்‌ - பாம்பு, 


15, இருப்வுவல்லி.. 683 


(இ-ள்‌). ஞானத்தாயரே ! கேண்மோ ! கம்து நாதன்‌ தாளா 
னது மெய்க்நெறியாகிய இன்பச்சர்ச்‌ சிறப்புள வல்லமையான இருக 
சிலம்பணிந்‌ திருப்பது; அந்தச்‌ சத்திய ஞான தஇருசசலம்போசை 
வழியே குஞ்சிதபாத பரமுத்‌தி யடைவதற்குப்‌ பேராசையற ; அடி 
யேன்‌ அறிவுள்‌ ஆநந்த போதமாகப்‌ பாராரோவெனை யொருகால்‌, 
தெரார்ந்த நெடுவீ தி யுள த்திருப்‌ பெருந்துறையான்‌ ; அதில்‌ எழும்‌ 
தருளும்‌ குருமணி சிவாநுபூதி பெற அடியேன்‌ இருதயபுர,க்‌ தில்‌ 
ஆனந்த நிருத்தப்‌ பேரானந்தம்‌ புகழ்ந்து, மலரடியர்ச்சனேக்கு மலர்‌ 
கொய்வோம்‌ இன்ப த்‌,தாயர்களே ! என அருளியதைக்‌ காண்க. (78) 

298. இணி, சிவனடியாரான வண்டோ தரிக்குப்‌ புத இரனாக 
வெழுந்தருளிய (இ. - ன.) :-- 
அத்தி யுரித்தது போர்த்தருளும்‌ பெருந்துறையான்‌ 
பித்த வடிவுகொண்‌ டிவ்வுலகற்‌ பிள்ளையுமாம்‌ 
முத்தி முழுமுகலுத்‌ தரகோச மங்கைவள்ளல்‌ 
புத்தி பூவல்லி கொய்யாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! வழுவையுரிபோர்த்‌ 
தருள்வதான இருப்பெருந்‌துறைப்ப, தியான குருமணிப்‌ பொருள்‌ 
பயித்தியத்‌ தன்மையான இவ்வுலகான விலங்கையிலே அன்புள்ள 
வண்டோ தரி யம்மைக்கு ,அநுக்கரகஞ்‌ செய்ய வெழுந்தருளி, உப 
கேசஞ்‌ செய்யும்போது, அன்புடைய இராவணன்‌ வர, சுவாமி பாலக 
கைத்‌ இருமேனி கொள்ள, பார்ப்பதி தாய்போலக்‌ குழற்தையை 
யெடுத்துக்‌ கொண்டு இடுப்பில்‌ வைத்து, அன்பால்‌ இன்‌ புற்றெழுந்‌ 
அருளி, இருவுத்தர கோசைமங்கைக்‌ கெழுந்தருளிய, பரமுத்தி வரை 
யாது அடியார்க்கருளுஞ்‌ சிவன்‌, என்ன றிவில்‌ வீற்றிறாப்பதான 
இன்பப்‌ புகழைச்‌ சொல்லி, சிவார்ச்சலை செய்ய மலர்‌ கொய்வோம்‌ 
வாருங்கள்‌ ஞான த்தாயரே !--என அருளியதைக்‌ காண்க. (19) 
மாவார வேறி மதுரை௩கர்‌ புகுந்தருளித்‌ 
தேவார்க்த கோலம்‌ திகழப்‌ பெரும்‌துறையான்‌ 
கோவா வந்தெம்மைக்‌ குற்றேவல்‌ கொண்டருளும்‌ 
பூவார்‌ கழல்பரவிப்‌ பூவல்லி கொய்யாமோ. 

இஃது இவ்வேட்டி லில்லை, 

இருசசிற்றம்பலம்‌ 

998, இவ்வுவஒற்‌ பிள்ளை யுமாம்‌ என்பதற்கு ப ன க்க 

சரித்திரத்தைப்‌ பிறர்‌ காட்டுவர்‌. 


அத்தி - யானை, புத்தி - என்‌ அறிவு. 
இதன்பின்‌ பின்வரும்பாடல்‌ சில அச்சும்‌ பு.த்தகங்களித்‌ காணப்‌ 


படுது, 


உ 


திருசிற்றம்பலம்‌ 


. . 
14. திருவுந்தியார்‌ 
இனி, இருவுந்தியாராவான :_ 
இலைக்கு அகத்தியச சூத்திரம்‌. 
ஊன மொழிக்கு முயர்‌ திருவுந்தியார்‌ 
ஞான வெற்றி யெனந வின்றனரே. 
பொழிப்புரை:...-முற்ப இக த, தில்‌ அருளிய சிவார்ச்சனையான்‌ வந்த 
சிவானந்தம்‌ மேலீட்டால்‌ அங்கங்களிற்‌ பாவ, சின்னம்‌ வெளிப்பட, 
அதன்‌ முறைமையை விளங்கச்‌ சொல்லுமிட த்துப்‌ பரமசிவன்‌ சுத்த 
பஞ்சஇர்‌ தஇியப்‌ பெருக்கால்‌ வெற்றி பெற்ற சிவானந்த யோக வினை 
வைத்‌ திருவருண்‌ மொழியாகத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ புதிது புதி 
மாகவே சொல்லிச்‌ சொல்லிப்‌ பெருங்கருணையை இன்பாஇகமாக 
விளையாடின விளாயாட்டைத்‌ இருவருள நுபவமாகக்‌ காண்க. 


இப்ப இகப்பாக்‌ கலித்தாழிசையாகத்‌ திருத்திலலைபிலோ இய தெனக்‌ 
காண்க. 
294. . இனி, திரிபுர மும்மல தகனஞ்‌ செய்கு (இ, .ன) 
வளைந்தது வில்லு விளைந்தது பூசல்‌ 
உளைந்தன முப்புரம்‌ உந்தீபற 
ஒருங்குடன்‌ வெந்தவா றுஈ்தீபற,. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! நமது பரமன்‌ 
எல்லாத்‌ தேவர்களும்‌ திருவருட்‌ பணியாக அடிமையேயென: நிற்ப, 


திருவுக்‌ தியார்ச்குத்‌ திருவாசக உள்ளக்கிடை ஞானவெற்றி : எ- து, 
அருட்சத்தியினுடைய சாமர்த்‌ இயம்‌, 

“ அரன்சர்‌, பாவமுறு திமையறப்‌ பாடதிருவுச்‌தியதே ? என்பது 
்‌. திருவாசகச்‌ சிறப்பு, (பழைய புராணம்‌), 

அடிகள்‌ தில்லையில்‌ மகளிர்‌ உக்திபறத்தலாகிய ஆடலைச்‌ செய்து: 
கொண்‌ டிருப்பதைக்கண்டு, அவ்வாடலுக்குரிய பாடலாக இத்திறாவுர்தி 
யாரை இயற்றி அவர்களுக்கு தவினார்‌ என்பது திருவாதவூரர்‌ புராணம்‌, 


14, திருவுந்தியார்‌ 685 


சுவாமி இருக்கை வில்‌ வனைந்ததே ; விளைந்ததே பேரொலி ; உடனே 
முக்கோட்டையிலுள்ளோரின்‌ பேரொலியும்கூடிப்‌ பெரிய சத்தமா 
யிற்றே ! அவை கண்டு உந்தி பற! அடி! ஞானப்பெண்ணே ! 


(இ.ள்‌). கேளடி! ஞானத்தாயே! மது பரமசிவன்‌ இரு 
கோக்கமானவுடன்‌, திருமுறுவல்‌ திருவருளால்‌ அடங்கலு மெரியக்‌ 
கண்டோமடி ! எவ்வாறெனின்‌, இடை பிங்கலை வளைய, சுழிமுனு 
மார்க்க சிவயோக வீதியிற்‌ சமாதி கூடி, மும்மலம்‌ எரிய, திவயோக 
ஆனந்த வமிர்தம்‌ பெருதிற் று, எனக்‌ காண்க, (1) 


295. இனி, உலகத்தார்போல ஓர்‌ ஆயுதமின்றித்‌ இரிபுரம்‌ 
எரித்த (இ. .. ன.) 
ஈரம்பு கண்டிலோ மேகம்பர்‌ தங்கையில்‌ 
ஓம்பே முப்புரம்‌ உந்தீபற! 
ஒன்றும்‌ பெருமை யுக்தீபற ! 
ஈரம்பு.... .. உந்இபற 
(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேளடி.! நமது உயிர்‌ வியா 
பக ஏகாம்பரகா,தர்‌ இருக்கையில்‌ அழகு பொருந்திய அம்பைக்‌ கண்‌ 
டிலோமே ! ஓர்‌ கணையால்‌ முப்புரம்‌ எரிந்த அதிசயத்தைக்‌ கண்டு, 
உந்தி பறப்பாயடி ! ஞானப்பெண்ணே ! 
ஒன்றும்‌...... .வுந்இபற 3 
(இ-ள்‌). கேளடி ஞான த்தாயே ! பெரிய துன்பழுற்றார்கள்‌, 
அடி ! இரிபுர த்தார்‌; ஆனதால்‌, அவை சொல்லி உந்து பறப்போமடி, 
தாயே ! (2) 


294, வில்‌ - மேருவாகிய வில்‌, பூசல்‌ - பேரொலி, உளைர்தன - 
வருத்தின ; ஒலி செய்தன என்று பொருள்‌ கூ௮கிறார்‌, திரிபும்‌ வேதல்‌ 
என்பதற்குத்‌ தத்துவப்‌ பொருள்‌ கூ றுகின்றார்‌, 

295. ஈரம்பு என்றதற்கு, அழகு பொருக்இப அம்பு என்னு பொருள்‌ 
கூனுன்றார்‌ ; உள்ளது ஓர்‌ அம்பே ! இண்டு அம்புகள்‌ இல்லை என்பது 
வெளிப்படையான உரை, ஓரம்பே, முப்புரம்‌ என்பதற்கு, புரங்கள்‌ 
மூன்றாக, கொண்டது தரம்பே என்று பொருள்‌ கொள்க. பெருமை 
ஒன்றும்‌ என்றும்‌ மாற்றுக, * பெருமை என்பது அச்சுப்புத்தகங்களில்‌ 
பெருமிகை என்று காணப்படுறெது. அவ்வொன்றுமே வேண்டப்படாச து 
என்பது அதன்‌ பொருள்‌, 


086 திருவாசக வியாக்யொனம்‌ 


296. இனி, சருவசங்க நிவிர்த்‌தியிற்‌ றிருவடி த்தது உதித்‌ 
தது என்ற (இ, - ன.) :-- 
்‌ தச்சு விடத்தலும்‌ காமடி. யிட்டலும்‌ 
“அச்சு முறிந்ததென்‌ அத்திபற. 
- அழிக்தன முப்புரம்‌ உந்தீபற. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேண்மோ! மது பரமசிவ 
னெழுந்தருள, எல்லாத்‌ தத்துவங்களும்‌, அவற்றின்‌ கர்த்தாக்களும்‌ 
விதிப்படி. பணிமுற்றி நிற்ப, அவ்வோய்விலே நாதன்‌ இருவடி.சூட, 
உடனே ஆணவ மல அச்சு முறிந்தகைக்‌ கண்டு, உந்தி பறந்து 
வி’ையாடுவோமே ஞான த்தாயே ! 


அமிந்‌தன........ உந்தீபற ௫ 
(இ-ள்‌). தாயான ஞானச்செவிலியே ! ! -  திரிபுரர்கள்‌ 
்‌ கோட்டை யழிந்ததே அதிசயம்‌ என உந்தி வினையாடுவீர்கள்‌ என 
வருளியதை காண்க. (3) 


297. இனி, த மறவாத இரிபுரர்களுக்கு தக்கு 
யருள்வகான (தி. .ன): 
உய்யவல்‌ லாரொரு மூவரைக்‌ காவல்கொண் 
டெய்யவல்‌ லானுக்கே உந்தீபற 
இளமுலை பெரங்கிகின்‌' றுந்தீபற. 
"உய்யவல்‌......... உந்கூபற 2 
(இ-ள்‌), ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது பரம்‌ 
சிவன்‌ வல்லமையை வினவில்‌, முக்கோட்டையும்‌ அவற்றிலுள்‌ 
ளாரையும்‌ நிக்கரகஞ்‌ செய்யும்போது, அக்கோட்டைக்‌ கஇபரான 
மூவரையும்‌ அனுக்கிரகித்த ௪த்‌தியைக்‌ கண்டு உந்தி பறமின்கள்‌ ! 


200, உந்தி "விளையாபெவர்களை ஓரிடத்தில்‌ ஒருமையிலும்‌ பிறி 
தோரிடத்தில்‌ பன்மையிலும்‌ உரையாடரியர்‌ அமைக்இன்றார்‌. நூலின்‌ பல்‌ 
வேறிடங்களிலும்‌ இவ்வாறே ஒருமை பன்மை மயக்கங்கள்‌ சிதறிக்‌ 


இடக்கென்றன. 
தச்சு - தச்சுத்தொழிலமைர்த தேரின்‌ பகுதிகள்‌, அடியிட்டல்‌ - 
அடிவைத்தல்‌, தேரின்மீது சிவபிரான்‌ ஏற அத சலகலத்தது என்ச, 


14. திருவுந்தியார்‌ 087 


(இ-ள்‌). ஞானவுந்தி பறந்து விளையாடும்போது, உங்க 
டைய ண வின்ப கொங்கை யசையாமலரைந்‌ னந்த விளை 
ஞீ குரு அ ஆனந்த 


யாடற்‌ செய்வீர்கள்‌, ஞானப்பெண்களே ! எண அருளியகைக்‌ 
காண்க. (4) 


298. இனி, சங்கார கர்த்தாவே முதலாளி யென்ற (தி -ன): 
சாடிய வேள்வி சரிந்திடத்‌ தேவர்கள்‌ 
ஓடிய வாபாடி உந்தீபற 
உருத்திர நாதனுக்‌ குந்தீபற. 

அடிய... பற: 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! நம்து பரமசிவனே 
முதல்வன்‌ ; எவ்வகை யென்னில்‌, அகோர வீரபத்திர சுவாமியாக 
எழுந்தருளி தக்கன்‌ யாகத்தைத்‌ தகர்த்து அவ்விடத்‌இலிருந்த 
எல்லாத்‌ தேவர்களும்‌ ஆக்களைப்பட்டு ஓடுந்தேவர்கள்‌ முதல்வ 
ராவார்களோ ? ஞானப்பெண்ணே ! 

உருத்‌..... பறி பே 
(இ-ள்‌). ஞானத்தாயே! கேள்‌; சகல தேவரும்‌ நமக்கரிக்‌ 


கைக்குக்‌ தேவனாயுள்ள ௬த்‌.இரனே முதல்வனென, உந்தி யெழுந்‌ து 
பறந்து விளையாடுவீர்கள்‌ ! என அருளியமைக்‌ காண்க. (5) 


299. இனி, வீரபத்திரமாகன்‌ சந்நிதியில்‌ திருமால்‌ சாவப்‌ 
பயந்தோடின (இ. - ன.) 5-௩ 
ஆவா திருமா லவிப்பாகங்‌ கொண்டன் று 
சாவா திருந்தகானென்‌ றுந்தீபற 
சதுமுகன்‌ தாதையென்‌ ஸுக்தீபற. 


297. 1, * இளமுலை பங்கனென்றுச்‌தீபற ' என்பது பிற அச்சுப்‌ 
புத்தகங்களிற்‌ காணும்‌ பாடம்‌, 
உய்ய வல்லார்‌ - பிழைக்க வல்லவர்‌, காவல்கொண்டு - இரகஷித்து, 
எய்ய - அம்பெய்ய, 
298, சாடிய - முறித்த. வேள்வி - தக்கன்‌ இயற்றிய வேள்வி, 
சரிர்‌இட - அழிய, . 
த 


638 . இருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! ஓரற்புதம்‌; மிகுந்த ௮ திசயங்‌ 
கேள்‌ ! தக்கன்‌, தலைவனான கமது பரமசிவனை இகழ்ந்து, யரகஞ்‌ 
செய, அதில்‌ அவியுண்ணப்போன திருமால்‌ வீரபத்திரசுவாமி 
எழுந்தருளியவுடன்‌, எவ்வகையோ சந்நிதியில்‌ அகப்படாமற்‌ 
பிழைத்தோடிப்‌ போனார்‌ ; அடி! தாயே! 


(இ-ள்‌). அவ்வகையாக ஓடிப்போன திருமால்‌ வலிமை 
வினாவில்‌, நாலுமுகமுடைய பிரமதேவனுக்கு த்‌ தகப்பனடி. ; இருவர்‌ 
இவ்வகையானால்‌, மற்றவர்கள்‌ எவ்வகையோ? அவை சொல்லி 
உந்தி விளையாடுவோம்‌ ! ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ 
காண்க. (6) 


900. இனி, அக்கினி பகவனை ஆக்கினை செய்த (இ. . ன) :-- 
வெய்யவ னங்க விழுங்கத்‌ திரட்டிய 
கையைத்‌ 'தடிந்தானென்‌ அமந்தீபற. 
கலங்கிற்று வேள்வியென்‌ றுந்தீபற. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! கேள்‌! நமது பரமசிவனை 
யிகழ்ந்து சிவத்துரோகத்‌ தக்கன்‌ செய்யும்‌ வேள்வியிலே அக்கினி 
பகவான்‌, தான்‌ புசிக்க, கையால்‌ அவியைத்‌ இரட்டினகால்‌, அக்‌ 
கையை வீரபத்திரக்கடவுள்‌ வெட்டியதால்‌, அந்த அ௮க்கினிக்குச்‌ 
செயலில்லாமற்‌ போயிற்று. 


(இ-ள்‌). சிவத்துரோக செய்த வேள்வியும்‌ அவற்றிலுள்‌ 
ளாரும்‌ அன்பமுற்றழிந்த ஆனந்தத்தைச்‌ சொல்லி உந்தி பறந்து 
விளையாடுவோம்‌ அடி ! என அருளியதைக்‌ காண்க. (7) 


299. ஆவா - வியப்பு, அவிர்ப்பாகம்‌, அவிப்பாகமாயிற்று, அன்று - 
தக்கயாகத்தில்‌ வீரபத்திரர்‌ தோன்றிய அன்று, சதுர்முகன்‌ - பிரமன்‌. 

பி-ம்‌, 1, தறித்தான்‌, 

800, வெய்யவன்‌ - அற்‌ ; திச்சடவுள்‌, கொடியவன்‌ எனினும்‌ ஆம்‌, 
விழுங்க - அவியை உண்ண, தடிர்தான்‌ - வெட்டினாள்‌, வேள்வி, 
அங்கு உள்ளாரையும்‌ குறித்தது. 


14, திருவும்தியார்‌ 689 
301. இனி, சத்தியுஞ்‌ சிவமும்‌ ஒன்று என்ற (இ. ன) ௨ 
பார்ப்பதி யைப்பகை சாற்றிய தக்கனைப்‌ 
பார்ப்ப்தென்‌ னேயடி உந்தீபற 
பணைமுலை பாகனுக்‌ குக்தீபற ! 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌ ! நமது பரமசிவ த்கைப 
பிரியாத குணகுணி பாவமாயெ பராபர பராசத்தி சொரூப பார்ப்‌ 
ப.தியைக்‌ கருணேயென உட்கொள்ளாத சிவத்துரோடியான தக்களை த்‌ 
திரும்பப்‌ பார்ப்பது கண்‌ கொண்டு நீதியோவடி ! என்று உந்த பற ! 


(இ-ள்‌). கேளடி! ஞானத்தாயே! பேரின்பமே தனங்க 
ளாகக்‌ கொண்ட அம்மையை வாமபாகம்‌ வைத்தருளிய சுவாமியைத்‌ 
தரிசித்து உந்தி பறந்து இருலீலை செய்வோமடி ! என வருளியதைக்‌ 
காண்க. (5) 


902. இனி, யிந்திரன்‌ குயிலாசி யொளித்த (இ. - ன :- 


புரக்தர னாரொரு பூங்குயி லாகி 
மரக்தனி லேறினார்‌ உந்தீபற 
வானவர்‌ கோனென்ற உம்தீபற. 


புரந்த... பற: 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! சிவத்துரோடி செய்‌ 
யும்‌ யாகசாலையிலே நமது ஜய வீரபத்திரகாதன்‌ எழுந்தருளிய 
இருக்கேர்லங்‌ கண்ட இந்திரன்‌ தன்னுயிர்‌ பிழைப்பதரிதெனப்‌ 
பட்சியான குயில்‌ வடிவு கொண்டு விருட்சத்திலேறி ஒளிக்‌ கானடி. 


(இ-ள்‌). அவ்விந்திரன்‌ யார்‌ என்னில்‌, தேவர்கள்‌ இராச 
னடி ; ஆனதால்‌, மற்றத்‌ தேவர்கள்‌ எவ்வகையானார்கள்‌ ? ஆன தால்‌ 
ஜய வீரபத்‌திரநாதனே மகாதேவன்‌ என உந்தி பறந்து வினை 
யரடற்‌ செய்யுங்கள்‌ என அ௮ருளியதைக்‌ காண்க. (9) 


801. பகைசாற்றிய - பகைத்துப்பேயெ, பணை - பருத்த, 
802, புசச்தசனார்‌ - இக்‌இரன்‌, , ஆர்‌, இசழ்ச்சிச்குதிப்பு, 


690 திருவாசக வியாக்கியானம்‌ 


803. இனி, வேள்வி யழித்ததுபோல என்பிறவி யறுத்தலர்ன 
(இ. ன.) -- 
வெஞ்சின வேள்வி வியாத்திர னார்தலை 
அஞ்சன வாபாடி உந்தீபற 
தொடர்ந்த பிறப்பற உம்தீபற. 
வெஷ்‌....... பறி 
(இ-ள்‌). : ஞானப்பெண்ணே ! கேட்பாயாக! நமது பரம 
சிவனைப்‌ பரப்பிரமமல்லவென, வேறே வஸ்து உண்டென, உட்‌ 
கொண்டு கொடிய கோபத்தாற்‌ செய்த வேள்வி நாயகன்‌ தலையிழந்த 
வெற்றியைப்பாடி. வினளையாடற்‌ செய்யுங்கள்‌. 
ந பண்ற? பற: 
(இ-ள்‌), ஞானத்தாயே ! வேள்வித்தலைவன்‌ அழிந்தது 
போலவே நம்மைத்‌ தொடர்ந்த பிறவியும்‌ அறவே சொல்லி, உந்தி 


பறந்து விளையாடற்‌ செய்வோம்‌ ; அடி ஞானப்பெண்ணே ! என 
அருவியதைக்‌ காண்க, (10) 


804. இனி, வெத்துரோயொன ௧௪ பிரமாவிலொருவனான 
கக்கனுக்கு ஆட்டுத்‌ தலை யளித்தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
ஆட்டின்‌ தலையை விதிக்குத்‌ தலையாகக்‌ 
கூட்டிய வாபாடி உந்தீபற ! 
கொங்கை குலுங்ககின்‌ அுந்தீபற, ! 
ஆட்டின்‌... பற? 

(இ-ள்‌). நமது பரமசிவன்‌ இருவடியை உயிர்ப்பிரேரகப்‌ 
பொருளன்று என்று நினைத்த சிவத்துரோகத்‌ தக்கனை வீரபத்திர 
நாதனாக வெழுந்குருளி, அவன்‌ தலையை வெட்டி மிருகமான ஆட்டின்‌ 
குலையைச்‌ சிரசாக அருளிய நிக்ரெக இன்பத்தைக்‌ கண்டு, உந்தி 
விளையாட ற்‌ செய்வாய்‌ அடி. ! ஞானப்பெண்டேோ ! தத்‌ 


803. வேள்வி வியாத்திரன்‌ - யாக நாயகன்‌ என்றது உரை ; யாக 
குரு என்றும்‌ கூறுவர்‌, தஞ்சுதல்‌ - இறத்தல்‌. வியரப்தர்‌ என்பதற்கு 
வியாபித்தவர்‌ என்பது பொருள்‌ ; வேள்வி வியாப்தர்‌ என்பது வேள்வி 
வியாத்திரனார்‌ என்றானது போலும்‌, 


14, இருவுச்தியார்‌. 691 


கொங்கை......... பற: 


(இ-ள்‌). சிவானந்தத்தால்‌ இன்பத்தனங்‌ குலுங்கி அசை 
யாமல்‌ அசைந்து, உந்தி பறப்பாய்‌, இவ்‌ திசயங்கண்டு-- என 
அருளியதைக்‌ காண்க. (11) 


ர 


805. இனி, பிறவாவணணமான (இ. ன): 


உண்ணப்‌ புகுந்த பகனொளித்‌ தோடாமே 
கண்ணைப்‌ பறித்தவா அந்தீபற 
கருக்கெட காமெல்லாம்‌ உஈதீபற. 


உண்ணப்‌... பற: 

(இ-ள்‌). ஞானப்பெண்ணே! கேள்‌! ஈமது பரமசிவனைப்‌ 
பரப்பிரமமல்ல னென்று, ஞானகாண்டந்‌ தெரியாது, கருமகாண்டம்‌ 
பொருளென க்‌ தக்கன்‌ செய்த யாகசாலையில்‌ அவியுண்ணவிருந்து 
பகனான பன்னிரண்டிலொரு சூரியன்‌ ஐய வீரபத்திர மாதவைக்‌ 
கண்டவுடன்‌ ஓளித்தோடாதே சந்நிதானப்பட்டபடியால்‌, அவனது 
கண்ணேப்‌ பிடுங்கெ அதிசய த்தைச்‌ சொல்லி உந்து விளையாடுக ! 


கருக்‌. பற: 
(இ-ள்‌). தஇருவுந்தி விளையாடுதல்‌ நிமித்தமெனில்‌, ஞானப்‌ 
'பெண்ணே ! நாமினி கருவிலுதியா வண்ணம்‌ ! என அருளியதைக்‌ 
காண்க, (12) 


806. இனி, கலைச௪த்தியள்‌ முதலிய தேவர்களாக்கினைப்பட்ட 
(இ. ன) :-- 
நாமகள்‌ நாசி சிரம்பிர மன்படச்‌ 
சோமன்‌ முகனெரித்‌ துந்தீபற 
தொல்லை வினைகெட உந்தீபற. 


(இ-ள்‌). கேளடி! ஞானப்பெண்ணே 4 ஞான த்துக்கு 
முதல்‌ நமது பரமசிவனென த்‌ தெரியாமல்‌, அபக்குவ தக்கன்‌ யாக 
சாலையிற்‌ வனை மறந்திருந்த காலம்‌, வீரப ததிரசுவாமி எழுந்தருளி, 


804, விதி, பிரமர்களுள்‌ ஒருவறாதலால்‌ விதி என்றார்‌. 
. 805, பகன்‌ - பன்னிரு சூரியறாள்‌ ஒருவன்‌. ஒளித்து ஒடாமே, 
நின்றமையால்‌ என்று ஒரு சொல்‌ வருவிச்ச, ௧௫ - பிறவி, 


692 . திருவாச்சு வியர்ச்யொனம்‌ 


. ப்‌ » . ப்‌ ] ம்‌. ம்‌ 
சரசுவதி மூக்கையறுத்தும்‌, பிரமன்‌ தலையை வெட்டியும்‌, சந்திரன 
முகத்தைத்‌ தேய்‌ தீதும்‌, கிக்ரெகஞ்‌ செய்தலைச்‌ சொல்லி, திருவிளை 
யாடலான உந்தி பற! ஞானத்தாயே, அவை எதற்காக எனின்‌, 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! ஈமது பழவினை முழுதும்‌ 
நாகுன்‌ அருளால்‌ நீங்கி, அ௮.நுபூதிபெற, உந்தி பறந்து விளையாடு 
வோமடி ! என அருளியதைக்‌ காண்க. (13) 


907. இனி, இருடிகளை நிக்ரெகஞ்‌ செய்த (இ. . ன.) :-- 


நான்மறை யோனு மகத்திய மான்படப்‌ 
போம்வழி தேடுமா றுந்தீபற 
புரந்தரன்‌ வேள்வியில்‌ உந்தீபற. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! நமது பரமசிவனைத்‌ 
தேவரிலொருவனென நினைத்த மகாபாககனான கக்கன்‌ வேள்‌ 
விச்சாலையிலிருந்த பிரமாவும்‌ விட்டுணுவும்‌ அகத்தியர்‌ முதலிய சில 
விருடிகளும்‌, வீரப த. இரசுவாமியைக்‌ கண்டவுடன்‌ * இனிப்‌ பிழைப்ப 
தில்லை” யென்று தங்கள்‌ பெருமைகுன்‌ றி, எந்த வழியாக ஓடிப்‌ 
போவோம்‌ என அன்பமுற்றோடினதைக்‌ கண்டு, உந்தி பறந்து விளை 

யாடுக ! ஞானப்பெண்ணே ! அவவேள்வியார்‌ யாரெனின்‌, 
பரந, ப: 

(இ-ள்‌), தானுங்கெட்டுத்‌, தனையோரையுங்‌ கெடுத்து, 
சிெவெக்துரோகியான, மயக்க தக்க, புரந்தரன்‌ செய்த யாகமடி !' 
ஞான த்தாயே ! என்‌ ௮ருளியகைக்‌ காண்க. (14) 


306. சாமகள்‌ - கலைமகள்‌, பட - தலைவெட்டுப்பட, சோமன்‌ -' 
சந்திரன்‌, நெரித்து - தேய்த்து, தொல்லை - பழமை, 

807. இச்செய்யுளின்‌ உரை ஆராயத்தச்சது, மகத்து இயமான்‌ 
என்று பிரித்து யாகத்தில்‌ எஜமானனாயிறார்த தக்கனென்றும்‌, அகத்து 
இயமான்‌ என்று பிரித்து ' உள்ளிருக்கும்‌ உயிர்‌ ௮ழியவே.? என்றும்‌, பிற்‌: 
வானும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌. இவ்வுரை அகத்திய மால்பட என்று 
கொண்டது போலும்‌. புரர்தரன்‌ வேள்வி என்றதற்கு புரர்தரன்‌ செய்த 
வேள்வி என்று உரை கூறப்பட்டிருக்கதது, சிவபிரானை அவமதித்துப்‌ ்‌ 
புரச்சரனைச்‌ குறித்தும்‌ செய்யப்பேற்ற வேள்வி என்று கொள்ளலாமோ , 
என்று தோன்றுகிறது, ட 


14. இருவுந்தியார்‌ 693 


808. இனி, சூரியனை நிக்ரெகஞ்‌ செய்தமையைக்‌ கூறும்‌ 
(தி, னப) ௨ 
சூரியனார்‌ தொண்டை வாயினிற்‌ பற்களை 
ரரி கெரித்தவா அந்தீபற 
மயங்கிற்று வேள்வியென்‌ றுந்தீபற. 


சூரிய.........பற 
(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌! நமது பரமசிவனாண்‌ 
டவனென்‌ அம்‌, மற்ற எல்லா வுயிர்களும்‌ அடிமையென்றும்‌, 
இப்படியே வேதாகம புராணச்‌ சுருதி யென்றும்‌, தெளிவில்லாத 
கக்கன்‌ யாகசாலையில்‌ அவியுண்ணவிருந்த சூரியன கொண்டையை 
நெரித்து, அவன்‌ வாயிலுள்ள பல்லை முழுதும்‌ பிடுங்கிய வீரபத்திர 
நாகன்‌ அடியைப்‌ புகழ்ந்து உந்தி விளையாடுங்கள்‌ ஏனென்னில்‌, 


மயங்கிற்று......... பற: 
(இ-ள்‌). வெத்துரோகி செய்த வேள்வி மயங்கிக்‌ கெட்டுப்‌ 
போனபடியரல்‌, அடி ஞானப்பெண்ணே ! அவை சொல்லி விளையாடு 
வாய்‌! என வருளியகைக்‌ காண்க. (15) 


809. இனி, சிவத்துரோகத்‌ தக்கன்‌ புத்திர மித்திர களத்‌ 
திரத் துடனே அவனுமவ்‌ வேள்வுயுமழிந்‌ககைக்‌ கூறும்‌ (இ. -ன. :-- 
தக்கனா ரன்றே தலையிழக்‌ தார்தக்கன்‌ 
மக்களைச்‌ சூழகின்‌ அுந்தீபற 
மடிந்தது வேள்வியென்‌ றுக்‌ பற. 


(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேள்‌ ! நமது பரமசிவளைச்‌ 
சருவஞான வான்ம நாதனென்றும்‌, பரப்பிரமமென்றும்‌, தெரியாத 
சிவத்துரோகத்தால்‌ நினைத்த பொழுதே வீரபத்திர மூர்த்தத்தால்‌ 
சிரசு வெட்டப்பட்ட துமின்‌ றி ௮வன்‌ புத்திர குல கோத்‌ இிரர்களுடன்‌ 
அழிந்து போனதைச்‌ சொல்லி உந்தி விளையாடுவீர்கள்‌ ; ஏனென்‌ 
னில்‌ ; & 


காண்க, 


694 திருவாசக வியாக்யொனம்‌ 


810. இனி, புவன தேனை உபமன்னியு பகவானான 
விருடிக்குத்‌ இருப்பாலளித்ததைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
பாலக னார்க்கன்‌ று பாற்கட லீந்திட்ட 
கோலச்‌ சடையற்கே உர்தீபற 
குமரன்றன்‌ தாதைக்கே உந்தீபற. 


பாலகளா்‌......... உந்தீபற 2 
(இ-ள்‌). ஞானப்பெண்ணே ! கேண்மோ ! நமது பரமசிவன்‌ 
அனுக்கிரகம்‌ வினவில்‌ “பாலுக்குப்‌ பாலகன்‌ அழு திடப்‌ பாற்கடலீந்த 
பிரானான ' இருவருளழகு போன்ற சடையையுடைய நாதன்‌, அடி! 
அவனது திருநாமம்‌ வினவில்‌, 


குமரன்றன்றாைக்கேஉந்தீபற :-- 

(இ-ள்‌). சண்முக சரவண குமாரதேவ னுடைய துப்ப 
னென்றும்‌ கடம்ப மாகாளை (தாதை எனவும்‌ சொல்லி விளையாடற்‌ 
செய்வீர்களடி! உந்தி பறக்கும்‌ பெண்களே ! யென வருளியகைச்‌ 
காண்க. (17) 


811. இனி, படைப்புத்தொழில்‌ பரமசிவனருளென அறபூதி 
பெற அயன றலை கொய்த (இ.-ன.) :- 
நல்ல மலரின்மேல்‌ நான்முக னார்தலை 
ஒல்லை யரிந்ததென்‌ அம்தீபற I 
உரொ லரிம்ததென்‌ முந்தீபற, 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது பாம 
சிவன்‌ அ௮கம்பிரமங்‌ கொண்ட அழகிய மலராசனமுடைய பிரமனை, 
அன்னு இருவடி மறந்த விரைவில்‌, ஒரு சிரசை நிக்ரெகஞ்‌ செய்த 
தைச சொல்லி விலாயாடுங்கள்‌...- எனவே, எவ்வகை ஆயுகுத்தா 
லென்னில்‌, 

உ௫ரா.........பற 

(இ-ள்‌). கேளடி! ஞானத்தாயே ! ஓர்வகை ஆயுதமும்‌ 
வ்லிமையுமின்‌ நி, வடுகேச வயிரவ வடிவாகி நுனி௩கத்தாற்‌ கிள்ளிய 
அருளைச்‌ சொல்லி, ட்படைப்புடை யாயுன்றலையைப்‌ படையாதொழிற்‌ 


ல்‌ 


510. பாலகன்‌ - உபமன்யு, சோலம்‌ - அழகு, குமரன்‌ - முருகன்‌, 


14. இருவுக்தியார்‌ 695 


தாயே * யெனப்பாடி உந்தி வினையாடுவீர்கள்‌ ! பறப்பாகவே ! என 
அருளியகைக்‌ காண்க. (18) 


812. இனி, இராவணனை நிக்கிரகஞ்‌ செய்த (இ, - ன.) 
தேரை நிறுத்தி மலையெடுக்‌ தான்‌ சிரம்‌ 
ஈரைந்து மிற்றவா அந்தீபற 
இருபது மிற்றதென்‌ அந்தீபற. 
சேரை....... பற 
(இ-ள்‌), ஞானப்பெண்களே ! கேண்மோ ! இராவணன்‌ 
தனது அகத்தாலே, தானேறிய தேரின்‌ மேலே, நம்து பரமசிவன்‌ 
உபாங்கவெள்ளியங்கிரியை, வேருடன்‌ பிடுங்கித்‌ தேரில்‌ வைத்துத்‌ 
கான்‌ நினைத்த விடத்துக்குப்‌ போவதாக எண்ணிப்‌ பிடுங்க, கை 
வைத்தவுடன்‌ காதன்‌ நிருவடி விரலரீல்‌ அவன்‌ தலை பத்தும்‌ அழுத்‌ : 
இய விடமெவ்விடமோ, அவ்ன்‌ வெத்துரோயொனகைச்‌ சொல்லி, 
விளையாடுக ஞான த்தாயே, அவன்‌ சிரசு மாத்திரமல்ல, அடி. ! 


(இ-ள்‌). இருமலையைத்‌ தொட்ட விருபது கையும்‌ அத 
மாய்ப்‌ போயினவடி.! அவை சொல்லி வின’ையாடுக ! என அருளி 
யகைக்‌ காண்க. (19) 

பின்வரும்‌ செய்யுள்‌ சல அச்சுப்பிர திகளில்‌ காணப்படுகின்ற. 
ஏகாச மிட்ட விருடிகள்‌ போகாமல்‌ 
ஆகாசங்‌ காவலென்‌ அுந்தீபற, 
அதற்கப்பா லுங்‌ காவலென்‌ றுந்தீபற. 
. இஃது உரையிலில்லை. 


இருச்சிற்றம்பலம்‌ 


811, ஒல்லை - விரைவில்‌, உதிர்‌ - நகம்‌, 
812. மலையெடுத்தான்‌ - இராவணன்‌. ஈஸர்து . இருபது கைகள்‌, 


௨81 


ட 


இருசசிற்றம்பலம்‌ 


15. திருத்தோணோக்கம்‌ 
| இனி இருத்தோணோக்கமாவன :.. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
பிரபஞ்ச சுத்தி 
இப்ப இகப்‌ பொழிப்ப நுபூதி யுரையாவன : 
முற்பதிக ஞான வெற்றி பாடின அநுபவ நிட்டாபராள்‌ இவ்‌ 
வகையான சிவானந்தப்‌ பேறு பெறக்‌ கேகப்பேறு கிடைக்குதே 
என்று மகிழ்ந்து, தேகத்தை நோக்கிச்‌ கொண்டாடி, எளிதாய்ப்‌ 
பசகரணமெல்லாஞ்‌ சிவ்கரணமாக்கி, வேறறத்‌ தொன்‌ றி, பேரின்பமே 
தானாய்‌ நின்ற முறைமை யெல்லாம்‌ பெருங்கருணையினாலேயே 
என்று கண்டு அதனைச்‌ சொல்லுகின்ற தெனக்‌ காண்க, 
இதத்‌இருப்பாக்‌ கலி விருத்தம்‌. 
இருத்தில்லையி லோதினது. 


இருத்தோணோக்கத்தின்‌ திருவாசக உள்ளக்கடை : பிரபஞ்ச சுத்தி 
எ து ஆன்மாக்களைச்‌ சுத்திகரித்தல்‌, 
இப்பகு திக்குரிய திருவாசகச்‌ இறப்பு :_— 
சத்தஞ்‌ சவெமாக்கிச்‌ செய்தனவே புண்ணியமா 
அத்தன்‌ செயுங்கருணேக்‌ காராமை யுண்மிகுக்து 
பொத்தியகை கொட்டிப்புகழ்தோனோச்சம்‌, 


(பழையபுராணம்‌). 
தோணோக்கம்‌ என்பதற்குத்‌ * தோள்கொட்டி யரடுவோம்‌ ” என்று 
இவ்வுரை பொருள்‌ கூறுகிறது, இச்சொல்‌ தோள்ரோக்கு என்றதனுடன்‌ 
“அம்‌ சாரியை பெற்று வந்தாகும்‌ என்றும்‌, நேக்கு என்ற விரோதக்‌ 
கூத்தே தோள்‌ ரோக்காகு மென்றும்‌, தோள்ரோக்கு, தோள்வீச்சு என்‌ 
னும்‌ இரண்டும்‌ ஒன்றையே குறிக்குமென்‌ னும்‌, தோள்‌ என்பது கையையும்‌ 
குறிச்குமாதலால்‌, பெண்கள்‌ கைகளை வீசி ஆடும்‌ ஒரு வசையாடலே 
தேரள்ரோக்கமாகு மென்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌, இது தமிழகத்துப்‌ 'பெண்‌ 
டிர்‌ ஆடல்‌ வகையுளொன்ற என்பது திருவாதவூரர்‌ புராணத்தால்‌ அதி 
யப்படுகறது. வெற்றியையோ, ஆரர்தத்தையோ பொயதுளாக்ம்‌ கொண்டு 
- இஃது ஆடப்படுவதாகத்‌ தோன்றுகிறது, 
இது தரவுக்கொச்சச்கலிப்பா என்னும்‌ ௮ச்சுநூல்கள்‌, 


15. திருத் தோணோக்கம்‌ 697 


818. இனி, தஇருவம்பலத்திலே நிருத்தஞ்‌ செய்த குஞ்சித 
பாதத்திற்கூட வேண்டுமெனக்‌ கூறும்‌ (இ.- ன.) 2 


பூத்தாரும்‌ பொய்கைப்‌ புனலிதுவே யெனக்கருதிப்‌ 
பேய்த்தேர்‌ முகக்குறும்‌ பேதைகுண மாகாமே 
தீர்த்தாய்‌ இகழ்நில்லை யம்பலத்தே இருகடஞ்செய்‌' 
கூத்தாவுன்‌ சேவடி கூடும்வண்ணம்‌ தோணோக்கம்‌. 
(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! கானலைத்‌ தாம 
ரைப்‌ பொய்கையென நாடி, அலையும்‌ அறிவிலா தவனைப்‌ போல, இத்‌ 
மெகா திப்‌ பிரபஞ்சம்‌ மெய்யெனக்கருஇ அலைவுறாது, தேச முதலாயெ 
இர்த்தம்‌ விளங்குந்‌ இல்லை மன்றுள்‌ இரு ஈடனஞ்செய்‌, நடராசா ! 
உனது குஞ்சிதபாதத்தில்‌ அன்பு அபேதவத்து விதமாக வைப்‌ 
பதே பரமுத்தியென த்‌ இருக்கோள்‌ கொட்டி யாடுவோம்‌ ! வாருங்‌ 
கள்‌ ! ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. (1) 


814. இனி, சாட்குணியப்‌ பெருங்கருணேயின்‌ (இ. ன.) :-- 
என்றும்‌ பிறக்திறஈ்‌ காழாமே யாண்டுகொண்டான்‌ 
கன்றால்‌ விளவெறிச்‌ தான்‌ பிரமன்‌ காண்பரிய 
குன்றாத £ர்த்தில்லை அம்பலவன்‌ குணம்பரவித்‌ 
அன்றார்‌ குழலினீர்‌ தோணோக்கம்‌ ஆடாமோ. 

I (இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! திருமால்‌ ஷெணா 
வதாரத்தில்‌ விளாவிருட்சமாய்‌ மில்‌ ற இராக்க தனைக்‌ கன்றாலெறிந்து 
சங்கரி தத நாராயணனும்‌, பிரமதேவனும்‌ காணுத ற்கரிய பரமசிவன்‌ 
இனிப்‌ பிறவாவண்ணம்‌ நம்மை அடிமைப்‌ பணிகொண்ட, ஓர்‌ கால 
முங்‌ குறைவில்லாத சருவ பரிபூரண சாட்முணிய சிவஞாலாச சிறப்‌ 
புளதாஇய இருச்சிற்றம்பலசுவாமி, நாகன்‌, இருவடியை வணங்கித்‌ 
இருத்தோள்‌ கொட்டி. விகாயாடுவோம்‌ ; ஞானப்பெண்களே ! என 
அருளியகைக்‌ காண்க. ்‌ (2) 


818. பூத்து ஆரும்‌ - பலமலர்களைப்‌ பூத்து நிரம்பியிருக்க, பேய்ச்‌ 
தேர்‌- சானல்‌, முகச்குறும்‌ - முகத்தலுறும்‌, திர்த்தாய்‌, என்பதை 
வினையாசச்‌ கொள்வர்‌ பிறர்‌, தீர்த்தம்‌ விளங்கும்‌ என்று இவர்‌ பொருள்‌; 
. உரைப்பர்‌, பூத்தாரும்‌ பொய்கை திருவடியும, பேய்த்தேர்‌ பிரபஞ்சமும்‌ 
எனக்கொள்க, 

814, ஆழாமே - அழுர்தாமல்‌, விளவெறிர்தான்‌ - கண்ணன்‌, 
அன்று ஆர்‌ குழல்‌ - நெருக்கம்‌ பொருர்திய கூர்தல்‌, 


698 திருவாசக வியாக்கியானம்‌ 


815. இனி, கண்ணப்பர்‌ அன்பைக்‌ காள த்தியார்‌ கொண்ட 
தைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
பொருட்பற்றிச்‌ செய்கின்ற பூசனைகள்‌ போல்விளங்கச்‌ 
செருப்புற்ற சீரடி. வாய்க்கலச மூனமுதம்‌ 
விருப்புற்‌.று வேடனார்‌ சேடறிய மெய்குளிர்க்தங்‌ 
கருட்பெற்‌று நின்றவா தோணோக்கம்‌ ஆடாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! வேதாகம்‌ விதிப்‌ 
படி. மந்திர கிரியா பாவனை வழுவாது மெய்யன்புடன்‌ பூசை. செய்யுஞ்‌ . 
வெகோசரியார்‌ அடிகள்பால்‌ விளங்கிய ஞானபூசைக்குச்சமம்‌ வினவில்‌, 
இருக்காள,த்‌.இ நாயனார்‌ இருமுடியிலே கண்ணப்பநாயனார்‌ செருப்புத்‌ 
தரித்த இருவருட்‌ சீரடி பட பழைய நின்மாலிய மாற்றி, தருவாயே 
அபிஷேக கலசமாக அபிஷேக்‌ செய்து, மாமிசமே அமுதாகத்‌ 
'இருப்போனகஞ்‌ செய்வதாக, நாதன்‌ இருமேனியில்‌ அபேதவத்து 
வித சித்தாந்த வடிமை யின்பே யின்பமான கண்ணப்பநாயனார்‌ தம 
தெச்லொட்டத்‌ இருமேனி குளிர்ந்து இருவருள்‌ காட்டி நின்ற 
கருணையைப்பாடி. இருத்தோள்‌ கொட்டி வினையாடுவீர்‌ ஞானப்பெண்‌ 
களே ! என அருளியகைக்‌ காண்க. (3) 


816. இனி, இருக்காளத்தி நாதனார்‌ சந்கிதியினின்ற கண்‌ 
ணப்ப நாயனாரைப்‌ போலத்‌ தன்னையும்‌ அடிமை கொள்ளத்‌ தகாத 
கல்‌ நெஞ்சை யுருக வாண்டமையைக்‌ கூறும்‌ (தி. - ன £-- 
கற்போலு நெஞ்சங்‌ கூக்துருகக்‌ கருணையினால்‌ 
நிற்பானைப்‌ போலவென்‌ னெஞ்சனுள்ளே புகுந்தருளி 
நற்பாற்‌ படுத்தென்னை நாடறியத்‌ தானிங்கன்‌ 
சொற்பால தானவா தோணோக்கம்‌ ஆடாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! இருவேடர்‌ குலத்‌ 
திண்ணனார்‌ கருத்து அன்பே இன்பாய்‌ உருக, அன்பே பிழம்புரு 
வாய்த்‌ இருக்கான த்தி சுவாமி சந்நிதியில்‌ இரண்டற நிற்பதாக 
அருளின பெருங்கருணையாளன்‌, ஒன்றுக்கும்‌ பற்றாத என்னையும்‌ 


815. சமம்‌ வினவில்‌ என்று கூறி, முடிவு காட்டவில்லை, 

பொருள்‌ பற்றச்‌ செய்‌இன்ற பூசனை என்பதற்குக்‌ காட்டிய உரையின்‌ 
நயம்‌ போற்றத்‌ தக்கது. பொருள்பற்றிச்‌ செய்தலும்‌ விருப்புற்றுச்‌ 
செய்தலும்‌ ஒன்றாயினமை கூறப்பட்டது, சேடு - பெருமை ; சேடு, 
எச்சில்‌ என்று பொருள்‌ கூறப்பட்ட. ர 


15. திருத்தோனோக்கம்‌ 699 


அடிமையென உலகத்தார்‌ காண, இருவருண்‌ ஞான வடிமையாக 
என்னுயிரில்‌ இன்பாய்‌ நின்‌ று, இம்மையிலே நான்‌ பரமுத்தபெற்றவ 
னென்ற ஓர்‌ மொழி அருள்வகான சிவானந்தப்‌ பெருக்கைச்‌ சொல்‌ 
லிக்‌ இருத்தோள்‌ கொட்டி. ஆடுவோம்‌ ! ஞானப்பெண்களே ! என 
அருளியகைக்‌ காண்க, (4) 


217. இனி, அட்டமூர்‌ த்தமானமையைக்‌ கூறும்‌ (இ, -ன) :_ 
நிலநீர்‌ ரெருப்புயிர்‌ நீள்விசும்பு கிலாப்பகலோன்‌ 
_ புலனாய மைந்தனோ டெண்வகையாய்ப்‌ புணர்நீதுகின்றான்‌ 
உலகே ழெனத்திசைபத்‌ தென த்தர னொருவனுமே 
பலவாக நின்றவா தோணோக்கம்‌ ஆடாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! பிருஇவிமுகுற்‌ 
பஞ்சபூதப்‌ பிரேரகப்‌ பொருளாயும்‌, புறச்சோதியான சூரிய சந்‌ இ 
ரர்க்கு உட்சோதிப்‌ பிரேரக வொளியாயும்‌, இவையாற்‌ இருத்தியப்‌ 
படும்‌ ஆன்மாவினிடத்துச்‌ சிற்சத்திப்‌ பிரேரகனாயும்‌, இவ்வகை 
அட்டமூர்த்த சசசிகானந்த அக்துவிதமாக நின்றதுமன்‌ றி, எழு 
வகை யுலகங்களையும்‌, பூமி அந்தர, அட்ட இக்குப்‌ பத்‌. தாகிய வெல்லா 
ஆற்த்துவாவும்‌ இருமேனியாகக்‌ கொண்டெழுந்கருளிய அ௮பேகு 
வத்துவித, ஏ€பாவ, சொரூப, சிவனே முன்னருளிய அநேக வடிவு 
கொண்டெழுந்தருளிய நாதன்‌; எனச்‌ சொல்லித்‌ இருப்புசங்‌ கொட்டி 
விளையாடுவீர்கள்‌ ; என அருளிய தக்‌ காண்க. (5) 


818. இனி, சைவ சமயமன்றி மற்றுள்ள சமயம்‌ புல்லறி 
வென்று கூறும்‌ (இ.-ன.):- 
புத்தன்‌ முதலாய புல்லறிவிற்‌ பல்சமயம்‌ 
தத்த மதங்களிற்‌ நட்டுளுப்புப்‌ பட்டுசிற்கச்‌ 
சித்தஞ்‌ சிவமாக்டச்‌ செய்தனவே தவமாக்கும்‌ 
அத்தன்‌ கருணையினால்‌ தோணோக்கம்‌ ஆடாமோ. 


516. கிற்பான்‌ - கண்ணப்பன்‌ என்பது இவ்வுரை. ஈற்பால்‌ - . 


நல்ல பகுதி செர்ற்பாலது ஆன ஆ - சொல்லின்பால்‌ பட்டதான விதம்‌, 


817. உயிர்‌ - காற்று, புலன்‌ ஆய மைர்தன்‌ - ஆன்மா. திசை 
பத்து - பூமி அந்தரம்‌, எட்டுத்‌ திசைகள்‌. இவை கூடிய எண்‌, 


ரீம்‌ _ திருவர்ச்க்‌ விய்ரக்யொனம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! சில சீவ கோடி 
கள்‌ நில்லா,தவற்றை நிலையெனவும்‌, தேக இந்திரிய அந்தக்கரணங்‌ 
களே பொருளெனவும்‌ கொண்ட புல்லறிவினார்கள்‌ ; தத்தம்‌ மதங்‌ 
களே அநுபூதியெனக்‌ கொண்ட காலம்‌, சித்தந்‌ தெளிவில்லா து 
துன்பமான தீராத சம்சயமுற்று, தெய்வ நிச்சயமின்‌ றி, அனேக 
சமயங்களிற்‌ புலப்படுவோர்‌ நிற்க ; அவ்வகையுந்‌ தெரியாத என்னைச்‌ 
சிந்தைய தென்னச்‌ சிவனென்ன வேறில்லை ; சிந்தையின்‌ ழே 
எந்தை இருவடி ; இருவடிக்கீழதுவென்‌ சிந்தை, சந்தை தெளியச்‌ 
சிவனவனாமே * யென என்னை யருளாக்கி, யான்‌ செய்யுமிராகத்து 
வேஷ புண்ணிய பாவக்‌ கிரியா வாசனைத்‌ தொழிலெலாந்‌ இருவடித்‌ 
தவமாகச்‌ செய்யும்‌ எனதான்ம நாகுனுடைய பெருங்கருணையைச்‌ 
சொல்லித்‌ இருத்தோள்‌ கொட்டி விளையாடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்‌ 
களே ! என வருளியதைக்‌ காண்க. (6) 


819. இனி, சண்டீசுபர நாயனார்க்கருள்வதான (இ. ன): 
தீதில்லை மாணி சிவகருமஞ்‌ சிதைத்தானைச்‌ 
சாதியும்‌ வேதியன்‌ ருதைதனை த்‌ தாளிரண்டும்‌ 
சேதிப்ப ஈசன்‌ திருவருளாற்‌ றேவர்தொழப்‌ 
. பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம்‌. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது பரமசிவன்‌ 
குற்றமற்ற சிவஞான வனபுடையனாய்ச செய்த பணியை, பிரமகுல எச்‌ 
சதத்தனார தமது ஞான புத்திரனாகிய விசார சருமனார்‌ செய்த இரு 
வருள்‌ நாடக அலங்கார அ௮ன்புடனான இன்ப பூசையெனத்‌ தெரி 
யாது, விளையாடலெனக்‌ கருதித்‌ திருமேனியில்‌ ௮பிஷேகங்‌ கொண் 
டருள்வ,கான திருப்பாற்‌ குட,த்தைக்‌ காலால்‌ கவிழ வுதைத்ததைத்‌ 
இருக்கண்ணாற்‌ கண்டவுடன்‌, * பிரமகுலகுரு, தந்‌ைத,” எனக்‌ ௧௬ 
தாது, £ சிவபூசையே மேலான தவம்‌) அத்தவத் துக்கு உபகரணப்‌ 
படுவதே யாதொரு பழியுமற்றது ; அப்பூசைக்கு விலனெ உயிர்‌ முத 
லாகிம பதார்த்தம்‌ ௮வமே £; எனச்‌ சிவத் துரோகக்‌ காலைத்‌ துணித்த 
பாவத்தைச்‌ சிவ புண்ணியமாக்கி, எதேதவரும்‌ பூசிக்கத்‌ இருவரு 
~ணோக்யெ கருணையைச்‌ சொல்லி, பாலன்‌ செய்த பாவமும்‌ ௮றமதாகி, 


918, தட்டுளுப்புப்பட்டு - தடுமாறி, சித்தம்‌ என்றதை புத்தன்‌ 
முதலாயினவரின்‌ சத்தம்‌ எனச்‌ கொண்டு பொருள்‌ உரைப்பாரும்‌ உளர்‌, 


15. திருத்தோணோேக்கம்‌ 701 


தக்கன்‌ செய்த மாவேள்வி பாவமான அ.நுபவங்‌ கொண்டு, இருத்‌ 
கொள்‌ கொட்டி விளையாடுவீர்‌ ! ஞானப்பெண்களே ! என வராளி 
யதைக்‌ காண்க. (7) 


820. இனி, இருவடியிற்‌ றலைப்படுதலான (இ. ன) :-- 
மான மழிந்தோம்‌ மதிமறச்தோம்‌ மங்கைகல்லீர்‌ 
வானம்‌ தொழுந்கென்னன்‌ வரர்கழலே நினைந்தடியோம்‌ 
ஆனந்தக்‌ கூத்த னருள்பெறில்கா மவ்வணமே 
ஆனந்த மாகடிகின்‌ ரூடாமோ தோணோக்கம்‌. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! (முன்னம்‌ அவ 
னுடைய நாமங்‌ கேட்டாள்‌ அவனுக்கே பிச்சியானாள்‌ ' என்றபடி 
ஆனோமே ! மானமும்‌ மதியும்‌ இழந்‌? தாமே ! விண்ணாடர்‌ வணங்கும்‌ 
கென்பாண்டிய இராசன்‌ இருவடியே நிலத்து, அடியோங்கள்‌ 
பேரானந்தக்‌ கூத்துடைய நாதன்‌, குஞ்சிதபாத இன்பவண்ணம்‌ 
நாம்‌ பெறும்படி. சிவானந்த நிட்டைகூடி, இருத்கோள்‌ கொட்டி. 
விளையாடுவோம்‌ ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. (8) 


821. இனி, ஈறிலாக கடவுள்‌ சிவனே யென்ற (இ. - ன.) 
எண்ணுடைய மூவ ரிராக்கதர்க ளெரிபிழைத்துக்‌ 
கண்ணுத லெந்தை கடைத்தலைமு னின்‌ றதற்பின்‌ 
எண்ணிலி யிந்திர ரெத்தனையோ பிரமர்களும்‌ 
மண்மிசை மால்பலர்‌ மாண்டனர்காண்‌ தோணோக்கம்‌. 
(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! நமது பரமசிவன்‌ இருவுளக்‌ 
கருணைக்குப்‌ பாத்‌இரரான திரிபுரர்கள்‌ அக்கினி வேதனைக்கு மற்றவர்‌ 
களைப்‌ போல அகப்படாது, இருநெற்றியிலே ஞானக்கண்‌ அணிபவ 
ரான இருக்கயிலையாளியின்‌ இருக்கோபுர வாயிலில்‌ தஇிருவுளப்பணி 
நியமம்‌ அருளிய காலத்துக்குப்பின்‌ 3“ நூறு கோடி. பிரமர்கள்‌ நுங்கி 


819, மாணி .- பிரமசாரி, இிதில்லே என்றதை மாணி யேரடு 
கூட்டுக, திதுஇல்‌ ஐ எனப்‌ பிரித்துத்‌ தீதில்லாத தலைவன்‌ என்றும்‌ 
பொருள்‌ கூறுவர்‌, எச்சதத்தன்‌ விசாரசருமனாரின்‌ தர்‌, எத்தேவரும்‌ 
பூசிச்சத்‌ திருவருள்‌ கோச்யெ கருணை, தந்தைக்குப்‌ பாதசம்‌ செய்த 
விசாரசருமனாரைச்‌ சண்டே சராக்யெது, 

820, . மானம்‌ - பெருமையும்‌ ஆம்‌, 

1, இருசாவுச்‌: தேவா;5: 214:8, ' 


- 702 | திருவாசக வியாக்யொனம்‌ 


னர்‌ ; ஆறு கோடி காராயணரங்ஙகனே'! ஏறு கங்கை மணலெண்ணி 
லிந்திரர்‌, ஈறிலா,த கம்மீசனொருவனே !” யென்ற அ.ருபூதியால்‌, 
மண்மிசை யிறந்த தேவர்களின்‌ . அகித்‌தியத்தையும்‌ நாதனுடைய 
நித்திய சுகத்தையும்‌ சொல்லி, விளையாடுவோம்‌ ; ஞானப்பெண்‌ 
களே ! என அருளியதைக்‌ காண்க. (9) 


822. இனி, திருமால்‌ சிவபூசை செய்ததைக்‌ கூறும்‌ 
(தி.- ன.) :-- 
பங்கய மாயிரம்‌ பூவினிலோர்‌ பூக்குறையத்‌ 
தங்கண்‌ இடக்தரன்‌' சேவடிமேற்‌ சாத்த லுமே 
சங்கர னெம்பிரான்‌ சக்கரமாற்‌ கருளியவா 
றெங்கும்‌ பரவிஈாம்‌ தோணோக்கம்‌ ஆடாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மேோ! இரும்ரலானவர்‌ 
நமது பரமசிவனை வேதாகம்‌ விதிப்படி சிவபூசை நியமமாக, நித்தியம்‌ 
ஆயிரந்தாமரை மலரால்‌ அர்ச்சிக்க, ஒருநாள்‌ ஒரு பூக்குறைந்தது 
கண்டு, தமது கண்ணைப்‌ பிடுங்கி மலராகத்‌ திருவீழிமிழலை நாதன்‌ 
இருவடியிற்‌ பூசித்‌ தது திருவுளம்றிந்து, அவர்‌ வேண்டிய சக்கரம்‌ 
அருளிய கருணையைத்‌ அதித்துத்‌ இருப்புசங்‌ கொட்டி விளையாடு 
வோம்‌ ; ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. (10) 


ச்‌ 


928. இனி, சிவத்துரோகமாகத்‌ இருவடி. மறந்த மகா பாதகந்‌ 
தீர்வதாக நிக்கிரகஞ்‌ செய்ததைக்‌ கூறும்‌ (இ. - ன :-- 
காம னுடலுயிர்‌ காலன்பற்‌ காய்கதிரோன்‌ 
நாமகள்‌ நாசிசிரம்‌ பிரமன்‌ கரமெரியைச்‌ 
சோமன்‌ கலைதலை தக்கனையும்‌ எச்சனையும்‌ 
தூய்மைகள்‌ செய்தவரா தோணோக்கம்‌ ஆடாமோ. 


821, எண்ணுடை - கருதத்தக்க ; எண்ணிக்கையுடைய எனலும்‌ 
ஆம்‌, கருணைக்குரிய என்று உரை கூறுகிறது, மூவர்‌ இராக்கதர்‌, தார 
காக்ஷன்‌, கமலாக்ஷன்‌, வித்யுன்மாலி என்பார்‌, இவர்கள்‌ சிவபெருமான்‌ 
திருச்கருணேயால்‌ சிவபெருமான்‌ திருக்கோயில்‌ துவாரபாலகர்‌ ஆயினர்‌ . 
என்பது வரலாறு, கடைத்தலை - வாயில்‌, மால்‌ - திருமால்‌, 

892... பங்கயம்‌ - தாமரை, இட்து - பெயர்த்து, எங்கும்‌ பரவி 
காம்‌ தோணோக்கம்‌ ஆடரமோ மப்புல தற்கபபிக்‌ அவனு கூறப்‌ 
பெற்றது, 


15. திருச்தோணேக்கம்‌ 703 


(இ-ள்‌).  ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரமசவன்‌ 
இருவடி மறந்து சிவத்‌ துரோக தக்கன்‌ செய்யும்‌ அவியுண்ணப்போன 
தேவர்களை மாரகங்கொண்டும்‌, காமதகனம்‌ இருகோக்கால்‌ செய்தும்‌, 
எமணை த்‌ இருவடி யாலுயிர்போக உதைத்தும்‌, சூரியனைப்‌ பல்‌ பிடுங்கி 
யும்‌, கலைவாணி மூக்கையும்‌, அயன்‌ றலையையும்‌, அக்கினி? தவன்‌ 
கையையுஞ்‌, சந்திரன்‌ கலையையுந்‌, தக்கனெ௫சன்‌ சிரசையும்‌ ஆக்கை 
செய்தும்‌, பின்பு அவர்கள்‌ இருவடி ஞானபக்குவம்‌ வந்து மகா 
தவனே ஆன்மநாயகனென பிரஞ்ளை கொள்ள அனணுக்கரகஞ்‌ 
செய்க திருவருளைப்‌ பரவி, இருப்புசங்கொட்டி விஃாயாடுவீர்கள்‌ 7 
ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க, (11) 


924. இனி, லிங்கோற்பவ மூர்த்தமானதைக்‌ கூறும்‌ 
(கி.- ன,) :- 
பிரம னரியென்‌ நிருவருந்தம்‌ பேதைமையா ற்‌ 
பரம மியாம்பரம்‌ மெண்றளர்கள்‌ பதைப்பொடுங்க 
அரனா ரழலுருவ யங்கே யளவிறச்து 
பரமாகி நின்றவா தோணோக்கம்‌ ஆடாமோ. 

(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! மகாவிட்டு ணுவும்‌ 
பிரம்தேவ்னும்‌ இருவரும்‌ சிவஞான உண்மையாகிய திருவடியே 
எல்லாச்‌ தேவர்கட்கும்‌ உயிர்ப்‌ பிரேக மகாதேவனென த்‌ தெரியா து, 
அறிவிலா தவர்களைப்‌ போல, ஒருவர்க்கொருவர்‌ தாமே பரப்பிரமமென 
வா,தங்கூறி உயுத்‌தஞ்‌ செய்யுங்காலம்‌, அவர்கள்‌ அகம்பிரமங்கெட, 
பரமசிவன்‌ அழற்பிழம்புருவா௫, ஆதியந்தமிலாக சோ.இயா௫, இரு 
வர்‌ மத்தியில்‌ எழுந்தருளி : நாமே பரப்பிரமம்‌ ; நீங்கள்‌ முதலாய்‌, 
எல்லா உயிரும்‌ அடிமை” யெனப்‌ புலப்பட அநுக்கிரகம்‌ செய்த 
கருணையைப்‌ பரவி, இருப்புசங்‌ கொட்டி விராயாடுவோம்‌ ஞானப்‌ 
பெண்களே ! என வருளியதைக்‌ காண்க. (12) 


226. இனி, வீணாட்கழித்ததற்ரெங்குவதான (இ. ன.) 2 
ஏழைத்‌ தொழும்பனே னெத்தனையோ காலமெல்லாம்‌ 
பாழுக்‌ கஇறைத்தேன்‌ பரம்பரனைப்‌ பணியாதே 
ஊழிமுதற்‌ சிந்தாத நன்மணிவம்‌ தென்பிறவித்‌ 
தாழைப்‌ பறித்தவா தோணோக்கம்‌ ஆடாமோ, 


828, காலன்‌ உயிர்‌, கதிரோன்‌ பல்‌, பிரமன்‌ அரம்‌, எரி கரம்‌, தக்சன்‌ 
தலை. என்க, அய்மைகள்‌ - பரிசுத்தம்‌. 
924. பரமம்‌ - மேலான பொருள்‌ ;. பதைப்பு - அடிப்பு, 


704 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நம்து பரம்சவனைப்‌ 
பொருளென அன்பு, அறிவு, தேற்றம்‌ இலாது உண்மையிலாத 
ஏஎவற்றொழிற்‌ பூண்டு, அனேக கோடிகாலம்‌ வீண்‌ முயற்சியாக, பயன்‌ 
பெறாத பூமியிலே நீரிறைப்பானொப்ப தானேன்‌ ; அவை திருவுளங்‌ 
கண்டு, காலாதீ. தநா தன்‌ குருமணியேயென என்‌ பொருட்டு எழுந்‌ 
கருளி எனது பிறவிப்பயிரை அடியோடறுத்து, இருவடி. தந்த 
அருளைக்‌ கருதித்‌ இருப்புசங்‌ கொட்டி விளையாடுவீர்‌ ; ஞானப்பெண்‌ 
களே ! என அருளியதைக்‌ காண்க. (12). 


926. இனி, சருவசுந்தரந்‌ இருவருளானமையைக்‌ கூறின 
(த. ன்‌): 
உரைமாண்ட உள்ளொளி யுத்தமன்வம்‌ அளம்புக லும்‌ 
கரைமாண்ட காமப்‌ பெருங்கடலைக்‌ கடத்தலுமே 
இரைமாண்ட இந்திரியப்‌ பறவை யிரிந்தோடத்‌ 
அரைமாண்ட வாபாடித்‌ தோணோக்கம்‌ ஆடாமோ. 

(இ-ள்‌), ஞானப்பெண்களே ! கேண்மோ ! வாக்கு முதலான 
கருவிகட்கு மெட்டாத, எச்சோதிக்குஞ்‌ சோதி அருள்வதான பரஞ்‌ 
சோதி யுருவமான, தெவசிரேட்டர்‌, .ஈமதுளத்தில்‌ அபேதவத்து 
விதமாக வாழ்வானவுடன்‌, அளவிலாத பேராசை யற்றோம்‌ ; அவை 
யற்றவுடன்‌ மாயாபோகப்‌ புசிப்பு மாண்டு அவைக்குக்‌ காரணமா 
யிருந்த விந்திரியப்‌ பறவைகளும்‌ கெட்டோடவே, நமது சுதந்தர 
மற, சிவனே சருவ ச,தந்தரமாகி, நம்மை யாண்ட கருணையைப்‌ பரவி 
்‌.. திருத்தோள்‌ கொட்டி விளையாடுவோம்‌ ஞானப்பெண்களே ! என 
வருளியகைக்‌ காண்க. .. (4) 


இருச்சிற்றம்பலம்‌. 


825. தொழும்பன்‌ - தொண்டன்‌. பாழுக்கு - பரல்‌ நிலத்துக்கு, 
பரன்பரன்‌ - மேலோரில்‌ மேலோன்‌, ஊழிமுதல்‌ ௫ர்தாத நன்மணி - 
காலரதித சாதன்‌ குருமணி, 

826. உரைமாண்ட - சொல்‌ இறந்த, உள்‌ஒளி - பிரேரகப்‌ 
பொருள்‌ ; சோதிக்குள்‌ சோதி என்று உரை கூறுதிறார்‌, கரைமாண்ட - 
கரையற்ற. இரை - புசிப்பு, இரிம்து ஓட - செட்டோட, தரை 
மாண்டவா பாடி, துரை - துறை ; இடம்‌, ட 8 


உ 
திருச்சிற்றம்பலம்‌  - 
16. திருப்பொன்னூசல்‌ 
இனித்‌ இருப்பொன்னூசல்‌ ஆவன :2-- 
அவைக்கு அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
திருப்பொன்‌ னூசல்‌ 
திருவருட்‌ சுத்தி. 
இனி, பொழிப்புரை :-. நன்வசமின்‌ நி அருள்வசமாகும்‌ காலம்‌ 
சகலத்தின்‌ செய்தியும்‌, சத்தத்தின்‌ செய்தியும்‌, சமானமாய்‌ ஒன்றா 
கும்‌ தன்மையாயெ அருளின்‌ திறமை யென அருளிய வறுபூதி 
காண்க, 
இத்திருப்பா ஒப்புமை பற்றி வந்த ஆறடித்தரவு கொச்சகக்கலிப்பா ; 
திருத்தில்லையிலோ,திய து எனக்‌ காண்க. 


827. இனி, நாராயணன றியா, நற்கமலப்‌ பொற்பாத மிகுதி 
யாகிய வருளின்‌ (இ. ன.) 2 
சீரார்‌ பவளங்கால்‌ முத்தங்‌ கமிறாக 
ஏராரும்‌ பொற்பலகை யேறி இணிதமர்க்து 
காரா யணன றியா நாண்மலர்த்தாள்‌ கா.படியேழ்‌ 
கூராகத்‌ தந்தருளு முத்தர கோசமங்கை 
ஆரா வமுதி னருட்டா ளிணைபாடிப்‌ 
போரார்வேற்‌ கண்மடவீர்‌ பொன்னூச லாடாமோ. 

(இ-ள்‌). ஆணவ மலத்தைப்‌ போர்‌ செய்யுஞ்‌ சக்திய ஞான 
வேல்‌ போன்ற இருநோக்கமுடைய ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 
அகர வித்தியாபுர இரண்ம்ய கோச மன்‌ அள்ளே சம்புபட்ச பரா கா 
யே யழகு பொருந்திய பவளக்‌ காலாக, பரவிந்‌ அவே முத்துச்சங்‌ 
கிலியாக, இருவருள்‌ அழகான ௬,த,2 மாயா புவனமே திருப்பலகை 
யான குண்டலி ரத்‌ இன சீவசிம்மாசன த்தின்‌ மேல்‌, பிரேரக சத்தி 


திருப்பொன்னுசலுக்குத்‌ இருவாச உள்ளக்‌டக்கை : அருட்சுத்தி; 
எ-து அருளோடு கூடுதல்‌ திருவாசசச்‌ இறப்பு, “சத்தியிருர்தாடத்‌ 
தாலாட்டல்‌ பொன்னூசல்‌ * (பழைய புராணம்‌), சகலாவத்தை, சுத்தா 
வத்தை இவற்றின்‌ விளக்கங்களை இர்தூல்‌ 58-56 பக்கங்களிற்‌ காண்க, 


76... திருவாசக வியாக்யொனம்‌ 


சிவமே எழுந்தருளி, பசுவர்க்கத்‌ இருமால்‌ அறிவொண்ணாத்‌ திருவடி, 
நாயான நமக்கு மிகுந்த பேரானந்தமாக அருக்ரெகஞ்‌ செய்யும்‌ இரு 
வத்தரகோச மங்கை அமிர்கு வின்பத்‌ திருவருட்‌ பொற்பாகு கமலங்‌ 
களையே அதித்து, அசையாமலசையும்‌ அசபை நிருத்தத்‌ இருப்‌ 
பொன்னூசலாடுவோம்‌; ஞானப்பெண்களே ! என வருளியதைக்‌ 
காண்க. (1) 


228, இனி, சிவஞான வின்பளிப்பைக்‌ கூறும்‌ (இ, - ன.) :-- 


மூன்‌ றங்‌ லெங்கு ஈயனத்தன்‌ மூவாத 

வான்‌ றங்கு தேவர்களுங்‌ காண மலாடிகள்‌ 

தேன்‌ றங்கித்‌ தித்தித்‌ தமுதூறித்‌ தான்தெளிந்தங்‌ 
கூன்‌ றங்கி நின்‌ நுருக்கு முத்தர கோசமங்கைக்‌ 
கோன்‌ றங்‌! இடைமருது பாடிக்‌ குலமஞ்ஞை 
போன்‌ றங்‌ கனநடையீர்‌ பொன்னூச லாடாமோ. 


(இ-ள்‌). சத்திய ஞானகுல மயிற்போற்‌ சாயலும்‌, அசபை 
யொத்த அன்ன நடையும்‌ கொண்ட ஞானப்பெண்களே ! கேண்மோ ! 
நமது பரமசிவன்‌, இரியம்பகன்‌ ; இறவா,த்‌ இருவுடையவன்‌ ; ஆகா 
சவாச தேவர்கள்‌ காணாத பொற்பாத குஞ்சிதப்‌ பேரின்பத்‌ தேன ; 
உயிரிலே நிறைந்து, மன வாக்குக்‌ காயம்‌ இன்புதோன்ற, அமிர்க 
. மூறிதீ இருவடி ஞானமே ஞானமெனகத்‌ தெளிந்து ஊன்‌ பெருகும்‌ 
உடல்‌ அருளுருகச்‌ செய்யுந்‌ இருவுத்தரகோச மங்கைப்பது ; (இவ்‌ 
வாறாகியும்‌) திருவிடை மருதப்பிரானாகவும்‌ விளங்கிய திருவடியை 
யுக்‌ அதித்து, அசையாமல்‌ அசைந்து இருவருட்‌ பொன்னூசல்‌ 
ஆடுவோம்‌ ; ஞானப்பெண்களே ! என வருளியகைக்‌ காண்க. ' (2) 


827. சாதம்‌, கால்‌; விந்து, சமல்கிலி; மாயை, பலகை என்பன 
கூறப்பட்டன, ஊராகத்‌ தர்தருளும்‌ - அடியேனுக்குரிய இடமாக அரு 
ளும்‌, ஆரா அமுதின்‌ அருள்‌ தான்‌ என்க, அசபை நிருத்தப்‌, பொன்‌ 
அசல்‌ என்றார்‌, 


828. மூவாத என்னும்‌ சொல்லை முற்றாகக்கொண்டு இறவாத்‌ இரு 
வுடையவன்‌ என்று பொருள்‌ கூறு ணன்றார்‌, மூவாத வான்‌ என்ற கூட்டிப்‌ 
பொருள்‌ கூறுவர்‌ பிறர்‌, ஊன்‌ தங்க நின்னு ௨ உருக்கும்‌ உத்தரகோச 
மங்கைக்‌ கோன்‌ என்ச, அவனுடைய இடைமருதுபாடி ஆடாமோ என்க 


இவ்வுரை இடைமருதில்‌ விளங்கும்‌ திருவடியை என்று கொள்கிறது, 


16. திருப்பொன்‌ னூசல்‌ 707 


929. இனி, அநேகம்‌ தேவர்‌ இருடிகள்‌ ;சந்கி இயிலிரந்து 
நிற்ப, அடியேற்‌ கெளிவந்‌,தராளினன்‌ என்று கூறும்‌ (இ. ன.) ;- 
மூன்னீறு மாதியு மில்லான்‌ முனிவர்குழாம்‌ 
பன்னூறு கோடி இமையோர்கள்‌ தாம்கிற்பத்‌ 
தன்னி றெனக்கருளித்‌ தன்கருணே வெள்ளத்து 
மன்னூற மன்னுமணி யுத்தர கோசமங்கை 
மின்னே மாட வியன்மா ளிகைபாடிப்‌ 
பொன்னேறு பூண்முலையீர்‌ பொன்னூச லாடாமோ. 

( இ-ள்‌). ஞானச்சொர்ணாபரணந்‌ தரிப்பதான வின்பத்‌ தன 
முடைய சிவானந்தப்பெண்களே! கேண்மோ! ஆதியந்தமில்லா தவன்‌) 
ஆதியே யாவர்க்கும்‌ முன்‌ இருவுருவுடைய சோதி; அவன்‌ சந்தி இியிலே 
அனேகங்கோடி. இருடிகளுந்‌ தேவர்களுந்‌ இருகாமம்‌ து.இத்திரந்து 
நிற்ப, நாதன்‌ தன்னுருவான விபூதி அடியோங்கட்கமு அதுக்கெடத்து, 
தனத இருவடி ஞானக்கருணே வெள்ளத்து அபேதவத்துவிகு 
நிலைமை யருளி, அ௮காதஇியே சோதிமயத்‌ இருவுக்தரகோச மங்கை 

"நகரில்‌ மின்போல விளங்கும்‌ மாடமாளிகையை யின்பு றப்பாடி, அசப 
வாசத்திருப்‌ பெொன்னூசலாடுவீர்கள்‌ ; ஞானப்பெண்களே ! என 
வருளியகைக்‌ காண்க. (3) 


890. இணி, இருவடி ஞானத்தாற்‌ பிறப்பறுமே யொழிய 

வேறெவ்வகையினுங்‌ கூடாது என்ற (தி, னப): 

நஞ்சமர்‌ கண்டத்தன்‌ அண்டத்‌ தவர்காதன்‌ 

மஞ்சுதோய்‌ மாடமணி உத்தர கோசமங்கை 
அஞ்சொலாள்‌ தன்னொடுங்‌ கூடி யடியவர்கள்‌ 

நெஞ்சுளே நின்‌ றமுத மூறிக்‌ கருணைசெய்து 

அஞ்சல்‌ பிறப்பறுப்பான்‌ தூய புகழ்பாடிப்‌ 

புஞ்சமார்‌ வெள்வளையீர்‌ பொன்னூச லாடாமோ. 


829, ஈறும்‌ ஆதியும்‌ இல்லான்‌ - முடிவும்‌ முதலும்‌ இல்லாதவன்‌, 
மூன்‌ என்பதற்கு யாவர்க்கும்‌ முன்‌ இருவுடையவன்‌ என்று பொருள்‌ 
கூறப்பட்ட அ, ' முன்‌ - நினைச்கப்படுகின்‌ ற என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, 
தன்மீனு - தன்‌ உருவான விபூதி, மன்‌ ஊற மன்னும்‌, நிலைபெற அரு 
ரூம்‌ அபேத அத்துவித கீலைமை அருளி என்றார்‌, மணி - சோதிம௰. 
மின்‌ஏறு - மின்போல்‌ விளங்கும்‌ ; மின்னல்‌ கொடி ஏறும்‌ உயர்ச்சியை 
யுடைய என்றும்‌ கூறலாம்‌, பொன்‌ - பொன்னாபரணம்‌ ; தேமல்‌ 
என்றும்‌ கூறுவர்‌, 


08 திருவாசக வியர்ச்கயொன்ம்‌ 


(இ-ள்‌). இரட்சிமான ஞானவாணி வடிவுடைய இருவளையல்‌ 
அணியும்‌ ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நமது பரமசிவன்‌ தேவர்‌ 
கள்‌ பிழைக்கும்‌ வண்ணம்‌ திருநீலகண்டமுடையவன்‌ ; தேவர்கள்‌ தேவ்‌ 
நாதன்‌ ; மேகஞ்சூழு ஈவமணிமாட தஇிறாவுத்‌தரகோச௪ மங்கை ஞான 
சுக வார்ததையான்‌ ; அன்னோடுங்கூடி அடியார்கள்‌ நெஞ்சுள்‌ எழுந்‌ 
அருளி, திருவருளின்பமூ றிக்‌ கஇருபைசெய்து எப்போதும்‌ நித. தியப்‌ 
பொருளான பிறவியைக்‌ இருமோக்காற்‌ கெடுப்ப, தானவன்‌ ; ௮வ 
அடைய பரிசுத்த துதியைச்‌ செய்து, இருப்பொன்னூசல்‌ அநந்த 
மாக. விளையாடுவோம்‌ ! ஞானப்பெண்களே ! என அருளியதைக்‌ 
காண்க. (4) 


881. இனி, ஆலால விடத்தை தஇிருப்போனகஞ்‌ செய்த இரு 
விளையாடலைக்‌ கூறும்‌ (இ. - ன.) 2 


ஆணோ அலியோ அரிவையோ என்‌ றிருவர்‌ 
காணாக்‌ கடவுள்‌ கருணேயினால்‌ தேவர்குழாம்‌ 
காணாமே உய்யவாட்‌ கொண்டருளி ஈஞ்சுதனை 
ஊணாக வுண்டருளு முத்தர கோசமங்கைக்‌ 
கோணார்‌ பிறைச்சென்னிக்‌ கூத்தன்‌ குணம்பரவிப்‌ 
பூணார்‌ வனமுலையீர்‌ பொன்னூச லாடாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நமது பரமசிவன்‌ 
அழலுருவாய்‌ இருவர்‌ மத்தியிற்‌ கண்டபோது, * ஆண்‌, பெண்‌; 
அலியோ ? எவ்வகைப்‌ பொருளோ?” எனத்தெளிவிலஈதபடி. இரு 
மால்‌, அயன்‌ சம்சயமுற்று நிற்ப தான கடவுள்‌ ; அவன்‌ தன பெருங்‌ 
கருணையினால்‌ தேவர்‌ கூட்டங்கள்‌ வெட்கியுட்‌இப்‌ - போகாவ்ண்ணம்‌, 
நஞ்சை த.திருப்போனகமாகச்‌ செய்தருளுந்‌ இருவுக்கரகோச மங்கை 
சந்திரசேகர குஞ்சிதபாதன்‌ ; அவன்‌ உயிர்க்குணமான வருளைப்‌ 
பரவி, சருவாபரணந்‌ தரிப்பதான வின்ப தீ தனமுடைய ஞானப்‌ 


880 புஞ்சம்‌. - இரட்ட: வெள்வளை என்றதற்குக்‌ கலைவாணி 
வடிவுடைய வளை என்றார்‌, அஞ்சல்‌ - இறத்தல்‌, இச்சொல்லைப்‌ பிறத்த 
லுக்கு அடையாசக்கொண்டு அநித்தியப்‌ பொருளான பிறவி 


என்று 
பொருள்‌ கூஅகின்றார்‌, 


16, திருப்பொன்‌ னூசல்‌ 109 


பெண்களே ! திருப்பொன்னூசலாடாமே யாடுவீர்கள்‌ ! என அருளி 
யகைக்‌ காண்க. (6) 


882. இனி, எனது ம்லபோதக்குற்றக்‌ இர்ப்பதான தன்மை 
யைக்‌ கூறும்‌ (இ, ன.) :-- 
மாதாடு பாகத்த னுத்தர கோசமங்கைத்‌ 
தாதாடு கொன்றைச்‌ சடையா னடியாருட்‌ 
கோதாட்டி காயேனை யாட்கொண்டென்‌ தொல்பிறவித்‌ 
தீதோடா வண்ணம்‌ திகழப்‌ பிறப்பறுப்பான்‌ 
காதாடு குண்டலங்கள்‌ பாடிக்‌ கசிக்தன்பால்‌ 
போதாடு பூண்முலையீர்‌ பொன்னூச லாடாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! ஈது பரமசிவன்‌ 
அர்த்‌தனாரிசுவர பாகத்தன்‌ ; இருவுத்‌தரகோச மங்கைப்ப இயோன்‌ 7 
அவன்‌ இதழியணியுஞ்‌ சடையான்‌ ; அவன்‌ அசையாமலசைந்து 
அடியாருள்ள தீதில்‌ ஆநந்த ஊசலாடி, அவர்‌ உணமலக்‌ குற்றந்தர, 
(அருளுபவன்‌) ; அவன்‌ நாயேனை அடிமை செய்து என்‌ பழைய 
தான பிறவியால்‌ கிலேசமுறாவண்ணம்‌, பிரகாசமுற, மாயைப்பிறவி 
இர்ப்பகானவன்‌ ; அவன்‌ இருக்காது சிவஞானக்குண்டலங்கள்‌ 
அசையாமல்‌ அசைவதைத்‌ துதித்து, உருகுகலைச்‌ சென்ற அன்புள 
ராய்‌, மலரணியுந்‌ தனவாபரணம்‌ அசையரமலசைய, திருப்பொன்னூ . 
சலாடாம லாடுவோம்‌ ! ஞானப்பெண்களே ! என அருளியகைக்‌ 
காண்க. (6) 


981, பூண்‌ - ஆபரணங்கள்‌, வனம்‌ - அழயெ, அரிவை - பெண்‌, 
இருவர்‌. மால்‌, அயன்‌, சாணுதல்‌ - வெட்பியுட்ப்போதல்‌, கோணார்‌ 
பிறை - வளைந்த பிறை, குணம்‌ - உயிர்க்குணமான அருள்‌, பரவி - 
புகழ்ந்து, 


832, மாது ஆடு- மாது தங்கும்‌, தாது - மகரந்தங்கள்‌, அடி 
யார்‌ உன்‌ கோது ஆட்டி - அடியவரின்‌ உள்ளேயுள்ள மலக்குற்றத்தைத்‌ 
தீர்த்து, அடியார்‌, பொது; மாயேன்‌, இறப்பு, பிறவித்திது - பிறவிக்‌ 
திலேசம்‌, ஓடாவண்ணம்‌ எ உரறாதபடி, கிர்து - உருகி, 


710 ்‌..... இருவாசக வியரக்‌ யொனம்‌ 


993. இனி, ஸ்ரீ வித்‌ தியாபீட அ௮சபா நிருத்‌தப்‌ பெருமையைக்‌ 
கூறும்‌ (இ, னப) 
உன்னற்‌ கரியதிரு வுத்தர கோசமங்கை 
மன்னிப்‌ பொலிந்திருக்த மாமறையோன்‌ தன்புகழே 
பன்னிப்‌ பணிந்திறைஞ்சப்‌ பாவங்கள்‌ பற்றறுப்பான்‌ 
அன்னத்தின்‌ மேலேறி யாடு மணிமயில்போல்‌ 
என்ன த்த னென்னையுமாட்‌ கொண்டா னெழில்பாடிப்‌ 
பொன்னெத்த பூண்முலையீர்‌ பொன்னூச லாடாமோ. 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! மனோபாவனைக்‌ 
கெட்டாத்‌ இருவுத்தரகோச மங்கைத்‌ திருப்ப இயில்‌ அகாஇயே 
பிராமண குருவடிவாய்‌ எழுந்தருளிய காதன்‌ திருவடிப்‌ புகழைத்‌ 
துதித்துப்‌ பணிந்து வணங்கவே, மது இவினைப்பற்று முழுதும்‌ 
நீங்க அருள்வோனான சுவாமி ; அன்னமான அசபைச்சத்‌தி பீடத்‌ 
தன்மேல்‌ அணியான மயிலான திரோதான சத்தியிருந்த _ சபை 
யான மூலாதாரப்‌ பொருளில்‌ என கப்பனான வி.இவிடங்கப்‌ பெருமாள்‌ 
என அயிரில்‌ அறிவு விளங்க அடியேனை யடிமையாகச்‌ செய்த இரு 
வருளழகைப்‌ பாடிப்‌ பொன்போற்‌ பிரகாரிக்கும்‌ . ஆபரணமுடைய -: 
இன்ப த்தனமுடையீர்‌! இருப்பொன்னூசலாடாம லாடுவீர்கள்‌ ;' 
ஞானப்பெண்களே ! என்‌ அருளியகைச்‌ காண்க. ட (7) 


934. இனி, அடிமையையாள த்‌ இருவுருச்‌ கொண்டமையைக்‌ 
கூறும்‌ (இ, ன) :-- 

கோல வரைக்குடுமி வந்து குவலயத்துச்‌ 

சால அமுதுண்டு தாழ்கடலின்‌ மீதெழுக்து - 

ஞால மிகப்பரிமேற்‌ கொண்டு ஈமையாண்டான்‌ 

சிலம்‌ திகழும்‌ இருவுத்தர கோசமங்கை 

மாலுக்‌ கரியானை வாயார நாம்பாடிப்‌ 

பூலித்‌ தகங்குழைந்து பொன்னூச லாடாமோ. 


893. உன்னல்‌ - நினைத்தல்‌, மன்னி - பொருக்தி, மாமதையோன்‌, 
என்றது தன்‌ பொருட்டுக்‌ குருவடி.வாய்‌ எழுக்தருளிய கோலத்தை, பாவம்‌ 
களையும்‌ பற்றுக்களையும்‌ அறுப்பான்‌ என்க, அன்னத்தின்‌ மேலேறி 
ஆடும்‌ அணிமயில்‌ என்றதற்குக்‌ காட்டிய தத்துவப்பொருளைக்‌ காண்க, 
சத்தி பீடமும்‌, அஜபா ஈடனமும்‌, வீதிவிடங்சமும்‌ இருவாளுருக்கு: 
உரியன, ்‌ i 


16. திருப்பொன்‌ னூசல்‌ 711 


(இ-ள்‌). ஞானப்பெண்களே ! கேண்மோ! நம்து நிட்க 
சொரூப வென்‌ கம்‌ பொருட்டுச்‌ சகளமாகி, பிரகிருதியின்‌ பிருதிவி 
யிலே, இருவருளழகான மகாமேரு ரச,தமா மலைமேல்‌: எழுந்தருளிய து 
மன்‌ றி, தட்சிண பூமியிலே இருப்பிட்டு முதலான தஇருப்போனகஞ்‌ 
செய்து, பர,தவேடராய்க கடலின்‌ மேலெழுக்கருளியம்‌, மண்ணினுள்‌ 
ளார்‌ காணப்‌ பரிமேலழகராட நம்மை யடிமையாகச்‌ செய்து, சைவ 
சார வொழுக்கம்‌ பிரகாசிக்கும்‌ இருவுக்தரகோச மங்கைப்ப தியாடி, 
திருமாலுக்கும்‌ எட்டாக நாதனை, இடைவிடாது வாயாரக்‌ அதிக்கும்‌ 
போது கமதுடலுமுமிரும்‌ பேரானந்தமாக அகங்குழைந்து இருப்‌ 
பொன்னூசலாடாமே யாடுவோம்‌ ; ஞானப்பெண்களே ! என அருளி 
யதைக காண்க. (5) 


226. இனி, அகாதியே திருவுருவானமையைக்‌ கூறும்‌ 
(இ.-ன. 2 
தெங்குலவு சோலைத்‌ திருவுத்தர கோசமங்கை 
தங்குலவு சோதித்‌ தனியுருவம்‌ வந்தருளி 
எங்கள்‌ பிறப்பறித்திட்‌ டெறந்தரமு மாட்கொள்வான்‌ 
_ பங்குலவு கோதையும்‌ தானும்‌ பணிகொண்ட 
கொங்குலவு கொன்றைச்‌ சடையான்‌ குணம்பரவிப்‌ 
பொங்குலவு பூண்முலையீர்‌ பொன்னூச லாடாமோ. 

(இ-ள்‌), ஞானப்பெண்களே ! கேண்மோ ! நாளீகரம்‌ நிறைந்து 
இன்பச்சோலை சூழும்‌ இருவுத்தரசோச மங்கையில்‌ எழுந்தருளிய, 
ஒப்புவமையற்ற ஏக பரப்பிரமசோதி, தானே -அதிட்டேய அதிட்‌ 
டானமாக எழுந்தருளும்‌ பரமகுருநாகனே, எமது பிறவி யறுத்‌ 
கெம்முடைய மந்ததகரத்தையும்‌ அதிதிவர ௪த்திநிபாத அடிமைப்‌ 
பணியாகச்‌ செய்வோன்‌ ; ஞானப்பூங்கோதையும்‌ தானும்‌ அபேதமாக 
வெழுந்தருளி, திருவருட்பணி கொண்டு வாசனை பொருந்திய இதழி 
யணியும்‌ இருச்சடா தாரியான சருவஞான குணத்தை யுடையவன து 
திருவருகாத்‌ துதித்துக்‌ இருப்பொன்னூசல்‌ ஆடாமேயாடுவீர்கள்‌ ; 
ஞானப்பெண்களே ! என அருளியகைக்‌ காண்க. (9) 

இருச்சிற்றம்பலம்‌ 


884, கோல வரைச்‌ குடுமி- அழிய மலையின்‌ உச்‌, இதனைக்‌ 
கைலாயமலை என்பாரும்‌: உளர்‌, பிட்டு ௮முதுண்டதும்‌, பரதவேடராய்த்‌ 
தோன்றின தும்‌ பரிமேற்கொண்ட அம்‌ மதுரைச்‌ சொக்கநாதரின்‌ திருவிளை 
யாடல்கள்‌, பூலித்தல்‌ - பூரித்தல்‌ ; உடல்‌ புள௫த்தல்‌, 

885. தெங்கு - சாளீசாம்‌ - தென்னை, தங்கு - எழும்‌தருளிய, 
உலவு - விளங்குகின்ற, தணி. ஒப்புவமையற்ற, தனியுருவம்‌ - ஏகபரப்‌ 
பிரமம்‌, தரம்‌ - நிலை, மர்ததரத்தை அதிதிவிரதரமாக்ட என்றார்‌, பங்கு - 
பாகம்‌, பணி- தொண்டு, கொங்கு - வாசனை, பொங்கு உலவு - 
விளச்சம்‌ பொரும்‌ இய, ்‌ லு 

--99 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
17. அன்னைப்‌ பத்து 
அன்னைப்‌ பத்தாவன $-- 
அகத்தியச்‌ சூத்திரம்‌, 
அருட்டிரு வன்னைப்பத்‌ 
தான்ம சம்பூரணம்‌. 
பொழிப்பநுபூ தியாவன 2 
முற்பதிக அ.நுபூஇப்படி,த்‌ இருவருளாய்‌ கின்று ஆடாமல்‌ 
ஆடி.ரின்ற முறைமையில்‌ உண்டாகிய சிவானந்தத்தைச்‌ சொல்லப்‌ 
புலப்படா தா.கலால்‌, அருளுக்கருளாய்‌ ௮பேக உருவாய்‌ அத்துவித 
சித்தாந்த அடிமைத்திற வுண்மைப்‌ பொருளாய்‌ உள்ள கனை ஒருவர்க்‌ 
கொருவர்‌ அளவளாவி வினா விடையான சிவானந்தப்பெருக்கைத்‌ 
்‌ தாயும்‌ பெண்ணுமாகிய இருவரவர்க்கும்‌ ஒரு மொழியான அநுபவ 


மெனக்‌ காண்க, 


திருப்பாச்‌ கலி விருத்தமாகத்‌ திருத்தில்லைபிலோதியதெனக்‌ காண்க 


'அன்னைப்பத்துக்குத்‌ திருவாசக உள்ளக்டை : ஆத்தும பரிபூரணம்‌ 
எ.து. ஆன்மா வெனுடனே நிறைதல்‌, 
இதற்குத்‌ திருவாசசச்‌ இறப்பு : 
ரேயமிகுர்‌த நிலைகுலையச்‌ கூடுதலை ல்‌ 
யாய வருட்டரய்க்‌ கங்கறைதலன்னைப்‌ பத்தாகும்‌ 
? (பழைய புராணம்‌) 
இதனைப்‌ பற்றித்‌ திருவாதவூரர்‌ புராணம்‌ கூறுவது :.... 
ஆங்கொரு சிறுமி தன்‌ ரன்னையை நேரக்டிம்‌ கூறும்‌ 
தால்கசை மொழியே யாகத்‌ தகுமவை மீரைர்‌ தோதி 
இம்மேற்கோள்களால்‌ அன்னைப்‌ பத்து, மகள்‌ தன்‌ தாயை நோகச்‌: 
கூறிய பாடல்களைக்‌ கொண்டதாகும்‌, தோழி செவிலியிடம்‌ அறத்தொடு 


கிற்றலாகவும்‌, தலைவி செவிலியிடம்‌ அறத்தொடு நிற்றலாகவும்‌ இதனைக்‌ 
கொள்ளலாம்‌. 


1 ' இருவர்க்கும்‌ ஒரு 
என்றும்‌ கூறிய தன்மை நுணுகி ஆராயத்தக்கது: 


மேலே உரையில்‌ “ வினாவிடையாக ? என்றும்‌, 
மொழியான அ.றபவம்‌ ? 


286. இனி, பரநாதமே குடமுழ வாத்தியப்‌ பறையென்ற 
(இ. - ன.) ்‌ 

வேத மொழியர்வெண்‌ ணீற்றர்செம்‌ மேனியர்‌ 

நாதப்‌ பறைபினர்‌ அன்னே யென்னும்‌ 

நாதப்‌ பறையினர்‌ நான்முகன்‌ மாலுக்கு 

நாதரிம்‌ சாதனார்‌ அன்னே என்னும்‌. 


(இ-ள்‌). வேத..,...... யென்னும்‌ :— 
எமதுயிரான ஞானத்தாயே ! கேள்‌ ! நமது பரமசிவன்‌ இரு 
வாக்கே வேதம்‌; வெண்ணீறணிந்திருப்பதான சிவந்ததே இரு 
மேனி ; குடிலையினின்‌ ற நாதமே முழக்கொலியடி ; தாயே. 


நாகுப்‌,........ என்னும்‌ :-- 
இன்னமுங்‌ கேளடி! என்னுயிரன்னையே! முன்‌ அருளிய 
நாதமே பிர,த்‌தியாங்க உபாங்க மானாலும்‌, இருமாலுக்கும்‌ அயனுக்கும்‌ 
எப்பொருட்கும்‌ இராசன்‌ நின்‌ நாதனடி ! தாயே ! என வருளியதைக்‌ 
காண்க. (1) 


237. இனி, பக்குவ பரிபவகாகமே சைவ சத்தாந்தமென்ற 
(இ.-ன. 2 

கண்ணஞ்‌ சனத்தர்‌ கருணைக்‌ கடலினர்‌ 

உண்ணின்‌ அுருக்குவர்‌ அன்னே என்னும்‌ 

உண்ணின்‌ ருக்கு யுலப்பிலா ஆனந்தக்‌ 

கண்ணீர்‌ தருவரால்‌ அன்னே என்னும்‌. 

(இ-ள்‌). கண்ணலஞ்‌,........ என்னும்‌ :-- 

என்னுயிர்‌ ஞானத்தாயே ! கேள்‌! ஆன்மாக்கள்‌ பெத்த 

தசையை முத்தமாக்குந்‌ திரோதான சத்தி வடிவான மைப்படிந்த 
கண்ணார்‌. கருணைத்‌ இருகோக்கமுடையவர்‌ ; அறிவு விளங்கும்‌ 
பொருட்டு ஞரன சமுத்திரர்‌; ஆனாலும்‌ உண்ணின்‌ று உயிருருக 
அனபருள்வ தானவர்‌ ; அடி, தாயே! 


986. செம்மேனியர்‌ - சிவர்த திருமேனியை யுடையவர்‌, காத 
மாயெ பறை என்க ; சாத தத்துவத்தில விளங்கும்‌ இங்காரத்தைப்‌ பறை 
யாகக்கொண்டவர்‌ என்று பொருள்‌ கூறுவர்‌. 


114 ... திருவரிசக வியாக்கியானம்‌ 


இன்னமுங்‌ கேட்பாயாக ! ஞானத்தாயே! எனது உயிரை 
அன்பின்‌ வழித்தாய்‌ அருளாக உருகச்‌ செய்து அளவிலாத சிவா 
னந்த பாட்பமுண்டாகத்‌ இருவடி ஞானம்‌ அருள்வாரடி ; தாயே! 
என அருளியகைக்‌ காண்க. (2) 


888. இனி, இருமணக்கோல தரிசன த்தைக்‌ கூறும்‌ (தி..ன.), 


நித்த மணாளர்‌ கிரம்ப அழகியர்‌ 
சித்தத்‌ திருப்பரால்‌ அன்னே என்னும்‌ 
சித்தத்‌ இருப்பவர்‌ தென்னன்‌ பெரும்துறை 
அத்தரா னந்தரால்‌ அன்னே என்னும்‌. 
(இ-ன்‌) கித்த,.......என்னும்‌ :-- 
ஞானத்தாயே ! கேள்‌! அநாதி நித்திய ௪த்தி சிவபோக 
திருக்கலியாண மணவாள நாதர்‌; திருவருளே: பேரழ௫ன்ப சொருபர்‌/ 
அடியாருள்ன த்தி லெழுந்தருளினாற்‌ போம்‌ வழி தெரியாது அமர்ந்‌ 
கருளும்‌ நாதர்‌) அடி, தாயே! 
சிததது.........என்னும்‌ :— 
இன்னமுங்‌ கேட்பாயாக ; என்‌ கண்ம்ணித்தாயே ! முன்னரு 
ளிய வண்ணஞ்‌ சித்தத்துறைபவர்‌ யாரோ ? என எண்ணாதே யடி ; 
நான்‌ ௮ருபூதி சொல்வேன்‌ ; தகதிணத்‌ திருப்பெருந்துறையில்‌- 
எழுந்தருளிய பேரின்பமே ஞான வுருக்கொண்ட சற்குரு நாதனடி. ; 
என்னுமிரன்னே ! என அருளியகைக்‌ காண்க, (2) 


889. இனி, பிரத்‌தியாங்கக்‌ குறியெல்லா மருளின்பமே யென்ற 
(இ. - ன :_- 

ஆடரவப்‌ பூணுடைத்‌ தொல்பொடிப்‌ பூசிற்றோர்‌ 

வேட மிருந்தவா நன்னே என்னும்‌ 

வேட மிருந்தவா கண்டுகண்‌ டென்னுள்ளம்‌ 

வாடு மிதுவென்னே அன்னே என்னும்‌. 


837. அஞ்சனத்தர்‌ :; அஞ்சனம்‌ - மை, 
உலப்பு . அழிவு, 

998, மணாளர்‌ - மணவாளர்‌, 
என்றார்‌. 


உள்நின்று உருக்குவர்‌. 


அத்தர்‌ - கடவுள்‌; சற்குருமாதன்‌ 


17. அன்னைப்‌ பத்து 715 


(இ-ள்‌). ஆடரவப்‌......... என்னும்‌ :- 
ஞானத்தாயே! கேள்‌! நமது சசசிகானந்த சொரூப சிவத்‌ 
துக்கு எப்போதும்‌ இருமேனியில்‌ ஆடல்‌ செப்வதான சர்ப்பம்‌ ஆப 
ரணமாகவும்‌, உடை புலித்தோலாகவும்‌, வெண்பொடி பூரிற்றிராப்ப 
தாகவும்‌, இவ்வகை இருவேடந்‌ இருமேனியில்‌ தரிப்பதான 


செய்கை யென்னவோ ? தாயே! 


ஞான, த்தாயான கண்மணியே! கேள்‌. ' முன்‌ அருளியபடி 
தஇிருவேடங்‌ கண்டேன்‌ ; இவை நம்பொருட்டன்‌ றி நாகனுக்கில்லை 
என, எனதுள்ளம்‌ வாடிமெலிதற தடி ; ஞான த்தாயே! என அருளி 
யைக்‌ காண்க. (4) 


840. இனி, தஇிருவருளன்பு கரிசனமானகைக்‌ கூறும்‌ 
(இ. ன 


நீண்ட கரத்தர்‌ நெறிதரு குஞ்சியர்‌ 

பாண்டின்‌ ஓட ரால்‌ அன்னே என்னும்‌ 

பாண்டி௫ன்‌ டர்‌ பரந்தெழு சிச்தையை 

ஆண்டன்பு செய்வரால்‌ அன்னே என்னும்‌. 

(இ-ள்‌), நீண்ட....... என்னும்‌ ;-- 

ஞானத்தாயே ! கேள்‌! நமது பரமசிவன்‌ இருக்கை சருவ 

வியாபக முடையது ; திருவேணியோ ஈன்மார்க்க விதியன்பு அருளு 
வது; பாண்டியதேச நாட்க்க திபதி ; அடி, என்‌ தாயே! 


இன்னமும்‌ கேளடி; அன்னையான கண்மணியே ! முன்னரு 
ளிய பாண்டிய நாட்டுக்‌ கதிபஇயானாலும்‌, இடைவிடாது கன்மமல 
வியாபகத்தால்‌, அழுந்தி யெழுவதான எனது சிந்தையை அடிமைப்‌ 
பணிக்குரி ததாக ஆண்டு என சிந்தையைத்‌ திருவடி ஞான வன்புள 
தாய்ச்‌ செய்யும்‌ நாகனடி, தாயே ! என அருளியகைக்‌ காண்க (6) 


889. ஆடரப்‌ பூணுடைத்‌ தோல்பொடிப்‌ பூசிற்றோர்‌ ? என்பது பிற 
அச்சுப்‌ பிரதிகளிற்‌ காணப்படும்‌ பாடம்‌, பூசிற்று பொடி என்று மாற்றி, 
பூகியது வெண்ணீறு £ என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌, 

840, நீளம்‌, சருவ வியாபகமுடையைச்‌ சுட்டிற்று, ரெறிதரு 
குஞ்சியர்‌ - ரெதிச்த சடையையுடையவர்‌ என்பது சாமானியப்‌ பொருள்‌. 
பரர்தெழு சிச்தை என்பதற்குக்‌ கன்மமலத்தில்‌ அழுந்தி எழு சிக்தை என்று 
பொருள்‌ கூறினார்‌, பரர்து - பரவலாட என்பது பொருள்‌, 


116 திருவர்ச்க்‌ வியாக்கயொனம்‌ 
241. இனி, மாலயற்கு இருளாயும்‌ என துயிரிலருளாயும்‌ 
நின்தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன 2 
உன்னற்‌ கரிய€ ருத்தர மங்கையர்‌ 
மன்னுவ தென்னெஞ்சில்‌ அன்னே என்னும்‌ 
மன்‌ னவ தென்னெஞ்சில்‌ மாலயன்‌ காண்லொர்‌ 
என்ன அதிசயம்‌ அன்னே என்னும்‌. 
(இ-ள்‌). உன்னற்‌ க னும்‌ 3: 
ஞானத்தாயே! கேள்‌! நமது பரமசிவன்‌ திருவடியைத்‌ தற்‌ 
சுட்டால்‌ தியான பாவனையுடையோர்ச்‌ கெட்டாத திராவுத்தாகோச 
ஞானப்ப இய/டையேரர்‌ ஒன்றுக்கும்‌ பற்றாக எனதுள,த்தில்‌ பிரியா 
இருந்த்‌ தெனனடி, ? கண்மணியே ! 
மன்னுவ,...ஃஃஃஃ என்னும்‌ :- 
என்‌ னுயிரன்னே ! கேட்பாயாக ! முன்னருளிய வண்ணம்‌ 
திருமாலயன்‌ காண்லொ,க காதன்‌ ; என்னவற்புதம்‌ ! என்‌ பாழான 
சிந்தையைப்‌ பள்ளியறையாகக்‌ கொண்டது! அடி, தாயே! என 
வருளியகைக்‌ காண்க, (6) 


842. இனி, என்னுள்ளங்‌ கவர்தலான செய்தியைக்‌ கூறும்‌ 
(தி. ன): 

வெள்ளைக்‌ கலிங்கத்தர்‌ வெண்டிரு முண்டத்தர்‌ 

பள்ளிக்குப்‌ பாயத்தர்‌ அன்னே என்னும்‌ 

பள்ளிக்குப்‌ பாயத்தர்‌ பாப்பரி மேல்கொண்டென்‌ 

உள்ளவ கவர்வரால்‌ அன்னே என்னும்‌. 

(இ-ள்‌). வெள்ளைக்‌......... என்னும்‌ :— 

ஞானத்தாயே! கேள்‌! நமது பரமசிவனுக்கு எல்லாச்‌ சட்‌ 

டறிவு ஞானமும்‌ தமது பிரேரக சிவஞான மென்பதாக அடியார்கள்‌ 
அருபூதிபெற, எல்லாம்‌ அறிதலர்ன கலைஞானமே கலையாக, இரு 
வுடையிலணிவ தானோர்‌ ; அடியேன்‌ சைவனாக, இருகெற்றியில்‌ 
திரிபுண்டரம்‌ முச்சத, முக்கர்‌ தீ சாக்கஞந்‌ தமதுருவென, இருமீறு 
அரித்த நாதன்‌ ; என்‌ பிறவிக்கிலேசக்‌ குளிரால்‌ நடுங்காவண்ணமாக, 


841, உன்னுதல்‌ - கருதல்‌, உத்தரமல்கை - உத்தரகோசமங்கை, 
என்‌ நெஞ்சில்‌ மன்னுவது என்று மாற்றுக, மன்னுதல்‌ - பொரும்துதல்‌ 3 
நீலைத்திருத்தல்‌, I 


17. அன்னைப்‌ பத்து 717 
இிருப்பாற்கடலிற்‌ பள்ளி கொள்பவரான நரசிம்ம நாராயணன்‌ இரணி 
யனைப்‌ பிரகலாதன்‌ நிமித்தம்‌ வதை செய்க கம்பீரமமான காலம்‌, 
ஆபகுகாரண வயிரவ வடிவாகி நிக்ரெகஞ்‌ செய, நரசிம்மம்‌ சருமத்‌ 
கைச்‌ சட்டையாகத்‌ திருமேனியில்‌ தரித்த ஈரகன்‌, அடி, தாயே ! 

பள்ளிக்குப்‌......... என்னும்‌ :-— 
கேட்பாயாக! ஞானத்தாயே ! முன்னருளியபடி நரசிம்மம்‌ 
தவிர, வாமனாவதாரத்தையும்‌ நிக்கிரகஞ்‌ செய்து, சட்டையாகத்‌ 
அரித்துக்‌ கொண்டு என்‌ போதப்புரவிமே லெழுந்தருளி, யானிருந்த 
படியிருப்ப, என்னைச்‌ சுத்தாவத்தைப்படுத்‌இ, அடிமை யின்பு செய்த 
சிவனடி ! தாயே ! என வருளியகைக்‌ காண்க. (7) 


848. இனி, திருவடியைப்‌ பாடத்‌ இருத்தாள ம்ருள்வதான 
(இி.-ன) 
தாளி யறுனெர்‌ சந்தனச்‌ சார்தினர்‌ 
ஆளெம்மை யாள்வரால்‌ அன்னே என்னும்‌ 
ஆளெம்மை யாளு மடிகளார்‌ தங்கையில்‌ 
தாள மிருந்தவா றன்னே என்னும்‌. 
(இன்‌. தாளி,...... என்னும்‌ 
ஞானத்தாயே! கேள்‌! நமது பரமவெத்துக்கு நம்மைப்‌ 
புணர்ந்து இன்பளிக்கும்‌ நிமிக,தம்‌ தாளி மலரையும்‌ பசும்‌ புல்லையுக்‌ 
இருமாலையாக அணிந்து ஞானச்சாந்தாகச்‌ சந்தனமும்‌, அணிந்து 
அவ்வகைத்‌ இருமேனி கொண்டு கம்மை அடிமைப்பணி கொண்ட 
வாண்டவனடி ; தாயே! 
ஆனெப்மை... ...... என்னும்‌ :-— 
ஞானத்காயே! கேட்பாயாக! முன்னருளியபடி. மாகன்‌ 
அடிமை கொண்டாலும்‌, இருவருட்பணி செய்யுஞ்‌ சீரடியார்‌ இருக்‌ 


842, இச்செய்யுளுக்கு அமைக்கப்‌ பெற்ற உரை மிக அருமை 
யானது, 5 

கலிங்கம்‌ - ஆடை, கலைஞானமே ஆடையாகக்‌ கூறப்பட்டது, முண்‌ 
டத்தர்‌ - ரெற்றியர்‌, பள்ளி - பள்ளிகொள்பவரான திருமாலின்‌. குப்பா 
யம்‌ - சட்டை, சட்டைசாதர்‌, 


» 


718 திருவாசக வியாக்யொனம்‌ 


கையில்‌ திருத்தாளம்‌ இருந்த வண்ணமென்ன தாயே ! என: வருளி 
யைக்‌ காண்க. (6) 


844. இனி, பிச்சாடன மூர்த்தமானதகைக்‌ கூறும்‌ ( இ, - ன.) :- 

தையலோர்‌ பங்கினர்‌ தாபத வேடத்தர்‌ 

ஜயம்‌ புகுந்தவர்‌ அன்னே என்னும்‌ 

ஜயம்‌ புகுந்தவர்‌ போதலு மென்னுள்ளம்‌ 

நையுமிது என்னே அன்னே என்னும்‌. 

(இ-ள்‌). நையலோர்‌......... என்னும்‌ 

ஞானத்‌ தாயே! கேள்‌! நமது பரமசிவன்‌ தையல்‌ மெய்யில்‌ 

பிரியாவண்ணம்‌ அருள்பவன்‌ ; இருச்சடையே தஇிருவேடமாகத்‌ தரித்‌ 
துள்ளான்‌ ) எனதுயிர்ப்பிச்சை கொள்ளப்‌ பக்குவ வில்லங்கள்‌ 
தோறும்‌ எழுந்தருளிய நாதனடி ; அடி, தூயே ! 


ஐயும்‌........ என்னும்‌ :-- 
முன்னருளிய வண்ணம்‌ என்னுயிர்ப்பலி கொண்டு எனது 
உயிரை இரட்சித்த போதும்‌ எனது உள்ளம்‌ இவ்வகை ஈம்‌ பொருட்‌ 
டன்றோவென வாடுதடி ! தாயே! என வருளியதைக்‌ காண்க. (9) 


8456. இனி, என்னைச்‌. சிவோன்மத்தனாக்கிய தன்மையைக்‌ 
கூறும்‌ (தி. - ன) :-- 

கொன்றை மதியமும்‌ கூவிள மத்தமும்‌ 

அன்‌ றிய சென்னியர்‌ அன்னே என்னும்‌ 

துன்‌ றிய சென்னியின்‌ மத்தமுன்‌ மத்தமே 

இன்றெனக்‌ கானவா றன்னே என்னும்‌ 

(இ-ள்‌), ஞானத்தாயே! கேள்‌! நமது பரமசிவன்‌ கம்‌. 
பொருட்டாகக்‌ கொண்ட திருமேனியிற்‌ சோ.தியி கழியும்‌ இன்பச்‌ 
சந்திரனும்‌, ௪த்தி சொரூப வில்வமும்‌, திரோதான வடிவமான 


843. ஆள்‌ எம்மையாளும்‌ அடிகளார்‌, என்பது அடியார்களைக்‌ குஜிக்‌ 
கும்‌ என்று இவ்வுரை கூறுறெது. பிறர்‌, இத்தொடர்‌ இறைவரைச்‌ 
குறிக்கும்‌ என்று கூறுவர்‌, ்‌ 

344, தையல்‌ - பெண்‌; உமை, தாபதீவேடம்‌ - தவவேடம்‌, 
ஜயம்‌ - பிச்சை, புகுந்து அவர்‌ போதலும்‌ என்க, ரையும்‌ - மெலியும்‌ ; 
வாடும்‌, ரைவதற்குக்‌ காரணம்‌ உரையிற்‌ காட்டப்‌ பெற்றது. 


18. குயிற்பத்து 719 


ஊம்ததம்லரும்‌, இருமுடியில்‌ அபேதமாகத்‌ தரி இருப்பதான நாத 
னடி! காயே! 
துன்றிய......... என்னும்‌ -— 
இன்னமுங்‌ கேட்பாயாக, ஞானத்தாயே ! மேன்னருளிய வண்‌ 
ணம்‌ இருமுடியில்‌ தரித்த மலரினால்‌ அடியோங்கட்டு இம்மையிலே - 
பரமுத்தி யின்ப -உன்மத்தமான தடி ; என்னுயிர்த்காயே ! என 
அருளியகைக்‌ காண்க, | (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
இருசசிற்றம்பலம்‌ 
18. குயிற்பத்து 
குயிற்‌ பத்தாவன : 
அகத்தியச்‌ சூத்‌ திரமாவன, 
இயற்றரு குயிற்பத்‌ 
தான்ம விரக்கம்‌ 
பொழிப்புரை அநுபூதி :--முற்பதகப்பாவில்‌ இவ்வகையாகப்‌ 
பேசாமற்‌ பேசின அநுபவத்தை. இருவருமொருவர்‌ என்றறிவித்தற் 
குத்‌ கன்னுள்ளத்தைக்‌ குயிலாகவும்‌, கூவின கூவுதல்‌ இன்பப்‌ 
பரம்பொருளாகவும்‌ வைத்துச்‌ சொன்னபடியால்‌, அவ்வார்த்ை 
ஓரின்பமென அருளிய ௮ அபூ இகம்‌. 
இருப்பா ஆசிரிய விருத்தமாகத்‌ திருத்தில்லையிலோதியது, 


945. கூவிளம்‌ - வில்வம்‌, மத்தம்‌ - ஊமத்தம்‌, உன்மத்தம்‌ - 
மயக்கம்‌, 


இப்பதிகத்திற்குத்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்டெச்கை, ரிக்கும்‌ 
௭ து இவனைக்‌ கண்டிரங்குதல்‌, 
இதற்குத்‌ திருவாசகச்‌ சிறப்பு :-- 
அயவருட்‌ குயிலே சோதியெனைக்‌ கூடிதற்குன்‌ 
வரயினாற்‌ கூவென முன்வாழ்த்தல்‌ குயிற்பத்தாமே, 
(பழையபுராணம்‌) 


84 


720 திருவாசக வியாக்யொனம்‌ 


846. இனி, இருவடிப்‌ பெருமையின்‌ அருமை மின்பத்தைக்‌ 
கூனும்‌ (இ, ன.) 


இத மினிய குயிலே கேட்டியே லெங்கள்‌ பெருமான்‌ 

பாத மிரண்டும்‌ வினவிற்‌ பாதாள மேழினுக்‌ கப்பாற்‌ 
சோதி மணிமுடி. சொல்லிற்‌ சொல்லிறச்து நின்ற தொன்மை 
ஆதி குணமொன்று மில்லா! வந்த மிலான்வரக்‌ கூவாய்‌. 


(இ-ள்‌). சிவ்ஞானம்‌ பெறுவதான பரிபாக சைகனிய உள்‌ 
ளமே கேள்‌! நீ இன்ப சொரூப சத்தமே பொருளான இருவருட்‌ ' 
குயிலான கால்‌ கேட்கவில்லையே ? நமது உயிரான சிவன்‌ திருவடி 
இரண்டும்‌ ஆராயுமிடத்து, உண்மை அ.நிபூதிகமாவன 3 இருவழி. 
யாவது பரஅபர ஞானப்பொருள்‌ ; அவைக்கெட்டாத, ஆறத்துவ, 
புவன பா தலமுங்‌ கடந்து அவை நின்றன ; ஞானப்பிரகாச நவந்தர 
கவம்ணி இருமுடி, வினவில்‌, சொல்லுக்கெட்டாத வாச்சியப்‌ பொரு 
ளான தால்‌, அடியே முடி, முடியே அடி; அவயவமின்‌ றி எங்கும்‌ நிறை 
வானதால்‌ உற்பத்தியும்‌ அ வகுக்‌ காரணமான சார்புடைய குண 
மும்‌, காசமூமில்லாக நாதன்‌, அடி! என்‌ உள்ளத்திற்‌ பிரியா திருக்க 
வருவதான அருளைக்கூவாய்‌ ! ஞானக்குயிலே ! என அருளியகைக்‌ 
காண்க. (1) 


இப்பதிகம்‌ பரடப்பெற்றதைப்‌ பற்றித்‌ திருவாதவூரர்‌ புராணம்‌ 
(கிருவம்பலச்‌ ; 67) ' பொங்கரி னிடையே வாழும்‌ பொழ்பிளன்‌ குயிலே 
கூவி, இங்சழை யெம்பிரானை யென்பதும்‌ ?' என்று கூறும்‌, 
்‌ இவ்வுரை தன்‌ உள்ளத்தைச்‌ குயிலாசவும்‌, இன்பப்‌ பரம்பொருள்‌ 
கூவுதலாகவும்‌ * சொண்டு வகுக்கின்றது, 
அஅசீர்க்கழி செடிலடி யாசிரிய விருத்தம்‌, 


846. 1, பி-ம்‌. ஊந்தமிலான்‌, கேட்டியேல்‌ - கேட்பாயானால்‌ 
என்பது வெளிப்படைப்‌ பொருள்‌. * சேட்சவில்லையோ 9” என்று உரை 
கூறுகின்றது, ஆதிகுணம்‌, ஆதியும்‌ குணமும்‌ என்னும்‌ பிரித்துச்‌ கூறுவர்‌. 
தொன்மையாதி குணம்‌ என்றும்‌ பிரிக்கலாம்‌, 


18, குயிற்பத்து 721 


947, இனி, செவனடியாரான வண்டோதரியம்மைக்‌ கருக்‌ 
கிரகஞ்‌ செய்தமையைக்‌ கூறும்‌ (இ. ன) ௨௨ 


ஏர்தரு மேழுல கேத்த எவ்வுரு வுச்தன்‌ னருவாய்‌ 

ஆர்கலி சூழ்தென்‌ னிலங்கை யழகமர்‌ வண்டோ தரிக்குப்‌ 
பேரரு ஸின்ப மளித்த பெருந்துறை மேயபி ரானைச்‌ 
சீரிய வாயாற்‌ குயிலே தென்பாண்டி நாடனைச்‌ கூவாய்‌. 


(இ-ள்‌). ஞானக்குயிலே ! கேள்‌! நமது பரமசிவன்‌ திருவடி 
யைத்‌ இருவருளால்‌ அழகு பொருந்தும்‌ ஏழுலகிலுள்ள பக்ஞுவ 
வான்மாக்கள்‌, அதிப்பதாக ; சடசித்தெங்கணும்‌ பூரணமான அகண்‌ 
டாகார சச்சிதானந்த அட்டமூர்த்‌ தவர்க்கத்‌ இருவருட்‌ காட்டுப்‌ 
பொருளான நாதன்‌ ; சமுத்திரஞ்‌ குழ்ந்க தகதிண இக்கிலுள தாகிய 
(இலங்கையில்‌) இருவருள்‌ வடிவான வண்டோ தரியம்மை பொருட்டுத்‌ 
திருப்பெருந்துறைக்‌ குருமணித்‌ இருமேனி (பால உருக்‌) கொண்‌ 
டெழுந்தருளிப்‌ பேரின்பம்‌ அறுக்ரகஞ்‌ செய்து அடிமைப்பணி 
கொண்ட எம்பிரானைச்‌ சிறப்புப்‌ பொருந்திய இருவாயால்‌, தென்‌ 
பாண்டி. நாடுடைய சுவாமியை, என்னுளத்தில்‌ அபேச அத்துவித 
மாக வாழ்வகாக அழைப்பாயானால்‌, அழைப்பொழியான்‌ ; என்‌ எதிர்ப்‌ 
படும்‌ ; நாகனை த்‌ இருநாமஞ்‌ சொல்லி யழைப்பதே நியமமாகக்‌ கொள்‌ 
வாய்‌; பரிபக்குவமுள்ள ஞானக்குயிலே !- என அருளியதைக்‌ 
காண்க. (2) 


948. இனி, “என்னை விட்டுப்‌ பிரியாத இருவருளின்பம்‌ £ 
என்று சுட்டிய (இ. ன.) :-- . 
நீல வுருவிற்‌ குயிலே ரீண்மணி மாட நிலாவும்‌ 
கோல வழூழ்‌ நிகழுங்‌ கொடிமங்கை யுள்ளுறை கோயில்‌ 
சீலம்‌ பெரிது மினிய திருவுச்‌ தரகோச மங்கை 
ஞாலம்‌ விளங்க விருக்த நாயக னைவரக்‌ கூவாய்‌. 

(இ-ள்‌). திரோதான வடிவுடைய ஞானக்குயிலே! கேள்‌! 
நமது பராசத்தி நாதன்‌ எழுந்தருளிய சீவ ஈவரத்தினப்‌ பிரகாசத்‌ 
இருவருள்‌ ஆனந்தம்‌ விளங்குந்‌ இருவருட்டுறைக்‌ கோவிலுடைத்‌ 
தான, வைதீக, சைவ, ஆசார சற்குணப்‌ பெருக்கானப்‌ பேரின்பத்‌ 


847. ஏர்‌ - அழகு, ஆர்கலி- கடல்‌, வண்டோதரி - மண்டோ 
சரி; இராவணன்‌ மனைவி, தமக்குப்‌ பெருர் துறையுள்‌ அருள்செய்த 
பிரானே, வண்டோதரிக்கு இலங்கையில்‌ அருளினன்‌ என்பது குறிப்பு, 


22 திருவாசக வியாக்யொனம்‌ 


இருவு,த்தரகோச மங்கைப்ப இயில்‌ எல்லா . உலகமும்‌, அவ்வுலகி 
லுள்ள வயிரும்‌, அடி ஞானம்‌ விளங்க, எனது உயிரில்‌ எழுந்தருளிய 
ஆன்மகர.தனை, எழுந்தருளி யிரட்சிப்பதாகக்‌ கூவு தலான திருகாம 
நிட்டை கூடாய்‌ ! ஞானக்குயிலே ! என அருளியதைக்‌ காண்க. (8) 


849. இனி, மேலான தேவர்கள்‌ இரந்து நிற்ப, மானிட வயிர்‌ 
கட்கு அருளின்பம்‌ அளிப்பதைதக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 


தேன்பழச்‌ சோலை பயிலுஞ்‌ சிறுகுயி லேயிது கேணீ 
வான்பழித்‌ இம்மண்‌ புகுந்து மனிதரை யாட்கொண்ட 
[வள்ளல்‌, 
ஊன்பழித்‌ துள்ளம்‌ புகுக்தென்‌ உணர்வது வாயவொ 
பது (ருத்தன்‌ 
மான்பழித்‌ தாண்டமென்‌ னோக்இ மணாளனைநீவரக்‌ கூவாய்‌. 
(இஃள்‌). அநாதியே இருவடி.யிற்‌ பிரியாது பேரின்பந்‌ இக்‌ 
கும்‌ ஞானசசோலைக்‌ குயிலான இன்பக்குஞ்சே ! இற்றையே கேள்‌! 
வானிட,த்‌,தவரும்‌ மண்மேல்‌ வந்து தன்னையர்ச்சிப்பர்‌ என்ற அஅபூதிப்‌ 
படி, திருமால்‌ முதலரன தேவர்களுக்கு இரங்கா து, பிரகிருதி மாயா 
வாச மானிடப்பிறவியே அருளுக்கறுகதை யென்று திருவுளங்‌ 
கொண்டு, மானிடச்சட்டை சாத்தியெழுந்தருளி, வரம்பில்‌ இன்பம்‌ 
அருளுநா தன்‌ , ஊன்மிகு துனை - தோலுமான என்னுடல்‌ இடமாக, 
என்‌ அறிவே சொரூபமாக, உடைய ஏகப்‌ பரப்பிரம்‌ வென்‌ ; மான்‌ 
விழியைப்‌ பழிப்புள இருவருணோக்கப்‌ பராசத்திக்குக்‌ கலியாண 
புருடோத்தமக்‌ கடவுள்‌ ; ஆகியவன்‌ என்‌ உளத்தில்‌ இன்பவடிவாய்‌ - 
வரத்‌ இருஈாமஞ்‌ சொல்லிக்‌ - கூவாய்‌ ! ஞானக்குயிலே ! என அருளி 
யதைக்‌ காண்க, (4) 


848, நீல நிறம்‌, திரோதானத்தைக்‌ குறித்தது என்ச, கொடி 
மங்கை உல்‌ உறை கோயில்‌ -. பூங்கொடிபோலும்‌ மங்கையர்‌ உள்ளே 
வாழ்கின்ற கோயில்‌ என்றும்‌ லர்‌ பொருள்‌. கூறுவர்‌, மங்கை - உமா 
தேவி; பாராசக்தி என்பது இவ்வுரை, ஞானம்‌ - அடிஞானம்‌, உத்தர 
கோச மங்கையில்‌ இருர்த சாயகன்‌ என்பது வெளிப்படையான பொருள்‌, 
என்‌ உயிரில்‌ எழும்‌ தருளிய சாயகன்‌ ' என்பது இவ்வுரை, ்‌ 

949, ஊன்‌ பழித்து - ஊன்‌ நிறைந்த உடலைப்‌ பொருட்படுத்தாது 
என்பது பொருள்‌. என்‌ உணர்வு அது ஆய - என்‌ அறிவுருவாயெ என்ற 
படி ; என்‌ அறிவே சொருபமாசவுடைய என்றார்‌, ஒருத்தன்‌ - ஏகபரப்‌ 
பிரும்ம சிவன்‌, 


18. குயிற்பத்தி 725 


380. இணி, உலகம்‌ விளக்குப்‌ பரிதியைப்போல, உள்ள த்தை 
விளக்கும்‌ அருளான வின்பம்‌ என்ற (இ. ன) :-- 


சுந்தரத்‌ இன்பக்‌ குயிலே சூழ்சுடர்‌ ஞாயிறு போல 
அந்தரத்‌ தேரின்‌ றிழிந்திங்‌ கடியவ ராசைய ஹுப்பான்‌ 


மந்து நடுவு முடிவு மாயெ மூவ ரறியாச்‌ 
சிந்துரச்‌ சேவடி யானைச்‌ சேவக னைவரக்‌ கூவாய்‌. 


(இ-ள்‌). இருவருளழகு போன்ற சிவானந்தக்குயிலே ! கேள்‌! 
நமது பரமசிவன்‌ சூரியப்‌ பிரகாசம்போல ஞானாகாச த்‌ இலிருந்து 
(இறங்க) பிருதிவியினிடமாக எழுந்தருளி, சீரடியார்‌ அவாவை 
நீக, அத்துவிதக்‌ காட்சி-வெய்யோன்‌ அணைந்த விழிபோல்‌-- 
அனுக்கரஇப்பன்‌ ; அவன்‌ பெருமை வினவில்‌, அயன்‌, இந்தி 
ரன்‌ அறியாத சிவந்த பாதன்‌ ; அடியார்‌ பொருட்டு அடிமைப்‌ 
பணியாளனாவோன்‌ ;- இவ்வாறான சிவனை யென்னிடைக்கே வர, 
ஒருகாற்‌ கூவாயே ! 


குரியளை ஒப்புக்‌ காட்டியது இருச்சகக;த்இல்‌ 1 சிந்தனை நின்றனக்‌ 
காக்கி ” (80) என்ற இருப்பாவருபூ இயிற்‌ காண்க. 6) 


851. . இனி, நமது பாசம்‌ அகலத்‌ இருக்கோகழியில்‌ எழும்‌ 
தருளினமையைசக்‌ கூறும்‌ (இ. -ன.):- 


இன்பக்‌ தருவன்‌ குயிலே யேழுல கும்முழு தாளி 

அன்ப னமுதளித்‌ தூறும்‌ ஆனந்தன்‌ வான்வந்த தேவன்‌ 
நன்பொன்‌ மணிச்சுவ டொத்த நற்பரி மேல்வரு வானைக்‌ 
கொம்பின்‌ மிழற்றுங்‌ குயிலே கோகழி நாதனைக்‌ கூவாய்‌. 


(இ-ள்‌). ஞானக்குயிலே கேள்‌! ஈமது பரமசிவன்‌ நமக்குத்‌ 
இருவடி. ஞானப்‌ பேரின்பம்‌ அருள்வன்‌ ; எல்லா வுலகங்களிலு 
முள்ள ' உயிர்களையும்‌ தனது ஆக்கனா சத்தியால்‌ ஆளும்‌ ஆண்ட 
வன்‌ ; அன்பே திருமேனியாக வுடையவன்‌ ; என தயிரில்‌ இன்பளிக்‌ 
கும்‌ அமிர்தன்‌ ; பேரின்பமே வடிவாயுள்ள மகாதேவன்‌ ; ஈன்னலம்‌ 


பெறுவ. தான வரத்‌ இினப்‌ பிரகாசம்‌ அவன்‌ இரண்டு இருவடிகளும்‌; 


850, சுடர்‌ - இரணம்‌, அர்தரம்‌ - ஆகாயம்‌ $ இழிர்து -' இறங்கி ; 
மூந்தும்‌ நடவும்‌ முடிவும்‌ - ஆதி, மத்யம்‌, அந்தம்‌ என்ற மூன்று 8லைகளும்‌, 
ஆ$ூய மூவர்‌ என்பதற்கு வேறு பொருளும்‌ உரைப்பர்‌, 


724 திருவாசக வியாக்யொனம்‌ 


ஞரன ததழும்பேற்றச்‌ வெஞானப்‌ புரவிமேல்‌ எழுந்தருளுவான ; 
.மாமாக்‌ கொம்பின்‌ மேலிருந்து உண்மை மொழியும்‌ உள்ளக்‌ 
குயிலே! நமது பாசந்தீர்வகாகத்‌ திருக்கோகழியிலெழுந்தருளும்‌ 
நாதனை, என்னிலைமை பரிந்து, ஒருகாற்‌ கூவாயே! என அருளியதைக்‌ 
காண்க. (6) 


852. இனி, தஇரிகர்த்தராய்‌ எழுந்தருளினமையைக்‌ கூறும்‌ 
(தி. ன): 
உன்னை யுகப்பன்‌ குயிலே யுன்‌ துணை த்‌ தோழியு மாவன்‌ 
பொன்னை யழித்தநன்‌ மேனிப்‌ புகழிற்‌ நிகழு மழகன்‌ 
மன்னன்‌ பரிமிசை வந்த வள்ளல்‌ பெருந்துறை மேய 
தென்னவன்சேரலன்‌ சோழன்‌ சர்ப்புயங்‌ கன்வரக்‌ கூவாய்‌. 


(இ-ள்‌). சிவஞான வுள்ளக்குயிலே கேள்‌! ஈமதாண்டவன்‌ 
உன்னுடைய பரிபாகதாகந்‌ இருவுளம அறிந்தால்‌, சிவானந்த 
சிவானுபவமே சுவானுபூ,திகமாக வருள்வன்‌ ; உன்னுடனாகித்‌ இரு 
வடியிலே கூட்டுவிக்கும்‌ அருளேயாவன்‌ ; அவன்‌ பொன்னிலு 
மேலாகப்‌ பிரகாசிக்குந்‌ இருமேனியழகன்‌ ; இடைவிடாது துஇப்போர்‌ 
அகத்தில்‌ வசிப்போனான இறையோன்‌ ; என்‌ பொருட்டுப்‌ பரிமே 
லழகராய்‌ எழுந்தருளிய வரம்பிலின்பமுடையோன்‌ ; திருப்பெருந்‌ 
துறைக்‌ குருமணி; தென்பாண்டி நாட்டரசன்‌ ; சேரதேசப்‌ பெரு 
மான்‌ ; சைவ சிவ சக்கரவர்த்‌ தயான சோழராசன்‌ ; இவ்வகைத்‌ திரு. 
மேனியுடையன்‌ ; இவ்வாறு, இருவருட்‌ குஞ்சிதபாத நிருத்தனைத்‌ 


ன்‌ 


851. தமுவன்‌, என்பதைத்‌ தன்மையொருமையாசக்‌ கொண்டும்‌ 
பொருள்‌ கூறுவர்‌, ஊறும்‌ ஆனச்தன்‌, என்றதால்‌ ஆனக்தமே அவன்‌ 
என்பதாயிற்று, வான்‌ வர்ததேவன்‌, என்பதற்குப்‌ பேரின்பமே வடிவா 
யுள்ள மகாதேவன்‌ என்று பொருள்‌ கூறினார்‌. வான்‌ - பேரின்பம்‌, 
விண்ணின்று பூமியில்‌ எழும்‌ தருளினவன்‌ என்பது எளிமையான பொருள்‌; 
சுவடு ஒத்த பரி என்பதற்குத்‌ திருவடிகளின்‌ தழும்பீனைக்‌ கொண்ட 
குதிரை என்று பொருள்‌ கூறுகிறார்‌, பரி- ஞானப்‌ புரவி. மிழற்று 
தல்‌ - குழறிப்பேசுதல்‌, கோகழி - பக்‌, 224 அடிக்குறிப்பைச்‌ காண்க, 


18. குயிற்பத்து 725 


திருநாமம்‌ எனக்கு ஒருகாற்‌ பேசக்‌ கூவாய்‌! என அருளியதைக்‌ 
காண்க. (7) 


259. இனி, இருவர்தேட ஓரழல்‌ உருவான செய்தியைக்‌ கூறும்‌ 
(இ.-ன. 8. 
வாவிங்கே நீகுயிற்‌ பிள்ளாய்‌ மாலொடு நான்முகன்‌ தேடி 
ஓவி யவருன்னி நிற்ப வொண்டழல்‌ விண்பிளச்‌ தோங்டு 
மேவியன்‌ றண்டங்‌ கடந்து விரிச்ட ராய்கின்‌ ற மெய்யன்‌ 
தாவி வரும்பரிப்‌ பாகன்‌ தாழ்சடை யோன்வரக்‌ கூவாய்‌. 

(இ-ள்‌). ஞானக்குயிலே ! கேள்‌ ! நான்‌ தேடும்‌ இடமே பொரு 
ளாகவா! இருமால்‌, அயன்‌, இருவரும்‌ அடிமுடி தேடிக்‌ காணாது 
ஓய்வுற்று, உன்னி நிற்ப, நமது வென்‌ ஒள்ளிய அக்கினி வடிவாடு, 
ஆகாச த்தைப்‌ பிள்ந்து பேரண்ட த்துக்கப்பால்‌ சருவ வியாபக ஞான 
சொரூப சத்திய போத சொரூபமாக கின்றவன்‌; ஈம்‌ பொருட்டு ஆவேச 
வீரர்‌ ஆண்மையுடன்‌ பரிமேற்‌ கொள்ளும்‌ பரியாளன்‌ ; நீண்ட 
சடையையுடையவன்‌ ; அவனைக்‌ கூடுமாறு கூறாயே! ஞானக்‌ 
குயிலே ! என அருளியதைக்‌ காண்க. (8) 


864. இனி, பொன்னடி. பூவிலெழுந்தருளிய அருமையைக்‌ 
கூறும்‌ (தி. ன.) :-- 
காருடைப்‌ பொன் திகழ்‌ மேனிக்‌ கடிபொழில்‌ வாழுங்குயிலே 
சீருடைச்‌ செங்கம லத்தில்‌ திகழுரு வாகிய செல்வன்‌ 
பாரிடைப்‌ பாதங்கள்‌ காட்டிப்‌ பாசம றுத்தெனை யாண்ட 
ஆருடை யம்பொனின்‌ மேனி யமுனை நீவரக்‌ கூவாய்‌. 


902, உன்‌ தோழியும்‌ ஆவன்‌ என்றமையால்‌ இது தலைவியின்‌ பேச்‌ 
சாக ௮மைர்துள்ளமை புலனாயிற்று, உகப்பன்‌, ஆவன்‌ என்பனவற்றைத்‌ 
தலைவியின்‌ இருவாச்சாகவும்‌ கொள்க, அவற்றைப்‌ படர்க்கை வினை 
முற்றுக்களாகக்‌ கொண்டு உரைகூறப்‌ பெற்றுள்ளது. மன்னன்‌ - இறை 
யோன்‌ ; இதை, தங்கு என்னும்‌ பொருளுடைமையை ஒட்டிப்‌ பொருள்‌ 
கூறப்பெற்றது, உ௱ரையாசிரியன்‌ தம்‌ சாட்டன்பைச்‌ காட்டிச்‌ சோழன்‌ 
என்பதற்குப்‌ பொருளுரைத்தார்‌.. புயங்கன்‌ - புயங்க ஈடனத்தையுடை 
யோன்‌, 

859. பிள்ளை - குஞ்சு, ஓவி - ஓய்வுற்‌௮, உன்னி நிற்ப - தியானித்து 
நிற்ச, மேவி - பொரும்தி, அன்று - அர்சாளில்‌, மெய்யன்‌, சுடர்‌. 
லடிவே தன்‌ திருமேனியாசக்‌ கொண்டு நின்றவன்‌, 


726 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). இரோதானக்‌ கருகிறமும்‌, பொன்போல்‌ விளங்கும்‌ 
உருவுஞ்‌ கொண்டு சிவமணம்‌ வீசும்‌ ஞூனசசோலையில்‌ வாழும்‌ இன்‌ 
பக்‌ குயிலே! கேள்‌! சிவானந்தச்‌ செங்கமலப்‌ பொற்பாத செல்வத்துட்‌ 
செல்வ ஞான சொரூபன்‌ ; பூமியின்கண்‌ எழுந்தருளி இரண்டு இரா 
வடிகளையும்‌, பொருளெனக்‌ காட்டி என்னைத்‌ திருவடிக்கீழ்‌ வைத்‌ 
தருளும்‌ ஆண்டவன்‌ ; நெருங்கிய வின்பத்‌ தனக்கச்சு விளங்கும்‌ 
அழகிய திருமேனியுடைய ஞானவமிர்‌ தனை ; பாச விமோசனனை, 
அடியறிய வுணர்த்இிக்‌ கூவாய்‌ ! ஞானக்குமிலே ! என வருளியதைக்‌ 
காண்க, (9) 


858. இனி, என்னை உறவுபோல்‌ உசரவியாண்டனன்‌ என்னும்‌ 
(இ.- ன 2 
கொக்தண வும்பொழிற்‌ சோலைக்‌ கூங்குயி லேயிது கேணீ 
அர்தண னாபிவம்‌ திங்கே அழகிய சேவடி. காட்டி 
எந்தம ராமிவ னென்றிங்‌ கென்னையு மாட்கொண்‌ டருளும்‌ 
செக்தழல்‌ போற்றிரு மேனித்‌ தேவர்‌ பிரான்வரக்‌ கூவாய்‌, 

(இ-ள்‌). ஞானப்பூங்கொத்து செருங்கும்‌ பேரின்பச்‌ சோலையில்‌ 
இடைவிடாது இருஈாமம்‌ நவிலும்‌ உள்ளக்குயிலே! கேள்‌! நமது 
பரமசிவன்‌ அறவோனான செந்தண்மையுடைய அம்தண வடிவாய்‌ 
எழுந்தருளி, இருவருண்‌ ஞானத்‌ இருவடியைத்‌ தமது சுய சாதி 
யென எற்களித்துத்‌ இருவருட்பணிக்கு உரித் தாக்கிய அக்கினி 
வடிவுடைய தேவர்பிரானான மகாதேவனைக்‌ கூவி எனது கூர்பசலை 
கூவாய்‌ ! ஞானக்குயிலே ! எலா அருளியகைக்‌ காண்க, (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


354, சாருடைப்பொன்‌ என்றும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கூறுவர்‌, செங்க 
மலத்தில்‌ திகழ்‌ உருவாயெ செல்வன்‌ ? என்பதற்கு ! மலர்மிசை ஏகினான்‌ ? 
என்றபடி ஹிருதய கமலத்தில்‌ விளங்குகின்ற திருவடிச்‌ செல்வன்‌ என்று 
பொருள்‌ கொள்ளலாம்‌, ஆருடை ௮ம்பொனின்‌ மேனியமுது என்பதற்குச்‌ 
காட்டிய உரை ஈயம்‌ காண்க, ஆர்‌ - இத்திமாலை என்று பொருள்‌ கொள்‌ 
வர்‌ பிறர்‌, 

955. கொர்து- கொத்து, அணுவும்‌ - நெருங்கும்‌, அம்‌ 4 தண்‌ 4 
அன்‌ க அச்தணன்‌ என்ற சொற்பொருள்‌ கூறியவாறு, ' எம்‌ தமர்‌ ஆம்‌ 
இவன்‌ '; இஃது வெபிரான்‌ கூற்றாக அமைந்துள்ளது. * தமது சுய 
சாதி ' என எற்களித்்‌து என்பது உரை, 


உ 


இருச்சிற்றம்பலம்‌ 


19. திருத்தசாங்கம்‌ 
திருத்தசாங்கமாவன :-- 
இவைக்கு, அகத்தியச்‌ சூத்திரம்‌ :-- 


செடியுடலறுக்குந்‌ திருத்தசாங்கம்‌, ன்‌ 
அடிமைகொண்ட முறைமையதாகும்‌. 


இப்ப திகப்‌ பொழிப்புரையாவன :-- 


முற்பதிக அரநுபவப்படி. ஓரின்பமாய்‌, அருளுருவரய்‌, ஆனந்‌ 
தமே யறிவாய்‌, அபே கமாய்‌, அதுவாய்‌, கிற்கும்போது அக்காலத்து 
ஒன்றையும்‌ முன்னிலைப்‌ படுத்தாமல்‌, விரும்பும்‌ உயிர்களெல்லா 
வற்றையும்‌ நோக்கித்‌ இருவருட்‌ பயனான அடிமைப்‌ பெருக்கமாகச்‌ 
சொல்லலாமே ! எல்லா வகை அங்கங்களும்‌ முடிந்த ௧௪ காரிய 
உண்மைத்‌ தெளிவே ; என வருளியகைக்‌ காண்க. 


இத்திருப்பா நேரிசை வெண்பாக, திருத்தில்ல்யிலோதியதெனக்‌ 
காண்க. 


திருத்தசாங்கத்திற்குக்‌ கூறப்பெற்ற திருவாசக உண்மை : அடிமை 
கொண்ட முறைமை (௭ - ௫.) பத்தடையாளம்‌, 


திருவாசகச்‌ இறப்பு 
பேர்சாடூராறுமலை பேணூர்தி படைமுரசு 
தார்கொடி யெலாமரற்குச்சாற்றற சாங்கமதாம்‌. 
(பழையபு ராணம்‌) 
தசாங்கமென்பது தசகாரிய வுண்மைத்‌ தெளிவு என்று இவ்வுரை 
கூறுகிறது. தசகாரியத்தின்‌ விளக்சத்தை இச்நூல்‌ 228 ஆம்‌ பக்கம்‌ 
அடிக்குறிப்பிந்‌ காண்ச, 
இது, சளியைப்‌ பார்த்துக்‌ கூறியதாகவும்‌ கூறுவர்‌, 


இ 85 


728 திருவாசக வியாக்யொனம்‌ 


856. திருப்பா இருகாமத்‌ (தி. ன) :- 
ஏரா ரிளங்ளியே யெங்கள்‌ பெருந்துறைக்கோன்‌ 
சீரார்‌ இருஈாமம்‌ தேர்ந்துரையாய்‌--ஒருரன்‌ 
செம்பெருமான்‌ வெண்மலரான்‌ பாற்கடலான்‌ ' 


[செப்புவபோல்‌ 
எம்பெருமான்‌ தேவர்பிரா னென்று. 
வினா 
(இ-ள்‌). திருவருளழகு போன்ற ஞானச்‌ சுகமே! கேள்‌ ; ஈமது 


இருப்பெருந்துறைப்‌ பதியான குருமணியினுடைய அழகுபோன்‌ற 
திருநாமம்‌ இவையெனத்‌ தெளிவு பிறக்கச்‌ சொல்லாய்‌; சுகப்‌ 
பெண்ணே ! 

விடை-- 

கேட்பாயாக ! சிவானந்தப்பெண்ணே ! சகலதத்துவத்‌ தோற்ற 
மூலாதார ஞானப்புற்றிடங்கொண்ட ஒளிவளர்‌ செல்வத்‌ இயாக 
ராசன்‌ ; செம்பொருளாரயெ பதி வர்க்க ருத்திரன்‌) இவனே முத 
லாளி ; அன்‌ றியும்‌, வேதாகமப்படி பிரம தவனும்‌ மகா விட்டுணுவும்‌ 
நம்க்கரித்து உள்ளபடி அதிப்ப தான ௮ இரகசிய பஞ்சாக்கர சொரூ 
பன்‌ * இனி வகையான சதா நடன தத்துவருபத்‌ இருகாமப்‌ பொருளை 
எனது ஆனம்‌ நாயக னெனவும்‌, நாராயணன்‌ முதலியோரான தேவர்‌ 
களடிமைப்பணி செய்யும்‌ மகாதேவ னெனவும்‌, சொல்லுவார்களடி. ; 
ஞானச்சுகத்தாயே ! என அருளியதைக்‌ காண்க. (1) 


967. இனி இருநாடுடைய வின்ப த்‌ (தின): 
ஏதமிலா இன்சொல்‌ மரகதமே ஏழ்பொழிற்கும்‌ 
காதனமை யாளுடையா னாருரையாய்‌--கரதலவர்க்‌ 
கன்பாண்டு மீளா அருள்புரிவா னாடென்றும்‌ 
தென்பாண்டி காடே தெளி, 

வினா-- 

(இ-ள்‌). குற்றமற்ற ஓர்‌ மொழியருள்வ தான சிவானந்த பச்‌ 
சைக்‌ கிளியே ! கேள்‌ ; சகல ௮த்துவாப்‌ பொருளான தத்துவ நாதன்‌ 


856, ஏர்‌ - அழகு. தேர்ச்து உரையாய்‌ . ஆராய்ச்து சொல்லு 
வாயாக, ஆரூரன்‌, செம்பெருமான்‌, தேவர்பிரான்‌ என்பன காமங்கள்‌, 
வெண்மலரான்‌ - பிரமன்‌ $ பாற்கடலான்‌ .. திருமால்‌, 

இங்குத்‌ தத்துவகுபம்‌ ௬. ஐப்பட்ட ௮, 


19. திருத்தசாங்கம்‌ த்‌ 1218 
நம்மைத்‌ தத்துவ தரிசனந்‌ திருவடியே யெனக்‌ காட்டிப நாடு எந்காடடி. 
தாயே! 


விடை 

கேட்பாயாக ; இருவருட்‌ சுகமே ! மீளா வடிமையாக ஆள்வ குர்ன 
நாதன்‌ இருவடியே தத்துவ தரிசனம்‌ என அநுக்ரெகஞ்‌ செய்வ தான, 
ஞான, தகஷண இருப்பாண்டி. நாடெனத்‌ தெளிந்து நிட்டை கூடு 
வாய்‌ ; சிவானந்த சுகமே ! என வருளியதைக்‌ காண்க. (2) 


258. இனி, தராப்ப தி யருள்வதான (தி. ன.) 2-- 
தாதாடு பூஞ்சோலைத்‌ தத்தாய்‌ ஈமையாளும்‌ 
மாதாடும்‌ பாகத்தன்‌ வாழ்பதியென்‌—கோதாட்டிப்‌ 
பத்தரெல்லாம்‌ பார்மேற்‌ சிவபுரம்போற்‌ கொண்டாடும்‌ 
உத்தர கோசமங்கை யூர்‌. 

வின 

(இ-ள்‌). ஞானப்‌ பூங்கொத்துக்கள்‌ மலர்‌ கலைச்‌ செய்யும்‌ அருட்‌ 
சோலை வாச ஞானைந்தச்‌ சுகத்தாயே ! கேள்‌ ; நம்மைப்‌ பொருளே 
னத்‌ திருவுளங்‌ கொண்டு அடிமைப்‌ பணிகொள்ளும்‌ ஏழை பங்கா 
ளன்‌ வாழா நின்ற ஊர்‌ எவ்வரடித்தாயே ! 

விடை 

கேளடி ! சிவானுபவச்சுகமே! தத்துவ சுத்தி செய்து சரடியார்‌ 
அனைவரும்‌ இம்மையிலே அம்மையான சாயுச்சியப்‌ பதவியான சிவபுர 
மானது இருவுத்தர கோச மங்கை ஊரடி இவையேயென, நிட்டை 


கூடுவாய்‌ ; சுகமே ! என அருனியகைக்‌ காண்க. (3) 


- 


857. ஏதம்‌ - குற்றம்‌, மரசதம்‌ - பச்சைக்கிளி, எழ்பொழில்‌ . 
ஏழுலகம்‌ என்பர்‌. 


இங்குத்‌ தத்துவ தரிசனம்‌ கூறதப்பெற்றது. 


858, தான்‌ - மகரந்தம்‌, தத்தை - கிளி, கோதாட்டி - சீராட்டி, 
இத தத்துவ சுத்தி, 


1720. .... திருவாசக வியாக்யொனம்‌ 


259. இனி, இருகதியருள்வ,தான( இ. டன 2-4 
செய்யவாய்ப்‌ பைஞ்சிறஇற்‌ செல்வீகஞ்‌ சிக்தைசேர்‌ 
ஜயன்‌ பெருந்துறையா னாறுரையாய்‌--தையலாய்‌ 
வான்வந்த சந்தை மலங்கமுவ வம்திழியும்‌ 
ஆனந்தங்‌ காணுடையான்‌ ஆறு. 

வின I 

(இ-ள்‌). சிவந்த வாயும்‌ பஞ்சவன்னச்‌ சிறகும்‌ கொண்ட 
ஞானச்‌ செல்வ வானந்த சுகத்தாயே ! கேள்‌ ! நம்து சந்தையே இட 
மாகக்கொண்ட குரும்ணி நாதத்‌ அிருப்பெருகஅறையாளவான்‌ ஆறு 
சொல்வாய்‌ ; சுகமே! 


விடை 

சிவானந்தகச்‌ சுகப்பெண்ணே ! தத்துவ சுத்தியே சைதன்னிய 
ஞானாகாச சித்துரூப சிவான்மீக சிந்தையிலுள தரகிய பஞ்ச மலரகித 
மாக எழுந்தருளுஞ்‌ சிவானந்த உயிரே ஆறாக வுடைய நாதனடி ; 
ஞான த்‌ தாயான சுக வாழ்வே ! என அருளியதைக்‌ காண்க. (4) 


860. இனி இரும்லை யங்கமான (இ. - ன) 2 
்‌ இஞ்சுகவா யஞ்சுகமே கேடில்‌ பெரும்துறைக்கோன்‌ 
மஞ்சன்‌ மருவு மலைபகராய்‌-- நெஞ்சத்‌ 
திருளகல வாள்வீசி யின்பமரு முத்தி 
அருளுமலை யென்பதுகாண்‌ ஆய்ந்து. 


வினா 
.. (இஃள்‌). சிவந்த வாயையுடைய அழகான சிவானந்த சுகத்‌ 

தாயே! கேள்‌; ஓர்‌ காலமுங்‌ கேடில்லாகு இருபெருந்துறையுள்‌ 
எழுந்தருளியுள்ள திருவருளழகனான குருகாதன்‌ வாழுந்‌ திருமலை எம்‌ 
மலையடி? தாயே! 

விடை 

கேட்பாயாக, என்‌ சொல்லை, ஞானப்பெண்ணே ! என து ஆன்ம . 
தரிசனம்‌ அடி. ஞானமே யன்‌ றி வேறில்லை யென்னும்படி என துண்மை 

859, வான்‌ வந்த சிர்தை - ஞான ஆகாச சித்ரூபச்‌ சிவான்மீக ட 
இர்தைவான்‌ என்பதற்குப்‌ பெருமை என்று பிறர்‌ பொருள்‌ கூஅவர்‌. 
ஆனர்தமே ஆராகச்‌ கூறப்பட்டது, 


இஃஅ ஆள்மருபம்‌, 


19. திருத்தசாங்கம்‌ (11 


ம்லம்‌ ௮லை ஞான ததால்‌ அறவிடித்‌ து, இன்பமே உருவாக அடிமைப்‌ 
பணிகொண்டு பரமுத்தி யருளும்‌ மலையே மலை, என அறிவான அரு 
ளால்‌ ஆராய்ந்து பாரடி, ஞான த்தாயான சுகவாரியே ! என அருளிய 
தைக்‌ காண்க. . (5) 


861. இனி இருப்பரி யருள்வதான (இ. - ன.) :-- 
இப்பாடே வந்தியம்பு கூடுபுக லென்‌ வளியே 
ஒப்பாடாச்‌ €ருடையா னாூர்வகென்னே -எப்போதும்‌ 
தேன்புரையுஞ்‌ சிச்தையராய்த *தெய்வப்பண்‌ ணேத்திசைப்ப 
வான்புரவி யூரும்‌ மகிழ்ந்து. 

வினா 

(இ-ள்‌). என்புலாலுடம்பே புகுற்தருளுஞ்‌ சிவானந்த சுகப்‌ 
பெண்ணே ! என்‌ பக்கலான இல்‌ வந்து உண்மை மொழிவாய்‌, ஞான 
வல்லியே ! ஒப்புவமையற்ற &ீர்த்தியுடைய நா தனெழுந்கருளும்‌ ஊர்தி 
யாடி? 

விடை 

கேட்பாயாக, சிவானுபவச்‌ சுகமே! எல்லாச்‌ சட்ட றிவுங்‌ கெட்டு 
திருவருட்‌ செயலே செயலாக, ஆன்ம சுந்தியான ௮காஇயான பேரின்ப 
உருவாகத்‌ தெய்வப்‌ பண்ணால்‌ தேவர்கள்‌ கொழு தேற்றும்‌ ஞானப்‌ 
புரவி மேலெழுந்தருள்வதான கா.தனடி ; தாயே ! என அருளியதைக்‌ 
காண்க. (6) 


860. இஞ்சுசம்‌ - முருக்கம்பூ ; வெந்த நிறமுடையது, அம்‌ சுகமே - 
அழயெ இளியே ! மஞ்சன்‌ - அழகன்‌ : மஞ்சு - அழகு : மைந்தன்‌ என்‌ 
பதன்‌ மரூஉவாகவும்‌ சொள்ளலாம்‌. இருள்‌ - மலவிருள்‌, வாள்‌ - அறி 
வான அருள்‌ வாள்‌. 

இஃது ஆன்தரிசனம்‌. 

பி-ம்‌. 1. தெய்வப்பெண்‌, 

961, கூட்டித்‌ புசாதே ; இர்தப்‌ பக்கம்‌ வச்துபேசு என்பது வெளிப்‌ 
படையான பொருள்‌, .கூடு என்பதை உடம்பாசக்‌ கொண்டும்‌ புகல்கிளியே 
என்பதை வினைத்தொகையாகக்கொண்டும்‌ இங்கு உரை கூறப்பட்டுள்ளது, 
ஒப்பு ஆடா - உவமையில்லாத. பிரத்திய வுபாங்கம்‌ என்று ஏட்டில்‌ 
எழுதப்பெற்றுள்ளது. வான்‌ புரவி என்பதற்கு. அசாயமாகிப குதிரை 
என்ன பிறர்‌ பொருள்‌ கூஅவர்‌, 


இஅ ஆன்மசத்தி, 


1752... திருவாசக வியாக்யொனம்‌ 

962. இனி, திருப்படை திருக்கையிலணிவ கான (இ. ன.) :-- 

கோற்றேன்‌ மொழிக்கிள்ளாய்‌ கோதில்‌ 
த தூ [பெரும்‌ தறைக்கோன்‌ 

மாற்றாரை வெல்லும்‌ படைபகராய்‌ ஏற்றார்‌ 

அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள்‌ பாயும்‌ 

கழுக்கடைகாண்‌ கைக்கொள்‌ படை. 

வினா... 

(இ-ள்‌). இன்பத்தேன்‌ போன்ற மொழிச்‌ சக ஞானப்‌ 
பெண்ணே ! நம்து குற்றமற்ற இருப்பெருந்துறை நாதனுக்கு மாற்றா 
ரான அஞ்ஞானத்தை வெற்றி செய்யும்‌ ஞான ஆயுதம்‌ எவ்வகை 
ஆயுதம்‌ ? சொல்லடி. 

விடை 

ஞானானந்தக்‌ கண்மணியே ! கேள்‌ ! நாதனுடைய சன்னிதானப்‌ 
பட்ட சத்தான மாக்களே சிவகுபம்‌; அவர்களிடம்‌ மலம்‌ அணுகா 
வண்ணம்‌, அவர்கள்‌ கெஞ்சுறாக, மும்மலங்களையும்‌ அனுப்ப தான 


.ஞானவாளே, இருக்கையிலணிந்திருப்ப தடி.த்காயே ! என அருளிய 
தைக்‌ காண்க. (7) 


863. இனி, காகமே திருவா த்‌தியமான (தி.-ன,) :- 
இன்பான்‌ மொழிக்கிள்ளா யெங்கள்‌ பெரும்துறைக்கோன்‌ 
முன்பான்‌ முழங்கு முரசியம்பாய்‌- அன்பால்‌ 
பிறவிப்‌ பகைகலங்கப்‌ பேரின்பத்‌ தோங்கும்‌ 
_ பருமிக்க நாதப்‌ பறை. 

வினா 

(இ-ள்‌). பேரின்பச்‌ சுகமொழியும்‌ பெண்ணே ! நம்து திருப்‌ 


பெருந்துறைக்‌ குருநாதன்‌ சந்நி தியில்‌ முழங்கு முரசு எவ்வகை வாத்தி 
யம்‌? சொல்லடி, 


802. கோல்தேன்‌ - கொம்புத்தேன்‌, 


ஏற்றார்‌ - ஆட்கொள்ளப்‌ 
பெற்றவர்‌ ; 4 


ஈாதனுடைய சர்நிதானப்பட்டவர்‌ என்று உரை கூறும்‌, 
பாயும்‌ - மீது பாய்ச்து அறுக்கும்‌, : கழுக்கடை - கூலம்‌ : அதனையே உரை 
ஞானவாள்‌ என்றது போலும்‌, 


இது சிவருபம்‌, 


19. திருத்தசாங்கம்‌ 733 


விடை 

அன்பாய்க்‌ கேட்பாயாக, சிவானந்த சுகமே ! எனது உண்மைப்‌ 
பிறவிப்‌ பகை கலங்கியோடச்‌ சிவமே தானான வின்பப்‌ பிறவியாகப்‌ 
பேரின்ப தரிசனமே யோங்கி முழங்கும்‌ பர கா கமே பறையான. வரது 
இயம்டி, தாயே! என வருளியகைக்‌ காண்க, (6) 


864, இனி, இருமாலையணிவதான (இ. - ன.) 
ஆய மொழிக்கிள்ளா பள்ளு மன்பர்பால்‌ 
மேய பெருந்துறையான்‌ மெய்த்தாரென்‌-- தயவினை 
காளுமணு காவண்ணம்‌ நாயேனை யாளுடையான்‌ 
தாளியறு காமுவந்த தார்‌. 


வினா 

(இ-ள்‌), வேதாகமப்பொருள்‌ சிவனேயென ஆராயும்‌ வார்த்‌ 
கையையுடைய ஆனந்த சுகப்பெண்ணே ! கேள்‌; சீரடியாருள்ளக்‌ 
குழைவிலே கனிந்தூறும்‌ அன்புடையார்‌ பக்கம்‌ இடைவிடாது 
அபே.கமாய்‌ வாழ்ந்திருப்பதான திருப்பெருந்துறைக்‌ குருநாதன்‌ 
அ௮ணிவ தான இரு மாலை எம்மாலையடி ? தாயே ! 


விடை 

கேட்பாயாக ஞானச்சுகாதீதமே ! சத்திய யோக நிட்டை கூடிய 
போது எற்றைக்கும்‌ முழுவினையும்‌ எக்காலமும்‌ பொரும்‌தாவண்ணம்‌ 
நாயேனைச்‌ சிவயோகமே பொருளெனக்‌ காட்டியன்படிமை செய்வதான 
இவனுக்குகந்த, தாளி மலரும்‌ அறுகுமே அதுபோக மாலையடி ; 
காயே ! என வருளியகைக்‌ காண்க, (9) 


863. பால்‌ மொழி - பால்போன்ற மொழி, முன்பு - சர்கிதி, 
இயம்பு - சொல்‌, பருமிக்ச - பெரிய, 


இது சிவதரிசனம்‌. 


864, ஆய மொழி - ஆராய்ந்த மொழி; உரையைக்‌ காண்க, அள்ளு 
னும்‌ - கணிச்தூறும்‌ ; என்புருக ஊறும்‌ என்றபடி, தார்‌ - மாலை. தாளியும்‌ 
அறுகுமே தார்‌ என்றபடி, தாளியறுகு என்று: கூட்டிச்‌ கொடி அறுகு 
என்பாரும்‌ உளர்‌, 


இது சிவயோகம்‌, 


734 ததை திருவாசக வியாக்கியானம்‌ 


265. இனி திருக்கொடியணிவ தான (இ, - ன,) :-- 


சோலைப்‌ பசுங்கிளியே அநீர்ப்‌ பெருந்துறைக்கோன்‌ 
கோலம்‌ பொலியுங்‌ கொடிகூருய்‌-- சாலவும்‌ 
ஏதிலார்‌ துண்ணென்ன மேல்விளங்கஇ யேர்காட்டும்‌ 
கோதிலா வேருங்‌ கொடி. 

வினா 

(இ-ள்‌) ஞானச்சோலையில்‌ வாழும்‌ பச்சைக்கிளியே ! கேள்‌! 
பரிசுத்த சாட்குணிய திருப்பெருந்துறைக்‌ குருமணி நாதற்குத்‌ இரு 
வருளழகான கொடி. எக்கொடி 2 அடி தாயே ! : 

விடை 

சிவானந்த சுகமே ! கேள்‌ ; மிகுதியும்‌ இருவடி. ஞானப்பகையோர்‌ 
அச்சப்படுவதாகச்‌ சருவ வியாபகம்‌ சிவனே யென, இருவருளைக்‌ 
காட்டுங்‌ குற்றமற்ற வேறென்றிருந்த என்னை, யான்‌ பெற, 
வேறின்மை காட்டும்‌ மெய்கண்ட சிவபோகக்‌ கொடியே! * பத்துவகை 
ஐந்திலு முத்திறங்‌ காட்டும்‌, பரையே ஆன்ம லாப'மெனத்‌ தசாம்‌- 
கத்‌ தச காரியச்‌ சிவானுபவ சுபானுபூதிகக்‌ கொடியென வருளியதைக்‌ 
காண்க... . (10) 


திருச்சிற்றம்பலம்‌ 


809, கோலம்‌ பொலியும்‌ -. அழகு மிகுந்த. - ஏதிலார்‌ - பகைவர்‌. 
ஏர்‌ - அழகு, ஏன - இடபம்‌ ; இப்பொருள்‌ உரையிற்‌ சாட்டப்பெறவில்லை, 
இஅ சிவபோகம்‌ 


உ . 
இருச்சிற்றம்பலம்‌ 


20. திருப்பள்ளியெழுச்சி 
இனி, திருப்பள்ளியெழுச்சி : - -: 
அவைக்கு அகத்தியச்‌ சூத்திரம்‌ :-- 
திரோதான சுத்தி 
இப்பதிகப்‌ பொழிப்புரை யருபூதி :-- 
முற்பதிக வரை, காலாமிடமான கருணையின்‌ பெருமையருளி, 
இப்ப இகமு கல்‌ ந்தா மிடமானது வினவில்‌, கேவல சகல சுத்த 
நீங்கி, உயிரானது இருவருள்‌ உதயமாகுங்‌ காலம்‌ அப்பரையே யிருள்‌ 
நீங்கிக்‌ கதிர்‌ உதயமாகும்பேோ து, இருவருட்செயலே பரைப்‌ பேறாக 
அருளிய தெனக்‌ காண்க. 
இத்திருப்பா, ஆரிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையிலோதி 


யதெனக்‌ காண்க, 
866. இனி, இருவருளு தயமானமையைக்‌ கூறும்‌ (,இ.-ன 2 


போற்றியென்‌ வாழ்முத லாகிய பொருளே 
புலர்ந்தது பூங்கழற்‌ ணெ துணை மலர்கொண் 
டேற்றிஙின்‌ திருமுகத்‌ தெமக்கருள்‌ மலரும்‌ 
எழினகை கொண்டுகின்‌ திருவடி. தொழுகோம்‌ 
சேற்றிதழ்க்‌ கமலங்கள்‌ மலருக்‌ தண்‌ வயல்சூழ்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவபெரு மானே 
ஏற்றுயர்‌ கொடியுடை யாயெமை யுடையாய்‌ 
எம்பெரு மான்‌ பள்ளி யெழுந்தரு ளாயே. 


இப்பதிகத்தின்‌ திருவாசகத்‌ திருவுள்ளக்கிடை :—திரோதானசுத்தி 
௭-௮, ஏகமாயெ திரோதாயி மறைப்பான மலம்‌ நீங்குதல்‌, 


திகுவாசகச்‌ செப்பு ;.- 
ஏர்மருவு திருப்பள்ளி யெழுச்‌சிபணி விடைகேட்‌ 
டார்வமுட னாண்டவாற்‌ கன்புசெயு மியல்பே, 
(பறைய புராணம்‌) 


்‌ இசி 


736 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


(இஃ ள்‌.) ம்லபரிபாக வானம்‌ சிற்ச கத்திப்‌ பெண்கள்‌ அனைவருங்‌ 
கூடி, சந்தைப்‌ பாழறையைப்‌ பள்ளியறையாகக்கொண்ட இருவோலக்‌ 
கத்‌ தரிசன த்துக்‌ அதிப்ப து. 


என்னுயிர்க்கு * அகர முதலெழுத்தே” போல்‌ விளங்கும்‌ பரம்‌ 
சிவனே ! தேவரீர்‌ அடிமையை இரட்சிக்க ! ஏது நிமித்த மெனின்‌, 
கேவல சகலம்‌ நீங்கச்‌ சுத்தமான இருவடி. ஞானம்‌ அறிவில்‌ உதய 
மாயிற்று; ஆனதுகொண்டு, இரண்டு பொற்பாத கம்லங்களையும்‌ 
ஞான மலரால்‌ அர்ச்சனை செய்து, துதித்து வணங்கவே, நாதனுடைய 
திருவருண்‌ முகம்ண்டலக்‌ கருணையின்பம்‌ நமக்கெல்லாம்‌ அருளும்‌. 
அவவருளால்‌ புன்சிரிப்புக்கொண்டு திருவடியைப்‌ பூசிப்போம்‌ ; 
£ ஆனால்‌, அவ்வருளுடைக்‌ கடவுள்‌ யாரெனில்‌, தாமரை மலர்‌ பொலி 
யுங்‌ குளிர்ந்த வயலுடைய இருப்பெருந்‌துறைப்ப தியுடைய சிவகுரு 
காதன்‌ ; அவன்‌ அங்கம்‌ வினவில்‌, இடபக்கொடியுடையான்‌ ; எம்‌ 
ம்னோர்களை அறா தயே யடிமை கொண்டவன்‌ ; எமதுயிர்ப்‌ பொருள்‌ ; 
இவ்வகையுடைய சுவாமி, எமதுளத்தில்‌ இருப்பள்ளியோலக்கங்‌ 
கொள்ள எழுந்தருளுக எனவருளியகைக்‌ காண்க. 


907. இனி, பாசம்து அகலப்‌ பரஞானம்‌ வெளிய ற்றமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன) 2 
அருணனிம்‌ திரன்‌ நிசை யணுனெ னிருள்போய்‌ 

அகன்றது வுதயகின்‌ மலர்‌ தீதிரு முகத்தின்‌ 
கருணையின்‌ சூரிய னெழவெழ நயனக்‌ 

கடிமலர்‌ மலரமற்‌ றண்ணலெங்‌ கண்ணாம்‌ 
திரணிரை யறுபதம்‌ முரல்வன, இவையே 

திருப்பெரும்‌ துறையுறை சிவபெரு மானே 
அருணிதி தரவரு மானர்த மலையே 

அலைகட லேபள்ளி யெழுந்தரு ளாயே, 


வட அவன்‌ 


866. பள்ளி யெழுச்தருளாய்‌ - என்றதற்கு இறைவனை த்துயி 
லெழுப்புவதாகப்‌ பிறர்‌ கொள்வர்‌, இவ்வுரையோ இறைவனை அடியார்‌ 
தம்‌ மனத்தில்‌ திருப்பள்ளி ஓலக்சல்கொள்ளவேண்டுவதாகச்‌ கூறும்‌, 
முதல்‌ - மூலம்‌, புலர்்தது - திருவடிஞானம்‌ உதயமாயிற்று ; விடிர்தது, 
ஏறு - உயர்கொடி, 2 


20. திருப்பள்ளியெழுச்சி 757 

வின 
(இ-ள்‌.) கழ்‌ நாடலான பசுபோத இருவினை யொப்பாடி, மல 
பரிபாகம்‌ பிறந்தது; அவற்றில்‌ அ.இ$இவர சத்திரிபா தமான அரு 
ணன முன்‌ அவர்‌ பாசம்‌ அகன்றது) விளக்கணைய மாயையான து 
விடிந்தது; இருவருள்‌ உதயமரகவே, அவ்வருளுக்கு முதலாகிய 
பேரின்பச்‌ சூரியன்‌ விளங்கி, உயிர்க்குப்‌ பெருங்கருணை யருள, அம்‌ 
நோக்கமே மேன்மேலும்‌ பொங்கி, சீவனுக்குள்ளே சிவமணம்‌ அபேத 
வத்துவிதக்‌ காட்சியாக வியாபிக்க, நமது நாதன்‌ இரு நோக்கமே 
அவ்வருள்‌ இன்ப காரணம்‌ சுகத்துக்கு ; ௮டியரான வண்டுகள்‌ நிரை 
நிரையாகத்‌ துதித்து நிற்க, இவ்வகையோ இருவடி பெறுவது ! இருப்‌ 
பெருந்துறைப்‌ பரமசிவனே ! சிவானுபவ சுவானுபூதிகத்‌ இருவருட்‌ 
கடாட்ச ஆனந்த ரத்தினம்‌ ௮அருள்வகான பேரின்ப மலையே ! ஞானக்‌ 
கடலே ! திருப்பள்ளித்‌ இருவிழா அடியேன்‌ சிந்தையிற்‌ கொண்டருள 
வேண்டும்‌ ” என அருளியகைச்‌ காண்க. (௮) 


968. இனி, யாவர்க்கும்‌ அரிய இருவடி அடியேற்‌ கெளிவந்‌ 
தருளிய தெனக்கூறிய (இ. . ன.) :_ 


கூவின பூங்குயில்‌ கூவின கோழி 
குருகுக ளியம்பின வியம்பின சங்கம்‌ 
ஓவின தாரகை யொளியொளி யுதயத்‌ 
தொருப்படு தின்றது விருப்பொடு கமக்குத்‌ 
தேவறற்‌ செறிகழல்‌ தாளிணை காட்டாய்‌ 
திருப்பெரும்‌ துறையுறை சிவபெரு மானே 
யாவரு மறிவரி யாயெமக்‌ கெளியாய்‌ 
எம்பெரு மான்பள்ளி யெழுந்தரு ளாயே. 


(இ-ள்‌) எனது உயிரான்ம நாதனே ! விண்ணப்பம்‌: இரு 
வருள்‌ பிரகாசிக்கும்‌ பக்குவ காலத்தில்‌, தத்துவ உற்பத்தியாகும்‌ பர 
நா.துக்‌ குயில்‌ கூவுறெதே ! பிரணவக்‌ கோழியுங்‌ கூவுகிறதேத ! ஈ௩வ௪த்தி 
யான பட்சி சாலங்களுஞ்‌ ௪த்‌திக்கன்றனவே ! கலை ஞானவெண்‌ சங்‌ 
கம்‌ ஓசைப்படுறதத ! இப்பிரேரகத்தால்‌ ஆன்ம நட்சத்திர சிற்சத்தி 


- 867. இச்செய்யுள்‌ தகா அன்‌ அதுபூதிப்பொருள்‌ ௮மைச்‌- 
அள்ளது காண்க, 


788 ்‌... திருவாசக வியாச்கயர்னம்‌ 


தற்செயலற்று ஒளிக்கன்றதே ! சிவஞானப்பிரகாச சூரியன்‌ உதய 
மாகிறதே! நாங்கள்‌ அடிமையா எங்களிடம்‌ பேரின்பப்‌ பரமுத்தி 
யிச்சை பெருகு,தலால்‌ மகாதேவனே ! தேவரீர்‌, குஞ்சித பாதத்‌ இரு 
வடிகளைக்‌ காட்டீரோ ! . இருப்பெருந்‌ துறையில்‌ எழுந்தருளிய குரு 
மணிப்‌ பொருளே ! மூவகை ஆனமாக்களுக்கும்‌ அறிவொண்ணாத 
காதா ! அடியேற்‌ கெளிவந்தருளுஞ்‌ வெனே ! இருப்பள்ளித்‌ இரு 
வோலக்கமாக என்னுள்ள த்தில்‌ எழுந்‌ .குருளாய்‌ ” என அருளியதைக்‌ 
காண்க, (3) 


369. இனி,, சீரடியாருடன்‌ பணிக்கருள வேண்டும்‌ என்ற 
(தி..ன.):- 


இன்னிசை வீணைய ரியாழின ரொருபால்‌ 

இருக்கொடு தேரத்திர மியம்பின ரொருபால்‌ 
துன்னிய பிணைமலர்க்‌ கையின்‌ சொருபால்‌ 

தொழுகைய சழுகையர்‌ துவள்கைய சொருபால்‌ 
சென்னியி லஞ்சலி கூப்பின ரொருபால்‌ 

திருப்பெரும்‌ துறையுறை சிவபெரு மானே 
என்னையும்‌ ஆண்டுகொண்‌ டின்னருள்‌ புரியும்‌ 

எம்பெரு மான்பள்ளி யெழுக்‌ தரு ளாயே. 

(இ-ள்‌. ஆண்டவனே ! தேவரீர்‌ இருப்பள்ளியெழுச்சியான 
பரை சொரூப இருவோலக்க த இருச்சபையிலே தானழியப்‌ பெற்ற 
சகா இ. சிவனடியார்கள்‌ ஞான்‌ இசை பொருந்திய வீணாகானப்பட்ட 
வேரசையால்‌ திருகாமப்‌ பொருளை த இருச்செவிக்கேற்பத்‌ துதித்தும்‌, 
பண்ணுடன்‌ கூடிய யாழினாற்‌ புகழைத்‌ அதித்தும்‌ சிற்த, வால 
கில்லியர்‌ முதலோர்‌ சந்தி தியில்‌ நிற்க, வேதங்களின்‌ உண்டாகிய 
உட்பொருளாண்‌ திருநாம த்தை இருக்குமுதல்‌ அநேக சுராதிகளைச 
சொல்லித்‌ து.இத்தும்‌ சிலர்‌ நிற்க, நால்வ்கை மலரால்‌ இண்டை 
கொண்டையுடன்‌ அரேக புட்பங்களைத்‌ இருவடியிற்‌ பூசிக்கச்‌ சிலர்‌ 
ஒரு சார்பு நிற்க, திருவடியை மனவாக்குக்‌ காயத்தர்ல்‌ அங்கப்‌ பிரதட்‌ 
சண இயான,த்கோ த.திரமே பொருளென்க்கொண்டு சிலர்‌ ஒரு சார்பு. 
நிற்க, இருமேனி யருமைகண்டு, என்‌ பொருட்டோ இவ்வரும்‌ 


868. குருகு - பறவைப்பொது, , இவின - நீம்னெ ; ஒளிக்கன்றது 
என்றார்‌, விருப்பொடு என்ப த ஈமக்கு என்பதனுடன்‌ புணர்‌ த்திப்‌ 
பொருளுரைக்கனெறார்‌, கட 


ண ன 


20, திருப்பள்ளியெழுச்ச 72 


கோலம்‌!” என நிட்டை கூடி. ஆனந்தக்‌ கண்ணீர்‌ சோரச்‌ சிலர்‌ ஒரு 
சார்பு நிற்க, * குஞ்சித்த சேவடியைக்‌ கும்பிடவே யன்பு £ என வி ரக 
யுஞ்‌ சென்னியின்மேற்‌ கூப்பி நிட்டை கூடிச்‌ சிலர்‌ ஒரு சார்பு நிற்க, 
இவ்வகை, சந்கிதியில்‌ கிற்போர்க்‌ கருள்வதான இருப்பெரும்‌ துறைச்‌ 
சிவகுரு நாதனே ! ஓர்‌ வகையும்‌ தெரியாக அடியேன்‌ பேரிற்‌ கிருபை 
யருளி அடிமையாக இரட்‌சித்‌,த கருணைப்பிரானே !! அடியேன்‌ உளத்‌ 
இல்‌ திருப்பள்ளி ஞால விழாக்‌ கொண்டருள வெழுந்கருள வேண்‌ 
டும்‌ ” என அருளியைக்‌ காண்க. (4) 


870. இனி, குஞ்சிதபாதமே சருவ பரிபூரணமென் ற (இன): 


பூதங்கள்‌ தொறுகின்‌ ருயெனி னல்லாற் 
போக்கிலன்‌ வரவில னெனகினைப்‌ புலவோர்‌ 
திதங்கள்‌ பாடுக லாடுத லல்லாற்‌ 
கேட்டறி யோமுனைக்‌ கண்டறி வாரைச்‌ 
சீதங்கொள்‌ வயற்றிருப்‌ பெருக்துறை மன்னா 
சிந்தனைக்‌ கும்மரி யரயெங்கள்‌ முன்வம்‌ 
தேதங்க ளஎறுத்தெமை யாண்டருள்‌ புரியும்‌ 
எம்பெரு மான்பள்ளி யெழுந்தரு ளாயே, 


(இ-ள்‌) ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி பிருதிவி முகல்‌ 
நாத முடிவாகச்‌ சகல தத்துவங்கட்கும்‌ பிரோகப்‌ பொருளாயிருக்‌ தும்‌, 
போக்குவரவில்லாது அசைவற்ற சுவாமியானாலும்‌, தேவரீர்‌ இரு 
வடியைத்‌ தியான பாவனை பண்ணி வேகக்‌ குருதியால்‌ துஇப்ப 
கன்‌ றி, திருவடி ஞான தனைப்‌ பிரத்தியட்சமாகக்‌ கண்ட சீரடியாரை 
உபதேச த்தாற்‌ கேட்டதில்லையே! இருவருட்‌ குளிர்ச்சியான ஞான 
வயல்‌ சூழ்ந்த இருப்பெருந்துறை மன்னவனே ! தற்போ தச்‌ சிந்தனைச்‌ 
கும்‌ எட்டாத சிவனே ! அறிவிலா, க எங்கட்குக்‌ கட்புலப்பப எழுந்‌ 
அருளி எம்மனோர்‌ பாச விமோசனம்‌ செய்து அடிமை செய்து அனுக்‌ 
கரகஞ்‌ செய்யுமென்‌ ஆன்ம நாதனே ! இருப்பள்ளி யெழுச்சியான 
,திருவோலக்க விழா என்னுள ததிற்‌ கொண்டருள்வாய்‌ ”” என அரு 
ளியதைக்‌ காண்க. 


870. பூதங்கள்‌, பிருதிவிமுதல்‌ சாசம்‌ உள்ளிட்ட தத்துவங்கள்‌ 
. என்று உரை கூறுகிறது. உனைச்‌ சண்டறிவாரைக்‌ கேட்டறியோம்‌ என்க, 
சீதம்‌ - குளிர்ச்சி, ஏதம்‌ - குற்றம்‌, 


740 திருவாசக வியாக்யொனம்‌ ' 


871. இனி, பரப்பமைந்த சிந்தையுள்‌ வாழ்வன என்ற 
(தி. ன.) ₹-4 ்‌ 


'பப்பற விட்டிரும்‌ துணருகின்‌ னடியார்‌ 
பந்தனை வந்தறுத்‌ தாரவர்‌ பலரும்‌ 
மைப்புறு கண்ணியர்‌ மானிடத்‌ தியல்பின்‌ 
வணங்குநின்‌ ரூரணக்‌ இன்மண வாளா 
செப்புறு கமலங்கள்‌ மலருந்தண்‌ வயல்சூழ்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவபெரு மானே 
இப்பிறப்‌ பறுத்‌ிதெமை யரண்டருள்‌ புரியும்‌ 
எம்பெரு மான்பள்ளி யெழுந்தரு ளாயே. 


(இ-ள்‌). சுவாமி! தேவரீர்‌; இருவடியைப்‌ பாற்கலன்‌ மேற்‌ 
பூஜை அருந்த நரடுங்‌ கடமைபோல்‌ அல்லாது, விஷயரூப 
வியாபகப்‌ பரப்பமைந்து உண்மை நிட்டை கூடுஞ்‌ சீரடியார்‌ 
பாசத்தை அகல்விக்கும்போது, அவ்வன்புடையர்‌ அனேக சத்தி 
களும்‌ மானிடமாய்‌ வந்த இருமேனியே குறியாகக்‌ கொண்டு பூசிப்‌ 
பார்களே ! இருமணக்கோல வடிவை உவமியப்‌ பொருளான, தாமரை 
மலர்வதான தஇருவயல்‌ சூழுந்‌ இருப்பெருந்துறைப்‌ பரமசிவனே ! 
இனிப்பிறவாவண்ணம்‌ எம்மனோர்களை யடிமைப்‌ பணி கொள்ளும்‌ 
ஆன்மகாதா ! திருப்பள்ளி .யெழுச்சியான இருவோலக்க விழா 
என்னுளத்திற்‌ கொண்டருள வெழுந்தருள்வாய்‌ என அருளியதைக்‌ 
காண்க, (6) 


க யய பல்ஸ்‌ _—_ ௨. 


8/0 பி-ம்‌. 1. பப்பற வீட்டிருந்து, 


871. இச்செய்யுளுக்குப்‌ பிறர்‌ பலவாறு வேறு பொருள்‌ கூறுகின்ற 
னர்‌, பப்பற விட்டிரும்‌துணரும்‌ கின்‌ அடியார்‌ என்பதற்கு, * விஷயரூப 
வியாபசப்‌ பரப்பமைந்து உண்மை நிட்டை கூடும்‌ சீரடியார்‌ ? என்பது 
இவ்வுரை. மைப்புறு கண்ணியர்‌ மாணிடத்‌.தியல்பின்‌ என்பதற்கு, * மக்கள்‌ 
இயல்பினரான மாதரும்‌, என்றும்‌, *: மானிடப்பெண்களின்‌ இயல்பினைச்‌ 
கொண்டு அகப்பொருள்‌ படும்படி தாம்‌ கின்று, என்றும்‌ பிறவாறும்‌ பிறர்‌ 
பொருள்‌ கூறுவர்‌. செப்பு கமலங்கள்‌ என்பதற்கு உவமையாகச்‌ சொல்‌ 


லப்படுின்ற தாமரை என்பது இவ்வுரை, செப்புப்போன்ற சமலங்கள்‌ 
என்பர்‌ பிதர்‌, 


20. அன்பள்லியகல்‌ 741 


972. இனி, அறிவிலாது உயிரை ஆட்கொளுந்‌ இறமருள 
வேண்டுமென்ற (இ. . ன.) 2-- 


அதுபழச்‌ சுவையென அமுதென அ௮றிதற்‌ 

கரிதென எளிதென வமரரு மறியார்‌ 
இதுவவன்‌ றிருவுரு இவனவ னெனவே 

எங்களை யாண்டுகொண்‌ டிங்கெழும்‌ தருளும்‌ 
மதுவளர்‌ பொழிற்றிரு வுத்தர கோச 

மங்கையுள்‌ ளாய்திருப்‌ பெரும்துறை மன்னா 
எதுவெமைப்‌ பணிகொளு மாறது கேட்போம்‌ 

எம்பெரு மான்பள்ளி யெழுந்தரு ளாயே. 

(இ-ள்‌). சுவாமி! தேவரீர்‌! திருவடி ஞானத்‌ திருவருள்‌ 
பழுத்‌,தளிந்‌த கருணை, வானவர்‌ ஆராவின்பத்‌ தீராக்காதல்‌, எனச்‌ 
சரடியார்‌ சவானுபவமே யொழிய எத்தேவர்‌ முதலானவர்களிற்‌ பரி 
பாகமில்லாத வுயிர்கட்குப்‌ புலப்படாதது ; ௮வையோ, தேவர்காள்‌ ! 
எங்கள்‌ இருவுருவிருந்தவா பாரீரோ ! அவன்‌ இவனாகுவது அவ 
னருள்‌ அல்லாது, எம்மனோரை அடிமைப்பணி கொள்வதாக இப்‌ 
பூவில்‌ எழுந்தருளும்‌ இன்பச்சோலை கூழுந்திறாவுததரகோச௪ மங்‌ 
கைப்ப தியான இருப்பெருந்துறைக்கோவே! தேவரிரல்லாது எத்‌. 
தேவர்கள்‌ உங்களை அருட்பணிக்காட்படுத்துவர்‌ ? அத்தகையோர்‌ 
உளரோ? உண்டென வுபதேசம்‌ பெறுவோமோ? எமகான்ம 
நாதனே ! இருப்பள்ளி யெழுச்சியான இருவிழா வருள வேண்டும்‌ 
என அருளியதைக்‌ காண்க. (7) 


878. இனி, ரேடியாருள்ளமே தஇருக்கோவிலாகக்‌ கொண்ட 
கென்ற (தின) :- 
முக்தியு முதல்ஈடு விறுதியு மானாய்‌ 

மூவரு மறிலெ ரியாவர்மற்‌ றறிவார்‌ 
பந்தணை விரலியும்‌ நீயுகின்‌ னடியார்‌ 

பழங்குடில்‌ தொறுமெழும்‌ தருளிய பரனே 


872. அது. திருவடி ; ஞானத்‌ திருவருள்‌. அமுது - வானவரமுது ; 
வினித்துச்‌ கூறியது. இவன்‌ - தான்‌, அவன்‌ - சிவபெருமான்‌. 
பி-ம்‌, 1. முச்திய 


742 திருவாசக வியாக்யொனம்‌ 


செந்தழல்‌ புரைதிரு மேனியுங்‌ காட்டித்‌ 
. திருப்பெரும்‌ துறையுறை கோயிலுள்‌ காட்டி 
அந்தண வதும்‌ காட்டிவம்‌ தாண்டாய்‌ 

ஆரு தேபள்ளி யெழுந்தரு ளாயே. 

(இ-ள்‌). ஆன்மகாதா! ஒரு விண்ணப்பம்‌, எத்தத்துவ 
எக்கர்‌ ததாக்களும்‌ ௮கா.தியே அந்தத்‌ இருவுருவுடையவன்‌ ; ஆத 
லால்‌, ஆத நடு வந்தமுந்‌ தேவரீரே ! உமது இருவடியைப்‌ பிரமன்‌, 
ஏரி, இந்திரன்‌ மூவரும்‌ அறியாதே போனால்‌, மற்றறியுந்‌ தேவ 
ருளரே ? பராச,த்தியும்‌ பரமசிவனுமாகத்‌ இருவடி. ஞானமே பொரு 
ளாகக்‌ கொண்ட £ரடிபாரறாுடல்‌ இடமாகப்‌ புலப்படுவதான சுவாமி! 
எங்கட்குத்‌ தழலுருவான தஇருவுருவையுங்‌ காட்டி, அவ்வுருக்‌ கொண்‌ 
டெழுந் தருளிய இருப்பெருந்துறைக்கோயிலுங்‌ காட்டி, அக்கோயிலில்‌ 
ஓர்‌ அந்தண வடிவான குருமேனியுங்‌ காட்டி, அடிமைப்பணிக்கு 
ஆளாக்கிய ஆராவமுதான நாதா! என்னுளத்தலே திருப்பள்ளி 
யெழுச்சியான திருவிழாக்‌ கொண்டருள அருள்வாய்‌ என அருளி 
யதைக்‌ காண்க. (8) 


974. இணி, சருவான்மாக்களுக்கும்‌ ஆதார வறிவான 
வனென்ற (தி.- ன.) :-- 
விண்ணகத்‌ தேவரும்‌ நண்ணவு மாட்டா 

விழுப்பொரு ளேயுன தொழுப்படி யோங்கள்‌ 
மண்ணகத்‌ தேலந்து வாழச்செய்‌ தானே 

்‌ வண்திருப்‌ பெருந்துறை யாய்வழி யடியோம்‌ 

கண்ணகத்‌ தேகின்று களிதரு தேனே 

கடலமு தேகரும்‌ பேவிரும்பு மடியார்‌ 
எண்ணகத்‌ தாயுல குக்குயி ரானாய்‌ 

எம்பெருமான்‌ பள்ளி யெழுந்தரு ளாயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியை விண்டு முத 
லிய தேவர்கள்‌ தங்கள நிவால்‌ பொருந்திப்‌ பேரின்பம்‌ பெற மாட்டாத ' 
வர்களாயினர்‌ ; அத்தகைய பெரிய பொருளே ! தேவரீர்‌ திருவடியில்‌. 
தொன்றுதொட்டு அடிமைப்பணி செய்யுஞ்‌ சரடியார்கள்‌ பொருட்டுப்‌ 
பூவிலெழுந்தருளி, அவர்களுள்ள,ததில்‌ இருவடி ஞானம்‌ அத்து 
வித்மாக இன்பருள்வோய்‌ ! எல்லா வளமும்‌ பொருந்திய இருப்‌ 
பெருந்துறையோய்‌ ! பரம்பரையாய்த்‌ இருத்தொண்டடிமை செய்யும்‌ 


878. முக்தியும்‌ - பின்பு தோன்றிய தத்துவங்களும்‌ கர்த்தாக்களும்‌ 
முன்பு அவனிடம்‌ ஒடும்‌ஓயிருர்தனவே என்பது கருத்து... பந்து அணை 
விரலி - பராசத்தி, குடில்‌ - உள்ளம்‌, 


20. திருப்பள்ளியெழுச்ச 743 


அடியார்‌ கண்ணின்புற, அறிவின்‌ கண்களே கண்கள்‌ ; உள்ளப்‌ 
பேரின்பத்தேனே ! போ,த பரமானந்த சிவக்கடலே ! ஞானக்கரும்பே ! 
பேணுவார்‌ இச்சை செய்து வேண்டுவதே வேண்ட அருள்வோய்‌ ! 
அவர்கட்கு அருளாயிருந்தும்‌, எல்லா வுயிர்க்கும்‌ உயிராய கருணையே! 
என்னை இரட்சிக்கும்‌ பெருமானே ! இருப்பள்ளி யெழுச்சியுலா என்‌ 
னுள த்தில்‌ வெளியுற அருள்வாய்‌ என வருளியதைக்‌ காண்க. (9) 


875. இனி, இருவடி ஞானம்‌ பெறுவது, இருகடனந்‌ தென்‌ 
நிசை நோக்கெதரல்‌, இவையே சூத்த பூமியென்ற (தி. - ன) 2-- 
புவனியிற்‌ போய்ப்பிற வாமையில்‌ நாள்நாம்‌ 

போக்குடன்‌ ரறோமவ மேயிந்தப்‌ பூமி 
வெனுய்யக்‌ கொள் ன்‌ ற வாறென்று நோக்கித்‌ 

இருப்பெரும்‌ துறையுறை வாய்திரு மாலாம்‌ 
அவன்விருப்‌ பெய்தவு மலரவ னாசைப்‌ 

படவுநின்‌ னலர்க்தமெய்க்‌ கருணையும்‌ நீயும்‌ 
அவனியிற்‌ புகுந்தெமை யாட்கொள்ள வல்லாய்‌ 

ஆரமு தேபள்ளி யெழுந்தரு ளாயே. 

(இ-ள்‌). பரிபாகவுள்ளமே கேள்‌ ! உத்தம்‌ அண்ட, உத்தம்‌ 
கண்ட, உத்தம்‌தீர்த்த, இத்தேச, நடனம்‌ தென்பால்‌ சிவபூமியிற்‌ 
பிறக்க, பரிபாகமில்லாது வீணாட்‌ கழித்தோமே. முன்னருளிய 
பூதேசம்‌ முத்‌தித்‌ துவாரம்‌ எனக்கண்டு, தஇிருப்பெருந்துறைச்‌ சிவ 
குருவே ! அயன்‌ திருமால்‌ ஆசைப்பட்டுப்‌ பரிபாகமில்லாது நிற்ப, 
தேவரீரைப்‌ பிரியாத பார்ப்‌. இயும்‌ தேவரீறாம்‌ தருவுருக்‌ கொண்டு 
எங்களை அடிமை கொள்ள, பூவிலெழுந்தருளிய இன்பக்‌ கட்டியே ! 
என்னுள த்‌ திலே திருப்பள்ளி எழுச்சியான இருவுலா விழாக்கொண் 
டருள எழுந்தருள வேண்டும்‌ என அருளியகைக்‌ காண்க. (10) 

திருச்சிற்றம்பலம்‌ 


874, ஈண்ணுதல்‌ - நெருங்குதல்‌, விழுப்பொருள்‌ - மேன்மையான 
பொருள்‌. தொழுப்பு - தொண்டு, கண்ணகத்தே நின்று களிதருதேனே, 
இதற்கு உரிய உரை சிதைர்துள்ளது - சண்ணினிடத்தே நிலைத்து 
ம௫ஏழ்ச்சியைத்தரும்‌ இனியோனே என்பது பொருள்‌. கடலமுதே என்ற 
தில்‌ கடல்‌ என்பதற்கு மட்டும்‌ பொருள்‌. கூறப்பட்டுள்ளது. விரும்புமடி 
யார்‌ என்பது பாடம்‌, அடியார்‌ எண்‌ அசத்தாய்‌ என்பதற்கு அடியார்களின்‌ 
எண்ணத்திலுள்ளாய்‌ என்பது தெளிபொகுள்‌. 


875. புவனி; தென்பால்‌ வெபூமி என்றார்‌. அவம்‌ - வீண்‌, 
ரோக்‌, போய்‌ பிறவாமையால்‌ போக்குகன்றோம்‌ என்று கூட்டுக, 
கருணை - பார்வதி, அவனி - பூமி, 

27 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


21. கோயில்‌ முத்த திருப்பதிகம்‌ 
இனி, காயின்‌ மூத்த திருப்பதிகம்‌. 
அவைக்கு அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
கேர்யில்‌ மூத்த திருப்பதி கந்தா 
ஐயில ஓதி யான சற்காரியம்‌. 


பொழிப்பனுபூதி : 
சத்தியும்‌ சிவமும்‌ ஒத்து இருபாலுற முத்தியாகு முறைமை 


யருளிய உண்மை : 


ஆசிரிய விருத்தம்‌, 


876. இனி, ௮௩ாதி ௪தா நடன முத்தி பஞ்சாக்கரத்‌ 
(தி. ன) 
உடையா ன்ற னடுவிருக்கும்‌ உடையாள்‌ நடுவுள்‌ நீயிருத்தி 
அடியே னடுவு ளிருவீரு மிருப்ப தானா லடியேனுன்‌ 
அடியார்‌ நடுவு ளிருக்குமரு ளைப்புரி யாப்பொன்‌ 
[னம்பலத்தெம்‌ 
முடியா முதலே யென்கருத்து முடியும்‌ வண்ணம்‌ 
[முன்னின்றே, 
(இ-ள்‌). பரம்சிவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌. அ௮காதியே தேவ 
ரீர்‌ இருமேனியான பராசத்தியும்‌ பரமசிவனான பாமான்மாவும்‌ அபே 


கேரயின்‌ மூத்த இருப்பதிகத்துக்குத்‌ திருவாசக உள்ளக்கிடை :-- 
அநாதியாகிய சற்காரியம்‌. 


இருவாசசச்சிறப்பு :--*கோயின்‌ மூத்ததிருப்பதிசம்‌ தெம்பரத்தி 
லருளடையும்‌ குறிப்பதாகும்‌ ? (பழைய புராணம்‌), 


இத்தலைப்பினை மூத்தகோயில்‌ என்றும்‌, மூத்த பதிகம்‌ என்றும்‌ இரு 
வகையாகவும்‌ பிரித்துப்‌ பொருள்‌ காண்பர்‌ பிறர்‌, 


இத திருத்தில்லையில்‌ அருளிய த. 
இஃது அச்தாதியாக அமைந்துள்ள. 


21. கோயில்‌ முத்த திருப்பதிகம்‌ 745 


தப்‌ பொருளான குணகுணி பாலமாயிருந்தபடி. என து உயிரிலும்‌ 
இருவரும்‌, இருவருள்‌ யானும்‌, அபேதவத்து விதமாகக்‌ குஞ்சித 
பாதக்‌ கீழிருப்பதானாலும்‌, உனது சரடியார்‌ இருவுளப்‌ பணி செய்ய 
அருள வேண்டும்‌ ; ஈறிலாத சருவான்ம முதலே! எனது உண்மை 
மலமகல மன்னுபோ த வாழ்வளிக்க முன்னின்‌ றருள்வாய்‌. (எ. ஹு]. 


எனவே, அநாதிமு,தலிற்‌ புக்குறுவ,கான சம்பிரதாய வருபூத:.... 


இச்சகத்துக்கு ஆண்டவன்‌ சிவானந்த சுகேந்திரன்‌ ; அவன்‌ 
இராசா; அந்த விராசனுக்குத்‌ இரிவித கரணம்‌ ; அவை பதி, பசு, 
பாசம்‌; அவை வழித்தான முச்சத்‌திகள்‌ ; அவர்களுள்‌, வல்லமை 
யரனந்தவல்லி என்ற இராசனுக்குச்‌ சொந்த ஸ்ரீ ; அவித்‌இயாகாரி 
யென்றொரு போக ஸ்ரீ; மாயரவல்லி யென்றொரு அதிகார ஸ்ரீ ; 
இன்னும்‌ அஞ்சன பூரணி யென்றொரு சகோதரி ; முன்னருளிய 
வல்லமையரன, லயபரரனந்த ஸ்ரீக்குக்‌ குடிலை யென்றொரு பெண்‌ 
பிறந்தது) அவித்தியாகாரி யென்ற போக ஸ்ரீக்குச்‌ வோன்மன்‌ 
என்றொரு பிள்ளை பிறந்தது; சகோதரியான அஞ்சன பூரணி 
சுந்தரிக்குப்‌ ப இபோதை யென்றொரு பெண்‌; அந்தப்‌ பெண்ணை முன்‌ 
சீவான்மனுக்குக்‌ கலியாணம்‌ பண்ணினார்கள்‌ ; மாயரவல்லிக்குப்‌ 
பசுபோதை யென்றொரு பெண்‌ ; அந்தப்‌ பெண்ணை வித்தியா 
கரரிக்குச்‌ சகோதரனான மாயாவல்லவனுக்குக்‌ கலியாணம்‌ பண்ணினார்‌ 
கள்‌ ; அவனுக்குப்‌ போக ஸ்ரீ ஞான த்திறா ; அவன்‌ பெண்‌ அமிர்த 
வல்லி சுந்தரி; முன்னருளிய இந்திரை யென்றொரு அதிகார ஸ்ரீ ; 
அவளுக்குச்‌ சம்பராரி யென்றொரு புத்திரன்‌; அவன்‌ ஸ்ரீ பசுபோதை ; 
அவளுக்குச்‌ சம்பராரி புருஷன்‌ ; வல்லமையானந்தவல்லிக்கு கஜா 
னன்‌ என்ணஞ்‌ ச,த்‌திதரனென்ணும்‌ இரண்டு பிள்ளைகள்‌ ; இகாய 
வனுக்கு அமிர்தவல்லி சுந்தரி ஸ்ரீ; முன்னருளிய இராசாவுக்கும்‌ 
இராச ஸ்ரீக்கும்‌ மாதா பிதா வளரோ ? எனின்‌, உளர்‌ ; அவர்கள்‌, 
உலகத்திலே பெண்டாட்டியைப்‌ பெற்றான்‌ பிள்ளையையும்‌ பெற்‌ 
ரான்‌ என்ற வாக்கிய அர்த்தம்‌ போல, அருபூதி காண்க. முன்‌ 
னருளிய விரரசன்‌ சகல புவனத்திலும்‌ மூன்று வீடுகள்‌ கட்டி, 
மூன்று ஸ்ரீக்குங்‌ கொடுத்தார்‌; தனக்கும்‌ தன்‌ சகோதரிக்கும்‌ 
வீடில்லையே ! ஏனெனில்‌ வேறே இல்லை; இவர்கட்குச்‌ வேன 
மில்லையான தால்‌ இவர்களுடைய வீடும்‌ இவர்கள்‌ பிள்னள பெண்‌ 
கள்‌ சம்பந்தா சம்பந்தங்களுக்குந்‌ தாங்கள்‌ உடனாயிருந்து ஆக்கினை 
செலுத்துறெதே உடையானும்‌ உடையாளுமான தால்‌, எவ்விட த்தும்‌ 
இறையடியை யன்றி இயன்‌ நிடர, உயிர்கள்‌; ஈசன்‌ தாளேயுளம்‌ 


746 திருவாசக வீயாக்கயானம்‌ 


புகுந்து, அவ்வுயிர்‌ போல, சேட்டிப்பன்‌;) அரனடியை அகன்று நிற்ப 
தெங்கே ஆன்மா ? 


இவ்வ_நுபூதியாலா முத்தி பஞ்சாக்கர அநாதி சம்பந்த வழக்கு 
முதலகவல்‌ முதல்‌ வாக்யெத்தும்‌, (பக்‌. 69 முதலியன) வேந்தனடி 
யென்ற வாக்யை அருபூதியாலும்‌ (பக்‌. 286-240) காண்க. ஸ்ரீ 
வித்தை தகர வித்தையின்‌ ௮நுபவமெலக்‌ கொள்க. ரசி] 


877. இனி, அகாதியே முன்னின்றாண்டமையைக்‌ கூறும்‌ 
(இ.-ன :-- 

முன்னின்‌ முண்டா யெனைமுன்ன 

மியானு மதுவே முயல்வுற்றுப்‌ 
பின்னின்‌ ஜேவல்‌ செய்நன் றேன்‌ 

பிற்பட்‌ டொழிம்‌ தன்‌ பெம்மானே 
என்னின்‌ றருளி வரநின்று 

போந்தி டென்னா விடிலடியார்‌ 
உன்னின்‌ றிவனு ரென்னாரோ 

பொன்னம்‌ பலக்கூத்‌ துகக்தானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ மகாகேவலத்தில்‌ இருவடி. 
யில்‌ இருப்பகுறியாஇருந்த என்னை, பெருங்கருணையினால்‌ அறிவு 
விளங்கச்‌ செய்தது இருவருளமறியும்‌ ; அவை அருளென த்‌ தோன்‌ 
முது மலபந்தத்சால்‌ யானென து என, அவை கொண்டு, தாமே 
தருபவரை தம்‌ வலியினாற்‌ கருதினேன்‌ ; அவையுந்‌ இருவருளே 
நஈடாத்துனெற முறையறியாது மயல்வுற்றபடியால்‌ அடியார்கட்குப்‌ 
புறமானேன்‌. பெரிய பெருமானே ! இருவடி. எற்கேற்பக்‌ காட்டி, 
என்னை அடிமை செய்ய அநுக்கிரகம்‌ பொருந்துக; வழி மறிதது 
அருளாக்கி அழைப்பது, தேவரீர்‌ கருணையலது வேறுளவோ 2 
பராமுகமேயானால்‌, சீரடியார்‌ இவ்வகையுடையவன்‌ இப்பரிபாகச்‌ 
கூட்டத்தில்‌ அடியார்‌ இருசசபையில்‌ எண்ணிக்கையில்‌ அடியேனை 
வேறாக்கிவிடக்‌ கருதுவது தஇிருவுளந்தானோ? திருமன்றுளாடும்‌ 
அம்பலவனை ! இருச்சபை கண்டவர்கட்குத்‌ இங்கில்லை) என்ற 


876. உடையாள்‌ - உமை; எல்லாவற்றையும்‌ உடையவள்‌, உடை 
யாள்‌ உன்தன்‌ ஈடுவிருத்தல்‌ உண்மைநிலையிலென்‌ அம்‌, உடையாள்‌ கடுவுண்‌ 
நீ இருத்தல்‌ தடத்தநிலையில்‌ என்றும்‌ கூறுவர்‌, 

ஸ்ரீ ; மனைவி. இப்பகுதி சம்பிரதாய அதுபூதி உரை, எட்டிலுள்ள 
படி அச்‌டெப்பெற்றுள்ளது. 


21, கோயில்‌ மூத்த திருப்பதிகம்‌ 747 


பழமொழியும்‌ அடியேற்கலையோ ? சுவாமி! என வருளியசைச்‌ 
காண்க, (2) 


878. இனி, ஆண்டவன்‌ அடிமையை யிரட்சிப்ப தே கடனென 
வற்புறுத்திய (இ... ன 
உகந்தா னேயன்‌ புடையடிமைக்‌ குருகா வுள்ளத்‌ 
[| துணர்விலியேன்‌ 
சகந்தா னறிய முறையிட்டாற்‌ 'றக்க வா றென்னாரோ 
மகந்தான்‌ செய்து வழிவந்தார்‌ வாழ வாழ்ந்தா யடியேற்குன்‌ 
முகந்தான்‌ மாரா விடின்‌ முடிவேன்‌ பொன்னம்‌ பலத்தெம்‌ 
[முழூ தலே. 
(இ-ள்‌). என்னை அகாதஇயே பிரிவில்லாத பேரின்பச்‌ சொரூ 
பனே! தேவரீர்‌ இருவடிக்‌ கன்புளனாய்‌ அடி.மைப்பணி செய்து, உள்ள 
முருகா வண்ணம்‌ உணர்வின்றி யிருப்பதானா அடியேன்‌ ; தேவரீர்‌ 
அன்புளனாய்ச்‌ செய்யப்‌ பராமுகமானால்‌, தேவரீர்‌ அடிமைப்பே 
அடையனாதகலால்‌, இச்சகத்தார்‌ முன்பாகப்போய்‌, சுவாமியினுடைய 
பராமுகக்‌ கருணையை அலறி, உலறி யெனதாவி சோர்ந்தால்‌, தேவ 
ரீரே ! கருணை செய்ய வேண்டுமென வெண்ணார்களோ 2 வேத கரும 
காண்டப்படி, வேள்வி செய்தடிமை வழிக்‌ கொண்டவர்கள்‌ வேண்டிய 
படி. வாழ அருளவில்லையோ அடியேற்கு ? நாதனே! இருவம்பல த்துக்கு , 
அநாதி முதலான குஞ்சிதபாத சுவாமி ! தேவரீர்‌ இருமுகமண்டல தீ 
இருகோக்க மருளாவிடில்‌, அடியேன்‌ கதியடைவது எவ்வகை? 
கருணை வைத்தாண்டவனே அடிமையை இரட்சிக்க! என அருளி 
யதைக்‌ காண்க. (2) 


877. முன்னம்‌ என்னை முன்னின்று ஆண்டாய்‌ என்க, உரையில்‌, 
௨ தாமே தருபவர்‌ என்பதைச்‌ வெபிரானாகவும்‌, தம்‌ வலியினால்‌ என்பதில்‌ 
தம்‌ என்பதை அடியாராகவும்‌ கொள்க, பீற்பட்டொழிர்‌ தமைக்குக்‌ 
காரணம்‌ உரையிற்‌ காட்டப்பெற்றது, உன்‌ நின்று - உன்னை கோக்க 


நின்று என்று பொருள்‌ கூ௮வர்‌. 


875, 1. பி-ம்‌. தச்சாவறன்‌ரன்னாரோ, அஃமைக்கு உகச்‌ 
தானே என்றும்‌ கொள்ளலாம்‌. அடிமை கொண்ட கருணைக்கு உருகா 
உள்ளம்‌ என்று உரைபுணர்த்துன்றது, மாம்‌ - யாசகம்‌, வாழ 
வாழ்க்தாய்‌ - வாழ அருளினாய்‌. வேள்வி செய்தவர்க்கு அருளின 
மையை எடுத்துக்சாட்டியது, முசம்‌-திருகோக்கம்‌, முடிவேன்‌ -அழிகலேன்‌, 


748 திருவாசக வியாக்கியானம்‌ 


879. இனி, இருவடி ஞானம்‌ ௮ன்பரற்‌ பெறுவதஇன்றி, 
வேறொரு வகையாலும்‌ பெறமுடியரது என்ற (இ. - ன.) :-- 


முழுமுத லேயைம்‌ புலனுக்கு மூவர்க்‌ குமென்‌ றனக்கும்‌ 

வழிமுத லேகின்‌ பழவடியார்‌ திரள்வான்‌ குழுமிக்‌ 

கெழுமுத லேயருள்‌ தந்திருக்க விரங்குங்‌ கொல்லோவென்‌ 

றழுமது வேயன்‌ நிமற்றென்‌ செய்கேன்‌ பொன்னம்‌ 
[பலத்தரசே. 


(இ-ள்‌). அகண்டாகார சச்சிதானந்த சொரூபனே ! ஓர்‌ வீண்‌ 
“ணப்பம்‌. ஐம்புலாதி முதலான தத்‌ துவங்கட்கும்‌, அவைக்குப்‌ 
பிரேரகப்‌ பிரேரிய மால்‌ அயன்‌ இந்திரன்‌ முதலிய வென்போல்வார்‌ 
கட்கும்‌, உற்பத்திக்கு ஆதிமுதலே! தேவரீர்‌ அடி ஞான அன 
புடைய சரடியார்‌ இருக்கூட்டச்‌ சபைக்கு, இருவருள்‌ முதலே ! அடி 
யேற்குத்‌ இருவருளன்புத்‌ தாயே! எப்போது இருபை செய்யுமோ? 
என, அன்பால்‌ புனித வாய்‌ மலர்ந்து அழுவது உண்மை யொழிய, 
வேறான எத்தவம்‌ உறுஇயெனச்‌ செய்வேன்‌? அதனால்‌ மூத்தி 
பெறுவனோ? தஇிருமன்றுளாடும்‌ ஆன்மகர.தனே 1--என வருளி 
யதைக்‌ காண்க. ்‌ (4) 


880. இனி, பேசரத நாளெல்லர்ம்‌ பிறவாத காளென்ற 
(தி.- ன.) :-- 


அரைசே பொன்னம்‌ பலத்தாடு 

மமுதே யென்றுன்‌ னருணோக்கு 
இரைதேர்‌ கொக்கொத்‌ திரவுபக 

லேசற்‌ நிரும்தே வேசற்றேன்‌ 
கரைசே ரடியார்‌ களிசிறப்பக்‌ 

காட்சி கொடுத்துன்‌ னடியேன்பாற்‌ 
பிரைசேர்‌ பாலி னெய்போலப்‌ 

பேசா திருந்தா லேசாரோ. 


319. மூவர்க்கும்‌ என்றனக்கும்‌ என்பதை உரை பிரித்துச்‌ கூற 
வில்லை, வழிமுதல்‌ - உற்பத்திக்கு மூலம்‌, அடியார்திரள்‌ - அடியார்‌ 
திருக்கூட்டச்சபை, வான்குழுமிக்‌ செழுமுதல்‌ என்பதற்குப்‌ பிறர்‌ 
பிறவாறு பொருள்‌ கூறுவர்‌. அருள்‌ தச்திருக்க இரக்கும்‌ கொல்லோ - 
அருள்‌ கிடைத்திருக்க வரும்‌ தவனோ என்பது வெளிப்படையான பொருள்‌, 


21. கோயில்‌ முத்த திருப்பதிகம்‌ 749 


(இ-ள்‌). * ஆன்மநரதனே ! இரணிய மன்றுளாடும்‌ ஆமிர்‌ 
துமே!” என இவ்வகையாகப்‌ புலம்பி, இருவருளையே நாடி, உணவு 
தேடுங்‌ கொக்கேபோல்‌ அடங்கி யொடுங்கித்‌ துன்பமுழ்‌ திருந்தேன்‌ ; 
சீரடியார்‌. சிவானந்தம்‌ பெறக்‌ கட்புலனாக எழுந்தருளியதும்‌ கண்‌ 
டேன்‌ ; அடியேனிடத்தில்‌, “ பாலிற்படு நெய்போல வெளிப்படாது 
உள்ளே யிருந்து அடிமையை யாண்டவன்‌ இரட்சியாது விடுவது 
நீதியோ ?” எனச்‌ சீரடியரர்‌ பழியார்களோ 2 அதற்காகவே அடியேனை 
இரட்சிக்க வேண்டும்‌-—என்‌ றருளியகைகக்‌ காண்க. (5) 


981. இனி, இருவோலக்கத்‌ தரிசனம்‌ கூறிய (இ. ன :_- 


ஏசா நிற்ப ரென்னையுனக்‌ கடியா னென்று பிறரெல்லாம்‌ 
பேசா நிற்ப ரியான்‌ தானும்‌ பேணா நிற்ப னின்னருளே 
தேசா நேசர்‌ சூழ்ந்திருக்கும்‌ தருவோ லக்கஞ்‌ சேவிக்க 
ஈசா பொன்னம்‌ பலத்தாடு மெந்கா யினித்தா னிரங்காயே, 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அடிமையன்‌ என என்னைச்‌ 
சீரடியார்‌ பழிப்புற்றார்கள்‌ ; மற்றவர்களோ என்னுடன்‌ பேசுக 
லொழிந்கார்கள்‌ ; அடியேனோ இிருவருளைக்‌ கண்டு வணங்காது 
நின்றேனே ! நாதனே ! தேசோமயானந்தனே ! உண்மையடியார்‌ 
சூழ்வதான இருவோலக்கத்‌ திருவிழாப்‌ பொலிவு கண்டு ஆறுதல்‌ 
செய்ய, செக ௫சனே ! இரணியகோச௪ மன்றுள்‌ நடிக்கும்‌ என்னுயிர்த்‌ 
காயே! இனியாகிலுங்‌ கரணை செய்ய வேண்டும்‌. என அருளி 
யதைக்‌ காண்க (6) 


882. இனி, சீரடியார்‌ இருச்சபை சேர்வகைக்‌ கூறும்‌ 
(தி. ன்‌): 
இரங்கு ஈமக்கம்‌ பலக்கூத்த னென்றென்‌ றேமாந்‌ 
[திருப்பேனை 
அருங்கற்‌ பனைகற்‌ பித்தாண்டா யாள்வா ரிலிமா டாவேனா 
நெருங்கு மடியார்‌ களுநீயு கின்று நிலாவி விளையாடும்‌ 
மருங்கே சார்ந்து வரவெங்கள்‌ வாழ்வே வாவென்‌ றருளாயே 


960 எசழ்று - வறாம்தி. வேசற்றேன்‌ . வாடினேன்‌. கரைசேர்‌ 
அடியார்‌ மு.த்திச்சகரையைச்‌ சேரும்‌ அடியவர்கள்‌. களி - சிவானர்தம்‌, 

881. பேணா நிற்பேன்‌ - பேணி நிற்பேன்‌ என்றும்‌ பொருள்‌ உரைப்‌ 
பர்‌, . தேசா - ஒளியுடையோனே ! திருவோலக்கம்‌ - சபையில்‌ எழுர்‌ தருளி 
யுள்ள சாட்சி, 


750 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). கருணையே வடிவான இறாவம்பல ஞான நடன நாதன்‌ 
அடியேற்குத்‌ இருவடி. ஞான வின்பக்‌ கருணை எக்காலமளிப்பதோ 
வென ஏமாறியிருப்பதான பொல்லாத பாவியேனை, அருமையான 
தத்துவக்கருவி கொடுத்து அறிவு விளங்க அடிமை செய்தும்‌, தற்‌ 
பேத மிகுதியால்‌ மேய்ப்பானில்லாத மாடாக, என இச்சையால்‌ 
திரிவது இருவுள நீதியோ? நாதனே! 6 'தவரீர்‌ சீரடியாரும்‌ நாதனும்‌ 
அபேத ௮ கீ துவிகமாக தீ இருவினையாடற்‌ செய்யுந்‌ இருச்சபைச்‌ 
சந்நி கானத்திலே அடியேனுந்‌ திருவுளப்பணி செய்ய என துயிரின்‌ 
பமே! என்னைத்‌ தஇருவுளமிரங்கி யழைத்தருளாய்‌--என அருளி 
யதைக்‌ காண்க.. (7) 


888. இனி, இருவருளாற்‌ கருணை செய்யாவிடிலுய்யே னென்ற 
(தி.-ன.) :- 


அருளா தொழிக்தா லடியேனை 
யஞ்சே லென்பா ராரிங்குப்‌ 
பொருளா யென்னைப்‌ புகுந்தாண்ட 
பொன்னே பொன்னம்‌ பலக்கூத்தா 
மருளா மன த்தோ டுனைப்பிரிந்து 
வருந்து வேனை வாவென்றுன்‌ 
தெருளார்‌ கூட்டங்‌ காட்டாயேற்‌ 
செத்தே போனாற்‌ சிரியாரோ. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ கருணா கடாட்சம்‌ வைத்து 
அடிமை செய்யாவிட்டால்‌ அடியேனைப்‌ பிறவித்‌ துன்பம்‌ தீர்ப்ப அஞ்‌ 
சலி செய்வதற்கு வேறுளரோ ? இப்பூமியிலே அடியேனை த்‌ இருவுள 
மிரங்கி, என்னுளமே இடமாகத்‌ இருவருட்‌ பணிகொண்ட வின்பப்‌ 
' பொன்னொளியே ! இரணிய மன்றுள்‌ நடனராசனே ! மயக்கமுற்றுச்‌ 
சமுசய வுணர்வால்‌ அகர இயே இருவடியிற்‌ பிரிவில்லாதவன்‌. 
வேறாகப்‌ பிரிப்புளனாய்‌ த்‌ தியான பாவனை செய்து, ஆன்மலாபம்‌ 
பெறத்‌ துன்பப்படுவேனை, இருவருளாற்‌ கருணை செய்து அலம்‌ 
வந்தபோது அஞ்சலென்றருள்‌ செய்ய, அருள்சேர, கூவி யாண்டு 
சிவஞான த்‌ இறலறிவுடைய தஇிருக்கூட்டச்‌ சடையிற்‌ சோக்காவிட்‌ 
டால்‌ அடியேனுடல்‌ அவமே சவமாகும்‌ ; நாதனடிமை யெனப்பேர்‌ 
பெற்றவன்‌ ஆதலால்‌ உடையானானவன்‌ கை விட்டால்‌ அடியேன்‌ 


382, இரங்கும்‌ என்றும்‌ ஏமார்திருப்பேனே என்றும்‌ கூட்டிப்‌ 
பொருளுரைச்சலாம்‌. ஆள்வார்‌ இலி மாடு என்க, 


21. கோயில்‌ மூத்த இருப்பதிகம்‌ 751 


பேரிற்‌ சுதந்தரம்‌ நில்லாது; தேவரீர்‌ இருவருளைக்‌ கண்டு இவ்‌ 
வகையே வென நகைப்பார்களே! அடியேன்‌ நவையுறுவது இரு 
வுளமோ ரி என அருளியகைக்‌ காண்க. (8) 


884. இனி, இருக்கூட்டச்‌ சபையார்‌ சந்கி இயிற்‌ சுட்டற்‌ நிருப்ப 
தான நிலையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 


இரிப்பரர்‌ களிப்பார்‌ தேனிப்பார்‌ 
இரண்டு திரண்டுன்‌ நிருவார் த்தை 
- விரிப்பார்‌ கேட்பார்‌ மெச்சுவார்‌ 
வெவ்வே நிருந்துன்‌ திருகாமம்‌ 
தரிப்பார்‌ பொன்னம்‌ பலத்தாடுச்‌ 
தலைவா வென்பா ரவர்முன்னே 
நரிப்பாய்‌ காயே னிருப்பேனே 
நம்பி யினித்தா னல்காயே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌! தேவரீர்‌ இரு 
வருளடிமை யின்பப்‌ பரமுத்தித்‌ இருச்சபையிலே, சீரடியார்கள்‌ சிலர்‌, 
6 உள்குவரருள்இற்‌ றெல்லாமுடனிருந்தறிதி 'யென, வெள்கி விலா 
வறச்‌ சிரிப்பார்கள்‌ சிலர்‌; சிவானந்த போதத்தால்‌ இறுமாந்து 
பலகணத்‌ தெண்ணப்பட்டுக்‌ களிப்பு வார்கள்‌; சிலர்‌ திருவடி. ஞான த 
'இரிவித கரணமு மின்பமுற்றுக்‌ கன்னலும்‌ சுவையும்‌ போல்‌ அத்து 
விதக்‌ காட்யுறுவர்கள்‌ ; சிலா இரட்சியாகக்கூடி. காகுனோர்‌ 
மொழியை யளவளாவி சுரு இயா.ற்‌ பேசுகாட்‌ பிறந்தநாளெனத்‌ இவண்‌ 
ணர்‌ இறமே பேசப்‌ பெருநீளம்‌ பெறும்‌ கண்களே யென வன்புறு 
வார்கள்‌ ; சிலர்‌ அவ்வன்படிமை யுல்லாச வாழ்வை யுபதேசம்‌ பெறு 
வார்கள்‌; லர்‌ இவ்வகையோ பரமுத்தி யடிமையென வியப்பு அுவார்‌ 
கள்‌; சிலர்‌, தனித்தனி சதா நடனத்‌ இருமேனியால்‌ திருகாமப்‌ ' 
பொருள்‌ நாதன்‌ நாமமே யென, காதலாகிக்‌ கசிந்துள்ளுருகுவார்கள்‌ ; 
சகல தேவர்க்கு மு.தலாய்க்‌ குஞ்சி 'தபாதங்‌ காணப்பெற்றால்‌ மனிதப்‌ 
பிறவி வேண்டுவ திப்பூவிலென த்‌ ,தலைப்படுஞ்சால்பே எனச்‌ சுவானு 
பூதி பெறுவார்கள்‌ சிலர்‌. இவ்வடியார்‌ பெறுமடிமை இன்பத்துக்கு 
என்‌ பூசையு நேசமும்‌ யானுமுனக்கெங்கே£ என்‌ உள்ளத்‌ இதனின்‌ 
பொடுங்‌இத்‌ தற்போதம்‌ விழ விருப்பதான திருவருளை யனுக்கிரகஞ்‌ 


883. மருளாமனம்‌ - மருண்ட மனம்‌, தெருள்‌ - தெளிவு, 
தி--28 ்‌ 


752 I திருவாசக வியாக்யொனம்‌ 


செய்வாய்‌; என்னுள்ள விசுவாசப்பொருளே ! என அருளியதைக்‌ 
காண்க. (9) 


885. இனி, திருவருளாலடிமை யின்பம்‌ பெற வேண்டுமென்ற 
(தி, ன): : 


நல்கா தொழியான்‌ நமக்கென்றுன்‌ 

நாமம்‌ பிதற்றி நயன கீர்‌ 

மல்கா வாழ்த்தா வாய்குழரா 

வணங்கா மன த்தா னினைக்துருஇப்‌ 
பல்கா லுன்னைப்‌ பாவித்துப்‌ 

பரவிப்‌ பொன்னம்‌ பலமென்றே 
ஒல்கா நிற்கு முயிர்க்கிரங்கி 

யருளா யென்னை யுடையானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி ஞானமே பொரு 
ளென, அன்பால்‌ இருவருள்‌ _௮.நுக்கரகம்‌ செய்வகொழியாதென, 
நம்போல்வார்க்கு உனது இருநாம்‌ மிடைவிடாது அதுவே பித்தாகப்‌ 
பிதற்றி, இருகண்ணாலும்‌ அன்பானந்த பாட்பம்‌ பெருகத்‌' துஇத்து, 
அத்துதி யின்பமேலீட்டால்‌ வாய்குள றி வணங்கி, அடிமைத்‌ இறம்‌ 
புரியாத வன்மை நெஞ்சுடையேன்‌ தேவரீரை த்‌ திருவருளால்‌ நினைந்து 
அடி..-ஞான அன்பாலுருகி, எக்காலமுஞ்‌ சதா நடனச்‌ சிவோக 
பாவனை செய்து அடி வணங்கிப்‌ பொன்னம்பலவாணனே என 
வடியாரைக்‌ காண வெட்கி, நிற்குமடியேற்கு இரக்கமுற்றுக்‌ கருணை 
செய்வாய்‌; என்னை அநாதியே சிவனுடைமையாகக்‌ கொண்ட உடைய 
வனே ! என அருளியகைக்‌ காண்க. (10) 


திருச்‌சிற்றம்பலம்‌ 


384, தேனிப்பார்‌ - தியானிப்பார்‌ ; அத்துவிதக்காட்யெறுவார்கள்‌. 
சரிப்பர்ய்‌ - இகழ்தற்குரியவனாய்‌. 

885, சயனம்‌ - சண்‌, பாவித்து - நினைந்து ; ॥வோகம்பாவனை 
செய்து, 


ல்‌. 
திருச்சிற்‌ றம்பலம்‌ 
22. கோயில்‌ திருப்பதிகம்‌ 
இனி, கோயிற்றிருப்பதிகம்‌ : 


இவைக்கு அகத்தியச சூத்திரம்‌. 
கோவிற்‌ றிருப்பதிகந்‌ தாசை தறுக்கு 
மனுபோக லக்கணம்‌. 


பொழிப்புரையனுபூதி :-- 

முற்பதிகத்தில்‌ அடியார்‌ கொத்துடன்‌ கூட்டுவதே முத்தி 
யென அருளி, அகமகிழ்ந்து, இப்பதிகத்தில்‌ ஜந்து மலமும்‌ அரு 
ளாய்‌ நின்ற முறைமையால்‌, உடலும்‌ உன்‌ கோயிலான அநா தியின்ப 
மூமே கரணமென, எல்லாச்‌ செயலுஞ்‌ சிவன்‌ செயலென, குறை 
விலா நிறைவென்றும்‌, குணக்கடலென்றும்‌, அன்பான வின்பப்‌ 
பெருக்கத்தை அளவளாவி அருளிய சிவஞான ஊதியம்‌ என அருளி 
யகை அருளால்‌ காண்க. 


இருப்பா ஆசிரிய விருத்தம்‌. 


386. இனி, இருவடி யன்பே வீடன்றி, மற்றுள பதம்‌ பாவ 
மென்ற (இ. -ன, 
மாறிகின்‌ நென்னை மயக்‌இடும்‌ வஞ்சப்‌ 
புலனைந்தின்‌ வழியடைத்‌ தமுதே 
ஊறிகின்‌ றென்னு ளெழுபரஞ்‌ சோதி ' 
உள்ளவா காணவக்‌ தருளாய்‌ 


இப்பதிசத்திற்கு உள்ளக்‌டெக்கை :--அநுபோக இலக்கணம்‌. ௭-௮. 
சிவாநபூதிக்‌ சடையாளம்‌, 


திருவாசகச்‌ சிறப்பு,  எயும்‌ கோயிற்பதிகம்‌ பெருக்துறைத்‌ தேடிகர்‌ 
மோகமியல்பாகும்‌ (பழைய புராணம்‌). 


இது தில்லையில்‌ அருளியது. ட்‌ 
இதுவும்‌ அந்தாதித்‌ தொடையால்‌ அமைர்தது. 


754 திருவாசக வியாக்யொனம்‌ 


தேறலின்‌ தெளிவே சிவபெரு மானே 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 
ஈறிலாப்‌ பதங்க 'எாயவை கடந்த 
இன்பமே யென்னுடை அன்பே 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, இருவடிக்கண்‌ அன்பின்‌ றி 
மடித்தாட்டி வஞ்சப்‌ பேரின்பக்‌ கருவியான்‌ இந்திரியாதி புலன்கள்‌ 
ஐம்புல வேடராக என்னை அடிமை...சவ........... னஞ்செய்து என்‌ 
போத மென்னை மிகச்‌ செய்து............ நீ வாழ்‌ நாளெல்லாம்‌ தடுத்‌ 
காட்டி, இன்ப வமிர்‌ தமாக அள்ள நி கின்றெழா நிற்கும்‌.பரமவெனே! 
அறா தியேயுள்ள நாதா! அடியேன்‌ கட்புலப்பட அருளாயோ ! 
சிவாகமச்‌ காட்சியால்‌ தெளிவுடையார்‌ கேனின்ப ஞானத்‌ தெளிவே ! 
பரமசிவனே ! இருப்பெருந்துறைக்‌ குருவே ! முடிவில்லாத உலகாய 
கன்‌ முதல்‌ சிவாத்துவித பத வீடு முழுதுமாய்‌ வைக்கப்பாலாய்‌ 
நின்ற பேரின்ப சொரூபமே ! அடியேனுள்ள த்தன்பே ! ஞானமான 
வனே ! என வருளியதைக்‌ காண்க. (1) 


887. இனி, இருவருளின்‌ உ,தவிக்குக்‌ கைம்மாறு அடிமை 
யின்றி வேறில்லை யென்ற (இ, - ன.) :- 
அன்பினா லடியே னாவியோ டாக்கை 
... ஆனந்த மரய்க்கசிம்‌ தருக 
என்பர மல்லா வின்னருள்‌ தச்தரய்‌ 
யானிதற்‌ லெஜொர்கைம்‌ மாறு 
முன்புமாய்ப்‌ பின்பு முழுதுமாய்ப்‌ பரந்த 
முதீதனே முடிவிலா முதலே 
தென்பெரும்‌ துறையாய்‌ சிவபெரு மானே 
சீருடைச்‌ சிவபுரத்‌ தரைசே. 


பி-ம்‌. 1, ஸியாவையும்‌, 


886. மாறி நின்றென்னை ........ அடைத்து, மாறுபட்டு நின்று 
என்னை மயக்குகின்ற வஞ்சத்தையுடைய ஜா்புலன்களின்‌ வழியைத்‌ 
தடுத்து ; இப்பகுதிக்கு உறிய பொருள்‌ ஏட்டில்‌ சதைக்துள்ள௪, . ஈறி 
லாப்‌ பதங்களாயவை கடந்த இன்பமே - முடிவில்லாத பதவிகள்‌ யாவற்‌ 
றையும்‌ கடத்த ஆனச்தரூபனே என்பது வெளிப்படை பொருள்‌, ஈறி 


லாப்‌ பதங்களாய்‌, அவை கடர்த இன்பம்‌ என்னும்‌ பிரித்துப்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌, 


i 22, கோயில்‌ திருப்பதிகம்‌ ' 755 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரிர்‌, இருவடிக்‌ கன்புளனாய்‌ 
ஊனுயிர்‌ இன்பாக்கி அகநெக்குக்‌ கசிந்துருக அருளிய அறிவும்‌ 
எனது அறிவே? என்வே, இருவருட்‌ செயலாயிற்றே ! அக்செய 
லுக்கு என்ன கைம்மாறுனதோ ? எனவே, அடிமைப்‌ பணியே யலது 
வேறு காணேனே ! சுவாமி ! யாவர்க்கும்‌ முன்‌ அமா தியான பதுிமுது 
சிலையே ! யாவர்க்குங்‌ கீழ்‌ என்னை அள்வோனே ! சருவ வியாபக 
பரமுத்த சிவனே! காலாதிதக்‌. கடவுளே ! இருப்பெருந்துறைக்‌ 
குருவே ! பரமசிவனே ! 9), பப்புல்‌ வரச வாழ்வான சிவப கிதுரரரலா 


br கா! oro 9 ரளியை தம்‌ காண்க. 4 
கா ட்‌ 


888. இனி, வாக்கு மனா த சிவானந்தமென்று (இ. ன) 


அரைசனே யன்பர்க்‌ கடியனே னுடைய 

அப்பனே யாவியே! டாக்கை 
புரைபுரை கனியப்‌ புகுந்துகின்‌ அருக்ப்‌ 
பொய்மிருள்‌ கடிற்தமெய்ச்‌ சுடரே 

திரைபொரா மன்னும்‌ அமுதத்தெண்‌ கடலே 

திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 

உரையுணர்‌ விறந்துகின்‌ அணர்வதோ ருணர்வே 

யானுன்‌ ளை யுரைக்குமா அணர்ததே. 

(இ-ள்‌). சகல லோகமும்‌ ஆளும்‌ ஆன்மகாதனே ! . அன்‌ 
புடைய அடியார்கட்டும்‌, அன்றியும்‌, அடியேனுக்கும்‌ உடைய தகப்‌ 
பனே ! எனது உயிரும்‌ உடலும்‌ இன்பாய்க்‌ கரைந்து உள்புகுந்து 
உருக்கிப்‌ பொய்யிருள்‌ அகற்றி, அருளிய சத்திய ஞானப்பிரகாசமே ! 
திரையற்ற நிலையாயுள்ள கெளிந்து அன்புக்கடலே ! இருப்பெரும்‌ 
துறைக்‌ குருவே! பிரேர காண்டவாக்கும்‌ அலையா லுளவாகிய 
அறிவு கரணமுங்‌ கடந்த சிவஞானவறிவே ! அடியேன்‌ இருவருள்‌ 
அன்றித்‌ துதிப்பகெவவகை? அருளாய்‌ சிவனே! என வருளியதைக்‌ 
காண்க, (5) 


பெறவியலாத, முன்புமாய்‌, பின்புமாய்‌, முழுதுமாய்‌ என்றும்‌ பிரிக்க, 
பரந்த முத்தன்‌ - சர்வவியாபகமான பரமுத்த சிவன்‌. i 

888. அன்பர்க்கு அடியேன்‌ என்று தொடராக்கிப்‌ பொருள்‌ கூற 
லாம்‌, புசைபுரை கனிய - உள்துனை தோறும்‌ கனியும்படி, பொய்‌ இருள்‌ _ 
மாயை, மன்னும்‌ - நிலைபெற்ற. சஞ்சலமற்று கின்ற கடல்‌ என்பதா 
யிற்று, இறந்து - சடச்து, சொல்லும்‌ உணர்வும்‌ எட்டாத நீலை, 
என்பது கூறப்பட்டது, உரைக்கும்‌ ஆறு - பேசும்‌ வழி, 


ச 


756 ்‌ திருவாசக வியாக்யொனம்‌ 
889. இனி, குணரகித திருவருட்‌ குணம்‌ என்ற (இ. - ன.) :-- 


உணர்க்தமா முனிவ ரும்பரோ மொழிந்தார்‌ 
உணர்வுக்கும்‌ தெரிவரும்‌ பொருளே 
இணங்கிலி யெல்லா வுயிர்கட்கு முயிரே 
எனைப்பிறப்‌ பறுக்குமெம்‌ மருந்தே 
திணிர்ததோ ரிருளிற்‌ றெளிம்ததூ வெளியே 
திருப்பெருச்‌ துறையுறை சிவனே 
குணங்கள்‌ தா மில்லா இன்பமே யுன்னைக்‌ 
குறுகனேற்‌ இனியென்ன குறையே. 
(இ-ள்‌) ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி ஞானம்‌ ஆன்ம 
சுதந்திர சத்திக்‌ கெட்டாத அருமையான பொருளா கலால்‌, அந்து 
சிற்சத்இ சுதந்தர அளவையாய்‌ உணர்ந்த மகா விருடிகளும்‌, இரு 
“மால்‌ முதலான தேவர்களும்‌, இருவடி காணா இச்சத்து கின்றார்கள்‌ ; 
அபே, தவத்துவிக அடிமையெனப்‌ பொருந்தாத சருவான்மாக்களுக்‌ 
கும்‌ உயிர்ப்பிரோகமே ! எனது பிறவியை யறுப்பதான மருந்தே ! 
மந்திரமே! (மாறாமலமகலவகலாத மன்னுபோதத்‌ இருவருளான : 
வொளிக்கும்‌ இருட்குமொன்றே யிடம்‌; அவை மகா கேவலமே ; 
இருள்‌ அதுவே இடம்‌; சிவனோ மன்னவன்‌ ; இவை அநுபூதி ; 
முதலகவலில்‌ :: வேந்தனடி ” யென்ற வாக்கிய வுரையாற்‌ காண்க. 
இருப்பெருந்‌துறைப்ப இயில்‌ எழுந்தருளிய சருவ வியாபக குணரகதெ 
சாட்குணியப்‌ பொருளே ! தேவரீர்‌ குஞ்சிதபாக சேர்வையுற்ற சத்‌ 
கான்மாக்களுக்கு இனிக்குறையுளவோ ? எனவே, பேரின்பப்‌ பர 
முத்‌ வாழ்வு இடை,த்ததென அருளியதைக்‌ காண்க. (4) 


890. இனி, சரடியார்‌ உடலே கோயிலாகக்‌ கொண்ட 
(தி.- ன.) :- 
குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே 
ஈறிலாக்‌ கொழுஞ்சுடர்க்‌ குன்றே 
மறையுமாய்‌ மறையின்‌ பொருளுமாய்‌ வந்தென்‌ 
மனத்திடை மன்னிய மன்னே 


889. ஒழிர்தார்‌ - மற்றையோர்‌ என்றேனும்‌, உலகத்தைத்‌ துறர்த 
வர்‌ என்றேனும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, இணங்கு இலி - ஒப்பிலி. 
வேர்தனடி வாக்கிய உரை, பச்கம்‌ 240. குறுனேச்கு - நெருங்க 
எனக்கு, 


22. கோயில்‌ திருப்பதிகம்‌ 757 


1தஇிறைபொரு நீர்போற்‌ சிந்தைவாய்ப்‌ பாயும்‌ 

திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 

இறைவனே யென்‌ னுடலிடங்‌ கொண்டாய்‌ 

இனியுன்னை யென்னிரக்‌ கேனே. 

(இ-ள்‌) ஆண்டவனே ! தேவரீர்‌, திருவருளான து வற்றாது 
முற்றாக அணிறல மானப்‌ பேரின்ப வியாபகமே! குற்றமற்ற 
அமிர்‌.தமே ! முடிவிலாக ஞானப்‌ பிரகாச அருள்‌ மலையே! வேதமே! 
வேதாந்த நுட்பப்‌ பொருளே! என்னெஞ்சில்‌ எழுந்தருளிய 
௮காதி நிலைமையுள்ள சிவானந்தமே! அடியேன்‌ சிந்தையினும்‌ 
அவைக்குக்‌ காரணமான வாக்கினும்‌ தடையற்ற நீர்‌ போலின்பே 
அன்பாய்ப்‌ பாயும்‌ இருப்பெரும்‌துறைக்‌ குருமணியான பரமசிவனே ! 
ஆன்ம நாதனே ! தேவரீரே, எனது காயமே கோயிலாக வெழுக்கருளி 
அபேதவத்துவிதமாய்‌ வாழ்வையாகில்‌, இனி அடியேன்‌ இரப்ப து 
வேறுளதோ ? வேண்டிய பயன்‌ அவையே ! எனக்‌ காண்க, (5) 


891. இனி, திருவடி கட்புலப்படுவகானமையைக்‌ கூறும்‌ 
(இன) 

இரந்திரச்‌ தருக என்மன த்‌ துள்ளே 

எழுஇன்ற சோதியே யிமையோர்‌ 
சிரந்தனிற்‌ பொலியுங்‌ கமலச்சே வடியாய்‌ 

திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
நிரந்தவா காயம்‌ நீர்கிலம்‌ தீகால்‌ 

ஆயவை யல்லையா யாங்கே 
கரந்ததோ ருருவே களித்தன னுன்னைக்‌ 

கண்ணுறக்‌ கண்டுகொண்‌ டின்றே. 

(இ - ள்‌.) ஆண்டவனே ! தேவரீர்‌ திருவடியை அடியேன்‌ பெற 
எளிமையாலிரக்கவும்‌, அவ்வண்ணமும்‌ உள்ளம்‌ உருகவே, அவ்வுள்‌ 
ளத்தின்கண்‌ நெடுழ்ந்கெழும்‌,த சிவச்சோ இயே ! இருமால்‌ முதலிய 
தேவர்கள்‌ சரசிற்‌ பொலிவ தான செங்கமலப்‌ பொற்பா தனே ! இருப்‌ 
பெருந்‌ துறைப்ப இ வாழுங்‌ குருவே! பஞ்ச பூதத்தின்‌ அதிட்டான 
வியாபகனாயும்‌, அவையின்‌ நி, அவையிற்றோன்றாது நின்ற இரு 


பி-ம்‌. 1, இறைபெரு. 
890. கோது - குற்றம்‌, மன்னிய - நிலைபெற்ற, மன்னே - அரசே, 
சிறை பொரு - சிறைப்பட்டிருச்சச்‌ சயொத, 


758 -. திருவாசக வியாக்யொனம்‌ 


வுருவே ! அவ்வடிவே சிவானந்த போ தமாக அடியேன்‌ கண்‌ இன்புற 
இப்பூவிலே கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌ ; என .அருளியகைக்‌ 
காண்க. . (6) 


892. இனி, பரிதியினுதவியைப்‌ பாரறியாதுபோல்‌, அருளின்‌ 
சகாயம்‌ உயிர்‌ அறியாது என்ற (இ. - ன.) :-- 

இன்றெனக்‌ கருளி யிருள்கடிம்‌ துள்ளத்‌ 

தெழுின்ற ஞாயிறே போன்று 

நின்‌ றகின்‌ தன்மை நினைப்பற நினைந்தேன்‌ 

நீயலாற்‌ பிறிதுமற்‌ மின்மை 

சென்றுசென்‌ றணுவாய்த்‌ தேய்ந்துதேய்ர்‌ தொன்ருக்‌ 

திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 
- ஒன்றுநீ யல்லை யன்‌. றியொன்‌ றில்லை 
யாருன்னை ய்றியடுற்‌ பாரே. 

(இ-ள்‌.) தேவரீர்‌, இன்று சீவன்‌ முத்த தசையே பரமுத்தி 
கிஞ்ய வடிமை என வருளியது ; உலக இருள்‌ அறச்‌ சூரியனால்‌ விளங்‌ 
தியது போல, உள்ள, த்தருளை,த்‌ திருவருளால்‌ அகற்றி அபேத அத்து 
விதமாக நிறைந்த திருவடி. ஞானப்பெருமையை, தற்போ.தங்‌ கெட்டுச்‌ 
சிவபோதமாக அநுபூதி பெறுங்காலம்‌, உள்ளும்‌ புறம்பும்‌ ஒருதன்‌ 
மைக்‌ காட்டியான, எவ்விடத்தும்‌ இருவடியன்‌ றி வேறு காணேனே ! 
தேவரீர்‌ இருவருளான து அடியேன்‌ இயானபாவனைக்‌ காலம்‌ அணு 
விலும்‌ அணுவாய்‌ ௮டங்கி என்‌ குறையே, நின்‌ பெருக்காயில்லையே? 
ஏகபர சிவவடிவாகி, இருப்பெருந்துறைக்‌ குருவாகிய இவனே ! 
எல்லாப்‌ பற்றும்‌ அகல நின்மலவடிவே ! இவனவனை விடாதே, 
அவனிவனை விடாதே, உடந்தையரய்ச்‌ சிவத்தேரற்றமாக நிற்கும்‌ 
அருள்‌ வடிவான நரதனே ! திருவடி ஞானமின றி யாராகிலும்‌ அள 
விடப்‌ படுவாருளரோ ? எனவே, வேறாராலு அறியப்படா என்பது; 
என வருளியதெனக்‌ காண்க, [ (7) 


891, கிரந்த - எங்கும்‌ பரவிய, ஆகாயம்‌ முதலிய பஞ்சபூதங்கள்‌ 
சொல்லப்பட்டன, இறைவன்‌ பஞ்சபூதங்களின்‌ வேருனவன்‌ ; ஆனால்‌ 
அவற்றினுள்ளே இருப்பவன்‌. 

892. இருள்‌ - உள்ளத்திருள்‌, ஞாயிறு - ஞான சூரியன்‌, நினைப்‌ 
பற - வேறொரு நினைப்பும்‌ இல்லாமல்‌, சென்று...... ஒன்றாம்‌, என்பதற்கு 
உரை கூலுவடை நுணுகி அறிக. தத்துவங்களெல்லாம்‌ குறுக்கு 
இழையிடம்‌ முடியும்‌ என்பது தெளிபொருள்‌. ஒன்று நீயல்லை....,, இல்லை, 


22. கோயில்‌ திருப்பதிகம்‌ 759 


898. இனி, பரமசிவனின்‌ வடிவு நின்ம்லவடி வென்ற 
(இ.-னஃ ௨ 

பார்பத மண்ட மனைத்துமாய்‌ முளைத்துப்‌ 

பரந்ததோர்‌ படரொளிப்‌ பரப்பே 
நீருறு தீயே நினைவதே லரிய 

நின்மலா நின்னருள்‌ வெள்ளச்‌ 
சீருறு சிந்தை யெழுற்ததோர்‌ தேனே 

திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 

-யாருற வெனக்டுங்‌ காரய லுள்ளார்‌ 

ஆனந்த மாக்குமென்‌ சோதி, 

(இ-ள்‌) நாதனே! பிருதிவி முதலான தத்துவங்களும்‌ 
அவற்றில்‌ உளவாயெ பதங்களும்‌, அவற்றால்‌ உளவாகிய ஆதார 
வாகாசமும்‌, முதலிய சகல வத்துவும்‌ இருமேனியாக உற்பத்தியாயும்‌, 
்‌ அவற்றில்‌ எரியுறு நீர்‌ போலெங்கும்‌ எவையுஞ்‌ சருவ வியர்பகமர்யும்‌, 
வேறற அச்துவிதமாயும்‌, மன வாக்குக்குள்ளாயெ இயானபாவனை 
களுக்கு எட்டாமலும்‌ உள்ள நின்மலனே! தேவரீர்‌ இருவடி ஞான 
ம்டைந்த பேரின்ப வெள்ளச்‌ ீரடியர்‌ர்‌ கருத்தில்‌, அதக்துவிகமாய்‌ 
எழுந்தருளிய இன்பத்தேனே ! கஇருப்பெருந்துறைப்ப தியான பரம 
சிவனே ! தேவரீரலது அடியேற்கு இவ்வுலகத்திலே உறவு பகை 
முன்னிலை யுளவோ 2 அடிமை யின்பமாகச்‌ செய்ப வருளு மென்‌ 
னறிவே ! எனவருளிய)ைக்‌ காண்க, (8) 


994. இனி, சிந்தை புகுந்து திருவடி போம்‌ வழியில்லாது 
வேறு வாழ்வதான வழியின்‌ றெனக்கூறிய (இ. ன.) 3: 
சோதியாய்த்‌ தோன்று முருவமே யருவாம்‌ 
ஒருவனே சொல்லுதற்‌ கரிய 
ஆதியே நடுவே பந்தமே பந்தம்‌ 
அக்குமா னந்தமா கடலே 


இதற்கும்‌ உரை நுட்பம்‌ காணத்தக்கது. காணப்படும்‌, கமுதப்படும்‌ பொருள்‌ 
களெல்லாம்‌ இறைவனாகா; அவனல்லாப்‌ பொருளும்‌ வேழில்லை என்று 
அத்துவித உண்மை கூறப்பட்டது. ்‌ 

898. . பார்‌ - பூமி, பதம்‌ - பதவி, முளைத்து” தோன்றி ; உற்பத்தி 
யாய்‌, நீர்‌ உறுதி, எரியுற நீர்‌ என்று மாற்றிப்‌ பொருள்‌ கொண்டார்‌, 
அயல்‌, பகை யெனப்‌ பொருள்‌ கொண்டார்‌, 


இ--20 


760 திருவாசக வியாக்கியானம்‌ 


தீதிலா நன்மைத்‌ திருவருட்‌ குன்றே 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 

யாதுநீ போவதோர்‌ வகையெனக்‌ கருளாய்‌ 
வந்துகின்‌ னிணையடி. தந்தே. 


(இ-ள்‌.) சுவாமி! அகாதியே! இன்பாதிக. நிட்களப்‌ 
பொருளே ! அவற்றில்‌ அடியேன்‌ பொருட்டு உருவ அருவ கவந்தர 
பேசு அணுபட்ச சம்புபட்ச லய போக அதிகார மாகி அறிவே 
சொரூபமாய்ப்‌ பரப்பிரமமாகி, பிரபஞ்ச உற்ப ததி இதி நாசத்துக்கு 
அதிட்டானமாகி, எனது பஞ்சபா௪ விமோசன ஆனந்தமா கடலான 
பந்த ரகித, நன்னலம்‌ முயிர்பெற வருளும்‌ திருவருட்‌ குன்றமே ! 
திருப்பெருந்துறைப்‌ பதியாளுஞ்‌ சிவகுருவே ! அடியேன்‌ அறிவில்‌ 
திருவடி. ஞானம்‌ அறுக்கிரகஞ்‌ செய்‌்,தபின்பு அகலிடம்‌ வேறு 
மூளவோ ? எனவே அடியை யகன்று நிற்பதெங்கே யான்மா ? என 
அருளியகைக்‌ காண்க. (9) 


995. இனி, தன்னை ஆண்டருளிய கருணைக்குக்‌ கைம்மாறு 
அடிமையல து வேறில்லை யென்ற (இ. - ன.) :-- 
தந்ததுன்‌ றன்னைக்‌ கொண்டதென்‌ றன்னைச்‌ 
சங்கரா வார்கொலோ சதுரர்‌ 
அந்தமொன்‌ நில்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாதுமீ பெற்றதொன்‌ றென்பாற்‌ 
சிந்தையே கோயில்‌ கொண்டவெம்‌ பெருமான்‌ 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
எந்தையே ஈசா வுடலிடங்‌ கொண்டாய்‌ 
யானிதற்‌ இலெனொர்கைம்‌ மாறே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீரோ, * நின்மலன்‌; மானோ, 
துன்மலன்‌) ஆனாலும்‌, அடியேன்‌ மிகவும்‌ நன்மையுடையேன்‌; இதனை 


894. உருவநிலையில்‌ சோதியைக்‌ கூறினார்‌. ஆனர்தம்‌ பச்தமறுச்‌ 
கும்‌ கருவியாயிற்று, ஆனந்த சகாயம்‌ என்பது இறைவனுக்கொருபெயர்‌, 
திதிலாநன்மை என்றதால்‌, பிற உலகசன்மைகள்‌ இிதுகலர்தவை என்ற 
லாயிற்று, நீ போவதோர்‌ வகையை கானும்‌ செல்வதற்கு அருளாய்‌ 
என்றபடி, i ன 


25. செத்திலாப்பதது 761 

hm gi 

நாடிக்கேள்‌ ; உன்‌ கேடு பாசவிருளாகும்‌ ; ஒன்றுமிலா என்கேடு 
ஆனந்தமாமே ! ஆன தால்‌, இவையிற்‌ சதுரன்‌ நானென்ப து திருவுள 
மறியாதோ ? எனபாற்‌ பெற்றதென்‌ ? சிந்தையான என புலா 
லடம்பே புகுந்து நின்ற கற்பகமே! யான்‌ உன்னை விடுவேனல்லேன்‌ 7 
இருப்பெருந்துறைப்‌ பதியான எனது உயிர்‌ அப்பனே ! என்‌ ஊனு 
டலே இடமாகித்‌ திருவுளங்‌ கொண்டால்‌ யான்‌ வேறு கைம்மாறளிப்‌ 
பக்‌ கருவியுளவோ ? அடிமையே, என வற்புறுத்தி அருளியதெனக்‌ 
காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


உ. 
இருச்சிற்றம்பலம்‌ 


23. செத்திலாப்பத்‌ து 


இனி, செத்திலாப்பத்தாலன :-- 
அவைக்கு அக.தீதியச சூத்திரம்‌ :-- 
பளகரு செத்திலாப்‌ பத்துச்‌ சிவானந்த 
மளவறுக்க வொண்ணு மையதாகும்‌. 


பொழிப்புரையநுபூதி :-- 
முற்பதிக வுண்மை அஅபூதிமில்‌ அருளியதில்‌ உடல்‌ உயிர்‌ 
இரண்டும்‌ ௮கா.தியே ; உடல்‌ கோவிலாகில்‌, மலம்‌ அமைந்து அகலா 
மரபுண்டோ! என, கரணங்‌ கெடாதாதலால்‌ அவ்வாசனை நீங்க; 
அருளாம்‌ வகையை அன்பாலின்பு றப்‌ பண்பாய்ச்‌ சிவ ததால்‌ நண்‌ 
பாய்தீ.இருவடி. யானைக்‌ கண்பாலின்புறக்‌ கண்ட கருளிய தெனக்‌ 
காண்க. 


திருப்பா ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையிலோதிய ட்டு 


- காண்க. 


895. இப்பத்துக்குத்‌ இிறாவுள்ளக்‌டெக்கை : சிவனைந்தமளவறுக்‌ 
கொணுமை எ - அ, சிவானர்தம்‌ அணுடிச்‌ செயிச்சப்படாமை, 


இருவாசகச்‌ சிறப்பு ; *மாயபசுபோசதம்‌ முற்றுங்கெட வேண்டலே 
செத்திலாப்பத் தாகும்‌ ? (பழையபு ராணம்‌), 


162. .... திருவாச்க வியாக்யொனம்‌ 


396. இனி, பொய்யனேன்‌ ௮ககெக வெழுந்கருளிய திருவடி 
ஞான வின்பமென்ற (இ, - ன) :-- 


பொய்யனே னகமெகப்‌ புகுந்து தூறும்‌ 
புதும லர்க்கழ லிணையடி பிரிந்தும்‌ 
கையனே னின்னுஞ்‌ செத்திலே னந்தோ 
விழித்திரும்‌ துள்ளக்‌ கருத்தினை யிழந்தேன்‌ 
ஐயனே யரசே யருட்பெருங்‌ கடலே 
அத்த னேயயன்‌ மாற்கறி யொண்ணாச்‌ 
செய்யமே னியனே செய்வகை யறியேன்‌ 
திருப்பெ ரும்துறை மேவிய சிவனே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, இருவுளமிரங்கிப்‌ புதிய 
தாமரை மலர்‌ போன்ற இரண்டு திருவடிகளையும்‌ இருவருளாற்‌ 
காட்டியதால்‌, அக்‌ கருணை வாசனை ஓய்வில்லாத பொய்யன்‌ மன 
நெகிழ, இன்பவமிர்‌த மூறிய அருமை யன்பு தெரியாது, விழித்‌ திருக்‌ 
தவன்‌ கைப்பொருளிழந்தவண்ணம்‌, எனதுள்ளம்‌ அதுவாய்ப்‌ போன : 
வண்ணங்‌ காணேனே ! ஆன்ம நாதனே! இறையே! திருவருட்‌ 
கடலே ! எனதப்பனே ! இருமால்‌ பிரமன்‌ அறியாத வெந்த இ 
வண்ணனே ! சுவாமி! தேவரீர்‌ பஞ்சகிர்த்‌ திய வுண்மை யறிவதற்‌ 
கறிவுளவோ ! என்று, தம்‌ வலியினாற்‌ கருத இவனாரென வருளிய 
கைக்‌ காண்க. வஞ்ச மன,த்தனா।ன பாவி இவ்வுலக மறியத்‌ துஞ்சி 
னேனோ. என்ற ஆராமையை யருளாற்‌ காண்க. (1) 


897. இனி, ஓர்‌ மொழியான ஞான உபதேச இன்பத்தினைக்‌ 
கூறும்‌ (இ, -னண.) :- 
புற்று மாய்மர மாய்ப்புனல்‌ காலே 
உண்டி. யாயண்ட வாணரும்‌ பிறரும்‌ 
வற்றி யாருகின்‌ மலரடி. காணா 
மன்ன வென்னையோர்‌ வார்த்தையிற்‌ படுத்துப்‌ 


896, பொய்யன்‌ - வாசனை ஓய்வில்லாத பொய்யன்‌, ரெக- ரெழெ, 

, கையன்‌ - ஜோன்‌. செய்வகை, என்பதனை இறைவன்மீது சார்த்திப்‌ 

பொருள்‌ கூறுகின்றார்‌, சான்‌ செய்வகை அறியேன்‌ என்றும்‌ பொருள்‌ 
கொள்வர்‌, 


93. செத்திலாப்பத்து ர 


பற்றினாய்‌ பதையேன்‌ மனமிக வுருகேன்‌ 
பரிகி லேன்பரி யாவுடல்‌ தன்னைச்‌ 

செற்றி லேனின்னும்‌ திரிதரு கின்றேன்‌ 

திருப்பெ ருந்துறை மேவிய வெனே 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியை அறிய வேண்டு 
மெனக்‌ கற்பரந்‌திர காலம்‌ தெகத்திலே வன்மிகம்‌ வளர, விருட்‌ 
ஏம்‌ வளர, சல வாயுவைப்‌ புசித்து, ௮கேச தெவர்களும்‌ மற்றுள்ள 
இருடிகளும்‌ மனயோக பாவனைக்‌ கெட்டாது வாடி நிற்ப, என மான்ம 
நாதனான தேவரீர்‌, அமா திப்‌ பெருங்கருணை வழக்கால்‌ இரங்கி, கான்‌ 
ன நிவில்‌ அருளொளியான அன்பு வைத்துத்‌ தொடர்ச்சி கொன்ற 
ஆப்‌,தமொழி யொன்றையும்‌ கண்ணாலே சொன்ன கருணைப்‌ பிரானே ! 
“அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவ தனை அருவிஞல்‌ 
அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்தக்‌ கரணங்களோடும்‌ 
கூடாதே வாடாதே குழைந்திருப்பையாகில்‌ * என்றவோர்‌ டட நப்‌ 
பாதி போதுமென்ற உண்மை கண்டவுடன்‌, “ இத்தனைகாலம்‌ 
திருவடி. ஞானவன்பை இழந்திருந்தோமே'”? யென என்‌ மனம்‌ 
பகைக்கவில்லையே ! உருகவில்லையே! 4 அன்பே! என்னன்பே ” 
யென அழவில்லையே ! அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்க்‌ 
கென்புதகோல்‌ போர்த்த உடம்பானேனே ! இவ்வகை அ௮.றிவிலாத 
உடலைச்‌ சவமாக ஒழிவில்லாது இன்னமும்‌ சம்சார வீணனானேனே ! 
திருப்பெருந்துறைப்ப இச்‌ வனே! என்‌ செய்வேனென _அருளியதைச்‌ 
சம்பிரதாயச்‌ சிருட்டியாற்‌ காண்க. (2) 


298. இனி, தற்போதம்‌ அவிழ்வதைக்‌ கூனும்‌ (இ. ன) 


புலைய னேனையும்‌ பொருளென நினைக்‌ அன்‌ 
அருள்பு ரிக்தனை புரிதஇங்‌ களித்துத்‌ 
தலையி னனடம்‌ தேன்விடைப்‌ பாகர 
சங்க ராவெண்ணில்‌ வானவர்க்‌ கெல்லாம்‌ 
நிலைய னேயலை நீர்விடம்‌ உண்ட 
நித்த னேயடை யார்புர மெரித்த 
கலைய னேயென்ைச்‌ செத்திடப்‌ பணியாய்‌ 
ள்‌ திருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 


897. பிம்‌, புற்துமாய்‌ முதலியன, தவகிலனயக்‌ குறிப்பன, 
அண்ட வாணவர்‌ - தேவர்‌, இருடியர்‌ முதலியோர்‌, ஜர்‌ வார்த்தை £ 
பிரணவ பஞ்சாச்சரம்‌ என்பர்‌, பரிநிலேன்‌ - வருர்‌அகிலேன்‌. செற்றி 
லேன்‌ - அழித்திலேன்‌, இிரிதருதல்‌ - திரிதல்‌, 


164: திருவாசக வியாக்கியொன்ம்‌ 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவுள மிரங்கி அறிவிலா த 
புலை த்கொழிலான அபக்குவமுடைய பாவியைத்‌ இருகோக்கஞ்‌ செயத்‌ 
இருவடி ஞானவன்பை யருளிற்று. அவை பெற்றவுடன்‌, ஒருவன்‌ 
வைத்த நிதி வஞ்சமுடன்‌ கவர, துஞ்ச்னனோ போயினனோ என அறி 
விலாது, ,தலையானடப்பதுபோல எண்ணி இறுமாந்தேனே ! இடப 
வாகன முடையோய்‌ ! சங்கரா ! அளவற்ற தேவர்கட்கு நிலைமை ௮௫௬ 
ளும்‌ அகா தியே ! அ.த்தேவர்கள்‌ பிழைக்க ஈஞ்சைத்‌ இருப்போனகஞ்‌ 
செய்த நித்திய சுத்தனே! திருவடி யடையாத திரிபுரர்களை நகை 
யால்‌ எரிரசெய்த மேருச்‌ சிலையனே ! என்‌ போதமறத்‌ இருவடிக்‌ 
கடிமைப்‌ பணிசெய்ய அநுக்கிரகம்‌ செய்ய வேண்டும்‌ ; திருப்பெருந்‌ 
துறைப்ப தி வெகுருவே ! என அருளியதைக்‌ காண்க. (2) 


899. இனி, அன்பனை அடிமை கொண்டமையைக்‌ கூறும்‌ 
(இ-ன.) :-- 
அன்ப ரா௫மற்‌ றருந்தவம்‌ முயல்வார்‌ 
அயனு மரலுமற்‌ றழலுறு மெழுகாம்‌ 
என்ப ராய்கினை வாரெ னைப்பலர்‌ 
நிற்க விங்கெனை யெற்றினுக்‌ காண்டாய்‌ 
வன்ப ராய்முரு டொக்குமென்‌ சிந்தை 
மரக்க ணென்செவி யிரும்பினும்‌ வலிது 
தென்ப ராய்த்துறை யாய்சிவ லோகா . 
திருப்பெ ருந்துறை மேவிய சிவனே, 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரிர்‌ -இருச்சந்நிதியலே அருமை 
யான மேலாகிய அவங்களை௪ செய்து உடலுயிர்‌ கரைய அக்கினியைச்‌ 
சேர்ந்த மெழுகே போலுருகி, மகத்தான இருமாலயன்‌ முதலியோர்‌ 
'இருவருனளைக்‌ கருதி நிற்ப, இப்பூவிலெழுந்‌ தருளி வன்மையான பார்‌. 
முழுதுமுருளெய்து, தல்‌ போலச்‌ சந்தையும்‌, எனது கண்‌ மரமும்‌, 
செவி இரும்பும்‌, இவையினும்‌ வன்மை யுடையேனை, எவ்வகையோ 
என்னை அடிமையாகச்‌ செய்த கருணை ? அடியேன்‌ அறிவில்‌ அகப்‌ 
படவில்லையே ! . தட்ணெத்‌ இருப்பராய்‌த்‌ துறை மேவிய சிவலோக 


898. தலையினால்‌ ஈடம்தேன்‌ என்பதற்குச்‌ செருக்கினால்‌ தலை 
கீழாக ஈடர்தேன்‌ என்பது நேர்‌ பொருள்‌. நிலையனே - நிலையாயுள்ள்‌ : 
வனே என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, செத்திட - போதமற, க 


98. செத்திலாப்பத்து 765 


> 


நாயகா ! இருப்பெருந்துறைப்ப இயாளும்‌ பரமசிவனே ! எனை ஆண்ட 
நலம்‌ அருளவேண்டுமென து திருவருளிரக்கத்தை அன்பால்‌ இன்புற 
அருளியதெனக்‌ காண்க. (4) 


400. இனி, திருவடியே பரமென அனுபவம்‌ பெற்ற (இ_ன.) ௨ 
ஆட்டுத்‌ தேவர்தம்‌ விதியொழித்‌ 'தன்பாய்‌ 

ஐய னேயென்றுன்‌ னருள்வழி யிருப்பேன்‌ 
நாட்டுத்‌ தேவரும்‌ காடரும்‌ பொருளே 
.... தரதனேயுனைப்‌ பிரிவுறு “தருளைக்‌ 
காட்டித்‌ தேவஙின்‌ கழலிணை காட்டிக்‌ 

காய மாயத்தைக்‌ கழித்தருள்‌ செய்யாய்‌ 
சேட்டைத்‌ தேவர்தம்‌ தேவர்பி ரானே 

இருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ ஆட்டுவித்தால்‌ ஆடாமின ற 
தேவர்கள்‌ இருவருலைக்‌ கைவிட்டு, கருமகாண்டப்‌ பொருளான 
கற்பனை நூல்வழிச்‌ செல்லாகொழிந்து, அன்பே சிவவழி யென 
என துயிரை, ஐயனே ! பெத்த முத்தம்‌ இரண்டு தசையினும்‌, இரு 
வடியே பரமெனப்‌ பணியற நிறுத்துவேன்‌ ; அற்ற போக ஞான 
முடைய தேவர்கள்‌ காணுதற்‌ கெட்டாத பரமகா தனே ! அநாதியே 
திருவடியில்‌ இருந்தபடி பிரிவில்லாத இருவரு என்னுயிரில்‌ 
காட்டி, மகாதேவ! தேவரீர்‌ பொற்பாதப்‌ பேரின்பச்‌ சுவையுங்‌ 
காட்டி, மாயையான காயத்தைக்‌ கோயிலாகக்‌ காட்டி, கன்மத்‌ தொலை 
வையும்‌ காட்டி, அருளே பொருளெனக்‌ காட்டி, அணுபட்ச சமபு 
பட்ச தேவர்களை: அ திட்டிக்கும்‌ தேவதேவனே ! தஇருப்பெருந்துறைப்‌ 

்‌ ப.திவாழும்‌ சிவனே ! அருளினாய்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (5) 


899. வன்பரசய்‌ - வலிமையான பார்‌ என்ற மரம்‌; பராய்‌ மாம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌, முருள்‌ - கட்டை, மரக்கண்‌ ; கண்‌ - கணு, 

1. பி-ம்‌. தன்பால்‌, 2, வருளை, 

400. ஆட்டுத்தேவர்‌, என்பதற்குப்‌ பிறர்‌ பலவாறு வேறு 
பொருள்கள்‌ கூறுவர்‌, விதி யொழித்து, என்பதற்கு அத்தேவர்களின்‌ 
வழிகிற்‌ பேனல்லேன்‌ என்பது பொருள்‌, அற்றபோத ஞானம்‌, போத 
மற்ற ஞானம்‌, காயமாகிய மாயம்‌ என்க, காயம்‌ - உடல்‌, சேட்டைத்‌ 
தேவர்‌, குறும்பு செய்யும்‌ தேவர்‌ என்றும்‌, சேடு ஐ தேவர்‌ எனப்‌ பிரித்‌ . 
அப்‌ பெருமையும்‌ அழகுமுள்ள தேவர்‌ என்றும்‌, பிதவாறும்‌ பிறர்‌ பொரு 
ளூரைப்பர்‌, 


766. திருவாசக வியாக்கியானம்‌ 


. இனி, இருவடி விட்டு வேறு புகலில்லை யென்ற 
(இ. ந்‌ — 

அறுக்க லேனுடல்‌ துணிபடத்‌ தப்புக்‌ 

கார்டி லேன்‌ நிரு வருள்வகை யறியேன்‌ 
பொறுக்கி லேனுடல்‌ போக்நிடங்‌ காணேன்‌ 

போற்றி போற்றியென்‌ போர்விடைப்‌ பாகா 
இறக்கி லேனுனைப்‌ பிரிந்தினி திருக்க 

என்செய்‌ கேனிது செய்கவென்‌ றருளாய்‌ 
இறைக்க ணேபுனல்‌ நிலவிய வயல்சூழ்‌ 

திருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியைப்‌ பிரிவுற்ற, 
அறிவில்‌்ரத உடலை இரண்டு கூறுபட வெட்டவில்லை ; அக்கினி 
யிலே வீழ்கிலேன்‌ ; இருவருள்‌ என்னை ஆண்ட வகையை அறிவால்‌ 
அ.நி௫ன்‌ நிலேன்‌ ; ஆன தால்‌ இனி இவ்வுடல்‌ பொறுக்கிலேன்‌ ; இவ 
வுடல்‌ இருவடியலது புகலிடம்‌ காணேன்‌ ; அடிமையை இரட்சிக்க 
.வேண்டும்‌ ; புண்ணிய சொரூப விடை, உடையாய்‌ ! அடியேன்‌ 
இறவாமல்‌ பீரிந்திறாந்தேன்‌ ! என்செய்வேன்‌ ! நாதனே ! இவ்வகைப்‌ 
பிழைப்பு வாய்ப்பருளவேண்டும்‌ ; சுவாமி! நிரம்பிய நீர்‌ சூழும 
வயலையுடைய திருப்பெருந்துறைப்பதி வாழும்‌ சிவனை ! என ௮௬ 
ளியதைக்‌ காண்க. (6) 


402. இனி, பஞ்சாட்சரமே பொருளென்ற (தி. - ன.) :-- 


மாய னேமறி கடல்விட முண்ட 
வான வாமணி கண்டத்தெம்‌ அமுதே 
நாயி னேனுனை நினையவும்‌ மாட்டேன்‌ 
நமச்சி வாயவென்‌ அுன்னடி பணியாப்‌ 
பேய யினும்‌ பெருநெறி காட்டாய்‌ 
பிறைகு லாஞ்சடைப்‌ பிஞ்ஞக னேயோ 
சேய னாடுகின்‌ றலறுவ தழகோ 
திருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 


401, உனைப்‌ பிரிச்தினிதிருச்ச இறச்சவேன்‌ ; என்‌ செய்கேன்‌ ' 
என்க, இத செய்க - இன்னது செய்க, சிறை - கரைகோலின இடம்‌, . 


28, செத்திலாப்பத்து 767 


(இ-ள்‌). மாயையை ஓச்சும்‌ மகாதேவனே ! இருமிடற்றில்‌ 
ஒளிராகின்ற நீலகண்ட ! என்னுயிரின்பே ! நாயானவன்‌ 6 'தவரீர்‌ 
திருவடியை என்போதத்தால்‌ இயானிக்க வல்லேன்‌ அல்லேன்‌ ; 
சைவ சம்பந்தமாகித்‌ இருகாமம்‌ துதித்துத்‌ இருவடிப்பணியும்‌ செய்க 
லேன்‌ ! இவ்வகை அறியாத்‌ தற்போத பேயனே ஆனாலும்‌ பெருமை 
யான இருவடி காட்டாயோ? சந்திர சூடா! சடையுடையாய்‌ ! 
பிஞ்ஞகா ! தேவரிரடிமைப்‌ பு,த்‌திரனானவன்‌ இருவடி. விட்டுப்‌ பிரிந்து 

அலறுவது இருவுளமோ ? இருப்பெருந்துறைப்பதி வாழும்‌ சிவனே 
இருவடி காட்டி அருளவேண்டுமென அருளிய குக்‌ காண்க. (7) 


403. இனி, சரடியார்‌ இருச்சபை சேர்விக்க வேண்டும்‌ என்ற 


(தி. - ன :-- 


போது சேரயன்‌ பொருகடம்‌ "ெர்தோன்‌ 

புரக்த ராதிகள்‌ நிற்கமற்‌ றென்னைக்‌ 
கோது மாட்டிஙின்‌ குரைகழல்‌ காட்டிக்‌ 

'குறிக்கொ ளென்றுகின்‌ தொண்டரிற்‌ கூட்டாடு 
யாது செய்வதென்‌ றிருந்தனன்‌ மருந்தே 

அடிய னேனிடர்ப்‌ படுவது மினிதோ 
சீத வார்புனல்‌ கிலவிய வயல்சூழ்‌ 

்‌ திருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சந்நி தான தீதிலே திருமால்‌ 
அயன்‌ இந்திரன்‌ இயானபாவனை செய்து கிற்ப, அடியேனின்‌ பஞ்ச 
பாசக்‌ கொத்தை அறுத்துத்‌ திருவடியை எனதறிவில்‌ காட்டி, 
என்னைக்‌ குறியாகக்‌ கொண்டு, 6 'தவரீர்‌ சிரடியார்‌ சபையில்‌ சேர்‌ தது 
அருளவேண்டும்‌ ; என்‌ செய்வான்‌ ப்ச்‌ எழையேனே ! 
என்‌ பிணி தஇர்ப்பதான அருமருந்தே ! அடியேனிடாகீதர்யாய்‌ ! 


402, மாயன்‌, என்றதற்கு மாயையை ஓச்சும்‌ மகாதேவனே என்றார்‌, 
மறிகடல்‌ - அலைகள்‌ மடங்கி விழுனெற கடல்‌, பெருகெறி - வீட்டுலகமும்‌ 
ஆம்‌, பிஞ்ஞகம்‌ - ஒருவகைத்‌ தலையணி, சேயன்‌ - புத்திரன்‌; சேயன்‌ - 
சேய்மையிலுள்ளவன்‌ என்பது பிறிதொரு பொருள்‌, 


பி-ம்‌. 7, மணவை ப்‌ நின்தொண்டரிற்‌ கூட்டாய்‌, 
அதர்‌ 


768 திருவாசக வியாக்கயொனம்‌ 


நாதனே ! துன்பமுறுவது நீதியோ ? குளிர்ந்த. புனல்‌ சூழ்ந்த இருப்‌ 
பெருந்துறை வாழும்‌ பரமசிவனே ! என அருளியதைக்‌ காண்க. (8) 


404, இனி, மார்க்கண்டர்க்‌ கருளியதைக்‌ கூறும்‌ (இ. . ன) £-- 


ஞால மிந்திர னான்முகன்‌ வானவர்‌ 
நிற்க மற்றெனை நயந்தினி தாண்டாய்‌ 
கால ஞருயிர்‌ கொண்டபூங்‌ கழலாய்‌ 
கங்கை யாயங்க தங்இய கையாய்‌ 
மாலு மோலமிட்‌ டலறுமம்‌ மலர்க்கே 
மரக்க ணேனையும்‌ வந்திடப்‌ பணியாய்‌ 
சேலும்‌ நீலமும்‌ நிலவிய வயல்சூழ்‌ 
இருப்பெ ருந்துறை மேவிய சிவனே. 


(இ-ள்‌). ஆண்டவனே! திருவருட்‌ சந்கிதான த்துப்‌ பாரி 
லுள்ள தவவுயிர்களும்‌, விணணிலுள்ள தேவ விந்திரன்‌ அயன்‌ 
ஆகியோரும்‌ இரந்து நிற்ப, அடியேனை என்போ,த வழித்‌ இருவருள்‌ 
நலங்‌ காட்டி அடிமை இன்புறச்‌ செய்தோய்‌ ! மார்க்கண்ட விருடிக்‌ 
காக எம்னுயிரைத்‌ இருவடியில்‌ அணிந்தாய்‌ ! கங்காதரா ! ம்முவைத்‌ 
இருக்கரம்‌ தரித்தோய்‌ ! இருமால்‌ இருவடி. காணாது முறையிட்டு 
நிற்கும்‌ அழயெ செங்கமலத்‌ இருவடியில்‌, மரம்போன்ற ஊனக்‌ 
கண்ணையுடைய பரவியேனையும்‌ இருவருட்பணிக்கடிமையாகச்‌ செய்‌ 

யாயோ 7. நீலோற்பலமும்‌ கெண்டை மீன்களும்‌ சூழும்‌. நீர்‌ நிறைந்த 
வயலையுடைய தஇிறாப்பெருந்‌துறைப்ப,தி வாழ்வதான சிவனே ! என 
அருளிப்ஷதர்‌ காண்க. (9) 


083. போது - மலர்‌, பொருகடல்‌ - அலைமோதும்‌ கடல்‌. புரம்‌ 
தராதிகள்‌, தேவர்கள்‌, கோதுமாட்டி - குற்றங்களை நீக; பாசச்‌ 
கொத்துக்களை அறுத்து, குரை - ஒலிக்கற, குறிக்கொள்கென்று நின்‌ 
. தொண்ட்ரிற்‌ கூட்டாய்‌ * என்ற பாடத்திற்கு, £ சடைப்பிடியாய்‌ என்று 
நின்‌ பண்டக சேர்ப்பாயாக ? என்று பொருள்‌ கூறுவர்‌, 


404, ஞாலம்‌ - ஞாலத்துள்ளார்‌ ; தவவுயிர்கன்‌ என்றார்‌, ஈயச்து. - 
விரும்பி, மலர்‌ - இருவடிமலர்‌, மரக்கண்‌. 899, சேல்‌ - ஒருவசைமீன்‌, 


25. செத்திலாப்பத த்‌ 769 


405, இனி, திருவருள்‌ இரங்கி யாண்டமையைக்‌ னும்‌ 
(தி. ன. :-- 
அளித்து வம்தெனக்‌ காவவென்‌ றருளி 
அச்சம்‌ தீர்தீதகின்‌ னருட்பெருங்‌ கடலுள்‌ 
திளைத்துக்‌ தேக்இயும்‌ பருயெு முருகேன்‌ 
திருப்பெ ருக்துறை மேவிய சிவனே 
வளைக்கை யொனாடு மலரவ ன ஜியா 
வான வாமலை மாதொரு பாகா 
- களிப்பெ லாமிகக்‌ கலங்குடு இன்றேன்‌ 
கபிலை மாமலை மேவிய கடலே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ பிறவா வண்ணம்‌ வழி 
மறித்துப்‌ பெருங்கருணை யளித்து அச்சமில்லாது அடிமைகொண்ட 
இருவருட்‌ பெருங்கடலுளே என்னை எரிபுகு நீர்க்குடம்போல்‌ அழுந்து 
வித்தும்‌, விளையாடற்‌ செய்தும்‌, உயிர்‌ நிறைவாகப்‌ பூரண வின்பம்‌ 
செய்தும்‌, சிவானந்தமே புசிப்பாகப்‌ பெற்றும்‌, உருகியும்‌, இவ்வகை 
இயல்‌ அறியாத பாவி; தேவரீரோ, என்‌ பொருட்டுத்‌ இருப்பெரும்‌ 
துறைப்பதியாண்ட பரமசிவனே ! சக்கரபாணியும்‌ அயனும்‌ அறி 
வொண்ணா மகாதேவா ! பார்ப்பதி வாமபாகா! எனது தற்போது 
இன்பமுழுதும்‌ பரவமெனத்‌ துன்ப முற்றேனே ! வெள்ளியங்கிரி 
வாழும்‌ பரமசிவனே ! அடியேற்குச்‌ சிவபோதவின்பம்‌ அ.ருக்கிரகம்‌ 

செய்யவேண்டும்‌ என அருளியதைக்‌ காண்க. (10) 


ட்‌ இருச்சிற்றம்பலம்‌ 


வைய ட்‌ ன ட ல்‌ ன்‌ 


405. அளித்து - சருணே அளித்து. ஆவ என்று அருளி - ஐயோ 
்‌ என்றிரல்க அருளி. எரிபுகு நீர்க்குடம்‌ போல்‌ என்றார்‌ தன்‌ ஒவ்வாமை 
யைச்சுட்ட, உருகேன்‌, என்றதால்‌ தன்‌ கொடிய நீலையைக்‌ கூறினார்‌, 
வளை - சங்கு, , இங்குச்‌ சக்கரம்‌ என்று ர்க அதன்‌ வளைந்த 
உருவை | ரோக்கிப்‌ போலும்‌. 


த. ்‌ ர க 
24. அடைக்கலப்பத்து 
இனி, அடைக்கலப்‌ பத்தாவன : 
இவைக்கு அகத்தியச்‌ சூத்திரமாவன ! 
அத்து விதந்திக ழடைக்கலப்‌ பத்து 
வத்து நிர்ணயம்‌ வகுத்துரைத்‌ ததுவே 
பொழிப்புரை யநுபூதி- முற்பதிகத்தில்‌ அருளிய போத வாசனை 
நீங்கு அருளாம்‌ வகையை அன்பால்‌ இன்புறத்‌ திருவடிக்கீழ்‌ அடைக்‌ 
கலமாக வைத்திருப்ப தான இருவருளின்‌ பெருங்கருணையைத்‌ அதத்‌ 
தது. இருப்பா, கலிவிருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓ.இயதெனக்‌ 


காண்க. 


406. இருவடி சோந்தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
செழுக்க மலத்‌ திரளனஙின்‌ சேவடி சேர்ந்தமைந்த 
பழுத்த மனத்‌ தடியருடன்‌ போயினர்யான்‌ பாவியேன்‌ 
புழுக்க ணுடைப்புன்‌ குரம்பைப்பொல்‌ லாக்கல்வி ஞானமிலா 
அழுக்கு கந்தல்‌ யேனுடை யாயுன்‌ அடைக்கலமே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! செந்தாமரைக்‌ காடனைய தேவரீர்‌ 
வல்‌. அகரதியே பரமுத்தி பெறுவகான திருவருள்‌ பழுது 
குளிந்த கருணைச்‌ சரடியார்‌ அபேத வத்துவித வாழ்வான அடிமை 
இன்பம்‌ இம்மையே பெற்றோர்களே ! யான்‌ மறதியுற்ற பாவியான்‌ 7 
நரனோ வெனில்‌, மயிர்க்கால்‌ தோறும்‌ புழுச்சொரிவதான துசசி 
லுடையனும்‌, ஞானமுள கல்வியும்‌ சிவஞான போதமும்‌ பொருந்தாத 
மலபோத வாசனையுமுடைய மனதையுடைய அடியேனை, அமா தியே 
அடிமையாக வுடைய நாதா ! தேவரீர்‌ குஞ்சி தபாத சருவ வியாபகத்‌ 
தில்‌ வியாப்பியமாக. _௮டியேனைக்‌ கருணை வைத்து இரட்சிக்க வேண்டு 
மென அருளியதைக்‌ காண்க. (2): 


இப்பத்துக்குத்‌ திருவாசக 'உள்ளக்டை ! பக்குவ நிண்ணயம்‌ எஃது 
வித்தும்‌ ௮ங்குரமும்பேரல என்‌ றல்‌, 

இருவாசகச்‌ நெப்பு : ஓதுவல்‌ வாதனைகள்‌ வர்தணுகாம லடைக்கலப்‌ 
பத்துரைத்த தாமே, 

இதனைக்‌ கலவைப்‌ பாட்டு என்பர்‌ பிறர்‌, 

406. உடன்போயினர்‌ - உன்னோட சென்றனர்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
குரம்பை - கூடு ; உடம்பு, பொல்லாக்கல்லி - வீண்‌ கல்வி, ஞானமிலா 
என்பதற்கு முன்‌ “ மெய்ஞ்‌ ? என்று எட்டில்‌ கூட்டப்பெற்றுள்ளது, 


(பழைய புராணம்‌) 


24, அடைக்கலப்பத்து 711 
407. இனி, பெருங்கருணை விலாசத்தைக்‌ கூறும்‌ (தி. - ன.) :- 


வெறுப்பன வேசெய்யு மென்சிறு மையைகின்‌ பெருமை 
[பிஞற்‌ 
பொறுப்பவ னேயராப்‌ பூண்பவ னேபொங்கு கங்கைசடைச்‌ 
செறுப்பவ னேஙின்‌ றிருவரு ளாலென்‌ பிறவியைவேர்‌ 
அறுப்பவ னேயுடை யாயடி யேனுன்‌ அடைக்கலமே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அடைக்கலமாகி இருவடி. 
யில்‌ அத்துவித வடிமையாக என்னை அ௮கா.இயே வைத்திருந்தும்‌; 
எனது சிற்றறிவால்‌ வெ சட்ட ச இத்‌ ச்ட்‌ பால்‌ 
தானுங்‌ கைத்தது நாவின்‌ பித்தமே அக்குஜ்றம்‌ ; நாதனே ! கிருபை 
வைத்து, குற்றமே செயினும்‌ குணமெனக்‌ கருதும்‌ கொள்கை கண்டு 
நின்‌ இருவடி யடைந்தேன்‌ ! சாட்குணியமே சர்ப்பாபரணமுடைய 
வனே! கங்கா சடாதாரியான பரமசிவனே ! தேவரீர்‌ இருவருள்‌ 
நோக்கால்‌ எனது பிறவியை அடியோடு களையும்‌ அகாதி அடிமை 
யுடையவனே ! திருவடிக்கீழ்‌ குமபிட்டிருப்ப தாக அடைக்கலம்‌ அருள 
வேண்டும்‌ ; என அருளியதைகம்‌ காண்க. (2) 


408. இனி, அடியேன்‌ அறிவில்‌ அறிவாக வாழ்வதன்‌ 
பொருளே என்ற (இ. ன) :.... 


பெரும்பெரு மானென்‌ பிறவியை வேரறுத்துப்‌ - 
[பெரும்பிச்சுத்‌ 
தரும்பெரு மான்சது ரப்பெரு மானென்‌ மனகத்தினுள்ளே 
வரும்பெரு மான்மல ரோனெடு *மாலறி யாமைகின்‌ ற 
அரும்பெரு மானுடை யாயடி யேனுன்‌ அடைக்கலமே. 
(இ-ள்‌). ஆண்டவலே ! தேவரீர்‌ எல்லாப்பெருமையுடைய 
தேவர்கட்கு மேலான பெருமையையுடைய நாதனே ! அடியேன்‌ 
இனிப்‌ பிறவா வண்ணம்‌ பாதுகாத்துத்‌ இருவடியே நின்‌ அகலாப்‌ 
பெரிய பித்துடையவனாக வருளும்‌ சுவாமி! நால்வகை இன்பம்‌ 
உயிர்க்கருள்வதான சதுரப்ப தியோனே ! என்‌ மன இனுள்ளே தானே 
எழுந்தருளும்‌ கரகனே ! இருமால்‌ ஆயன்‌ அறியாமை நின்ற அறிவே 


407. . செறுப்பவன்‌ - அடச்னெவனே, 
பி-ம்‌. 1, மாலதியாமனின்ற, 


ப்ரீதி திருவாசக வியாக்யொன்ம்‌ 
சொருபமர்யுள்ளாய்‌ / அமா இயே அடியேனை அடிமையாகச செய்யும்‌ 


சிவனே ! தேவரீர்‌ அடைக்கலமாக இரட்சிப்பதென அருளியதைக்‌ 
காண்க. (3) 


409. இனி, இருவடியே புணையாகக்‌ கொண்டமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன.) :- 


பொழிகின்ற துன்பப்‌ புயல்வெள்‌ ளத்தினின்‌ கழற்‌ 
[புணைகொண் 
ட்ப்பின்ற அன்பர்க ளேறினர்‌ வான்யா னிடர்க்கடல்வாய்ச்‌ 

சுழிசென்ற மாதர்‌ திரைபொரக்‌ காமச்‌ சுறவெறிய 

அழிகின்ற னனுடை யாயடி. யேனுன்‌ அடைக்கலமே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருபா கடாட்சத்தால்‌ மேகத்‌ 
இனிடமாகப்‌ பொழியா நின்ற பிரளய நீர்‌ போன்ற பிறவித்‌ துன்பது 
இல்‌ அழுந்திய £ரடியார்‌ திருவடி ஞான வன்பே புணையான நிட்டை 
யால்‌ அடிமையாகிப்‌ பரமுத்தி பெறுவதானார்கள்‌. அடியேன்‌ அன்‌ 
புத்‌ இருகாமப்‌ புணையுதவியின்றி துன்பமான பிறவி சாகரத்தில்‌ 
சுழியில்‌ அகப்பட்டு, பெண்ணாசை த்‌ இரைமேலும்‌ மேலும்‌ அலைப்ப, 
மண்‌ பொன்னாசையான சுறாமீன்‌ வாயில்‌ அடிபட்டு மயக்கத்தால்‌ 
அழியும்‌ பாவியை அமா தியடிமையுடைய அபேத குஞ்சிதபாதத்தின்‌ 
கீழ்‌: பயங்‌ காத்து இரட்சிக்க வேண்டும்‌ என அருளியைதக்‌ 
காண்க. (4) 


இல்‌ இணி, பெண்‌ ல கப்படாது அருளவேண்டு மென்ற 
(தி. லா, 
ட கூழையர்‌ சூழலிற்‌ பட்டுன்‌ இறமறக்திங்‌ 
கஇருள்புரி யாக்கையி லேூடச்‌ தெய்த்தனன்‌ மைத்தடங்கண்‌ 
வெருள்புரி மானன்ன கோக்இதன்‌ பங்கவிண்‌ 
[ணோர்பெருமான்‌ 
அருள்புரி யாயுடை யாயடி. யேனுன்‌ அடைக்கலமே. 


408. பிச்சு - பித்து, சதுரன்‌ - சாதுரியமுடையவன்‌, 

409. : புயல்‌ - மேகம்‌, வெள்ளம்‌ - நீர்ப்பெருக்கு, வான்‌ - முத்தி; 
சுழிசென்ற - சுழலில்‌ அகப்பட்டு, திரைபொர - அலைகீச, சறவு ல 
சுருமீன்‌, ்‌ ட்‌ 


. 24. அடைக்கலப்பத்து 175 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவருளான நிக்ரெக 

' அறுக்ரெக வலிமையை எனதறியாமையால்‌ மறதியுற்‌ அ, சுருள்வ 
தாக என்னுயிரை மடக்கியாளும்‌ பெண்ணிச்சையில்‌ ஆழ்ந்து, நரக 
வேதனைக்‌ கெமான, துச்சிலைக்‌ * காயமே பொருளென ” வாடி இளைத்‌ 
தேனே! தேவரீரோ மைப்படிந்த கண்ணுள்‌ பெத்தமே முத்தமாச்‌ 
கும்‌ வெருட்சி போன்ற மான்‌ பார்வையு முடைய பார்ப்ப இபாகர்‌ ! 
தேவ தேவனே ! இருபை வைத்திரங்கி அமா, தியே அடிமையுடைய 
அடியேனை அடைக்கலமாக இரட்‌சிக்கவேண்டும்‌, என அருளிய)ைதக்‌ 
காண்க. (45) 


411. இனி, அடிமையைப்‌ புறம்போக விடரமலிருக்க வேண்டு 
மென்ற (தி, -ன.):- 
மாழைமைப்‌ பாவிய கண்ணியர்‌ வன்மத்‌ திடவுடைந்து 
தாழியைப்‌ பாவு தயிர்போற்‌ றளர்க்தேன்‌ தடமலர்த்தாள்‌ 
வாழியெப்‌ போதுவர்தெர்தாள்‌ வணங்குவன்‌ வல்வினையேன்‌ 
ஆழியப்‌ பாவுடை யாயடி. யேனுன்‌ அடைக்கலமே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியை அகன்‌ அ 
அழகுபோன்ற மைப்பொலியும்‌ கண்களுடைய வலிமை மனத்தில்‌ 
என்னுயிர்‌ அகப்பட்டு உருக, தாதிமில்‌ அகப்பட்டுக்‌ கடையும்‌ 
அயிரலைவுற்றது போல, வாடியலைந்‌ தெய்த்தென்‌ | செங்கமல வியாப 
கத்‌ இருவடி சுகமே வாழ்க ! எக்காலமும்‌ வே அ புகலிடங்‌ காணேன்‌ ; 
கொடிய பாதகன்‌, நான்‌ உனது அடியே க இயென அடிமை ய றுவேன்‌. 
சக்கரபாணி! அ௩ாதியே அடிமையுடையவனான தால்‌, அடைக்கல 
மானவனை சீ இருவடி காட்டி இரட்சிக்க வேண்டுமென அருளிபகைக்‌ 
காண்க. (6) 


410. கூழையர்‌ - இளம்‌ பருவத்தினர்‌. கூழை - ிறியமயிர்‌. 
குழல்‌ - கூட்டம்‌, இருள்‌ - அறியாமையாடய இருள்‌. எய்த்தனன்‌ - 
இளைத்தேன்‌. வெருள்‌ - அச்சம்‌, 

411, மாழை - மாவடுவிர்போன்ற, மை பாவிய - மையோடு 
கூடிப்‌ பரர்த. மத்து - தயிர்கடையும்‌ மத்த, பாவுதயிர்‌ . பரவிச்‌ சுழல்‌ 
இன்ற தயிர்‌, ஆழியப்பன்‌ என்றதர்குச்‌ சக்ரபாணி என்று பொருள்‌ கூறு 
இன்றார்‌. சலர்தராசுரவதத்தில்‌ சக்சரத்சைச்‌ கையாண்ட மையின்‌ வெ 
பிரான்‌ ஆழியப்பனாயினர்‌. * ஆழியப்பர ? என்பதற்குக்‌ கருணைச்சடலான 
அப்பனே என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


774 திருவாசக வியாக்யொனம்‌ 
+ 


412. இனி, என்‌ சண்ணின்புற மெய்க்காட்ி யருளினர்‌ என்ற 


(இ-ன.:- 


மின்சணிஞர்‌ அடங்கு மிடையார்‌ வெகுளிவலையி லகப்பட்டுப்‌ 
புன்கண ஞய்ப்புரள்‌ வேனைப்‌ புரளாமற்‌ புகுந்தருளி 
என்கணி.லேயமு அறித்தித்‌ இித்தென்‌ பிழைக்கரங்கும்‌ 
அங்கண னேயுடை யாயடி. யேனுன்‌ அடைக்கலமே. 

(இ ன்‌ ள்‌). ஆணடவனே ! அடியேன்‌ மின்னைப்போல விளங்பெ 
கண்களையும்‌, வளைந்த மருங்குலையுமுடைய பெண்ணின்‌ மீது 
கொண்ட ஆசை வலையரன கோபாக்இனிக்‌ குள்ளாகிப்‌ புண்ணை 
யுடைய கண்ணைக்கொண்டு வருத்த முற்றவனைப்‌ போல வாடிய 
என்னை, வருத்த முறாமல்‌ என்னுள்‌ ளெழுந்தருளி, அன்பால்‌ என்‌ 
கண்ணில்‌ இன்ப வானந்த அமிர்தம்‌ பெருக்கி, இந்திரியத்‌ துவார 
மெங்கும்‌ இத்திக்க, என்‌ விளைக்ரங்த, என்‌ பிழை பொறுத்‌ 
தருளும்‌ இருவருளே ! ஞானக்கண்ணா ! உடைய நர தனை ! அடிமை 
உடையாய்‌ ! அடியேனை, த்‌ இருவடியில்‌ வைத்து இரட்சிக்க வென 
வருளியதைக்‌ காண்க. (7) 


418. இனி, அடியேன்‌ அுன்பத்துக்‌ ரங்க கருணை செய்ய 
வேண்டும்‌ என்ற (இ. ன.) :- 

மாவடு வ௫ரன்ன கண்ணிபங்‌ காகின்‌ மலரடிக்கே 

கூவிடு வாய்கும்‌. ச்‌ கேயிடு வாய்கின்‌ குறிப்பறியேன்‌ 
பாவிடை யாடு குழல்போற்‌ கரந்து பரந்ததுள்ளம்‌ 

ஆகெடு வேனுடை யாயடி யேனுன்‌ அடைக்கலமே. 

(இ- ள்‌.) மாவடுவை இரண்டு கூறாகப்‌ பிளந்தது போன்ற 
இருக்கண்ணை யுடைய பார்ப்ப இிபாகனான பரம்சிவனே ! 0 ,தவரீர்‌ இரு 
வுளம்‌ அடியேனை த்‌ இருவடிசேர அழைப்ப துளவேர 2 நரகவே தனைப்‌ 
பட செய்வதுளவோ ? எவ்வகையேர ? கிருவுளக்‌ குறிப்ப றிவதற்குச்‌ 
சுதந்தரவ நிவுளனோ ? படவினை செய்வோன்‌, கார்க்‌ குழல்‌ எவ்வகை 
விரைவாயோடுமோ, ஒளியுமோ, அதிலும்‌ விரைவாய்‌ இந்திரிய 


412. வெகுளிவலை - வலையரன கோபாக்கனி என்றார்‌, பிறர்‌ 
பெண்களின்‌ வெகுளியாயெ வலை என்பர்‌, புன்சண்‌ - துன்பம்‌, புண்சண்‌ 
என்னு சொண்டு பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. என்சணிலே, என்பதற்கு 
என்னிடத்திலே என்றும்‌ பெரருள்‌ சொள்ளலா 


ம்‌, அ௮ங்சணன்‌ - அழயெ 
கண்ணன்‌ ; ஞானக்கண்ணா என்றார்‌, ட 


24, அடைக்கலப்பத்து 775 


விஷயத்தில்‌ என்‌ மனம்‌ பாய்கறதே ! மநிகறக! இதென்ன ௮ 
சயம்‌! கேடு உடைய அடியேனைக்‌ கைவிடாது, உடையவனே! இருவடிக்‌ 
கீழ்‌ வைத்து இரட்சிக்க வேண்டும்‌ என அருளியகைக்‌ காண்க, (8) 


414. இனி, இருவடி. வணங்கத்‌ குற்போதத்தால்‌ முடியா 
தென்ற (தின) :-- 
பிறிவறி யாவன்பர்‌ நின்னருட்‌ பெய்கழற்‌ ருளிணைக்கீம்‌ 
மறிவறி யாச்செல்வம்‌ வச்துபெற்‌ ரூருன்னை வந்திப்பதோர்‌ 
நெறியறி யேனின்னை யேயறி யேனின்னை யேயறியும்‌ 
அறிவறி யேனுடை யாயடி யேனுன்‌ அடைக்கலமே. 

(இ-ள்‌. ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியில்‌ அகா இயே பிரி 
வில்லாத திருவருண்‌ ஞான்‌ நிட்டையுடைய அன்பர்கள்‌ குஞ்சித 
பாதத்தின்‌ கீழ்ச்‌ கும்பிட்டே நிட்டை யன்பால்‌ ஓர்‌ காலும்‌ ௮ றிபடா,த 
சிவஞானச்‌ செல்வ்‌ முடையராய்ப்‌ பரமுத்தி யதுவே எனப்‌ பேனுளா 
ஆனார்கள்‌ ; அடியேனா வெனில்‌, தேவரீர்‌ இருவடி ஞான அநுபூதி 
பெற அருளிய வேதாகம, மார்க்க உபதேச கலை முதலாக அறியேன்‌ ; 
பரமசிவமே தெய்வமென நிச்சயமும்‌ ௮ றின்‌ நிலன்‌ ; எல்லாவ றி 
* ச.தந்தரமுடைய நாதனே ! அடியேன்‌ அறிவுபெறத்‌ இருவடி காட்டி 
அடைக்கலங்‌ காக்க வேண்டுமென அருளியதைக்‌ காண்க. (9) 


415. இனி, திருவருளைப்‌ பெற்றும்‌ பெறுக குணமுடையேன்‌ 
என்ற (இ- ன.) :- 
வழங்குஇன்‌ ராய்க்குன்‌ னருளா ரமுதத்தை வாரிக்கொண்டு 
விழுங்குகின்‌ ேன்விக்டி னேன்வினை யேனென்‌ 
[விதியின்மையால்‌ 
தழங்கரும்‌ தேனன்ன தண்ணீர்‌ பருகத்தற்‌ துய்யக்‌ 
[கொள்ளாய்‌ 
அழுங்குகன்‌' றேனுடை யாயடி யேனுன்‌ அடைக்கலமே. 


413, வர்‌ - பிளப்பு, கூவிடுலாய்‌ - அழைத்திடுவாய்‌, கும்பி - 
சரகம்‌, பா - நூற்பா, படவினை செய்வோன்‌ தார்க்குழல்‌ என்றார்‌. 
படம்‌ - வஸ்திரம்‌, ' உள்ளம்‌ குழலுக்கு ஒப்பு, 

414, மறிவறியா - பெயர்வு அறியா, நெறி - வேதாகம மார்க்க, 
உபதேச கலைமுதலானவை, கின்னையறிதல்‌ - நின்‌ உண்மை நிலையை 
யதிதல்‌ ; 

்‌... இ_41 


776 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இ- ள்‌.) ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவருள்‌ எகவுருவாய்க 
இடக்கன்றதையோ ? சேரவாரும்‌ செகத்‌,£ரே என வழங்கிய பேரின்ப 
ஞான அன்பமிர்குத்தைக்‌ கண்டு இன்புற்றுப்‌ புசிப்பதானேன்‌ ; அப்‌ 
போது, தான்‌ வேறு, கான்‌ வேறாகக்‌ கண்டமைகொண்டு, உள்ளே 
போகாது மேலிடக்கண்டேன்‌ அறிவை வினையேன்‌ ; ஊழ்‌ அல 
துளவோ? அவை வினவில்‌, வண்டு மது வுண்ணப்‌ போனது, 
அக்கினியில்‌ அகப்பட்டது ; ஆதலால்‌, அக்கால வெப்பம்‌ இர, சலம்‌ 
புசிப்பதாகத்‌ இருவருளின்பத்தை அருளி, எனை அடிமை செய்யா 
விடில்‌, துன்பமே உறுவேன்‌ ; அவை இருவுளமோ ? உடையவனே ! 
அடியேனைக்‌ குஞ்சித பாகத்தின்‌ ழ்‌ அடைக்கலமாக வைத்துப்‌ 
பாதுகாப்பது கருணையே ! என அருளியகைக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
25. ஆசைப்‌ பத்து 
இனி, ஆசைப்‌ பத்தாவன :-- 
அகத்தியச்‌ சூத்திரமாவன :-— 
தீர்க்கருமாசைப்‌ பத்தான்ம விலக்கணம்‌ 

பொழிப்பனுபூதி உரையாவன 

முற்பதிகத்தில்‌ அருளிய சிவானந்தச்‌ செருக்கில்‌ பற்றற்றலே 
பரமென்று கூறப்பெற்றது; அலை பெறுமாறு இருவருளாசைப்‌ 
பெருக்கம்‌ இங்குக்‌ கூறப்பெறுறெது. அதனுண்மை, உடலுயிர்‌ 
அருளாய்‌ ஒழிந்து, மலமும்‌ அடைவே _அருளாய தன்மை பெற்று 
அகுற்கிடைய நிலாமை பூசனையும்‌ நேசமும்‌ போற்றுதல்‌. அன்பும்‌ 
இடமாய்ப்‌ புலப்பட வேண்டும்‌. அடியார்‌ அநுபவம்‌ அதுவாய்ப்‌ 


415. வழங்குடன்றாய்க்கு என்பதில்‌ பொருளற்று நின்றது, விக்க 
னேன்‌ - தொண்டையில்‌ அடைபட்டு விச்சலெடுத்தேன்‌, ஊழ்வினையின்மை 
யால்‌, தழங்கு - ஒலிக்கின்ற, விக்னேன்‌, தண்ணீர்‌ பருகத்தா என்பது 
விண்ணப்பம்‌, தேன்‌ என்பது வண்டு, அதனை உவமையாக்கினர்‌, தேன்‌ 
அன்ன தண்ணீர்‌ என்று பிறர்‌ இயைத்துப்‌ பொருள்‌ கொள்வர்‌. 


பட. ஆசைப்‌ பத்து பய்‌ 
போவதே முடிவு; ஆதலால்‌ அக்கருணே வியப்பைக்‌ கலந்தருளிய 
கென்‌ காண்க. 


இருப்பா, ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓ,தியதெனக்‌ 


காண்க. 


416. இனி, இருவடிக்காசை யுற்றமையைக்‌ கூறும்‌ (இ. ன): 
கருடக்‌ கொடியோன்‌ காண மாட்டாக்‌ கழற்சே 
[வடியென்னும்‌ 
பொருளைத்‌ தந்திங்‌ கென்னை யாண்ட பொல்லா மணியேயோ 
இருளைத்‌ கரந்திட்‌ டிங்கே வாவென்‌ றங்கே கூவும்‌ 
அருளைப்‌ பெறுவான்‌ ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! கருடக்கொடியுடைய. தஇருமாலும்‌ 
அறிவொண்ணாசத பொற்பாத அன்பைப்‌ பொருளெனக்‌ காட்டி 
இவ்வையகம்‌ பொலிவுற அடிமை செய்க காரிய காரணங்‌ கடந்து 
கருணை த்‌ கிருவுருவே 1: பொள்ளாத முழுமணி யொளியே ! என்து 
மலவிருட்‌ கேவல, தைத்‌ இருமோக்கால்‌ மக, திருவடி சேரக்‌ காட்டி, 
சகலத்திலே சுத்தப்படுத்தி, வழி மறித்தழைத்தாளும்‌ இருவருளைப்‌ 
பூசிப்ப நேச முற்றேனே ; அவ்வன்பு அடியேற்குத்‌ தகுமோ ? என 
அப்பனே ! என அருளியதைக்‌ காண்க 


417. இனி, இருவாய்‌ மலர்ந்தருள வேண்டுமென்ற (இ. லா): 
மொய்ப்பா னரம்பு கயிறாக வுளை யென்பு தோல்போர்த்த 
குப்பா யம்புக்‌ இருக்க இல்லேன்‌ கூவிக்‌ கொள்ளாய்‌ 

[கோவேயோ 
எப்பா லவர்க்கு மப்பர லாமென்‌ ஞரமு தேயோ 
அப்பா காண ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 


த ்ம்மு்ளன்‌ திருவாசசத்‌ இருவுள்ளக்கி டை: "ஆத்துமவிலக்கணம்‌ 
எ.து. ஆன்மரூபத்தை அறிதல்‌, 

இதன்‌ இருவாசகச்‌ இறப்பு : 

கருவியுறு மூனுடற்கண்‌ வாராமற்‌ றிருவருளிற்‌ கலப்பதற்கே 

அரனடியைப்‌ புகழ்க்‌ துபெரு கார்வமொடு பாடுதலே யாசைப்‌ பத்தாம்‌. 

(பழைய புராணம்‌) . 

416. பொல்லா - பொள்ளா ; இளைக்கப்படாத முழுமணி என்றார்‌, 
இருள்‌ - மலவிருள்‌, . ௮ங்சே - சழைதிலே, பெ௮வான்‌ : பெற்றுப்‌ 
பூசிப்ப, 


178 திருவாச்சு வியர்க்யொனம்‌ 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீரருளிய கருவாக்‌ குழம்‌ 
பிருந்தும்‌ கலித்தும்‌ மூளைக்கரு நரம்பும்‌ வெள்ளெலும்பும்‌ சேர்ந்து, 
ஒன்றாய்‌ ஈனமிகு தளைதோலுமுடைய புழுப்பொதிந்த துச்சில்‌ இனி. 
யாற்றுகில்லேன்‌ ; இன்றே இருவருள்‌ சேரத்‌ திருவாய்‌ மலர்ந்தரு 
ளாயே! ஆன்மஈாதனே ! எந்தப்‌ பதமுத்தர்களுக்கும்‌ சுட்டிறந்த 
௮.த.த நாதனே ! என்னில்‌ ஊறும்‌ அமீர்தமே ! இருவடிப்பணிக்‌ 
செசையானேன்‌ ; என தப்பனே ! இரட்சிக்க வேண்டும்‌-- என அருளி 
யதைக்‌ காண்க. (2) 

418. இனி, இருக்கருணையை வியந்த (இ. - ன): 
சீவார்ம்‌ தீமொய்த்‌ தழுக்கொடு திரியுஞ்‌ சிறுகுடி 

[லிதுசிதையக்‌ 
கூவாய்‌ கோவே கூத்தா காத்தாட்‌ கொள்ளுங்‌ குருமணியே 
தேவா தேவர்க்‌ கரியானே சிவனே சிறிதென்‌ முகமோக்கி 
ஆவா வென்ன ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அடியேற்கு உபகரணமாகக்‌ 
கூட்டிய சியும்‌ அழுக்கும்‌ பொதிந்த துசசலொயெ தேகம்‌ பிரிவுறத்‌ 
திருவாய்‌ மலர்ந்தருளாயோ ? நாதனே ! நடராசனே ! அடியேனைப்‌ 
பாதுகாக்கும்‌ குருமாகா ! மகத்தான தேவர்கட்கறி வொண்ணாத 
பரமசிவனே ! இஞ்சிம்ஞ்னான அடியேன்‌ முகத்தைத்‌ இருவருள்‌ 
கோக்கஞ்‌ செய்து இரங்க இச்சையானேன்‌ ; எனகுப்பனே ! என 
அருளியதைக்‌ காண்க. (2) 


419. இனி, உள்ளே கண்டு இருவடி பூசிப்பதான (இ,-ன): 
மிடைந்தெஓம்‌ பூத்தை மிக்கழுக்‌ 

கூறல்‌ வீறிலி நடைக்கூடம்‌ 
தொடர்க்தெனை நலியத்‌ துயருறு 

கின்றேன்‌ சோத்தமெம்‌ பெருமானே 
உடைந்துகைம்‌ அருகி 'யுள்ளொளி்‌ 

நோக்கி யுன்‌ றிரு மலர்ப்பாதம்‌ 
அடைந்து நின்‌ றிடுவான்‌ ஆசைப்‌ 
்‌.... பட்டேன்‌ கண்டா யம்மானே. 


417. மொய்ப்பு.- நெருக்கு, குப்பாயம்‌ - சட்டை : துச்சில்‌ என்‌ 
றார்‌, உடலின்‌ இழிவைக்‌ கூறினார்‌, 
- 418. வார்க்து - ஒழு, உடலின்‌ இழிவு கூறப்பட்ட த, தைய - 
பிரிவுற ; அழிய, ஆவா, இரச்சக்குறிப்பு, அம்மான்‌ - எனதப்பனே, : 
பி-ம்‌. 1, யுன்னொளி, 


95, ஆசைப்‌ பத்து ' 770 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; அடியேன்‌. மல 
போதம்‌ தர எற்களித்த அச்சில்‌ எலும்பால்‌ நெருக்கு. ற்று, ஊ த்தை 
யும்‌ அழுக்கும்‌ ஊற, இவை ஓர்‌ காலமும்‌ வெறுப்பில்லாத சஞ்சார த்‌ 
தால்‌, அடிபடும்‌ ஓயாச்‌ சம்மட்டி அடியேனைப்‌ பற்றினமையால்‌, 
வருந்துன்ப ததை இன்பமெனக்‌ கொண்டு துயரமுற்றேன்‌ ; இவ 
வுடலைப்‌ பரிசுத்தமாக வருளும்‌ எம்முயிர்ச்‌ சிவனே ! அடியேன்‌ இரு 
வடி அகம்புறமென்னாது உள்ளபடியுள்ளே அருளை அறிவிற்‌ கண்டு 
திருப்பாதம்‌ அன்பு பூசை சேசமுற இச்சையானேன்‌. என்‌ கருத்துப்‌ 
படி. பேணுவார்‌ இச்சை செய்யும்‌ நாதனே ! அருள வேண்டும்‌- என 
அருளியதைக்‌ காண்க. (4) 


420. இனி, கேகப்பற்று புளியங்காயோடு போலவே இருக்க, 
நான்‌ கனியும்‌ ஓடும்‌ போலாவேனோ என்ற (இ. ன.) :...- 


அளிபுண்‌ ணகத்துப்‌ புறச்தோல் மூடி யடியே அடையாக்கை 
புளியம்‌ பழமொத்‌ திருந்தே 'னறிக்தும்‌ விடையாய்‌ 
[பொடியாடீ 
எளிவம்‌ தென்னை யாண்டு கொண்ட என்னா ரமுதேயோ 
அளியே னென்ன ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேனுடைய கெகமானது எக்‌ 
காலமுங்‌ கேடே விளைவிக்கும்‌; புண்‌ உள்ளே இருக்கப்‌ புறம்பே 
தோல்‌ மூடியதால்‌, புளியங்காய்‌ ஒன்‌ நியதுபோல்‌ இருந்தேன்‌. ஆச்‌ 
கனிக்கும்‌ ஓட்டுக்கும்‌ பற்று தலில்லாதுபோல, இருப்ப கறியா து, 
உண்மை கொண்டவிட த்தும்‌ அடியேன்‌ பேரில்‌ இரங்கி, விடையுடை 
யாய்‌! நீறணியம்பலவா ! என்‌ பொருட்டுத்‌ திருமேனி கொண்டு 
எழுந்தருளி, அடிமை கொண்ட என்னுயிர்‌ இன்ப அமிர்தே! அடி 
யேன்‌ இருவ்டி பொருந்தக்‌ கருணை செய்வாய்‌ என்ன இச்சையானேன்‌ ; 
அவ்விச்சைப்படியே அருளவேண்டும்‌ ; எனது உயிரப்பனே !_என 
வருளியதைக்‌ காண்க. (6) 


419. எனை ஈலியத்துயருறுகின்கேன்‌ என்றதைச்‌ சம்மட்டி அடித்‌ 
தலால்‌ வரும்‌ துன்பமுறுவேனை என்றார்‌, 

420. மி-ம்‌. 1. னிருர்தும்‌. 

இச்செய்யுளின்‌ மு. தலடிக்கு, பழமும்‌ ஒடும்போல்‌ பற்றற்றிருர்தேன்‌ 
என்பதே கேர்பொருள்‌. உரை ஈயம்‌ ஆராயற்பாலது, அளியேன்‌ - 
கருணைசெய்யத்‌ தச்கவன்‌, ள்‌ 


780 திருவாசக வியாக்யொன்ம்‌ 


421. இனி, இருவருண்‌ முகமண்டலத்‌ இருப்புன்முறுவலன்‌ 
பருள்வதான (இ, - ன.) :-- 


எய்த்தே னாயே னினியிங்‌ இருக்க கல்லே னிவ்வாழ்க்கை 
வைத்தாய்‌ வாங்காய்‌ வானே ரறியா மலர்ச்சே வடியானே 
முத்தா வுன்றன்‌ முகவொளி கோக்கி முறுவல்‌ ககைகாண 
அத்தா சால ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ இறப்புப்‌ பிறப்பான 
துன்ப வாழ்வில்‌ இனைத்துக்‌ கவலையுற்றேன்‌ ; நாயான கான்‌ இப்‌ 
பிருஇவியில்‌ இனி யிருக்கமாட்டேன்‌ ; இத்தேகபோகம்‌ அடியேற்கு 
வைத்த நாதனே (அதனை நீர்‌ வாங்க வேண்டுமே யொழிய வேறு 
(பிறர்‌ எனக்கு) உளரோ? அநாதி முத்த அறிவுடையோய்‌ ! தேவரீர்‌ 
இருவுருக்‌ கொண்ட இருமுக வருட்‌ பிரகாசத்‌ இருப்புன்‌ முறுவல்‌ 
அடியேன்‌ காண மிகுந்த இச்சையானேன்‌ ; அடியேற்‌ கருக்கிரக 
நோக்கம்‌ செய்ய வேண்டும்‌ என அருளிய)ைக்‌ காண்க. (6) 


422. இனி, பேராயிரம்‌ பரவி வணங்குவதான (இ. - ன) :-- 


பாரோர்‌ விண்ணோர்‌ பரவி யேத்தும்‌ பரனே பரஞ்சோதி 
வாராய்‌ வாரா யுலகம்‌ தந்து வந்தாட்‌ கொள்வானே 
பேரா யிரமும்‌ பரவித்‌ ”திருச்கெம்‌ பெருமா னெனவேத்த 
ஆரா வமுதே யாசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ திருவடியைப்‌ பூவிலும்‌ 
விண்ணிலும்‌ உள்ள பரிபக்குவ சுத்தான்மாக்கள்‌ வந்தனை செய்து 
துஇப்பதான பரமசிவனே ! எச்சோ திக்கும்‌ சோதி யருளும்‌ சிவபரம்‌ 
சோதி! அடியேன்‌ பொருட்டு எழுந்தருள்க ! எழுந்தருள்க ! இப்பிர 
பஞ்ச மருளி அடிமை கொள்வோய்‌ ! அடியோங்கள்‌ பேராயிரமாக தீ 
இருநாமம்‌ துதித்துத்திருந்தும்‌ எம்பெருமானான நாதா, என்னுயிரின்‌ 
பமே! என ஏத்த இச்சையானேன்‌ என அருளியகைக்‌ காண்க.(7) 


421, எய்த்தேன்‌ - இளைத்தேன்‌, வாங்குதல்‌ - இரும்ப எடுத்துக்‌. 
கொள்ளல்‌, சால - மிகவும்‌, 


422. பி-ம்‌. 1. வாராவுலசம்‌, 9, திரீர்தெம்‌, கல்‌ 
புகழ்ர்து இதிக்கும்‌, வாராய்‌, வாரரய்‌ - அடுக்குத்தொடர்‌. ஹ்‌ 


25. ஆசைப்‌ பத்து 181 


428. இனி, இருவையாறகலா த செம்பொற்‌ சோதியை மும்மை 
வணக்கம்‌ செய்வதான (தி.- ன.) 2-- 
கையாற்‌ றொழுதுன்‌ கழற்சே வடிகள்‌ கழுமதீ 
[கழுவிக்‌ கொண்‌ 
டெய்யா தென்றன்‌ றலைமேல்‌ வைத்தெம்‌ பெருமான்‌ 

[பெருமானென்‌ 

ஹையா வென்‌ றன்‌ வாயா லரற்றி யழல்சேர்‌ மெழுகொப்ப 
ஜயாற்‌ றரசே ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ திருவடியை இருகைகளா 
லும்‌ பணிந்து நெருங்க, திருவடியைப்‌ பிரியாது தழுவி, அறிவிலா 
அடியேன்‌, சிரசில்‌ சூடிக்கொண்டேன்‌ ; குருவே, குருவே, என்றும்‌, 
என தப்பன்‌ என்றும்‌, ஓயாது வாய்‌ விட்டல றி அழல்சேர்‌ மெழுகே 
போல்‌ உள்ளம்‌ உருக, இருவையாற்கலாத பொற்சோதி! என 
இறையைப்‌ பூசிக்க இச்சையானேன்‌ ;- என அருளீயகைக்‌ காண்க. 


494. இனி, சரடியார்‌ சேர்வையைக்‌ கூறும்‌ (தி. .ன) ௫ 
செடியா ராக்கைத்‌ திறமற வீசிச்‌ சிவபுர ஈகர்புக்குக்‌ 
கடியார்‌ சோதி கண்டு கொண்டென்‌ கண்ணிணை களிகூரப்‌ 
படி.தா னில்லாப்‌ பரம்பர னேயுன்‌ பழவடி யார்கூட்டம்‌ 
அடியேன்‌ காண ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டா யம்மானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ அழுக்குப்‌ பொருந்திய 
யாக்கையைத்‌ தேவரீர்‌ திருவருளால்‌ நீக்கிச்‌ சிவபுரககரிலே புகுந்து, 
ஞானமணம்‌ பொலிவ தான சிவ்ஞானச்‌ சோதியைத்‌ இருவருவாகவே 
கண்ணின்‌ இன்புறக்‌ கண்டேன்‌; கண்‌ களி கூர்வதூானேன ; 
யாதொரு குணமும்‌ இல்லாத பரம்பரா ! பரமசிவனே ! தேவரீர்‌ இரு 
வடி. கொன்றுகொட்‌ டடிமைப்பணி செய்யும்‌ சீரடியார்‌ இருச்சபை 
காண ஆசைப்பட்டேன்‌ ; 

என 'அருளியகால்‌ சிவலோகமும்‌ சிவனையும்‌ கண்ட இன்பத்‌ 
அக்கு மேலான இன்பம்‌ இருவடி. யாகும்‌, அவர்கள்‌ வாழும்‌ சபையும்‌ 
(அ,த்தகையதே) என அருளியதை நால்வர்‌ நான்மணி மாலை அ௮ருபூதி 
யால்காண்க, (9) 


428. கழும - ரெருங்‌, நிறைய, எய்யாது - தயாது ; இடை 
விடாது, 

424. செடி - குற்றம்‌ ; அமுக்சென்றார்‌, படி - ஒப்பு; குணம்‌ 
என்றார்‌, . 


192 திருவாசக வியாக்யொனம்‌ 


495. இனி, இருவாய்‌ மலராவிடில்‌ உய்யேன்‌ என்ற (தி. - ன): 


்‌ வெஞ்சே லனைய கண்ணார்தம்‌ வெகுளி வலையி லகப்பட்டு 
கஞ்சே னாயேன்‌ ஞானச்‌ சுடரே நானோர்‌ தணைகாணேன்‌ 
பஞ்சே ரடியாள்‌ பாகத்‌ தொருவா பவளத்‌ திருவாயால்‌ 
அஞ்சே லென்ன ஆசைப்‌ பட்டேன்‌ கண்டார யம்மானே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ எப்போதும்‌ போர்‌ செய்‌ 
யும்‌ சேல்‌ போலும்‌ கண்களையுடைய பெண்கள்‌ கோபவலையில்‌ அகப்‌ 
பட்டுக்‌ கெடுதலான தன்பமுற்றேன்‌, நாயானவன்‌ ; சிவஞானப்‌ 
பிரகாச சிவனே ! தேவரீர்‌ இருவடி யன்றி வேறு உயிர்த்துணை 
காணேனே ! செம்பஞ்சூட்டிய இருப்பாதமுடைய பரர்ப்பதி : பாக 
முடையோய்‌ ! நின்‌ பவளவரய்ச்‌ சோதி யுருவான அருள்‌ திருவாயால்‌ 
: அச்சமுறுதே* என அருள வேண்டுமென இச்சையானேன்‌ ;-- 
என அருளியகைக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌. 


டை 


இருச்சிற்றம்பலம்‌ 


26. அதிசயப்‌ பத்து 
இனி, அதிசயப்‌ பத்து. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
அடியரிற்‌ கூட்டு மதிசயப்‌ பத்து 
முடிவிலாத முத்தி யிலக்கணம்‌. 
பொழிப்புரை-- 
முற்ப இகத இல்‌ அருளிய அன்பு கேசமுடன்‌ கழிந்ததற்‌ இரங்‌, 


நன்றி யறிந்து, ஈயந்து, ௮.திசயித்த வன்பால்‌ இரங்கிய சிவானந்த 
சிவானுபவ சுவானுபூ இகம்‌. 


425. வெஞ்சேல்‌ - எப்போதும்‌ போர்‌ செய்யும்‌ சேல்‌ ; ஒருவகை 
மீன்‌, வெகுளிவலை 412, ஈஞ்சேன்‌ - சைந்தேன்‌. பஞ்சு ஏர்‌ அடியாள்‌ 
ஏர்‌ - அழகு, ஒருவா - ஒருவனே ; என்ன - என்று நீ கூற, 


26. அதிசயப்‌ பத்து 783 


அதிசயத்‌ இருப்பா ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ 
ஓ.தியதெனக்‌ காண்க. 


426. இனி, இருவடி ஞானம்‌ அடியாரிற்‌ கூட்டிய (இ. ன): 


வைப்புமா டென்று மாணிக்கத்‌ தொளியென்று மனத்திடை 
| [புருகாதே 
செப்பு கேர்முலை மடவர லியர்தங்கள்‌ திறத்திடை நைவேனை 
ஒப்பி லாதன வுவமனி லிறக்கன வொண்மலர்ச்‌ திருபாதத்‌ 
தப்ப னாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய அதிசயங்‌ கண்டாமே. 


(இ-ள்‌). சிரடியார்களே ! கேண்மோ! அடியேன்‌ ஆண்டவ 
னன நாதனை எனதுயிர்‌ வைப்பான இருவரும்‌ செல்வமென்றும்‌, 
என்ன றிவு விளங்கும்‌ இரத்தினப்‌ பிரகாசமென்றும்‌, என்‌ மனம்‌ 
உருகாதபடி, செப்புப்போலும்‌ தனமுடைய பெண்கள்‌ லத்‌ திலே 
உருகி இன்பப்படும்‌ பாவியை, ஓப்புவமைக்கு அளவிடப்படாக ஒள்‌ 
ளிய செங்கமலப்‌ பொற்பாத எனதப்பன்‌, என்னை அறிவுளனாகைத்‌. 
தன்‌ தஇருக்கூட்ட,க்‌,தில்‌ பணிசெய அருளிய ௮.இசயம்‌ கண்டீர்களே ! 


அவ்வன்பை எவ்வகை சொல்வேன்‌ என அருளிய தக்‌ காண்க. (1) 


அதிசயப்பத்து - இதன்‌ திருவாசக உள்ளக்மை : முத்தியிலக்கணம்‌ 
எ.து மோட்சத்தின்‌ அடையாளம்‌. 


திருவாசகச்‌ கருத்து :-- 
வெருவி மலத்தினைச்‌ சீலத்தொன்றாகு மடியர்குமாத்‌ தடனேகூட்டும்‌ 
பரமருட்‌ பெருமை மிகுதிமைப்‌ புகழ்ச்து பாடலதி சயப்பத்தாமே, 


(பழைய புராணம்‌) 


426. இவ்வுரை எழுதுதற்கு உரையாசிரியர்க்குக்‌ திருவறுள்‌ ஊக்க 
மளித்த திறாப்பாடல்‌ இதுவாகும்‌, (பக்‌. 80), வைப்பு-சேமிப்பு, மாட. 
செல்வம்‌, மாணிக்கத்து ஒளி என்க, என்‌ இறைவனே என்‌ லைப்புமா 
டென்றும்‌, மாணிக்கத்தொளியென்‌ அம்‌ ௧௬௫ உருகாமல்‌ என்பது கருத்து. 
இறம்‌-சலம்‌, ரைதல்‌-உருகுதல்‌. , உவமனில்‌-உலமையில்‌; இறர்தண- அப்‌ 
பாற்பட்டன,  கண்டாம்‌, தன்மைப்பன்மை ; முன்னிலைப்‌ பொருள்‌ 
கூறப்பட்டுள்ளது, 


. இிட49 


784 திருவாசக வியரக்யொனம்‌ 


497. இனி, அறிவிலாதவனை அடியார்‌ சேர்வைக்‌ கடிமை 
யரக்கிய (தி, - ன,) :-- 


நீதி யாவன யாவையு கினைக்கலே னினைப்பவ' ருடன்‌ கூடேன்‌ 
ஏத மேபிறக்‌ திறச்துழல்‌ வேன்றனை யென்னடி யானென்று 
பாதி மாதொடுங்‌ கூடிய பரம்பர னிரந்தர மாய்நின்ற 
ஆதி யாண்டுகன்‌ னடியரிற்‌ கூட்டிய அதிசயங்‌ கண்டாமே. 
(இ-ள்‌). சிவகேச நரயன்மார்களே ! கேண்மோ ! ஓர.இசயம்‌ ; 
சிவன்‌ இருக்கடைக்கண்‌ சேர்த்திய சித்தாந்த அன்புள இன்ப கிட்‌ 
டைச்‌ சிவாகமநீ இ முழுதிலும்‌ ஓர்வகையும்‌ நினையா,தவன்‌. அவ்வகை 
யுடைய அன்புடையோர்‌ திருக்கூட்டமும்‌ சாராத பாவியேன்‌ ; முழு 
மையும்‌ பிறந்‌திறப்பதான , துன்பமுறுவதான, என்னைத்‌ தன,தடியா 
னென்று இருநோக்கம்‌ அருள்வதான அம்மை வாமபாகன்‌, மேலான 
பரமசிவன்‌, சருவ வியாபக அனாதி முத்தன்‌, என்னை அடிமைப்‌ 
பணிக்குரி த்தாக்‌க, இருக்கூட்டச்‌ சற்சங்கஇி செய்வதான இவ்வதி 
சயத்தென்னென்று காண்பேன்‌ ! என அருளியதைக்‌ காண்க. (2) 


428. இனி, சரடியார்க்கெளி வந்தருளினமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன) :-- 

முன்னை யென்னுடை வல்வினை போயிட 

_  மூக்கண துடையெந்தை 
தன்னை யாவரு மறிவதற்‌ கரியவ 
னெளியவ ஸனடியார்க்குப்‌ 

பொன்னை வென்‌ றதோர்‌ புரிசடை முடி. தணி 

லிளமதி யதுவைத்த 

அன்னை யாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய 

அதிசயங்‌ கண்டாமே. 

(இ-ள்‌). 'சீரடிச்‌ செல்வர்களே ! கேண்மோ ! அடியேனுடைய 
ம்லபேஈுத இருள்‌ அகல்வ தாக, இரிகேத்தர, எனதுயிர்‌ தகப்பனான 
வன்‌, அனுக்கிரகஞ்‌ செய்தான்‌. அவன்‌ இருவடி. யரவரும்‌ அறி 
வொண்ணாதவன்‌ ; ஆனாலும்‌ அடியார்கள்‌ கட்புலப்பட வருவோன்‌. 
பொன்னைப்‌ பழித்த இருச்சடை முடியில்‌ உலக விரட்சைக்காக 


427. பி-ம்‌. Te ரெரமிம்‌, 3 ஏதம்‌ - குற்றம்‌, உழல்தல்‌' - துன்‌ A 
புல தல்‌, நிரர்தரம்‌-எப்பொழுதும்‌ உள்ள தன்மை. ஆதி-ஆதிப்பொருன்‌, 


20. அதிசயப்‌ பத்து 185 
இளமதி சூடிய என்‌ தாய்‌ ; என்னை ஆட்படுத்தித்‌ இருக்கூட்டத்தில்‌ 
அருகனாக்கய அதிசயவன்பை எவ்வண்ணமெனக்‌ கர்ண்பேனென 
அருளியதைக்‌ காண்க. (9) 


429. இனி, தான்‌  ஞானப்பித்தனனமையைக்‌ கூறும்‌ 
(தின): 


பித்தனென்றனை யுலகவர்‌ பகர்வதோர்‌ காரண மிதுகேளீர்‌ 
ஒத்துச்‌ சென்றுதன்‌ றிருவருட்‌ கூடிடு முபாயம தறியாமே 

செத்துப்‌ போயரு கர௫ிடை வீழ்வதற்‌ கொருப்படு சன்றேனை 
அத்த னாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய அதிசயங்‌ கண்டாமே. 


(இ-ள்‌). சரடியார்களே ! அடியேனை நன்மை தீமை தெரியாத 
வனென உலகத்தார்‌ சொல்வகான காரணங்‌ கேண்மோ. அடியேன்‌ 
உண்மை வினவில்‌, * ஆரண உருவாம்‌ இல்லையம்பலம்‌ எய்தப்‌ பெற்‌ 
றோர்‌ ஓருணர்வராவ”'ரென்‌ ஹும்‌, “ஒன்றல்லாரொன்றாரல்லர்‌ காரணரா 
கார்‌ ஓத்த கறாத்‌ தினர்‌, நிருத்த வின்பப்‌ பூரணராகியவர்கள்‌, வாழும்‌ 
புவனமும்‌ போதுவாமெ ”ன்அம்‌ உள்ள பரமு.த்‌ தியான திருவருளின்‌ 
பம்‌ உபாயமான உடந்தையாய சிவன்‌ கொற்றம்‌ ஒன்றுமே கண்டு, 
நிட்டை யன்பாற்‌ கூடாது வேறெனக்‌ கருதிச்‌ சவமாக அவமே நரக 
வேதனைக்காளான பாவியை, இருவருள்‌ இரங்கி, வேறின்மை காட்டி, 
அடிமையானந்தச்‌ சிவொானுபோகமாகச்‌ செய்து, திருக்கூட்டத்‌ 
தருகில்‌ அருள்வதையும்‌, ஞானமே பித்தாகக்‌ கொண்ட உண்மை 
யையும்‌ கண்ட உலக ததாரெனக்கு,தீ தகாதென அருளிய அதிசய 
இன்பம்‌ ௮ நுக்ரெகம்‌ செய்ததென அருளியகைக்‌ காண்க. (4) 


498. வல்வினை - அசைத்தற்கரியவினை, இச்செய்யுளில்‌ இறை 
வனை எந்தை, என்றும்‌, அன்னை என்றும்‌ அருளியதைக்‌ காண்க, 


490, தன்னை உலசம்‌ பித்தன்‌ என்றதற்குக்‌ காரணம்‌, இறைவன்‌ 
தனக்கு ஒல்லாத பேறை அளித்து, அதனால்‌ தான்‌ மாறுபட்டு நின்ற 
நீலையேயாகும்‌ என்று கூறூன்றார்‌. ஓத்துச்சென்‌ று-சன்னெறியில்‌ ஒத்துச்‌ 
சென்றும்‌; இதனையே உபாயமான உடந்தை என்றார்‌, செத்துப்‌ 
யோய்‌ - இமல்பான உடலழிவு பெற்று, ஒருப்படுன்றேன்‌ - இணங்கு 
இன்றேன்‌, அத்தன்‌ - அப்பன்‌, I 


186 திருவர்ச்ச வியாக்யொனம்‌ 
430. இனி, வெபூசையே நிட்டை யென்ற (இ. - ன.) :-- 
பரு வாரவர்‌ பாடுசென்‌ மணை கிலேன்‌ பன்மலர்‌ 
[பறித்தேத்தேன்‌ 

கூவு வார்குழ லார்திறத்‌ தேஙின்‌ று குடிகெடு ன்றேனை 
இரவு நின்றெரி யாடிய எம்மிறை யெரிசடை மிளிர்கின்ற 
அரவ ஞண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய அதிசயங்‌ கண்டாமே. 

(இ-ள்‌). சீரடியரகளே ! கேண்மேச ! எப்போதும்‌ இரு 
வடியை வழிபடும்‌ இறாச்சபையார்பாற்சென்று ஏவல்‌ புரிகின்‌ நி 
லேன்‌ ; நால்வகை மலர்‌ கொண்டு அன்பால்‌ அாசசனை செய்து 
திருவடியைக்‌ துதிக்கின்‌ திலேன்‌; அடியேன்‌ உண்மை வினவில்‌, 
வ மலரை அளகபாரத்தில்‌ அணியும்‌ பெண்ணல ,த்இிலே இச்சை 
கொண்டு இலாப நுன்பத்தூல்‌ என்‌ முடி முழுதும்‌ கெட நின்ற பாவி; 
என்‌ மகாகேவல விறாட்டைத்‌ துரத்த, இருக்கை மழுவேந்தி நடனம்‌. 
செய்யும்‌ எங்கோன்‌, அக்கினிப்‌ பிரகாச இழுச்சடை“விள ங்கே சர்ப்பா 
பரண மாதன்‌, சகலத்திலே சுத்தஞ்‌ செய்தடிமையாக்கி, அடியார்பால்‌ 
சேர்த்து முத்தி அருளிய ௮.இசயமே ௮,இசயமென அருளியதைக்‌ 
காண்க, (5) 


431. இணி, சதாடடனத்‌ இருகாம மெய்ஞ்ஞான நிட்டையென 
அருளிய (இ... ன.) 
எண்ணி லேன்‌ றிரு காமவஞ்‌ செழுத்துமென்‌ 
னேழைமை யதனாலே 
கண்ணி லேன்கலை ஞானிகள்‌ தம்மொடு 
நல்வினை ஈயவாதே 
மண்ணி லேபிற.்‌ இறக்துமண்‌ ணுவைதழ்‌ 
கொருப்படு ன்றேனை 
அண்ண லாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய 
அதிசயங்‌ கண்டாமே. 
(இ-ள்‌). சிவனடியார்களே ! கேண்மோ ! அடியேன்‌, உண்மை 
வினவில்‌, இருகாமமான பஞ்சாக்கர மந்திர 'தீகை இடைவிடா 


480. சென்றே வலம்புரி௫ன்றிவேன்‌ என்றும்‌ படிக்கும்படி எழுத்‌ 
துச்கள்‌ அமைக்துள்ளன. எரியாடிய - நெருப்பைச்‌ சையிலேகொண்டு 
ஆடிய ; மழுவேர்தி என்று பொருள்‌ கூறுகின்றார்‌, அரவன்‌ - சர்ப்பா 
பரண நாதன்‌, ்‌ ர 


96. அதிசயப்‌ பத்து . 787 


தெண்ணி நாவரல்‌ செபிக்கன்‌ நிலேன்‌ ; அவை அறிவிற்‌ கூடாதாயி 
னும்‌ வெனடியார்பால்‌ சென்று பணிகிலேன்‌ ; ஏழையான என்‌ ஊழ்‌ 
நற்பயன்‌ படாமையால்‌, பிருதிவி முதலான தத்துவத்தோற்றம்‌ 
ஒடுக்கமேயாக, மண்ணாவதே என்னுண்மைப்‌ பயன்‌ ; எனத்‌ இருவுள 
மிரங்கிக்‌ குருகாகனடிமையாகச்‌ செய்து, அடியார்‌ சேர்வை அணுகச 


ஆ சரத » ச | ச ன ட . ப - தி த்‌ 
செய்க அதிசயங்‌ கண்டேன்‌ ; சொல்வேன்‌ சீரடியார்களே ! என 
அருளியதலைக்‌ காண்க. (6) 


432. இனி, மாயையால்‌ உளதாயெ தேகம்‌ பொய்யென்ற 
(இன) 


குய்‌ யூன்சுவர்‌ புழுப்பொதிம்‌ துளுத்தசும்‌ பொழு 

[பொய்க்கூரை 
இல்தை மெய்யெனக்‌ கருதிசின்‌ நிடர்க்கடற்‌ சுழித்தலைப்‌ 

[படுவேனை 
முத்து மாமணி மாணிக்க வயிரத்த பவளத்தின்‌ முழுச்சோதி 
அத்த னாண்டுதன்‌ னடியரிம்‌ கூட்டிய அதிசயங்‌ கண்டாமே. 
(இ-ள்‌). சிவஞானச்‌ செயலுடைய அடிகளே ! கேண்மோ! 
அடியேன்‌ பொருளெனக்‌ கொண்ட துச்சிலான தேகம்‌ புண்ணொழு 
கும்‌ துவாரம்‌; ௮.தில்‌ இரத்தமான சுவர்‌ புழுப்பொ திந்த உள்‌ ) கசை 
யின்‌ றிப்‌ புலால்‌ கமழும்‌ பொய்யால்‌, வேய்ந்த. குச்சான கூரைவிடு ; 
இதனைச்‌ சத்தியப்‌ பொருளாய்‌ உண்மை கொண்டு, துன்பக்கடலான 
அவலச்‌ சுழியில்‌ அகப்பட்டலைவேனை, அநாதி பரமுத்தனுமான, 
முத்தையுடைய வாலறிவன்‌, சம்புபட்ச மாமணிசசோதி, ௮ணுபட்ச 
மாணிக்கச்சோது, லயபோக வதிகார வயிரச்சோதி, இவ்வகைச்‌ 
௪த்தியான பவளச்செஞ்சோதி, சத்திசுவ இவ்வகைச்‌ சோதிகளுக்‌ 
கெல்லாம்‌ மேலான ஏக பரப்பிரமசிவச்‌ சேோதியான, உயிர்ப்பொரு 
ளான அப்பன்‌, என்னை அடிமை செய்து ஆண்ட ௮ சயம்‌ கண்ட்‌ 
இன்பம்‌ என்‌ சொல்வேன்‌ அடியார்களே/என அருளியகைக்‌ காண்க.(7) 


481, ஏழைமை - அறிவின்மை, ஈயவரது - விரும்பாமல்‌, ஒருப்‌ 
படுகின்றேன்‌ - இணங்குகின்றேனாகிய என்னை, அண்ணல்‌ - பெறியோன்‌, 
489, பொத்தை - பொத்தல்‌ ; துவாரம்‌, ஊன்சுவர்‌ - மாமிசச்‌ 
சுவர்‌: இரத்தமாகிய சுவர்‌ என்றார்‌, அசும்‌பு - நிணநீர்‌, பொய்க்கூரை - 
பொய்யால்‌ வேய்ந்த கூரை, சுழி - ஈீர்ச்சுழி, முத்து, மணி, வயிரம்‌ 
பவளம்‌ இவற்றின்‌ முழுச்சோதி, 


188 திருவாசக வியாக்யொனம்‌ 


488. இனி, திருவருட்‌ சோதியாக்கியமையைக்‌ கூறும்‌ 
(தி. ன) 
நீக்கி முன்னெனை த்‌ தன்னொடு கிலாவகை 
குரம்பையிற்‌ புகப்பெய்து 
கோக்கு நுண்ணிய நொடியன சொற்செய்து 
அகமின்‌ றி விளாக்கைத்துத்‌ 
தாக்கி முன்செய்த பொய்யறத்‌ துகளறுதீ 
தெழுதரு சுடர்ச்சோதி 
ஆக்கி யாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய 
அதிசயங்‌ கண்டாமே. 


(இ-ள்‌), சிவஞான போதமே பெற்ற அடியார்களே ! 
கேண்மோ ! அநாதியே திருவடியில்‌ ௮ றியாமையுற்‌ றிருந்த என்னை,த்‌ 
இருவடி. சேர்வதாகத்‌ இருவுளங்‌ கொண்டு இருவடியை விட்டுப்‌ 
பிரித்து, அருமை காட்டிக்‌ கூட்டுவதாக. 

நீக்கு, முன்னெனைத்‌ தன்னொடு கிலாவகை--சகலப்படுவதான 
தேகம்‌ அருளுவகே. 

்‌ குரம்பையில்‌ புகப்பெய்நு நோக்‌ நுண்ணிய நொடியன சொற்‌ 
செய்து--சகலத்தில்‌ யான்‌, எனகென்ற உண்மை கொண்டது 
கண்டு, குருவாகி எழுந்தருளி, இருநோக்கம்‌ செய்து, பரிபாககால 
நுட்பச்‌ சத்திநிபாதம்‌ விரைவிலே அருளியும்‌, 

நுகமின்றி விளாக்கைத்து--நுகத்தடி. இன்றி வய்லுழும்படி 
மூயல்வான்போல, இவ்வகை அருளிய பரம்சிவனை மறந்து இலாப்‌ 
மின்‌ நி யலைவோனை. 

தூக்கி...கண்டாமே— பெருங்கருணை வழக்கால்‌ எடுத்த பொற்‌ 
பாதங்‌ காட்டி, யானெனதென்ற சுட்டற, மலபோத நீக்கி, சிவஞான 
அன்புருவடிமைச்‌ சோதியாக்கி, திருவடியில்‌ அடக்கி, திருக்கூட்‌ 
டத்து அருகனாகச்‌ செய்த ௮.திசயங்‌ கண்டும்‌ வேறின்ப முளவோ ! 
அடியார்களே !_—-என வருளியகைக்‌ காண்க. . (8) 


483. எனைத்‌ தன்னொடு கிலா வசை நீக்கி என்க. குரம்பையிற்‌: 
புகப்பெய்து - உடம்பிற்‌ புகவிட்டு, * நுண்ணிய நொடியன சொழ்செய்து': 
என்பதற்குப்‌ பரிபாசகால நுட்ப சத்திநிபாதம்‌ விரைவிலே அருளி, என்றார்‌. 
இதற்கு துண்மையுடைய ஓசையனவாகிய பிரணவமாடிய சொல்லை அறி 
வித்து" என்றம்‌, பிறவா ஹும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, நுகம்‌ - நுகத்தடி. 
விளாக்கைத்து - உழுது, வீளாக்கைத்து என்றதற்கேற்பத்‌ : த்‌ ம்‌ 
என்றார்‌. கள்‌, இங்குக்‌. குற்றம்‌, 


26. அதிசயப்‌ பத்து 189 


484. இனி, ஆன்ம சிற்ச த்‌ தியால்‌ உளதரயெ இன்பம்‌ 
வேறெனக்‌ கருதுவர்பால்‌ இறைவன்‌ செல்லா 'தமையைக்‌ கூறும்‌ 


(தி. ன.) :- 


உற்ற ஆக்கையி னுறுபொருள்‌ ஈறுமல 
செழுதரு நாற்றம்போற்‌ 

பற்ற லாவதோர்‌ நிலையிலாப்‌ ப ரம்பொரு 
ளப்பொருள்‌ பாராதே 

பெற்ற வாபெற்ற பயன து நுகர்ந்திடும்‌ 
பித்தர்சொற்‌ றெளியாமே 

அத்த னாண்டுதன்‌ னடியரிற்‌ கூட்டிய 
அதிசயங்‌ கண்டாமே. 


(இ-ள்‌). சீர்‌ சிறப்பின்ப வுல்லாச அடியார்களே ! கேண்மோ ! 
அடியேன்‌ தேகத்தில்‌ ௮பேதவத்துவிகமாக ஊன்‌ உயிரால்‌ வாழும்‌ 
உரிமைத்தேகான்‌ ; உணர்வோடொன்றாம்‌ தாமெனவும்‌, பூவினில்‌ 
கந்தம்‌ பொருந்தியவா.றுபோல்‌, சீவனுக்குள்ளே சவமணம்‌ பூத்த 
வாறு போலும்‌; * பற்றற்றான்‌ பற்றினை”, “பற்றுக பற்றெனக்‌ 
கின்றி நின்‌ இருப்பாதமே” என நிலை பொருந்தாது, 6 ஓராகே, 
ஒன்றையுமுற்றுன்னாதே, நீ முற்‌திப்பாராதே, பார்த்ததனைப்‌ பாராய்‌ ” 
என்றமை கொள்ளாது, தனக்களித்த தத்துவ சிற்சட இஞ்சக்ஞ 
அறிவால்‌ உள,தாயெ, இம்மை யம்மை யின்பத்தைச்‌ சுதந்தர லாப 
முற்ற பித்தமான பயித்தியத்‌ தன்மையுடையார்‌ உபதேசங்‌ கேளாத 
படி, என்‌ ஆன்மகாதனான அப்பன்‌ என்னை எப்போதும்‌ அடிமையே 
என அருளி யாண்ட அதிசயமே அதிசயம்‌ ; அடியார்களே ! என 
வருளியதைக்‌ காண்க. (9) 


484, ஈறுமலரில்‌ எழும்‌ சாற்றம்போல்‌, ஆச்கையின்‌ உறுபொகுள்‌ 
பரம்பொருள்‌ என்று கூட்செ. அப்பரம்பொறாளைப்‌ பாராதே, அகர்ட்‌ திடும்‌ 
பித்தர்‌ என்க, அத்தகைய பித்தர்‌ செயலை ஈான்‌ கேளாமே, என்னைக்‌ 
கூட்டினான்‌ என்று இயைக்க, 


பற்றல்‌ ஆவது ஓர்‌ நிலை இல்லாப்‌ பரம்பொருள்‌, காற்றத்தை உணர 
லாமேயன்றிப்‌ பற்றமுடியாது ; அதுபோன்று பரம்பொருள்‌. பெற்றவா 
பெற்றபயன்‌ - புமுப்பொருளான உலக வாழ்க்கையின்‌ பயன்‌. 


190 : திருவாசக வியாக்யொனம்‌ 
435. இனி, மெய்ஞ்ஞான மருள்வதைக்‌ கூறும்‌ (இ.-ன):--. 


இருள்தி ணிந்தெழுச்‌ திட்டதேரர்‌ வல்வில்‌: 
சிறுகுடி லிதுவித்தைப்‌ : 

பொருளெ னக்களித்‌ தரு௩ர கத்திடை 
விழப்புகு இன்றேனைத்‌ 

தெருளு மும்மதில்‌ கொடிவரை யிடிதரச்‌ 
சினப்பதத்‌ தொடுசெந்தி 

அருளு மெய்ந்கெறி பொய்ந்நெறி நீக்கிய 


அதிசயங்‌ கண்டாமே. 


(இ-ள்‌). * செல்வன்‌ கழலேத்தும்‌ செல்வமே செல்வமா "கக்‌ 
கொண்ட சீரடியார்களே ! கேண்மோ ! உங்களுடைய ஆண்டவன்‌ 
ம்காகேவல விருட்டான மலபோ,த வன்மையில்‌ உளதாகிய கொடிய 
வினையுடைத்தான ஒதுக்குக்‌ குடியான மாயா இயந்தர தனுவை 
உண்மையாகக்‌ கொடுத்தருளியது மலவாசள தீர என வெண்ணாது, 
யானெனதென ஒப்புக்கொண்டமையால்‌, துன்ப. நரகக்‌ குழியில்‌ 
அழுந்திய என்னை மும்மலம்‌ தீர்வதற்கு ஒருப்படுத்‌ தும்‌ இருவுளமாக; 
ஓர்‌ கொடியான அதிகால நுட்பத்தில்‌ மூன்று கோட்டையும்‌ புன்‌ 
சிரிபபான கோபாக்கினியால்‌ பொடிசெய்து, தத்‌ துவசட அறிவின்பம்‌ 
பொய்யெனவும்‌, திருவடி ஞானமே அன்படிமை இன்பமென் றும்‌ 
அருளிய ௮ இசயமே ௮ திசயமாக அறிவுடைய அடியார்களே ! காண்‌ 
மின்கள்‌ ! கேண்மின்களே !-என அருளியதைக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


495, வித்தைப்பொருள்‌ - மாயா இயர்‌ திரப்பொருள்‌, மெய்ந்ரெறி 


என்றதற்குச்‌ சிவபெருமான்‌ என்று சொண்டு பொருள்‌ முடிவு செய்வர்‌ 
பிதர்‌, 


உ 
- இருசசிற்றம்பலம்‌ 
27. புணர்ச்சிப்‌ பத்து 
இனி, புணர்ச்சிப்‌ பத்தாவள :-- 
அகத்ிமச்சூத்திரம்‌ 2 
உணர்ச்சி தருமெய்ப்‌ புணர்ச்சிப்‌ பத்து 
முத்தி யருளு மத்துவித இலக்கணம்‌. 
பொழிப்புரை யநுபவம்‌ : ட 
முற்பதிகத்தில்‌ அருளிய இன்பப்‌ பேறோனதே பெரிதென 
நிட்டைகூடி இருத்தற்கடையாளம்‌ வினவில்‌, ஆருயிர்‌ முன்போல்‌ 
பரிபாக சின்னம்‌ பலவுடன்‌ தொழுது அபேத அத்துவிகக்‌ காட்சி 
யால்‌ ௮துவாய்ப்‌ போவதே பரமுத்தி யடிமை யென அருளியது. 
இருப்பா, ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓதிய 


செனக்‌ காண்க. 


486. இனி, இருவடி. ஞானம்‌ பெறுவது எச்காலமென்ற 
(தி. ன): 

சுடர்பொற்‌ குன்றைத தோளா 

முத்தை வாளா தொழும்புகந்து 
- கடைபட்‌ டேனை யாண்டுகொண்ட 

கருணா லயனைக்‌ கருமால்பிரமன்‌ 

தடைபட்‌ டின்னுஞ்‌ சாரமாட்டாத்‌ 
தன்னைத்‌ தந்த வென்னாரமுதைப்‌ 

புடைபட்‌ டிருப்ப தென்றுகொல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 


புணர்ச்சிப்பத்‌ க்குச்‌ திருவாசக உள்ளக்கிடை :_அத்நுளித இலக்‌ 
கணம்‌ எ: அ .ஒன்றுமல்ல, இரண்டும்‌ என்றல்‌, 


இருவாச்சச்‌ இறப்பு : 
ஆண்ட குருவைப்‌ பிரியா தணேைம்‌ து பணிபுரிக்‌ து மில்‌ போடின்பம்‌ 
பூண்டு டெச்சப்‌ பெறுவ தென்றகொலோ வெனும்விறாப்பம்‌ . 
[புணர்ச்சிப்‌ பத்தாம்‌. 
(பழைய புராணம்‌) 


டக 


792 திருவாசக. வியாக்கயொனம்‌ 


(இ-ள்‌). குஞ்சித த சேவ்டியைக்‌ கும்பிட்டே இருப்பவர்களாள 
சரடியார்களே ! கேண்மோ! நமது பரமசிவனை, * நலஞ்‌ சுடரே ' 
யெனவும்‌, * ஞானத்‌ திருவருட்‌ சொன்னமலையே * எனவும்‌, * கற்பனை 
வழிக்ககப்படாத இருவருள்‌ முத்தே”, எனவும்‌, இவண்ணர்‌ திற 
மொருக்‌ காலாகிலும்‌ பேசாது தேகாதி பிரபஞ்சப்‌ பணியாளனாய்‌ 
யரவரினும்‌ கடையனான என்னைத்‌ திருவருட்‌ பணிக்கடிமையாக 
அருளும்‌ கருணாகிஇத்‌ தெய்வமே” எனவும்‌, மெய்ஞ்ஞரன,த்‌ இரு 
வடியைக்‌ காணவேண்டுமென்று தற்சுட்டால்‌ முயல்வதான அரி 
பிரமன்‌ இன்னமும்‌ காணாது சம்சயமுற்று நிற்பதான இருவடியை 
அடியேற்‌ கருள்வகான . என தயிரமிர்‌த வின்ப வன்பே யுருவான 
வனே (எனவும்‌ கூவி), அ௮ச்சிவசந்நிகானத்தலே அடிமைப்‌ 
பணிக்‌ காளரவதெக்காலமோ ? கற்பனை கடந்த சோதிமணியை 
அபே. வத்துவி தமாகப்‌ புணர்ந்து, - என வருளியதைக்‌ காண்க. 


437. இனி, உள்ளமுருகி யுடனாவரானமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன :-- 
ஆற்ற இல்லே னடியே னரசே 
அவனி தலத்தைம்‌ புலனாய 
சேற்றி லழுக்தாச்‌ சிந்தை செய்து 
சிவனெம்‌ பெருமா னென்றேத்தி 
ஊற்று மணற்போ னெக்குநெக்‌ குள்ளே 
யுருகி யோல மிட்டுப்‌ 
போற்றி நிற்ப தென்றுகொல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 


(இ-ள்‌. ஆண்டவனே! அடியேன்‌ இனி இவ்வாழ்க்கை, . 
கோவே ! பொறுக்க முடிவதில்லை, - இப்பூவாசம்‌ ; ஜம்புல வேடர்‌ 
அளறில்‌ அமுந்‌,தாவண்ணம்‌ அருளி, சிவன்‌ ! எம்பெருமான்‌ !' 
எனத்‌ துதித்து, ஊற்று மணற்கேணியில்‌ சலமூறுவதுபோல்‌ அடி 
யேனுடல்‌ நெக்கு நெக்காக உருக, உள்ளே அன்பு பெருக அலறி, 
அடிவணங்கி நிற்பகெக்காலம்‌ ! கற்பனை த துவாரம்‌ செய்யரத சருவ 
வியாபகச்‌ சிவப்பிரகாசமே ! தேவரீர்‌ இருவடியில்‌ அமுந்தாம்ல்‌, நில்‌ 


rrr rrr 


436. தொழும்பு உசர்து - தொண்டினை விரும்பி, கருணாலயம்‌ - 
கருணையின்‌ இருப்பிடம்‌ ; சாரமாட்டாத தன்னை என்க. புடைபட்டிருப்‌ 
பது - அயலில்‌ இருப்பது. 


9. புணர்ச்சிப்‌ பத்து : 793 
லாமல்‌, : ஆராவானந்தக்‌ கொழுந்‌தாவேனோ னை அருளியதைக்‌ 


காண்க. (2) 


488. இனி, இருவடியார்‌ அடியில்‌ அபேகமுதிப்‌ பூசிப்பதான 
இறப்பைக்‌ கூறும்‌ (தி, ன்பு ௨. 

நீண்ட மாலு மயனும்‌ வெருவ 

நீண்ட நெருப்பை விருப்பிலேனை 
ஆண்டு கொண்ட வென்னா ரமுதை 
அள்ளூ அள்ளத்‌ தடியார்முன்‌ 
வேண்டும்‌ தனையும்‌ வாய்விட்‌ டலறி 
விரையார்‌ மலர்‌ காவிப்‌ 

பூண்டு இடப்ப தென்றுகொல்‌ லோவென்‌ 

பொல்லா மணியைப்‌ புணர்ர்தே. 

(இ-ள்‌). தற்செயலற்ற பூரா கேச வடியார்களே ! கேண்மோ ! 
ஈமது பரமசிவனை ஆன்ற சிற்ரத்து ஞானத்தால்‌ வேறாய்‌ மின்றறிய 
வேண்டுமென்ற அவரவுற்ற நெடியமாலும்‌ அயனும்‌ ௮சசமுற நீண்ட 
அழலுருவை அடியேன்‌ திருவடியில்‌ அன்பிலா தவனை இருவருட்‌ 
பணிக்கடிமையுறச்‌ செய்த எனனுயிரின்பவமிர்தெ ! உள்ளுமாய்ப்‌ 
புறம்புமான இருவருளை உள்ளுவார்‌ உள்ளூற அன்பூனும்‌ அடியார்‌ 
சந்நிதிமிலே கருத்து முடியும்‌ வண்ணம்‌ திருநாமம்‌ சொல்லி வாய்‌ 
விட்டலறி, தூயமலர்‌ தூவி அடிமை பூண்டு, அசைவிற்றிருப்பெக்‌ 
காலம்‌? நாதனே ! கற்பனை கடந்த சோதியே! என்னுயிரில்‌ வந்‌ 
இலையேல்‌ எங்கே மலம்‌ ஒழியும்‌ என அருளியதைக்‌ காண்க. (2) 


439. இனி, கரும்பைத்‌ தேனைப்‌ பாலைக்‌ கனியமுதை ஒது 
இருப்பதான முத்தி யின்பத்கைக்‌ கூறும்‌ (இ. ன) :-- 
அல்லிக்‌ கமலத்‌ தயனும்‌ மாலும்‌ 
அல்லா தவரு மமரர்கோனும்‌ 
சொல்லிப்‌ பரவு காமத்‌ தானைச்‌ 
சொல்லும்‌ பொருளு மிறந்தசுடரை 


497. ஆற்றுதல்‌ - பொலத்தல்‌, அவனிதலத்து ஆற்றடில்லேன்‌ 
என்ச, புலனாயெ சேறு, மணல்‌ ஊற்றில்‌ எளிதில்‌ நீர்‌ ஊறுதல்‌ இயல்பு. 
438. வெருவ - அஞ்ச. நெருப்பு, இங்குச்‌ வெபிரான்‌, அள்‌ 
ஊறு உள்ளம்‌ - மிகுதியாக ஊறும்‌ உள்ளம்‌, பூண்டு - ௮டிமைகொண்டு, 


794. திருவர்சக வியாக்யொனம்‌ 


நெல்லிக்‌ கனியைத்‌ தேனைப்‌ பாலை 

நிறையின்‌ னமுதை யமுதின்சுவையைப்‌ 
புல்லிப்‌ புணர்வ கென்றுகொல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 

(இ- லஸ்‌). ஆண்டவனே ! தேஹீர்‌ இருவடியை அ௮கவிகழுடன்‌ 
கூடிய தாமரை மலரிருக்கையானும்‌ திருமாலும்‌ மற்றுள்ள தேவ 
விருடிகளும்‌ இந்திரனும்‌ ௮கேக ௬௬.௫ முடிவான இருகாமம்‌ சொல்லி 
வணங்கும்‌ பஞ்சாக்கர உருவாளை, சொற்பொருளுக்‌ கெட்டாத துரிய 
மிறந்த அ. நுபோகச்‌ சோதியை, எல்லாந்‌ தன்னுள்ளே கா ஹுஃ.தான்‌ 
உள்ளங்கை நெல்லிக்கனியை, அபே தப்‌ பொருளுருவான பேரின்பத்‌ 
தேனை, உயிர்க்குணத்தை அருட்குணமாகக்‌ கலந்தருளும்‌ ஞானப்‌ 
பாலை, ௮துவேயாய்‌ என்‌ னுயிரில்‌ வாழும்‌ அமிர்‌ தவடிவை, அவ்வடி 
வில்‌ ஆனந்‌,தமான சுவையை, இவ்வகையான அபேக ௮ த்துவித 
சித்‌ தாந்த ௮கனிய விபுவைக்‌ கூடாமற்‌ கூடுவ 'தக்காலம்‌ 2 அருள 
வேண்டும்‌; என்‌, மனமணியாக எழுந்தருளிய நாதனே !--என 
அருளியதைச்‌ காண்க. (4) 


440. இனி, பரம்சிவன்‌ கன்னை அரறாளாக்‌கி அடிமை கொண்ட 
மையை வியக்கும்‌ (இ. - ன.) :.- 


திகழத்‌ திகழு மடியு முடியும்‌ 
காண்பான்‌ கீழ்மே லயனுமா லும்‌ 

அகழப்‌ பறந்துங்‌ காண மாட்டா 
அம்மா னிம்மர கிலமூழுதும்‌ 

நிகழப்‌ பணிகொண்‌ டென்னை யாட்கொண் 

டாவர வென்ற நீர்மையெல்லாம்‌ 

புகழப்‌ பெறுவ தென்றுகொல்‌ லோவென்‌ 

பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி. சவபோத அன்‌ 
பால்‌ பூசிக்க, இயானிக்க, அடிகளுள்ள தஇல்‌ மேன்மே லும்‌ விளங்கும்‌) 
அப்படி. விளங்கா நின்ற இருவடியை அன்பால்‌ அடிமுடி அளவு 
காண வேண்டுமென்‌ நு தேடிய இருமால்‌ அயன்‌ அளவிட மாட்டாது 
நின்ற என்னப்பன்‌ இப்பிருஇவி மாயாபுவன முழுதும்‌ விளங்க, 
அடியேனை அடிமைப்பணி கொள்ள அருளால்‌ ஏவுதல்‌ அருளிய 

439. அல்லி - அகவிதழ்‌, இறந்த - சடர்த, புல்லி - தழுவி, 


- 90. புணர்ச்சிப்‌ பத்து 95 
சாட்குணி௰. குணங்களைப்‌ புகழ்வது எக்காலம்‌ ? காரண காரியம்‌ 


கடந்து கருணை மணியை கூடாமற்‌ கூடி ளன. அருளியதகைக்‌ 
காண்க. (5) 


441. இணி, இருவடி ஞரனாவன்பு பெறுவகான (இ... ௨ 


பரிந்து வந்து பரமா னந்தம்‌ 

பண்டே யடியேற்‌ கருள்செய்யப்‌ 
்‌ பிரிக்து போந்து பெருமா நிலத்தில்‌ 

அருமா லுற்றே னென்றென்‌ அ 

சொரிந்த கண்ணீர்‌ சொரிய வுண்ணீர்‌ 
உரோமலஞ்‌ சிலிர்ப்ப வுகந்தன்பாய்ப்‌ 

புரிந்து நிற்ப தென்றுகோல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அடியேன்‌ பேரில்‌ கருணை 
வைத்திரங்கி மகாகேவலத்‌ இனின்றென்னைத்‌ இருநேோக்கமருளி 
அன்பு வைத்துத்‌ இருவருண்‌ ஞானமே அடியேற்க நிவானந்‌ கமென 
அநாதியே அருளி, இன்பத்தேக வரப்பிரசாத மளிப்பதைச்‌ இற்ற றி 
வால்‌ அந்தத்‌ இருவருளை,த்‌ துணையெனக்‌ கருதாது, வேறுன்னி, 
இப்பூவில்‌ இருமாலைப்போல்‌ இருவடி. யறியாது நின்றேனென்று 
அன்பால்‌ இரு கண்ணீர்‌ வாரிபோல்‌ பெருக, உள்ளே உள்ளம்‌ 
ததும்பி, மயிர்க்‌ கூச்டெ, இருவருளன்பு இன்ப வடிமையாக இரட்‌ 
சிப்பதெக்காலமோ ? என்‌ கருணைப்பிரகாச சுவயம்னமணியை அத்து 
விதமாகப்‌ புணர்க்‌ இருப்பது 2 என அருளியதைக்‌ காண்க, (6) 


440. திகழத்திசழும்‌ - மிகவும்‌ விளங்குகின்ற. மால்ஜழே கதம்‌ 
அம்‌, அயன்மேலே பறந்தும்‌ என இயைக்ச, நிகழ - விளங்க, அவர 
என்ற நீர்மை - ஐயே என்றிரங்கின குணங்களெல்லாம்‌, 


படத்தீ1, பறித்து - இரங்கி, அறாமால்‌ உற்றேன்‌ - அரிய மயச்சம்‌ 
அடைந்தேன்‌, : மால்‌ உற்றேன்‌ - திருமாலைப்போல்‌ திருவடியறியாது. 
நின்றேன்‌ என்று பொருளமைக்கின்றார்‌, உள்சீர்‌ - மனத்தன்பு. . ்‌ 


ர்‌... திருவாசக வியாக்யொனம்‌ 


442, இனி, கூடுமன்பினிற்‌ கும்பிடலேயன்றி. வேறு வீடு 
வேண்டாமையைக்‌ கூறும்‌ (இ. ன, 

நினையப்‌ பிறருக்‌ கரிய நெருப்பை 

நீரைக்‌ காலை நிலனைவிசும்பைத்‌ 
தனையொப்‌ பாரை யில்லாத்‌ சனியை! 

நோக்கித்‌ தழைத்துத்‌ தழுத்தகண்டம்‌ 
கனையக்‌ கண்ணீ ரருவி பாயக்‌ 

கையுங்‌ கூப்பிக்‌ கடிமலராற்‌ 

புனையப்‌ பெறுவ சென்றுகொல்‌ லோவென்‌ 

பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியைப்‌ பசுபோதத்‌ 
,திருமால்‌ அயன்‌: முதலியோர்‌ வேறுபடக்‌ கருதிய காலம்‌ லிங்கோற்பவ 
அழஃலுருவே, நீரே, காலே, வானே, நிலனே, இவையாயும்‌ தனக்கு 
ஜிப்புவ்மையில்லா ௮ ஏககவெமே ! தேவரீர்‌ திருவடியைத்‌ இருவருளே 
துணையாக நோக்கி, வியாபகமாக நிறைவுற்ற அருளைக்‌ கண்டு உள்‌ 
ளம்‌ ததும்பித்‌ கொண்டை நெரிய இரு கண்ணீர்‌ அருவியோடக்‌ கை 
கூப்பித்‌ கொழ வாசனை நிறைந்த விதி மலரால்‌ அர்ச்சனை அன்பால்‌ 
செயப்‌ பெறுவதெக்காலம்‌ ? எனது உயிர்ப்‌ பிரகாச சிவச்சோதஇயை 
அபே தமாக வென்னைக்‌ கூட்டுவித்‌,தவருட்கோலமே.!- என அருளி 
யகைக்‌ காண்க. (7) 


4438. இனி, நெக்கு நெக்கு நினைபவர்‌ நெஞ்சினுள்‌ பப்‌ 
பதைக்‌ கூறும்‌ (இ. ன) :-- 
_ நெக்கு நெக்குள்‌ ளுருி உரு 
நின்று மிருந்துங்‌ இடந்து மெழுந்தும்‌ 
நக்கு மழுதும்‌ தொழுதும்‌ வாழ்த்தி 
கானா விதத்தாற்‌ கூத்து நவிற்றிச்‌ 
செக்கர்‌ போலும்‌ இிருமேனி . I 
திகழ நோக்கிச்‌ சிலிர்‌சி லிர்த்துப்‌ 
புக்கு நிற்ப தென்றுகொல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 


442,. பிறருக்கு நினைய அரிய என்று மாற்றுக, கால்‌ - காற்று, 
பஞ்சபூத உருவினன்‌ என்பது கூறப்பட்டது, கண்டம்‌ - தொண்டை 
கனைய ஃ கனைச்தலுண்டாச, சடி - வாசனை, புனைதல்‌ - சூட்டுதல்‌, 


27. புணர்ச்சிப்‌ பத்து 797. 


(இஃ ள்‌). ஆண்டவனே! தேலரிர்‌ இருவடி. ஞானப்பிரகாச 
ஞானமணியை அபே தமாகக்‌ கூட்டிய பக்குவகால முடிவில்‌, நெக்கு 
நெக்காக என துள்ள முருக, தலைகீழாக நின்றும்‌ சின்மய நிட்டை 
கூடியும்‌, சமாதி பொருந்தியும்‌, ஆவேச ததால்‌ எழுந்தும்‌, அன்பால்‌ 
சிரித்தும்‌, ஆனந்த போகத்தால்‌ கண்ணீரோடியும்‌, அவையால்‌ வாய்‌ 

 விட்டலறி அழுதும்‌, அறேக வந்தனை செய்தும்‌, பிரியாது வாழ 
வாழ்த்தியும்‌, நானாவித நடிப்பு வாராமையால்‌ காட்டியும்‌, வாயாரத்‌ . 
அதித்தும்‌, செவ்வான்‌ மேனியைக்‌ கண்ணில்‌ _அமுதூறக்‌ கண்டு 
களித்து மயிர்க்கூச்சின்பத்தாற்‌ பெருகியும்‌, இன்பவன்பு நிட்டை 
கூவெகெக்காலம்‌ 2 என அருளியதைக்‌ காண்க. (8) 


444. இணி, திருவடி யணைவ௦ த பூசாநேச மென்ற (தி, ன): 


தாதாய்‌ மூவே முலகுக்கும்‌ 
தாயே நாயேன்‌ றனையாண்ட 
பேதாய்‌ பிறவிப்‌ பிணிக்கோர்‌ மருந்தே . 
பெருந்தேன்‌ பில்க எப்போதும்‌ 
ஏதா மணியே யென்றென்‌ நேத்தி 
இரவும்‌ பகலும்‌ எழிலார்பாதப்‌ 
போதாய்ச்‌ தணவ தென்றுகொ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்க்கே. 


(இ உள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, “்‌ மூன்று மாயா புவன த்‌ 
திலுளவாகய இருபத்தொரு பாரம்பரியச்‌ சுற்றக்‌ கூட்டத்தார்க்கும்‌ 
அகாதியாய்‌ உள்ள அம்மையப்பரே ! அடி நாயேற்குத்‌ சகாயான செல்‌ 
வமே! _அறிவிலாத என்‌ பிறவி நோய்க்கு அருள்மருந் கே ! அடியே 
னுளத்தில்‌ இருவருள்‌ தேன்‌ விழுவது எக்காலம்‌, இன்பமெய்தி ? 
தவிர சத்தியுடைய சீவரத்‌. தினமே !”” என்று இவ்வகை ஏத்தி இர 
வென்றும்‌ பகலென்‌.றும்‌ அருளிய கால நியமம்‌ தவறாது இருவருட்‌ 
பொற்பா.தத்‌ இருவடிக்கு, விதியுடை ஈன்மலர்‌ ஆராய்ந்து அர்ச்சிப்ப 
தெக்காலம்‌, எனது போதம்‌ இருவருண்‌ ம்ணியை அத்துவிகமாகப்‌ 
பொருந்தி ? என அருளியதைக்‌ காண்க. (9) 


443, நெக்குஃ நெகிழ்ந்து, ஈக்கும்‌ - சிரித்தும்‌ ; ஈவிற்றி - செய்து ; 
செக்கர்‌ - செவ்வான்‌, en 


198 திருவாசக வியாக்க்யொனம்‌ 


மூவேழுலகுக்கு :-.௮ண்டகோச,த்தில்‌ நிலமேழு, சூமுலகு 
கீரேழு, ழ்ப்பா ,கலமேழு ; ; வானேழு ; கம்பக்குலகிரிகளெொட்டு ; ஏம 
கடகம்‌ சூழ்படப்பட்டுள்ள கோாரண்டப்‌ பரிசென்று, அமுதசாரத்தில்‌ 
இருப்ப தால்‌, அவையும்‌ உலோகத்தின்‌ மேலேற்றிச்‌ சொல்வாருளர்‌. 


428. இனி, லென்‌, மூவர்‌ முதலானமையைக்‌, கூனும்‌ 
(தி. - ன.) 3 
காப்பாய்‌ படைப்பாய்‌ கரப்பரய்‌ முழுதும்‌ 
கண்ணார்‌ விசும்பின்‌ விண்ஷேர்க்‌ கெல்லாம்‌ 
மூப்பாய்‌ மூவா முதலாய்‌ நின்ற 
முதல்வா முன்னே யெனையாண்ட 
பார்ப்பா னேயெம்‌ பரமா வென்று 
ன பாடிப்‌ பாடிப்‌ பணிந்து பாதப்‌ 
பூப்போ தணைவ தென்றுகொல்‌ லோவென்‌ 
பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! எல்லா உயிர்களையும்‌ பரமுத்தி 
யாகச்‌ சுத்த பஞ்சகிர்‌த்தியம்‌ செய்யும்‌ பொருட்டு இவசத்இயால்‌ 
தத்துவ உற்பத்தி, இரட்சை, சங்கரித்தல்‌ செய்து உயிரினைப்பரறச்‌ 
செய்வோய்‌ ! எல்லா வுலகத்‌ தேவர்கட்கும்‌ அதி த்‌ இருவுருவுடை 
யோய்‌ ! அகரமுதலெழு,த் த போன்ற மு.கல்வர ! இறவாத நாதா! 
அறா இயே எனையடிமை கொண்ட பிராமண வடிவான குருமணியே ! 
எனது பரமசிவனே ! என த்துதி துதித்து, வணங்கி, திருவடியில்‌ 
ஈன்‌. மலரால்‌ அர்ச்சனை செய்வ அப்பொழுது, என்‌ சவேரத்தின 
மணியைப்‌ புணராமல்‌ புணர்ந்து? என அருளியைக்‌ காண்க. da 0) 


. இருச்சிற்றம்பலம்‌. 


ட ்‌ ல்‌ ம்‌ 


ரன 444, தாதாய்‌ - தர்தையே, : பேது - அறிவின்மை, “பேது ல்‌ 
பிறவி என்க, மேதா மணி என்றும்‌, எதா மணி என்றும்‌ பிறர்‌ பிரித்துப்‌. 
பெர்ருள்கொள்வர்‌. 


்‌ ககம; கண்டர்‌ இட்ம்கண்து சன மத்தள வாதமா 
பூப்போது என்றும்‌ கொள்க, 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
28. வாழாப்‌ பத்து 
இனி, வாழாப்‌ பத்தாவன. 
அகத்‌ தியச்‌ சூத்திரம்‌. 
வாழாவாழ வருள்‌ வாழாப்‌ பத்து 
தத்துவ ஞான முத்தி யுபாயம்‌. 
பொழிப்புரை 
முற்பதிகத்தில்‌ அருளிய திருவருளில்‌, அபேதக்‌ காட்சியால்‌ 
பொருளும்‌ பேச்சும்‌ வேறின்மையான கருணையை வியந்து இன்பு 
அன்பு நீங்காமல்‌, ஒன்‌ நிரண்டென்ற கொள்கைக்குள தாகிய அத்துவித 
அன்பு முத்தியே திருவடி ஞான த்‌ இருவருள்‌ வரழ்வென அருளியதைக்‌ 
காண்க, 


ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையி லோதிய கெனக்‌ காண்க. 


446, இனி, மற்றுப்‌ பற்றெனக்கின்‌ றி நின்‌ இருப்பா, துமே 
பரமென்ற (இ. - ன.) :-- 
பாரொடு விண்ணாய்ப்‌ பரந்தவெம்‌ பரனே 
பற்றுமான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
சீரொடு பொலிவாய்‌ சிவபுரச்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
ஆரொடு கோகேனார்க்கெடுக்‌ துரைக்கேன்‌ 
ஆண்டநீ யருளிலை யானால்‌ 
வார்கட ஓலகில்‌ வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 


திருவாசக உள்ளக்கிடை ;--முத்தியுபாயம்‌: எ- ௮. பிரபஞ்சத்தை 
விட்டுப்‌ பரபோகத்தைக்‌ கூடுதற்கு உபாயம்‌, 


திருவாசசச்‌ இறப்பு : 

நீண்ட வுலகத்தி னிழ்‌ பற்றொன்றிலே னிவ்வுடத்‌ சணின்று எல்‌ 
மாண்டகு நின்பத நிழத்‌£ழ்‌ வருச வருள்‌ புரி யெனுஞ்சொல்‌ வாழாப்‌ பத்தே 
(பழைய புராணம்‌), 


ப 44 


809 திருவாசக வியாக்கியானம்‌ 


(இன்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, பாராயும்‌' வானமாயும்‌, 
அவைக்குப்‌ பிரேரகராயும்‌, அவற்றில்‌ சருவ வியாபகராயும்‌, இருப்ப 
தான பரமசிவனே ! நின்‌ திருவடியே கதி; மற்றுப்‌ பற்றெனக்கில்லை; 
என்‌ தஇருவுன மறியாயோ ? சிவஞானச்‌ இறெப்புள்ளோய்‌ ! சிவபுரத்‌ 
தரசே! இருப்பெருந்துறை வாழும்‌ சிவகுருவே! அநாதியே அறி 
விலாக எனக்கு அறிவு கொடுத்து அடிமையாக்கி, திரும்பத்‌ தற்‌ 
சுட்டகியாமையால்‌ உள தானகைக்‌ திருவருளால்‌ இருவருட்‌ பணிக்‌ 
கடிமையாக, சிவஞானமே பொருளென, எற்கேற்ப அருளாவிடில்‌ 
அடியேன்‌ குறையைச்‌ சொல்வதற்கு வேறொரு கடவுளருளரோ? 
இப்பூமியில்‌ எவ்வகை இன்பமுறுவேன்‌ ? அடியேனை ஏவல்‌ புரிந்‌ 
அருன்‌ வேண்டும்‌-—என அருளியகைக்‌ காண்க. (1) 


447. இனி, கருணையாலழைப்ப தான (இ. - ன.) :- 


வம்பனேன்‌ றன்னை யாண்டமா மணியே ' 
மற்றுநான்‌ பற்றிலேன்‌ கண்டாய்‌ 
உம்பரு மறியா வொருவனே யிருவர்க்‌ 
குணர்விறச்‌ *துலகமூ வுருவும்‌ 
செம்பெரு மானே சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
எம்பெரு மானே யென்னயாள்‌ வானே 
என்னைநீ கூவிக்கொண்‌ டருளே. 

(இ-ள்‌). தேவரீர்‌! அடியேன்‌ உடல்‌ உயிர்‌ முழுதும்‌ நில்லாத 
வற்றை நிலையென உண்மை கொள்ளுங்‌ இஞ்சிக்ஞன்‌; என்னைக்கருணை 
யால்‌ அறிவு விளங்க ஆண்ட சீவரத்‌ இன்‌ வொளியே! இருவடியன்‌ நி 
வேறு பற்றுக்‌ கோடில்லர தது இருவுளமறியாதோ? கேவர்கட்‌ கறி 
வொண்ணா ஏகபரப்பிரமமே! திருமால்‌ அயன்‌ அறிவுக்குள்ளடங்கா,த 
மூன்‌ று மாயா புவன அணுக்களுக்கும்‌ முறைமையால்‌ விந்து ஞான ம்‌ 
அமுள்வோனே ! சிவபுர்க்கோவே ! . இருப்பெருந்துறைச்‌ சிவகுரு 
நாதனே ! எனதுயிர்ச்‌ சிறப்பின்பனே ! என்னாண்டவனே ! அடி 
யேனைக்‌ கருணையால்‌ ஏவற்கூவி இரங்கி அழையாவிடில்‌,. விடிவ 
துண்டோ ? கிருபை செய்ய வேண்டும்‌ ; என அருளியது, .. (8) 


446, பார்‌ பூமி; .பரக்த - பரவியிறாக்கும்‌, இர்‌ - சிறப்பு, வார்‌ 
கடல்‌ - நீண்ட சடல்‌ சூழ்ச்த.. ர 

449. பி-ம்‌, 1. உலக மூடருவும்‌. வம்பன்‌ - வீணன்‌; இன்‌ ' 
மையை :உண்மையாசக்‌ கொள்ளும்‌ சிற்றறிவினன்‌ எனறார்‌, உலகஜ்வு 
ருவும்‌ என்று பாடங்கொண்டு மூன்று மாயாபுவனம்‌ என்று உரைக்கின்றார்‌, 


* 98, வர்ழாப்‌ பத்து ்‌.. 801 

449. 5 அவ்ள்‌ மோக விரக வின்பத்தைக்‌ கூறும்‌ 
(தி. .ன;) 

பாடிமால்‌ புகழும்‌ பாதமே யல்லால்‌ 

பற்றுநான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
தேடிநீ யாண்டாய்சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ அறையுறை சிவனே 
ஊடுவ தன்னே டுவப்பது முன்னை 
உணர்த்துவ துனக்கெனக்‌ குதி 
வாடினே னிங்கு வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 

(இ-ள்‌). ஆயர்பாடியில்‌ சிற்றின்பம்‌ வேண்டிப்‌ பிறந்த இரு 
மால்‌ ஞானம்பெறப்‌ பூசித்துத்‌ அதிப்பதான இருவடியே க.இயன்‌ றி, 
நாதனே! வேறு பற்றுளவோ? இருவுள உ நியாவோ 2 இவ்வுலக 
வுயிரில்‌ அபக்ருவ வம்பனேன்‌, பிழைப்பு வாய்ப்ப நியாகுவனே ; இரு 
வருணோக்கி அடிமை கொண்டாய்‌, சிவபுரக்கோவே ! இருப்பெருக்‌ 
துறைச்‌ சிவகுருவே! அடியேனைப்‌ பிரிந்த அருளைக்‌ கண்டு கூடுவதே 
காரணமென ஊடலாயிருப்பேன்‌ ! கருணை இன்பத்தால்‌ இன்புறு 
வேன்‌ ; அடியேன்‌ பணி வினவில்‌, இருவுளமறிவதே கடனென த்‌ 
அணிவுற்றிறாப்பேன்‌ ! இருவருள்‌ அருள்வதெப்போ, என வாடி. 
யிருப்பேனே ஒழிய, வேறு பணி யறியேன்‌. அத்துன்ப நீக்கம்‌ 
கருணையால்‌ அருளாவிடில்‌ இவ்வுலகில்‌ வாழ்வகுநியேன்‌ ; இருவுள 
மிரங் ஏவற்கழைக்க வேண்டும்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (9) 


449. இனி, இருவர்‌ காணா வொருவனே பரமென்ற (தி. - ன.) £ 


வல்லைவா எரக்கர்‌ புரமெரித்‌ தானே 
மற்றுகான்‌ பற்றிலேன்‌ கண்டாய்‌ 
தில்லைவாழ்‌ கூத்தா சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
எல்லை வுலகு முருவியன்‌ இருவர்‌ 
காணுமா ளாதிமீ நின்மை 
வல்லையாய்‌ வளர்ந்தாய்‌ வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருசுவென்‌ றருள்புரி Bir 


48” மால்பாடிப்‌ புகழும்‌ என்று ப்பம்‌ பிறர்‌ பொருள்‌ சொள்‌ 
வர்‌; த்வத்‌ பிணங்குவது, 


802 திருவாசக வியாக்யானம்‌ 


(இ-ள்‌). ஆண்டவனே ! வன்மையான நெஞ்சுடைய தஇரிபுரர்‌ 
களை நிக்ரெகம்‌ செய்தோய்‌ ! அடியேற்குத்‌ இருவடி யன்றி அகன்று 
நிற்ப -தெவ்விடம்‌2 இருவுள மறியாயோ? திருத்தில்லை வாழும்‌ 
நடாாசனே ! சிவபுரம்‌ வாழுங்‌ கோவே! திருப்பெருந்துறைப்ப இக்‌ 
குருமணியே ! இருமால்‌ அயன்‌ காணா தபடி. மூன்று மாயா புவனமும்‌ 
கடந்து, அடிமுடி தெரியாது வளர்ந்தோய்‌ ! அடியேன்‌ ஞானமின்‌ றி 
வாழ்வதிவ்‌ வலகநீதியேோ ? ஏவற்பணிக்கழையாயோ 2-- என இரக்க 
முற அருளியமெனக்‌ காண்க. (4) 


450. இனி, பஞ்ச விந்திரியமும்‌ ஏவற்பணிக்குரித்‌ தாவன 
என்ற (இ.-ன.) 


பண்ணினேர்‌ மொழியாள்‌ பங்கரீ யல்லால்‌ 
பற்றுகான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 

திண்ணமே யரண்டாய்‌ சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 

எண்ணமே யுடல்வாய்‌ மூக்கொடு கண்செவி 
என்றிவை நின்கணே வைத்து 

மண்ணின்‌ மேல்‌ அடியேன்‌ வாழ்லேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 


(இ-ள்‌). ஆண்டவமன ! தேவரீர்‌! யாழைப்பழித்‌ த அம்மை 
பாகா ! உமது திருவடியே அடியேற்குப்‌ பற்றுக்‌ கோடின்றி வேறு 
ளவோ ரி இருவுளமிரங்கி, நிச்சய சித்தாந்தமே, அடிமையை ஏவ 
லாளாகக்‌: கொண்டது! சிவபுரக்கோவே ! திருப்பெருந்‌ துறைக்‌ 
குருமணியே! என்‌ சிந்தையாய்‌ நின்றோய்‌ ! அடியேன உடலும்‌ 

அ.தனிலுள தாகிய கண்‌ செவி மூக்கும்‌ நினது இருவடியிலே வைப்‌ 

. பாக, அதுவாய்ச்‌ செய்து, பாரிலே அடியேன்‌ வாழ்ந்‌தின்பம்‌ பெறா 
குது, இருவுள மறியாயோ ? அறிவிலா தவனை ஏவல்‌ புரிய அழைக்க 
என, கருணையை வியந்தருளிய கெனக்‌ காண்க. (5) 


449, வல்லை- விரைவில்‌, லாளரக்கர்‌ - கொடிய அரக்கர்‌, உருவி 


ஊடுருவிச்சென்று, ஆதி ஈது - அடி, மூடி. வல்லையாய்‌ - வலிமை 
யுடையாய்‌, 


450, பண்‌ - இசை, பங்க - பாகா, எண்ணமே - நினைப்பும்‌] 
ஆவன அந்தச்‌ கரணங்களும்‌, 


29. வர்ழர்ப்‌ பத்து 808 
457. இனி, இருவரு மறந்தமையைக்‌ கூறும்‌ (இ. -.ன 2 
பஞ்சின்மெல்‌ லடியரள்‌ பங்கநீ யல்லால்‌ 
பற்றுநான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
செஞ்செவெ யாண்டாய்‌ சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
அஞ்சினேன்‌ நாயேன்‌ ஆண்டு£ யளித்த 
அருளினை மருளினால்‌ மறந்த 
வஞ்சனே னிங்கு வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 
(இ-ள்‌). பஞ்சிலும்‌ மெல்லிகாய திருவடியுடைய பார்ப்பதி 
்‌ பாகனே ! பற்றுமற்றிலன்‌ ; அருளே ! எல்லாருங்‌ காணவே அடிமை 
செய்தாய்‌ ; திருப்பெருந்துறைவாமழ்‌ சிவனே ! அநாதியே அடிமைப்‌ 
பணி கொண்ட நாதனே ! ஆண்டவன்‌ என்ற உண்மையைத்‌ கற்‌ 
௬.குற்குரமுற் றும்‌ மறந்த மயக்கறிவுடைய வஞ்சகன்‌ நான்‌ ; இருவடி. 
பூசிக்க அச்சமுற்றேன்‌; ஆன தனால்‌ எவ்வகை இப்பூவில்‌ வாழ்வனோ? 
,திருவுளமிரங்கி அழையாயோ ?- என அருளியதைக்‌ காண்க. (6) 


்‌ 452. இனி, இருவருளறியாக மருளனானமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன 2-4 
பருதிவா ழொளியாய்‌ பாதமே யல்லால்‌ 
பற்றுகான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
திருவுயர்‌ கோலச்‌ சிவபுரத்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை சிவனே; 
கருணையே மொக்டுிக்‌ கசிம்துள முருகக்‌ 
கலம்‌ அ கான்‌ வாழுமா றறியா 
'மருளனே னிங்கு வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ நருள் புரி யாயே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ கருபை பருஇயின்‌ உ.தவி 
யைப்‌ பார றியார்போல்‌, திருவடி யருமை அறியாத பாவிக்கு வேறு 
பற்றுளவோ 2 திருவுளமே, அ௮றிவின்பமே வடிவான சிவபுர த்‌.கரசே! 


451. செஞ்செவே - செம்மையாக : எல்லாருர்காண 


என்றார்‌ 
மருளினால்‌ - மயக்கத்தால்‌, 


452, பிஃம்‌, 1. மரளனே னுலஇல்‌, 


804 .... திருவாசக வியாக்கயொனம்‌ 

இருப்பெருந்துறைப்பதிச்‌ இவனே ! தேவரீர்‌ இருவுளப்‌ பெருங்கரு 
ணையே : அறிவெனக்‌ கண்டு உருகிக்‌ கந்து அபேத அத்துவித 
அன்பர்ய்ப்‌ பேரின்ப. நிட்டை ௮.துவாக, வாழ்வுடையன்‌ அல்லாத 
மயக்க றிவுடையேன்‌ ; இவ்விடம்‌ பதியென வாழ்வதுளவோ? இரு 
வுளமே கருணை செய்து அன்பால்‌ * வா £ என அழையாயோ 2--என 
அருளியகைக்‌ காண்க, ன (7) 


452. இனி, ஆள்வதான (இ. னப): 

பந்தணை விரலாள்‌ பங்கநீ யல்லால்‌ 
பற்றுமான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 

செந்தழல்‌ போல்வாய்‌ சிவபுரத்‌ தரசே 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 

அம்தமி லமுதே யரும்பெரும்‌ பொருளே 
ஆரமு தேயடி யோமை 

வந்துய வாண்டாய்‌ வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 


(இ-ள்‌). ,கனிச்சுடரான இன்பம்‌ ஆண்டவனே! திருக்‌ 
- கையில்‌ பந்து சூடிய அம்மைபாகா ! இருவடியலது தனித்த பொரு 
ளாவேனோ ? அவையானால்‌, அருளின்பம்‌ காணேனே !. வேறிருப்ப 
இடமுளவோ ? சூரியன்‌ அன்‌ தியில்‌ இருளும்‌ கண்ணும்‌ தனித்துக்‌ 
கண்ட ௪தசத்தர்‌ உளரோ? நன்றறியுங்கால்‌ பொருள்‌ வேறாயுறுவ 
தொழிய சிவாறிபூதியினின்‌றது இருவடியொன்‌ றுமே ;. சிவபுர்த்‌ 
தரசே ! இருபபெருந்துறையுறை சிவனே ! முடிவிலாக பேரின்பமே! 
சகந்தர அறிவுடையார்‌ காணமாட்டாத அருமை உரிமைப்பொருளே! 
ஆரா,த சுவையே ! அடி யோங்களை த்‌ தான்வேறு நான்வேறாய்‌ வந்து 
புணரா வழக்காக்கும்‌ 'இருவுளமே ! ! இனித்‌ இருவடி. நீங்கி என துயிர்‌ 
இவ்விடம்‌ ௨ வாழ்வதுளவோ ? இத்தாந்தத்தே வென்‌, இருக்கண்‌ சேர 

அழையாயோ (2)-- என அருளியகைக்‌ காண்க. (8) 


452. பருதிவாழ்‌ ஒளி; குரியன்‌ போன்ற ஒளியாய்‌ என்பர்‌ பிறர்‌. 
மருளன்‌ - 'மவச்குறிவுடையேஸ்‌, ச்‌ 


453. பிம்‌. 1. அறுமே, அமு முடிவு. 


உய. -பிழைக்‌ 
கும்‌ பொருட்டு, 


28. வாழாப்‌ பத்து 805 
கதக்‌, இனி, வழுவை உரித்தமையைக்‌ கூறும்‌ (இன) 


பாவமா சாவுன்‌ பாதமே யல்லால்‌ 
பற்றுகான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
தேவர்தம்‌ தேவே சவபுரச்‌ தரசே 
திருப்பெரும்‌ துறையுறை. சிவனே 
' மூவுல குருவ இருவர்கீழ்‌ மேலாய்‌ 
முழங்கழ லாய்கிமிர்க்‌ கானே 
மாவுரி யானே வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 


(இ-ள்‌). ஆண்ட. வனே! _௮டியேன்‌ செய்‌ தீவினை முழுதையும்‌ 
இருகோக்கால்‌ கெடுத்தோய்‌! உனத! திருவடி ஞானமே ஞானம்‌ ; 
மற்‌ அள ஞானம்‌ ஈனமான ஞானமே; பற்றுன நானே மற்றுள குறி 
வனோ ? மகாதேவனே ! சிவபுரத்தரசே! இருப்பெருந்துறையுறை 
. சிவனே ! மூன்றுலகும்‌ உருவி அக்னி வடிவான பிரகாச த்தைப்‌ 
பசுஞானமுடைய இருமால்‌, அயன்‌ அறியாத ஞானப்பிரகாசமே ! 
யானையை உரித்துப்‌ போர்த்தும்‌ காதா ! இருவழி. அன்‌ தியில்‌ வாழ்வு 
. காணேன்‌ ; இன்ப வாழ்வு வாழ்வதாக, அமைப்பொழியானென்‌ 
றெதிர்ப்படாயோ 2-- என அருளியகைக்‌ காண்க. (9) 


கீ55. இனி, வெனலது வேறு கெய்வம்‌ தொழேனென்ற 
(தி.-ன.) :-- 
பழுதில்தொல்‌ புக ழாள்‌ பங்கநீ யல்லால்‌ 
பற்றுகான்‌ மற்றிலேன்‌ கண்டாய்‌ 
செழுமதி யணிந்தாய்‌ சிவபுரச்‌ தரசே 
இருப்பெரும்‌ துறையுறை சிவனே 
தொழுவனே பிறரைத்‌ அதிப்பனு எனக்கோர்‌ 
துணையென நினைவனே சொல்லாய்‌ 
மழவிடை யானே வாழ்கிலேன்‌ கண்டாய்‌ 
வருகவென்‌ றருள்புரி யாயே. 
(இ-ள்‌). ஒப்பிலாத மகிமைப்‌ பிர. காபமுடையாள்‌ பாகம்‌. அ௩ா 
இயேயுடைய ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடியலது வேறு பற்றுக்‌ 
கோடுளவோ . இருவுளம றியரயோ ? சந்திரசூடா ! சிவ்புரக்கோவே அதி 


454, பரவ, ராசா - தீவினைகளைக்‌ கெடுத்தோய்‌, இருவர்‌ - மாலும்‌ 
அயனும்‌... ளை மா. யானை உரி- தோல்‌, ட 


806 திருவாசக வியாக்கியானம்‌ 


இருப்பெருக்துறைப்ப இயே ! சிவகுராகாகா ! விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ 
இருவுருவன்்‌ நி வேறொரு தேவ உருவைப்‌ பணிவனோ? தேவரீர்‌ 
தஇிருகாமமன்றி வேறுள தேவ நாமம்‌ துதிப்பனோ ? இருவடி தாரகமே 
ஒழிய வேறுள தெய்வத்தை உயிரெனக்‌ கொள்வனோ? இருவுள 
மறிய அருள்வாய்‌ ; இனவிடையுடையரய்‌ ! இனிப்பூவில்‌ வாழ்வனோ? 
அடியேனை தீ இருவடி காண அழைப்பதே கடன்‌ ; என அருளியதைக்‌ 
காண்க, : (10) 
I இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


29. அருட்‌ பத்து 
இனி, அருட்‌ பத்து : 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
பெருகருட்‌ பத்துப்‌ 
பெருமாயா சுத்தி. 
பொழிப்புரை. 
மூத்‌...இக,த்‌தில்‌ இருவடி. ஞானமான அன்பு நிட்டை பெற்ற 


பின்‌, அற்ற போத விறுஇயே அடிமை வழிபாடு வணக்கமான இன்ப 
மாயா தீத சுக வுல்லாச அன்பெனக்‌ காண்க. 


கிறாப்பா, ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையிலோதிய தெனக்‌ - 


காண்க: 


455, மழவிடை - இளமையரன இடபம்‌. 


திருவாசக உள்ளக்கிடை: மகா மாயாசுத்தி: ௭- அ. மாயையைச்‌ 
' சுத்திபண்ணு தல்‌. 
திருவாசகச்‌ இறப்பு : 
சோதியருட்சுடர்‌ விளக்கே அயர்ப்பிறவிக்கடல்‌ விடத்‌ தன்றாள்‌ சேர்த்‌ 
காதரித்திங்குன்‌ யழைத்தால தெர்துவெனக்‌ கேளெனுஞ்‌ 
[சொலருட்பத்தாகும்‌ 
(பழைய புராணம்‌). 


29. அருட்‌ பத்து 807 


456. இனி, எச்சோதிக்கு மேலான வெஞானச்‌ சோதியின்‌ 
திறத்தைக்‌ கூறும்‌ (இ. ன) :- 

சோதியே சுடரே சூழொளி விளக்கே 

_ சுரிகுழற்‌ பணைமுலை மடந்தை 

"பாதியே பரனே பால்கொள்வெண்‌ ணீற்றாய்‌ 

பங்கயத்‌ தயனுமா லறியர 

நீதியே செல்வத்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 

நிறைமலர்க்‌ குருக்தமே வியசீர்‌ 
்‌ ஆதியே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 
அதெர்துவே என்‌ நரு ளாயே. 

(இ-ள்‌). சுவாமி! என்‌ அறிவில்‌ விளங்கும்‌ ஞானமே ! ஞானா 
னந்தப்‌ பிரகாசமே ! சருவ வியாபக உயிர்க்குயிராய்‌, ௮.றிவுக்க றிவான 
விளக்கமே ! ஞானக்கோதையும்‌ பேரின்ப தனமுமுடைய அம்மை 
பாகனே ! பரப்பிரமமே! நீறணி கடவுளே ! இருமாலயண்‌ . காணாத்‌ 
இருவருள்‌ நீயே! ஞானச்செல்வோய்‌ ! இருப்பெருந்துறையரயெ 
உள்ளக்‌ கோவிலில்‌, சைதனியக்‌ குருந்த விருட்ச வியாபக அடியி 
லெழுந்‌தருளிய அகராதி சிவமே! அடியேன்‌ அன்பாற்‌ பூசித்து க 
அதித்தழைத்தால்‌, . இருகோக்கருளாமல்‌ என்ன பராமுகமோ ? 
கருணை செய்ய வேண்டுமென வருளிய து. (1) 


457. இனி, இருவடி யென்னுள்ளிருக்க வெங்குக்‌ கெடிக்‌ 
காணாகதென்ற (இ. - ன) -- 
- கிருத்தனே நிமலா நீற்மனே நெற்றிக்‌ 
கண்ணனே விண்ணுளோர்‌ பிரானே 
ஒருத்தனே யுன்னை யோலமிட்‌ டலறி 
' உலகெலாம்‌ தேடியுங்‌ காணேன்‌ 
திருதீதமாம்‌ பொய்கைத்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 
செழுமலர்க்‌ குரும்தமே விய௫ர்‌ 
அருத்தனே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 
. அதெந்துவே என்‌ றரு ளாயே. 
மிழ்‌... 1. பாதியனே. 
450... அதெர்து - அதென்ன : இது மலையாள வழக்கென்பர்‌. 
அஞ்சாதே என்று. இதற்குச்‌ கன்னடத்தில்‌ பொருளுள்ளது என்பர்‌, 
அதென்ன பரரமுகமோ என்று இங்குப்‌ னக கூஅகின்றார்‌, 
இக 


809 இருவாசக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌), ஞான நடராசனே ! நிட்களப்‌ பொருளே ! பரை 
யாகிய நீற்றை யணிவோய்‌ ! இருகெற்றியிற்‌ சருவ ஞானக்‌ கண்‌. 
ணுடையோய்‌! தேவரட்சகா ! முடிவில்‌ ஏகபரப்பிரம அறிவே! 
தேவரீர்‌ இருவடியை என தறிவால்‌ அலறி, எல்லா வுலகுந்‌ தேடியுங்‌ 
'காணேனே ! இருவருட்‌ குணப்‌ பொய்கை சூழுந்‌ திருப்பெருந்துறை 
யுள்ளக்‌ கோவில்‌ உயிரான குருந்தடியிற்‌ கண்டு அடியேன்‌ அன்பாற்‌ 
பூசிப்ப, பராமுகமான இருவுள மென்னவோ ? நாதனே 1--என 
வருளியகைக்‌ காண்க, (2) 


458. இனி, ஆனம்‌ நாயகன்‌ சிவனே யென்ற (இ. - ன,) :-- 


எங்கணு யகனே என்னுயிர்த்‌ தலைவா 

ஏலவரர்‌ குழலிமா ரிருவர்‌ 

தங்கள்கர யகனே 'தக்கனற்‌ காமன்‌ 

தமதுடல்‌ அழலெழ விழித்த 
செங்கணா யகனே திருப்‌ பெரும்‌ துறையில்‌ 

செழுமலர்க்‌ குருக்தமே விய௫ர்‌ 
அங்கணா அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 

அதெந்துவே என்றரு ளாயே. 

(இ.-.ள்‌). மூவகை அணுக்கட்கும்‌ நராயகனானவனே! என்‌ உயிர்த்‌ 
குலைவனானவனே ! ஞான மணம்‌ வீசும்‌ ஞானப்‌ பூங்கோதையான 
சருவஞான ௪கதியரான கங்கைக்கும்‌ ஆனந்த வடிவான பராசத்திச்‌ 
குங்‌ கணவனே ! தக்கனையுங்‌ காமனையும்‌ தற்சிவ வியாபகத்தை 
மறந்தவர்களின்‌ உடல்களை அக்கினி வடிவாகச்‌ செய்த இருநோக்க 
முடையோய்‌ ! இருப்பெருந்துறையான சைவத்திற்‌ சிவமான குரும்‌ 
அடியில்‌ எழுந்தருளிய அங்கணா ! அடியேன்‌ அன்பாற்‌ பூசித்துத்‌ 
அதித்தால்‌, அஃதென்ன பராமுகமோ, கருணை செய்யாது இருப்பது? 
இனி அருள வேண்டும்‌ ; என அருளியகைக்‌ காண்க, (8) 


457, அருத்தன்‌ - மெய்ப்பொருளாவன்‌, 

பி-ம்‌. 1. தக்கசற்‌ சாமன்‌ தனதுடல்‌, 
I 458. எங்கள்‌ என்றது தம்மைச்‌ சேர்ந்த அடியார்களை ; மூவசை 
அணுக்கள்‌ என்றார்‌. ஏலம்‌ - மயிர்ச்சார்து ;: அதன்‌ மணமாயிற்று, தச்ச , 
கற்காமன்‌ தனதுடன்‌ என்று பாடங்கொண்டு, தகுதியையுடைய நல்ல 
சாமன்‌ என்று பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌ ; இதுவே ஏற்புடையதாகும்‌ ; 
தக்கன்‌ எரிலூய்‌ அழிக்சப்புடாமையின்‌, அம்சண்ணா : அல்சணா, ந 


29. அருட்‌ பத்து . 809 
459. இனி, அக்னி வடிவு காட்டி*யருளிய (இ. ன): 


கமலநான்‌ முகனுங்‌ கார்முடில்‌ நிறத்துச்‌ 
கண்ணனும்‌ ஈண்ணுதற்‌ கரிய 

விமலனே எமக்கு வெளிப்படா யென்ன 
வியன்‌ றழல்‌ வெளிப்பட்ட எந்தாய்‌ 

திமிலகான்‌ மறைச்‌ திருப்பெருக்‌ துறையில்‌ 
செழு மலர்க்‌ குருக்கமே வியசீர்‌ 

. அமலனே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 

அதெந்துவே என்‌ றரு ளாயே. 


(இ-ள்‌). விட்டுணு பிரமா இருவரும்‌ பொருந்து அடிமைப்‌ 
பணிக்‌ கெட்டாத கடவுளே ! அடியேற்கு வெளிப்பட்டருள வேண்டு 
மென இரந்தவுடன்‌, அக்கினி வடிவாயெழுந் தருளிய என தப்பனே ! 
இடைவிடாது பேரொலி ஒலிக்கும்‌ நான்கு வேகம்‌ பணியும்‌ இருப்‌ 
பெருந்துறைப்ப இயின்‌ மலர்‌ மணம்‌ பெரருந்திய சவக்‌ ஞுறாம்‌,தடி௰ி 
லெழுந்தருளிய சிவனே ! அடியேன்‌ அ௮ன்பாற்‌ பூசிப்பதே நியமமென 
வழைப்ப, அழைப்பொழியான என்றெதிர்ப்படாதிருந்த பராமுக 
மென்ன ! சுவாமி ! என அருளியதைக்‌ காண்க. (4) 


460. இனி, இருமேனியில்‌ அம்மை முலைச்சுவடமுந்தினைமை 
யைக்‌ கூறும்‌ (தி. ன.) :-- 


டி 


அடிகொள்கே ரிடையாள்‌ சுரிகுழல்‌ மடக்தை 
துணைமுலைக்‌ கண்கள்‌ தோய்‌ சுவடு 

பொடிகொள்வான்‌ தழலிற்‌ புள்ளிபோ லிரண்டு 
பொயங்கொளி தங்குமார்‌ பினனே 

செடிகொள்வான்‌ பொழில்சூழ்‌ திருப்பெரும்‌ துறையிற்‌ 
செழுமலர்க்‌ குருக்கமே விய£ர்‌ 

அடிகளே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 
அதெந்துவே என்‌ ரு ளாயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருமேனியிலே உடுக்கை 

போன்ற, யானெனதென்ற மருங்குலும்‌, ஆன்ம ஞான அளகபாரமும்‌ 


459. கமல நான்முகன்‌ - தாமரையில்‌ தோன்றிய பிரமன்‌ ; கார்‌ 
முகில்‌ கிறத்துத்‌ கண்ணன்‌ - கரிய மேக நிறங்கொண்ட இருமால்‌, ஈண்‌ 
ணுதற்கு - நெருங்குவதற்கு, வியன்‌ பெருமை, இமிலம்‌ - பேரொலி, 


810 திருவாசக வியாக்கயோனம்‌ 


உடைய பார்ப்பதி யம்மையினுடைய பரஞான முலைக்கண்‌ அபேத 
மாகக்‌ குணகுணி பாவ அ௮.ருபூ தபெற விபூதி யணிவதான அக்கினி 
வடிவில்‌ இரண்டு பேரானந்தப்‌ புள்ளி ஞானம்‌ விளங்கும்‌ திருமார்‌ 
புடையேோரய்‌ ! நெருங்கிய ஞானச்சோலை சூழுந்‌ இருப்பெருந்துறையில்‌ 
சை.தனியக்‌ குருந்தடியில்‌ எழுந்தருளிய அடிகளே ! அடியேன்‌ அன 
பால்‌ பூசித்‌ தழைத்‌ தால்‌, _௮தென்ன பராமுகம்‌ ?. இருவுளமேோ ? ௮௬ 
ரம்‌ ; என அருவியதைச்‌ காண்க. (5) 


461. இனி, உள்குவாருள்ளத்‌ இன்பமானதென்ற (இ, ன: 


துப்பனே அயாய்‌ தாயவெண்ணீ று 

துதைந்தெழு துளங்கொளி வயிரத்‌ 

தொப்பனே உன்னை யுள்குவார்‌ மனத்தின்‌ 

உறுசுவை யளிக்குமா ரமுதே 

செப்பமா மறைசேர்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 

செயூமலர்க்‌ குருக்தமே வியர்‌ த 
அப்பனே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 
அதெந்துவே என்றரு ளாயே. 

(இ-ள்‌). அறிவானந்து அநுபோகமே ! உயிர்களை விளக்கும்‌ 
ஞானமே! பரிசுத்த வெண்ணிற்றொளி வயிரப்‌ பிரகாச ஞானானக்‌ 
தமே ! யாவர்க்கும்‌ ஒப்புடையவனே ! தேவரீர்‌ இருவடி. ஞானத்தால்‌ 
தியானிப்போர்‌ உள்ள த்து இன்பளிக்கும்‌ அபேத வத்துவித ஆரா- 
வமுதேத ! ஞானவழி முறையோ தும்‌ வேதம்‌ சேர்வை செய்யும்‌ இருப்‌ 
பெருந்துறை ஞானக்குருந்‌ கடியில்‌ எழுந்‌ கருளிய குருவான அப்பனை! 
அடியேன்‌ அன்பால்‌ பூசித்தழைத்தால்‌ அழைப்பொழியான்‌ என்‌ 

-நெதிர்ப்படாது பராமுகமான இருவுளமோ ? என்னவோ 2_ என 
அருளியகைக்‌ காண்க. (6) 


460. தடி - உடுக்கை, துனை - இரண்டு, சுவடு - அடையாளம்‌, ' 
பொடி - நீறு, வான்‌ - பெறிய, சுவடு இரண்டு போல்‌ மார்பில்‌ தங்கும்‌ 
என்க, செடிகொள்தல்‌ - நெருங்குதல்‌, பொழில்‌ - சோலை, 

461. தப்பு - பவளம்‌, அப்பனே - பவளம்‌ போன்ற இவர்த 
மேனியனே, அய்ப்பன்‌ என்பதன்‌ மறுவாகச்‌ கொண்டு இங்குப்‌ பொருள்‌ 
உரைத்தனர்‌ போலும்‌, நீறு துதைக்து எழு துளங்கு ஒளி வயிரத்துக்கு 
ஒப்பான வனே என்று கொண்டுரைப்ப ௫ சேர்பொருளாகும்‌. உள்குதல்‌.- 
தியானித்தல்‌, உறுசவை - மிக்கசுவை. செப்பம்‌ 


ஆம்‌ மறை என்றும்‌ 
பிரித்துப்பொருள்‌ கொள்ளலாம்‌, செப்ப - சொல்ல, எத 


99, அருட்‌ பத்து... 814 


462. இனி, மகாமேருவை வில்லாய்‌ வளை த தமையைக்‌ கூறும்‌ 
(இி.-ன.) 

மெய்யனே வி௫ர்தா மேருவே வில்லர்‌ 

மேவலர்‌ புரங்கள்மூன்‌ நெரித்த - 
கையனே காலாழ்‌ காலனைக்‌ காய்ந்த 
கடுக்தழற்‌ பிழம்பன்ன மேனிச்‌ 

செய்யனே செல்வத்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 

செழுமலர்க்‌ குருச்தமே வியர்‌ 

ஐயனே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 

அதெந்துவே என்றரு ளாயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! தேவரீர்‌ மெய்யர்க்கு மெய்யாய்‌, 
வினைக்கு வினையாயினீர்‌! பொய்யர்க்குப்‌ பொய்யாய்ப்‌ பொய்பனாயினீா! 
,திருக்கையால்‌ மகாமேருவை வில்லாக வளைத்துத்‌ இரிபுரககனம்‌ 
செய்தோய்‌ ! இருவடியால்‌ எமனைச்‌ சங்கரி த்கோய்‌ ! அக்கினி உரு 
வான அழகனே ! இருவருட்‌ செல்வனே ! இருப்பெ ருந்தும்‌ யுள்‌ 
ளப்‌ பதியிலே ஞானக்குருக்குடி வாழும்‌ மகுறாவே ! அடியேன்‌ அன்பாற்‌ 
பூசித்தால்‌, பராமு கமால்‌ தென்னோ? இருவுளம்‌ அருள்வாய்‌ ஏன 
அருளியகைக்‌ காண்க. (7) 

468. இனி, எத்தவத்துக்கும்‌; பதகுமுத்‌தி சிவபூசைய்கும்‌ 
மேலான பரமுத்தி யருள்வன்‌ எலாற (இ. லா.) 24 


முததனே முதல்வா முக்கணா முனிவா 
மொட்டறு மலர்பறித்‌ திறைஞ்சிப்‌ 
பத்தியாய்‌ நினைந்து பரவுவார்‌ தமக்குப்‌ 
. பரகதி கொடுத்தருள்‌ செய்யும்‌ 
சித்தனே செல்வத்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 
செழுமலர்க்‌ குருக்தமே விய௫ர்‌ 
அத்தனே அடியே னாதரித்‌ தழைத்தால்‌ 
அதெந்துவே என்றரு ளாயே. 


462, ' வி௫ர்தன்‌ என்றதற்கு வினைக்கு வினை யாயினான்‌ என்றார்‌ ; 
வேறுபட்ட வடிலம்‌ கொள்பவன்‌ என்ற பிறர்‌ கொள்வர்‌. காலன்‌ - 
இயமன்‌, பிழம்பு - திரட்‌, செய்யன்‌ - வெர்தவன்‌, 


812 திருவர்சக வியாக்கியானம்‌ 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தெவரீர்‌, ௮௩ா.இ பரமுத்தனான முத 
லோய்‌ ! முக்கண்ணா ! உமது சீர்பாகத் தில்‌ அரேக விருடிகள்‌ அரும்‌ 
போடு மலர்கள்‌ கொண்டு, ஆர்வத்தை உள்ளே வைத்து, பெரும்‌ 
புலர்காலை முழ்கிப்‌ பூசிக்க, பி.த.தர்க்குப்‌ பத்தரான ௮அச்சத்தான்மாக்‌ 
களுக்குத்‌ திருவடி. யருளும்‌ இருவுளமே! ஞானச்செல்வா ! இருப்‌ 
பெருந்துறையில்‌ செழுமலர்க்‌ குருந்தடியில்‌ எழுந்தருளும்‌ என தப்‌ 
பனே ! அடியேன்‌ ஆசையொடு பூசித்‌ தால்‌ அடி சேர்வதாக அரு 
ளாது, பராமுகமாவ தென்னாவதேயோ 2- என அருளியகைக்‌ காண்க, 


804, இனி, தற்போதம்‌ நீக்குவகான (இ, - ன.) 2 
மருளனேன்‌ மனத்தை மயக்கற கோக்க 
மறுமையேர டிம்மையுங்‌ கெடுத்த 
பொருளனே புனிதா பொங்குவா ளரவம்‌ 
கங்கைநீர்‌ தங்குசெஞ்‌ சடையாய்‌ 
தெருளுகான்‌ மறைசேர்‌ திருப்பெருக்‌ துறையில்‌ 
செழுமலர்க்‌ குருக்சமே விய£ர்‌ 
அருளனே அடியே னதரித்‌ தழைத்தால்‌ 
அதெர்துவே என்றரு ளாயே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! இருவடி நீங்கியே மயக்க றிவுடைய 
என்‌ மனதைப்‌ பொய்‌ மபக்குத்‌ தீரத்‌ திருவருணோக்கி இம்மையில்‌ 
உள தாகிய கிஞ்சிகஞ அறிவையும்‌, அம்மையி லள தாகிய சருவஞான 
அறிவையும்‌, கெடுத்து, இரண்டு தசையினும்‌ குற்பரம்பொருள்‌ 
மானே என அருளும்‌ பரிசுத்த நாதா ! நாகத்தையும்‌ கங்காசலித்தை' 
யும்‌ இருச்சடையில்‌ தரி. த்தோய்‌ ! தெருஷ்ட நான்மு வேருபதம்‌ செர்வ 
கான திருப்பெருந்துறையில்‌ செ முமலாக்குருந்க நிழற்கிழ்‌ வீற்றி 
ரூப்பதான இருவருஷ்டைய சோதி! அடியேன்‌ அன்பால்‌ பூசை 
செய்ப, அதென்லா இருவுனமேர, அறானவாய்‌-—என அருளியதைக்‌ 
காண்க. (9) 


408, . மொட்டரறாமலர்‌ - மொட்டு நிலையி 


னின்றும்‌ , முழுவதும நீம்‌ 
சாத மலர்‌. அத்தன்‌ - தலைவன்‌, 


404, மருளன்‌ - மயங்கியவன்‌, 
யால்‌ முச்தியளித்த என்றாயிற்று, 
எனலும்‌ ஆம்‌. 


இருமையும்‌ கெடுத்த என்றமை 
வாள்‌ - ஒளிபொருக்திய ; கொடிய 


ஐ, அருட்‌ பத்து 8138 


465. இனி, இருக்கமில்‌ மாமலையே பரம வீடென்‌ நருள்வ 
கான (இ. ன.) :_- 


இருக்துவரர்‌ பொழில்சூழ்‌ திருப்பெரும்‌ துறையில்‌ 

செழுமலர்க்‌ குருந்தமே விய£ர்‌ 

இருந்தவா றெண்ணி யேசரு நினை த்திட்‌ 

டென்‌ அடை யெம்பிரா னென்றென்‌ 

றருக்தவா மினைந்தே யாதரித்‌ தழைத்தால்‌ 

அலைகட லதனுளே நின்று 

பொருக்கவா கயிலை புகுறெறி யிதுகாண்‌ 

போதராய்‌ என்‌ றரு ளாயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! 0 ,தவரிர்‌, சிறப்பாயுள்ள பொழில்‌ 
சூழ்ந்த ஞானச்‌ சைவத்‌ திருப்பெருந்துறையில்‌ சித்தாந்தக்‌ குறுந்‌ 
அடியில்‌ எழுந்‌, தருளிய திருவுருவை இன்பவன்பு உருவாக அனைவ 
நிட்டையாகஃ, பொருந்தப்‌ பிறவித்‌ துன்பம்‌ அகல, சிவயோக பாவனா 
ரூபா ! என்னுடைய பிரானே ! எ இரட்சிப்பாய்‌, நான்‌ பிறவி சாக 
ரத்தில்‌ அழுந்தி இருப்பனே ! அடியேற்கருள வேண்டுமென்‌ நிரம்‌ து 
அர்ச்சனை செய்வோனை, பிறவியலையிலே யலைவோனை, 6 சாயுச்யெப்‌ 
புவி பெற வேண்டுவது திருக்கயிலை மாமலை $ இவ்வுபதேசம்‌ இடம்‌ 
இவையே ; வா£வென அருள்வாய்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (10) 


இருசசிற்றம்பலம்‌ 


465. வார்‌ - நீண்ட, ஏசறா - ஏசுதலத்று ; வருச்‌.தி எனலும்‌ ஆம்‌. 
அருச்து அவா கீனைர்து என்க, அறுபவிக்கும்‌ ஆசையால்‌ நள த்த 
என்பது பொருள்‌. அலைகடல்‌ . பிறவிக்கடல்‌, பொருந்த வா - என்னைப்‌ 
பொருந்த வருக ; போதராய்‌ - வருக, 


உ 
திருசிற்றம்பலம்‌ 
இனி, திருக்கழுக்குள்றம்‌ : 


அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
காட்சிப்‌ பத்தாகுந்‌ திருக்கமுக்‌ குன்றம்‌ 
மாட்சிமை தருசற்‌ குருதரி சனமாம்‌. 
பொழிப்புரை 
முற்பதஇிக வருபூதியில்‌ கண்ட இன்பம்‌ இருவடி யன்றி 
வேறுண்டோ? வென, அதுவே தானாம்‌ தன்மை ; எப்பதம்‌, எவ்‌ 
வுலகு, எவ்வயிர்‌, யாவையும்‌ அபயக்‌ கண்ட இருவடி ஞான அன்பு 
உல்லாச அஅபூதி ; 
ஆசிரிய விருத்தமாகத்‌ திருக்கழுக்குன்றத்தில்‌ ஓ.தயதெனக்‌ காண்க, 


466. இனி, சத்திசிபாகத உத்தமருள்ள த்தில்‌ இருவடி ' உன 
ம்ரனதைக்‌ கூறும்‌ (தி. .ன.) 2: 
பிணக்கு லாதபெ ருந்து றைப்பெரு 
மானுன்‌ மங்கள்‌ பேசவார்க்‌ 
கணெக்கி லாததோ ரின்ப மேவரும்‌ 
துன்ப மேதுடைத்‌ தெம்பிரான்‌ ' 


மேலே காட்டிய அகத்தியச்‌ குத்திரத்தால்‌ இப்பதிசுத்துக்குல்‌ காட்சிப்‌ 
பத்து என்ற வேறொரு பெயருண்டென்பதும்‌, இதனில்‌ பத்துச்‌ செய்யுள்‌ 
கள்‌ இருச்த்னவென்பதும்‌ தெரியவருகின்றன, திருக்கமுக்குன்‌ றம்‌ 
என்பதே இதன்‌ பெயர்‌ போலும்‌, 


இதற்குத்‌ திருவாசக -திருவுள்ளக்டை ருருதரிசனம்‌ : எ - து. பத்‌ 
அவம்‌ கெட்டவிடம்‌, 
்‌ திருவாசசச்‌ இழப்பு ; 


நீதிமறைபரவு இிருப்பெருர்‌ துறையிற்‌ ட குருவடிவாய்‌ கிகழ்ந்தகோலம்‌ 
காதலொரடுக்சாட்டினையே யெனுல்சளிப்புப்‌ பக ர்தறிறாக்கமுச்‌ 


குன்றும்‌, 


89. திருக்கழுக்குன்‌ றம்‌ 815 


உணக்டி லாததோர்‌ வித்து மேல்விளை 

யாம லென்வினை யொத்தபின்‌ 
கணக்கி லாத்திருக்‌ கோலம்‌ நீவச்து 
காட்டி னாப்கழுக்‌ குன்றிலே. 

(இ-ள்‌). யாதொரு ஊறுபாடில்லாத இருப்பெருக்்‌ துறைப்‌ 
பெருமானான தேவரீர்‌ இருகாமங்களைச்‌ சரடியார்கள்‌ துதித்து ௮ள 
வளாவுவார்கள்‌ ; இச்சைக்ககப்படாகு அறிவின்பமாய்‌ எழுந்தருளி, 
பிறவித்‌ துன்ப வேரறுத்து, * அவரவென்ப, வெல்லா வுயிர்க்கும்‌ 
தவர்ப்பிறப்பினும்வித்து,”” இனி இருவடி. கண்டபின்‌ விளையாமல்‌, 
அடியேன்‌ மலபரிபாக சத்இநிபாத இருவினைச சமமான காலம்‌, 
அளவிலாத ஞானமே வடிவான தஇருவருளுருவை என்ன றிவிலா 
கண்களே கொள்ளை கொள்ள, காட்டறிவாய்‌, என்னுள்ளே நின்றரு 
ளின தால்‌ கண்டேன்‌ ; தஇிருக்கழுக்குன்றத்திலே, என அருளியதைக்‌ 
காண்க. 


எனது போ,ததேசம்‌, இிருக்கமுக்குன்‌ றம்‌ என்றது. (1) 


467. இனி, பித்தனாய்‌ எழுந்‌,தருளித்‌ இருமுடியில்‌ ம்ண்‌ சுமந்த 
எளிமையைக்‌ கூறும்‌ (இ. - ன 2. 
பிட்டு கோபட மண்சு மந்த பெருந்து றைப்பெரும்‌ பித்தனே 
சட்ட நேர்பட வர்திலாத சழக்க னேனுனைச்‌ சார்க்திலேன்‌ 
சிட்ட னேசிவ லோக னேசரிறு நாமினுங்கடை யாயவெங்‌ 
கட்ட னேனையு மாட்கொள்‌ வான்வந்து காட்டி னாய்கமுக்‌ 


[குன்‌ றிலே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, வந்தியம்மை அடிகட்காக 
இன்பப்பிட்டைத்‌ இருப்போனகஞ்செய்து, இருமுடியிலே மண்சுமந்து, 
இருப்பெருந் துறையில்‌ எழுந்தருளிய, தன்வசமே உடைய பித்தனே ! 
அடியேன்‌ அ௮காதியே அருளிய சிவாகமப்படி உணர்வு நேர்பெற, 
திருஞானம்‌ கிடைக்க மாட்டாத குற்றமே பெரி துடையேன்‌ ; இருவடி. 


466. பிணக்கு - ஊறுபாடு ; மாறுபாடு. பெருமான்‌ என்றது விளி. 
இணக்கிலாத. ஒப்பற்ற ; இணங்காத எனக்கொண்டு, இசுசைக்கசப்படாத 
என்றார்‌, உணக்கு இலாத்தோர்‌ வித்து - காய்தலில்லாத, என்றும்‌ பாசை 
யுள்ள பிறவி விதை. வினையொத்தல்‌ - பக்த நிலையடைதல்‌, கணக்‌ 
லொத - அளவற்ற, ' 

இட46 


816 | திருவாசக வியாக்கியானம்‌ 


சாரும்‌ அருள்‌ அறியேன்‌ ; யாவர்க்கும்‌ பெரியோனே ! திவலோகனே ! 
நாய்க்குட்டியினுங்‌ கடையனான, துன்பமேயுடைய, என்னையும்‌ அடி. 
மையரகக்‌ கொள்வான்‌ எழுந்தருளி, திருவடியைத்‌ திருக்கழுக்குன்‌ 
நிலே காட்ட றிவாய்‌ எனதுள்ளம்‌ பேரின்பமென வளர என அருளி 
யகைக்‌ காண்க. (2) 


468. இனி, மேல்‌ விளைவ கான இருவருள்‌ றியாமையைக்‌ கூறும்‌ 
(தி. ன.) :_ 

மலங்க னேன்கண்ணி னீரை மாற்றி 

மலங்கெ டுத்தபெ ருந்துறை 
விலங்கி னேன்வினைக்‌ கேட னேனினி 

மேல்வி ளைவத றிக்திலேன்‌ 
இலங்கு இன்றகின்‌ சேவ டிகளி 

ரண்டும்‌ வைப்பிட மின்றியே 

கலங்கி னேன்கலங்‌ "காமல்‌ நீவக்து . 

காட்டி னாய்கழுக்‌ குன்‌ நிலே. 

(இ-ள்‌), சுவாமி! அடியேன்‌ பிறவித்‌ துன்பத்து கின்று 
அழுத கண்ணீரைத்‌ திருவருளாற்றுடைத்து, என்‌ மல காரிய த்தை 
யும்‌ அருளால்‌ நீக்யெ திருப்பெருந்‌ துறைக்குருவே! மல வுண்மையன்‌, 
இருவினைப்‌ பாசமுடையன்‌ ; இப்பாசமென்னை விடாது மேன்மேலும்‌ 
உற்பத்தியாவதென அறியேன்‌ ; சிவஞான பராபரமான இரண்டு 
இருவடிகளும்‌ அடியேன்‌ உள்ளமல்லது வேறிடங்‌ காணேனே ! 
அவையாற்‌ கலக்கமுற்றழியுங்‌ காலம்‌ குருமேனி கொண்டெமுற்தமுளி 
உனது உள்ளமே, இருக்கமுகான விருடிகள்‌ பூசிப்ப, குன்‌றமெனக்‌ 
காட்டி யருளிய சிவனே ! என அருளியதைக்‌ காண்க. (9) 


467. சட்டம்‌ - வொகமக்கட்டளைகள்‌, சழக்கன்‌ - குற்றமுடை 
யேன்‌; அறியாமையையுடையேன்‌, ட்டன்‌ - ஆசாரலன்‌ ; பெரி 
யோன்‌. கட்டனேன்‌, கஷ்டமுடையேன்‌ ; அன்பமுடையேன்‌. 


பி-ம்‌, 1. சாமலே வர்து, 


468. மலங்கனேன்‌ - கலங்கனேனான என்‌. மாற்றி - துடைத்து. 
விலற்‌இனேன்‌ - விட்டு விலஒனேன்‌, வைப்பிடமின்றியே சலங்னேன்‌ 
என்றதற்கு வேறு பொருள்‌ கூறுவர்‌ பிதர்‌, 


30. திருக்க்முக்குன்‌ றம்‌ 817 
469. இனி, திருப்பெரும்‌ துறையே திருத்தோணியானதென்‌ ற்‌ 
(தி. - ன) :- 
பூணொ ணததொ ரன்பு பூண்டு 
பொருந்தி நாடொறும்‌ போற்றவும்‌ 
நாணொ ணாததொர்‌ கரண மெய்தி 
நடுக்க டலுள ழுந்திகான்‌ 
பேணொ தபெ ருந்து றைப்பெரும்‌ 
கோணி பற்றி யுகைத்த லும்‌ 
காணொணுத்திருக்‌ கோலம்நீ வந்து 
காட்டி னாய்கழுச்‌ குன்‌ ரிலே 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஜேரிர்‌ இருவடி. யன்பு எத தவர்‌ 
கட்கும்‌ இடைக்கமாட்டாது) அதைச்‌ சரடியார்‌. பூண்டு அபேத 
அத்துவிகமாக நிட்டை கூடிக்‌ துஇருது அன்புருவான அடிமையாய்‌ 
நிற்ப, ௮வை கண்டு நீங்காத வெட்கமுடையனாய்‌, திருவடி மறந்து, 
பிறவி சாகரமத் தியில்‌ அழுந்திய காலம்‌, சிவஞான மில்லாதார்‌ வழி 
பட மாட்டாத திருப்பெருந்துறை வெள்ளத்தே கோன்‌ நிய, என்‌ 
னுள்ளத்‌ தொளியே இருத்‌ கோணியாக தண சர்‌ அனறு கு அ௮ன்பாற்‌ 
பற்றி ௮றிவுருவாக வெளிப்படுங்‌ காலம்‌, ஒருவராலும்‌ அன்பன்‌ றிக்‌ 
காணொணாத திருமேனி கோண்டெழுந்தருளி, இருக்கமுகான அடி 
யார்‌ பூசிக்கும்‌ குன்றமே அறிவெனக்‌ காட்டி, அடிமை செய்ததை 
அருளியதெனக்‌ காண்க. (4) 


470. இனி, அழைப்பொழியா னென்றெதிர்பட வெழுக் தரா 
வியமையைக்‌ கூறும்‌ (தி, ன): 
கோல மேனிவ ராக மேகுண மாம்பெ ருச்துறைக்‌ 
[கொண்டலே 
சீல மேது மறிம்தி லாதவென்‌ சிந்தை வைத்தசி காமணி 
ஞால மேகரி யாக நானுனை நச்சி ஈச்சிட வந்திடும்‌ 
கால மேயுனை யோத நீவந்து காட்டி னய்கழுக்‌ குன்‌ றிலே. 


469. பூணொணாத தோரன்பு என்பதற்குக்‌ காட்டிய உசைகயம்‌ 
காண்க, பிறவிக்கடலில்‌ அழுர்தும்போது பெரும்‌ துறையாகிய தோணி 
. கொண்டுவக்து செலுத்த என்னைக்‌ லு என்பது பொருள்‌, உகைத்‌ 
தல்‌ - செலுத்தல்‌, 


11: திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ - ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ பன்றிப்‌ பறழ்க்காக கருணை . 
யாகத்‌ திருமுலைப்பாலளிக்க வராகத்‌ இருமேனி கொண்ட அழகரே ! 
மலபோ,தக்‌ குணத்தை திருவருட்‌ குணமாகக்‌ செய்யும்‌ ஞானத்‌ திருப்‌ 
பெருந்துறைப்‌ பேரின்ப மேகமே ! சைவாசார அன்பொழுக்கந்‌ தெரி 
யாக என்‌ சிந்தையில்‌ எமும்‌,கராளிய போத ஞானமணியே ! இப்பிர 
பஞ்சத் தார்‌ இருவேடம்‌ சுமக்கும்‌ சுமையாளி என்பதாக அவர்கள்‌ 
சொல்வது நற்சாட்யொன ப ற்றுக்கோடாக வெண்ணி, திருநாமம்‌ 
ஓயாது துதித்து, அழைப்பகான காலத்தில்‌, எழுந்‌ தருளி அருளி 
யது கழுக்குன்‌ நிலே /-- என வருளியை கக்‌ காண்க, (5) 


471, இனி, ரிஷிபத்நிக்குக்‌ கற்பளித்த அன்பே கற்பெனக்‌ 
காட்டிய (இ, . ன.) ௨ ர ்‌ 


பேத மில்லதொர்‌ கற்ப ளித்தபெ ருந்து றைப்பெரு 
[வெள்ளமே 
ஏத மேபல பேச நீமெனை ஏதி லார்முன மென்செய்தாய்‌ 
சாதல்‌ சாதல்பொல்‌ லாமை யற்ற தனிச்ச ரண்சர ணாமெனக்‌ 
காத லானை யோத நீவந்து காட்டி னாய்கழுக்‌ குன்‌ றிலே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! பேகமில்லாக வண்ணம்‌ ரிஷிபத்‌ 
இகிகளைப்‌ பரமசிவனிடத்து வைத்த அன்பே கற்பென்னும்படி, 
அவர்களாற்‌ கொண்ட புருடன்‌ ஏவல்‌ கற்பைப்‌ பொய்யெனக்‌ காட்டி, 
ஆண்ட திருப்பெருந்துறை ஞானவாரியே ! அடியேன்‌ திருவடி. 
மறந்த குற்றமே பொருளாகக்‌ கொண்டு, மல போதர்கள்‌ முன்‌ இவ்‌ 
வகை அடிமை செய்யாதே போனால்‌, அவர்கள்‌ பழியார்களோ ! 
அந்த நிந்தை ஐயையோ ! தேவரிரை யடையுமே! அவை நான்‌ 
கேட்பனோ? அவர்கள்‌ பழிப்புக்கஞ்சி நான்‌ சவமாவடதே திருவுளமோ? . 
நின்மல வடிவாகிய ஒப்பற்ற ஏகபரஞ்சோ இ! அடைக்கலம்‌ ! எனக்‌ 


470. கோலம்‌ - அழகு, பன்றிக்குட்டி க்குப்‌ பாலளித்த வரலாற்‌ 
தைத்‌ திருவிளையாடற்‌ புராணத்திற்‌ காண்க. கொண்டல்‌, உப்புநீரை 
ஈல்லநீராகச்‌ செய்வது அதன்குணம்‌ $ அதைப்போல்‌ இறைவன்‌ மலபோத 
குணத்தை அருட்குணமாக மாற்றுவன்‌ என்பது கருத்து, லம்‌ - சைவா 


சாரம்‌, கொமணி - ரோரத்னம்‌.. ஞாலமே கரியாக - உலகமே சாட்டி... 
யாக என்பது சேர்பொருள்‌ ; இங்குள்ள உரைசயம்‌ கவனிக்கத்தக்கது. ல்‌ 


கச்சி - விரும்பி, உனை ஓத - உன்ஸ்வரூபத்தை உபதேசிக்க, 


80. இருக்கழுக்குன்‌ றம்‌ 819 
்‌ காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌, பெருக ஓதுவதாக ” த திருவடியைக்‌ 
காட்டினாய்‌ கழுக்குன்‌ற்‌ததிலே ! என அருளியதைக்‌ காண்க. (6) 


472. இனி, உடலில்‌ வளையலிட்ட திருவிளையாடலைக்‌ கூறும்‌ 
(இ, -ன,) :-- ்‌ 

இயக்கி மாரறு பத்து நால்வரை 

எண்கு ணஞ்செய்த ஈசனே 
மயக்க மாயதொர்‌ மும்ம லப்பழ 
வல்வி னைக்குள முந்தவும்‌ 

அயக்க அத்தெனை யாண்டு கொண்டுகின்‌ 

தம லர்க்கழல்‌ தந்தெனைக்‌ 

கயக்க வைத்தடி யார்மு னேவந்து 

காட்டி னாய்கமுக்‌ குன்‌ ரிலே. 

(இ-ள்‌), ஆண்டவனே ! இயக்மொரான செட்டிப்‌ பெண்களே 
இிருகோக்கம்‌ செய்து சிவசாட்குணிய பாகம்‌ செய்வோய்‌ ; அடியேன்‌ 
மூலமல மயக்க மும்மலக்கனியே இன்பமாயழுந்திய எனது பிறவித்‌ 
துன்பம்‌ ௮கல அருளாகச்‌ செய்து, இருவடி. காட்டி, குற்போகமறச்‌ 
சீரடியார்‌ சந்நி தியில்‌ அருளே பொருளெனச்‌ சரலோகம்‌ வேண்டிக்‌ 
தவஞ்செய்ய அனுக்கிரக காலம்‌, சாயுச்சியம்‌ வேண்டிய இருடிகள்‌ 
மோட்சப,தங்‌ கண்டமையால்‌, கழுகாக இக்காலவரை பூசிப்பதான 
குன்றத்திலே காட்சி செய்வித்‌காய்‌--என அருளியகைக்‌ காண்க. (7) 

இருச்சிற்றம்பலம்‌ 


471. இவ்வுரையின்பத்தைக்‌ கூர்ச்து சோக்சிச்‌ கொள்க. 

பேதமில்லதோர்‌ கற்பளித்த - பிறதெய்வங்களை ஏற்காத தனி. ன்பு 
நிலையை எனக்குக்‌ காட்டிய, என்றும்‌ கூறலாம்‌, ஏதிலார்‌ பல ஏதம்‌ பேச 
என்னைமுன்‌ என்‌ செய்தாய்‌ ? என்க. ஏதம்‌ - குற்றம்‌, சாதல்‌ சாதல்‌ - 
இறப்பின்‌ அழிவு ; பொல்லாமை - திரம்‌, சரண்‌ - திருவடி. சரண்‌ ஆம்‌ - 
அடைக்கலம்‌ ஆம்‌, 

பிரிவால்‌ வருர்திய தலைவி கூற்றாக அமைந்தது இச்செய்யுள்‌, 

472. 61 இயச்மொர்க்கு எண்குணம்‌ செய்த வரலாறு தஇிருஉத்‌ 
தரகோசமங்கைப்‌ புராணத்தில்‌ காணப்படும்‌ என்பர்‌, இங்கு ஆலவாய்க்‌ 
கடவுள்‌ பெண்களுக்கு வளையலிட்ட திருவிளையாடலைச்‌ சுட்டுகிறது உரை, 
அயக்கு. அறுத்து - பிறவித்துன்பமகல அருளி, ஆண்டுகொண்டு கயச்க 
வைத்து என்பதற்குச்‌ சாலோக பதவிக்கு என்னை முயற்‌சிக்கச்செய்து 
“சான்‌ வருர்திய காலம்‌ என்று பொருள்‌ கூறுகின்றார்‌. அடியார்‌ என்றதற்‌ 
குச்‌ சாயுச்சியம்‌ வேண்டிய ரிஷிகள்‌ என்று உரை கூ௮கின்றார்‌, 


ன க்‌ 
இருசசிற்றம்பலம்‌ 
31. கண்ட பத்து 
இனி, கண்ட பத்தாவன : 
அகத்தியச்‌ சூத்திரம்‌, 
சுட்டறு சுட்டாற்‌ கண்ட பத்து 
மட்டறு நிருத்த தரிசன மாகும்‌, 

பொழிப்புரை 

முற்ப திக வருபூ இப்படி, இருவருளே ,கானாந்‌, தன்மை பெற்றும்‌, 
சதா நடன தரிசன அடிமைத்‌ திறந்தின்‌ அளவு அருள்‌ அளவிலை 
யென வற்புறுத்தி, தரிசனமே வீடடென அருவியை ௮ன்பாம்‌ காண்க. 

இருப்பா !கலி விருத்தமாக திருந்தில்லையி லோதியது, 

478. இனி, சித்தம்‌ தெளிந்து இருவடி பெற்ற (இ, - ன) :- 
. இக்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய்‌ 
அம்தரமே திரிந்தபோ யருகரடல்‌ வீழ்வேற்குச்‌ 
“சிந்தனையைத்‌ தெளிவித்துச்‌ சவமாக்க எனையாண்ட 
- ௮க்தமிலா ஆனந்தம்‌ அணிகொள்‌ தில்லை கண்டேனே. 

(இ-ள்‌). சுவாமி! அடியேன்‌ அகித்திய விஷயரூப இந்திரிய 
வேடரால்‌ அலைவுற்று இறப்பதே காரணமாக அநேக புவன வாசி 
யாகித்‌ இரிந்து, முடிவில்‌ நரகமே இடமாக அழும்‌ இய அடியேனை, 
குருமணியாகி எழுந்தருளிச சித்த விகற்ப. த்3தைத்‌ தெளிய உபதேசம 
செய்து, சிவமாகச்‌ செய்து, இருவடிக்கடிமையாக வியாப்பியப்படு தீத, 
அளவைக்‌ கெட்டாத சிவானந்த குஞ்சித பாதத்தைக்‌ காண்பதே பர 


திருவாசகத்‌ திருவுள்ளக்கிடை நிருத்த தரிசனம்‌ : 
இருவாசகச்‌ இறப்பு :_—. 
இந்தி ரியவய மயங்காதே யெடுத்‌ துத்‌ தானாக்கு மெழிலா னர்தம்‌ 
கந்த மலிதில்‌ லையினுட்‌ சண்டே னென்‌ அவர்‌ அனைத்தல்‌ சண்ட 
[பத்தாம்‌ 
(பழைய புராணம்‌) 
1. கொச்சகக்‌ கலிப்பா என்பர்‌ பிறர்‌, 


418, பிஃம்‌, 2, சிர்தைதனைத்‌. 


51. கண்ட பத்து 821. 


ருத்தி என நிட்டை கூட்டி, என்ன றிவான திறாவருளழகு போன்ற 
இல்லை ரேர்‌ போய்‌  மூலக்குறி யுளது அதற்குத்‌ தென்னர்‌, மாடுறு 
மறைகள்‌ காணா மன்னுமம்பரத்திலே பரமகுரு சேர்வை £ என்று 
கட்டகா யிட்டபடி செய்து அவ்வாறு ஆனேன்‌--என அருளியதைக்‌ 


காண்க, (1) 


474, இனி, மண்ணிலே வந்த பிறவியே இன்பமென்ற 
(த, ன): 
வினைப்பிறவி யென்டுன்‌ ந வேதனையி லகப்பட்டுத 
தனைச்சிறிது நினையாதே தளர்வெய்திக்‌ டெப்பேனை 
எனைப்பெரிது மாட்கொண்டென்‌ பிறப்பறுத்த 

[ இணையிலியை 

அத்முங்குர்‌ தொழுக்தில்லை அம்பலத்தே கண்டேனே. 

(இ-ள்‌), ஆண்டவனே! தேவரீர்‌ குஞ்சிதபாத தரிசனம்‌ 
செய்யாது, பிறவித்‌ துன்புற்று வாடிய பாவியை, பெருங்கருணை 
வழக்கால்‌ இரங்க, ஊன நடன மொருபா லொருபால்‌ ஞான ௩டனங்‌ 
காட்டித்‌ தளராகு பேரன்பு வளர, ணி பிறவாவண்ணஞ்‌ செய்கு 
ஒப்பிலியானவா ! எல்லா உலகும்‌ தொழுவ தான படரொளி யம்பல,த்‌ 
இலே * கண்டேன்‌ அவர்‌ திருப்பாதம்‌ £ என வருளியகைக்‌ காண்க, 


475. இனி, மகாகேவ்ல கடன தரிசன (தி, ன.) 2-- 
உருத்தெரியாக்‌ காலத்தே யுள்புகுக்தென்‌ னுளமன்னிக்‌ 
கருத்திருத்தி யூன்புக்குக்‌ கருணேயினா லாண்டுகொண்ட 
திருத்துருத்தி மேயானைத்‌ இத்திக்குஞ்‌ சிவபதக்தை 
அருத்தியினால்‌ சாயடியேன்‌ அணிகொள்‌ தில்லை கண்டேனே. 

(இ-ள்‌), ஆண்டவனே! தத்துவ துணைக்கருவியின்‌ றி, 
கேவலாதித வுண்மையுடைய காலத்தில்‌, உள்ளே இருந்து சூட்ச்ம 
பஞ்சகர்த்தியம்‌ செய்து, சகலப்படுத்தி, தூல பஞ்சகிர்த்தியஞ்‌ 


- 79, அச்தாமே இிரிர்‌து, என்றதற்கு அரேச புவனவாசியாசத்‌ 
இறிச்து, என்றும்‌, வானத்திலே திரிர்து என்றும்‌, வேறுபட்டே திரிர்து 
என்றும்‌ பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌. இல்லையில்‌ காணச்‌ செய்ததும்‌ அவனே 
யாதலால்‌ இவ்வாறு பொருள்‌ உரைக்கப்பெற்றது. 


474, தனை - இறைவனாகிய தன்னை, 


a2 திருவாசக வியாக்கயொனம்‌ 


செய்து, சுத்த பஞ்சரெத்திய நடமே பரமுத்தி தரிசனமென 
அருளுவதான தஇருத்துருத்‌ தியில்‌ எழுந்தருளிய சிவனே ! அன்பால்‌ 
அறிவில்‌ இனிக்கும்‌ குஞ்சித பாதத்தை என்‌ ஆசையால்‌ அடியேன்‌ 
மன்றுள்‌ நின்று, இமையோர்‌ அதி செய்யும்‌ பூங்கமலம்‌ அறிவி 
னுள்ளே கண்களே அதுவாகக்‌ கண்டேனே [என வருளியதைக்‌ 
காண்க. (9) 
476. இனி, பசுபாச ம்கல்வ தான (இ.-ன.) 2 
கல்லாத புல்லறிவிற்‌ கடைப்பட்ட காயேனை 
வல்லாள னாப்வந்து வனப்பெய்தி யிருக்கும்வண்ணம்‌ 
பல்லோருங்‌ காணவென்‌ றன்‌ பசுபாச மறுத்தானை 
எல்லோரு மிறைஞ்சு தில்லை அம்பலத்‌ த கண்டேனே. . 
(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ இல்லாதவற்றை நிலை 
யென்ற றியுங்‌ கல்லாக புல்லநிவுடைய£த மறவாமையாகல்‌ கொண்ட 
நாயேனை, எல்லாம்வல்ல சித்து வித்தையையுடைய தேவரீரே எழும்‌ 
தருளி, இருவருளழகாக அவ்வண்ணமாக விருப்பதாக, உலகெல்‌ 
லாங்‌ காணுவதாக, எனது பசு பாச மறுத்த, எல்லோரான பெத்தர்‌ 
முத்தர்‌ இருவரும்‌ பரமென வணங்கும்‌ பேரொளித்‌ இல்லையம்பலத்‌ 
திலே ஞானத்தாற்‌ கண்‌ களி கூர்வதாகக்‌ கண்டேன்‌ என வருளி 
(பழைக்‌ காண்க. (4) 


477. இனி, , யானெனதென்ற பாவமற்றமையைக்‌ கூறும்‌ 
(தி.- ன) 2 
சாதிகுலம்‌ பிறப்பென்‌ அஞ்‌ சுழிப்பட்டுத்‌ தடுமாறும்‌ 
ஆதமிலி நாயேனை யல்லலறுத்‌ தாட்கொண்டு 
பேதைகுணம்‌ ' பிறருருவா யானெனதென்‌ ஸனுரைமாய்த்துக்‌ 
கோதிலமு தானானைக்‌ குலாவுதில்லை கண்டேனே. 


475. உரு - அன்மரூபம்‌ எனலும்‌ ஆம்‌, மன்னி - பொரும்திய, 
்‌ கரு 4 இருத்தி என்றும்‌ பிரிக்கலாம்‌, ஆட்கொண்ட விதம்‌ மிக அழகாசச்‌ 
சொல்லப்பெற்றது ; அதற்கேற்ற தத்துவ உரையும்‌ அமைர்துள்ளமை 
காண்க. அருத்தி - அன்பு, 

476. வல்லாளன்‌ - வல்லசித்து வித்தையுடையவளுய்‌ ; வலியலாய்‌ 
என்றும்‌ கொள்ளலாம்‌, வனப்பு - இருவருளழகு. எல்லோரும்‌ - பெத்தர்‌. 
முத்‌.த.ராகிய எல்லோரும்‌, ட்ப 

477. பி-ம்‌; 1, பிதகுருகம்‌, 


81. கண்ட பத்து 825 


(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ கோத்திரமும்‌ குலமும்‌ 
பிறவியும்‌ என்ற அபிமானச்‌ சுழலில்‌ சிக்கித்‌ தடுமாறிய அறிவில்‌ 
லாத நாயானவனை அடிமையாகச்‌ செய்து, யானெனதென்ற வாசகத்‌ 
தைக்‌ கெடுத்து, வாச்சியவின்பமாய்‌ என்னுயிரில்‌ வினைந்தவமிர்‌த 
கொரூபனை, சரடியார்‌ பாராட்டல்‌ செய்வகான ஒளிவளரழகிய மணி 
மன்றுள்‌ கண்டேன்‌ என வருளியகைக்‌ காண்க. (5) 


478. இனி, தஇில்லைவாழந்கணர்களும்‌ வானத்துள்ளாரும்‌ 
பணிவதைக்‌ கூறும்‌ (இ. ன) 2-- 
பிறவிதனை யறமாற்றிப்‌ பிணிமூப்பென்‌ றிவையிரண்டும்‌ 
உறவினொடு மொழியச்சென்‌ அலகுடைய வொருமுதலைச்‌ 
செறிபொழில்சூழ்‌ தில்லைககர்‌ திருச்சிற்றம்‌ பலமன்னி 
மறையவரும்‌ வானவரும்‌ வணங்டெநான்‌ கண்டேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேன்‌ உண்மைப்‌ பிணியான 
மூப்புச்‌ சாக்காட்டை இல்லாவண்ணம்‌ செய்த, ஏகபரப்‌ பிரம சொரூப 
சிவனை, அருட்சோலை நெருங்கிச்‌ சூழ்வதான இல்லை நகர்புக்குச்‌ 
சிற்றம்பலத்தைப்‌ பூசுரமுனிவோர்களும்‌, சந்நிதியில்‌ வரங்கிடப்ப 
கான, மாயன்‌ முதலிய சுரர்களும்‌, பணி செய்வதைக்‌ கண்ணில்‌ 
ஆனந்தம்‌ பெறக்‌ கண்டேன்‌--என வருளியதைக்‌ காண்க, (6) 


£479. இனி, சிந்தை இருவடி. யகலாமையைக்‌ கூறும்‌ (தி. .ன.): 
பத்திமையும்‌ பரிசுமிலாப்‌ பசுபாச மறுத்தருளிப்‌ 
பித்தனிவ னெனவென்னை யாக்குவித்துப்‌ பேராமே 
சித்தமெனுந்‌ திண்கயிற்றால்‌ திருப்பாதங்‌ கட்டுவித்த 
வித்தகனார்‌ விளையாடல்‌ விளங்குதில்லை கண்டேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அடியேன்‌ பேரில்‌ கருணை 
செய்து இருவிளையாடற்‌ செய்ததை வினவில்‌, தேவரீர்‌ இருவடிக்‌ 
கன்பும்‌ குணமுமில்லாப்‌ பசு பாச உண்மையனை, அவை இரண்டு 
பற்றும்‌ அகலவருளி, ஞானமே பித்தாக என்‌ அறிவைச்‌ செய்து, 


477. சுழி- சுழல்‌. ஆதம்‌இலி - ஆதரவு இல்லாதவன்‌, £ பேதை 
குணம்‌”, “பிறர்‌ உருவம்‌? (யான்‌ எனது” என்னும்‌ உரைகளை மாய்த்து என்க, 
“ பேதைகுணப்‌ பிறருருவம்‌ என்பதற்கு உரை கொடுச்சப்படவில்லை, 
குலாவு - விஎங்குகன்ற. 
- 478, உறவு - பிணிமூப்பின்‌ உறவான ரோய்‌ முதலியவற்றை, 
இ—4/ 


824 திருவாசக வியாக்கியானம்‌ 


திருவடியை விட்டுப்‌ பிரியாவண்ணம்‌ என்‌ சிந்தையை அன்பால்‌ 
ஆர்த்து வைத்த ஞான போ,தகாரண சுவாமியை, என்னறிவே 
சொரூப விளக்கமான இருத்‌ தில்லையிலே, ஞானந்தானாகக்‌ கண்டேன்‌ 
ளன அருளியதைக்‌ காண்க. (7) 


480. இனி, உயிரில்‌ விகாவதான இருவடி. ஞானம்‌ கூறிய 
(இி.-ன 
அள்விலாப்‌ பாவகத்தா லமுக்குண்டிங்‌ கறிவின்‌ றி 
விளைவொன்று மறியாதே வெறுவியனாய்க்‌ டெப்பேனுக்‌ 
களவிலா ஆனந்த மளித்தென்னை யாண்டானைக்‌ 
களவிலா வானவரும்‌ தொழுக்தில்லை கண்டேனே. 

(இஃ ள்‌), ஆண்டவனே ! அடியேன்‌ அளவைக்‌ ககப்படாத 
கொடி,கான இருவடி. மறந்த இவினையால்‌ அழுந்தி, அறிவிலா தபடி 
இன்பவிளைவைக்‌ காணாத, பாவகமுடையவனாகிய அடியேற்குப்‌ 
பேரானந்த வின்பமருளி அடிமையரகச்‌ செய்க உள்ளமுடைய தேவர்‌ 
கள்‌ பணி செய்யும்‌ இல்லைத்‌ இருவருளை அன்பாகக்‌ கண்டேன்‌ 
என வருளியதைக்‌ காண்க. (8) 


481. இனி, உள்ள த்தொளி வளர்வதைக்‌ கூறும்‌ (இ, -ன.): 
பரங்கிஞொடு பரிசொன்‌ று மறியாத நாயேனை 
ஒங்கியுளத்‌ தொளிவளர உலப்பிலா அன்பருளி 
வாங்கெவினை மலமறுத்து வான்கருணை தந்தானை 
நான்குமறை பயில்தில்லை அம்பலத்தே கண்டேனே. ' 

(இ-ள்‌), அடியேன்‌ திருவடிக்‌ குரிமையும்‌, அவையரல்‌ உள 
தாகிய குணமும்‌ யாகொன்றும்‌ அறியாத நாயனை, மேன்மேலும்‌ 
என்னுள்ள ததிலே சிவானந்தப்‌ பேரொளி வளர, வ ற்றாது முற்றாத 
அன்பை அருளி, என்‌ மல போதத்தை அருளால்‌ வாங்கி ச தொடக்‌ 


479. பத்திமை . இருவடிச்சன்பு ; பக்தி, பரிசு - குணம்‌, பேசாமே - 
பிரியாவண்ணம்‌, த்தமாகிய கயிறு, வித்தகனார்‌ - ஞானபோதகர்‌, 


480, பாவகம்‌ - எண்ணம்‌. வெறிவியன்‌ - வீணனாய்‌, களவிலா - 
வஞ்சகமற்ற, 


81. கண்ட பத்து 825 
குறச்‌ செய்து, சவஞானமளிக்கு ஆரண உருவாக்‌ இல்லையம்பல 


வர்ணனைக்‌ கண்களால்‌ பருக யுண்ணக்‌ கண்டேன்‌... என வருளி 
யைக்‌ காண்க, (9) 


482. இனி, மாணிக்கத்துள்ளே மரகதச்‌ சோ இயாலாமையைக்‌ 
கூறும்‌ (இ... ன) :- 


பூதங்கள்‌ ஐக்தாடுப்‌ புலனாடுப்‌ பொருளாகப்‌ 
பேதங்கள்‌ அனைத்துமாய்ப்‌ பேதமிலாப்‌ பெருமையனைக்‌ 
கேதங்கள்‌ கெடுத்தாண்ட இளரொளியை மரகதத்தை 
வேதங்கள்‌ தொழுதேத்தும்‌ விளங்குதில்லை கண்டேனே. 
(இன்‌), ஆண்டவனே! தேவரிர்‌ இருவுருவை வினவில்‌, பெரும்‌ 
பூதங்களான ஐவகைப்‌ பொருள்களுக்கும்‌ அவைக்குக்‌ காரணமான 
புலனாயெவைக்மும்‌ பிரேரகனாடுப்‌ பிரபஞ்ச பேதமெல்லாம்‌ தானாய்த்‌ 
தோன்றிப்‌ பின்னுமுடனுமாய்‌ அபேத வத்துவிதமாய்‌ அமைந்த 
பெருமையனை, யானெனகென்ற பொய்யை நிக்கி அருளுருவான 
பேரொளியை, மரகதச்சோதியை, மறைகள்‌ அனைத்தும்‌ தொழுது 
வணங்கும்‌. * அலகில்‌ சோதியன்‌ அம்பலத்தாடு நாதனை ', இருத்‌ 
இல்லையே யென தக்கு கண்டு கொண்டேனேன வருளியகைக்‌ 
காண்க, (10) 


... இருசிசிற்றம்பலம்‌ 


481. பாங்கனொடு பரிசு - முறையொடு அமைச்ச குணம்‌, பரங்கும்‌ 
பரிசும்‌ அறியாதவன்‌ என்று கூறுவது ஒரு வழக்கு. உலப்பு - செடுதல்‌, 
'ஒளிவளர அன்பருளி, ' வினைவாங்்‌க - இருவினைகளையும்‌ நீக்‌, 


482, சேதங்கள்‌ - துன்பங்கள்‌ ; இங்கு, பொய்‌ என்றார்‌. 


'இருச்சிற்றம்பலம்‌ 
32. பிரார்த்தனைப்‌ பத்து 
இனி, பிரார்த்தனைப்‌ பத்தாவன-- 
அகத்தியச்‌ சூத்திரம்‌-- 
பிரார்த்தனைப்‌ பத்துச்சதா 
முத்திப்‌ பேறே; 
பொழிப்புரை-- 
முற்ப திக அடி.மை யன்பு பெற்று, திருவருட்‌ காட்சி கண்டும்‌ 
எதிர்தோன்றாது சவாநுபவமே சுவாநுபூதிகமாக நிட்டை பெறுங்‌ 
காலம்‌, இருத்தொண்டை அளவளாவி அடியார்‌ உறவே நீங்காப்‌ 


பெருமை நெறியிது வென அருளிய பேரானந்தமென ௮.நுபவம்‌ 
காண்க, 


483. இனி, ரடியார்‌ இருச்சபை சந்நிதியில்‌ மவுனானந்த 
அருட்பணி பெற்றமையைக்‌ கூறும்‌ (இ.ன.) -- 
கலந்து நின்னடி யாரோ டன்று வாளா களித்திருந்தேன்‌ 
புலர்ந்து போன காலங்கள்‌ புகுக்து நின்ற திடர்பின்னாள்‌ 
உலர்க்து போனேன்‌ உடையானே உலவா வின்பச்‌ சுடர்‌ 
[காண்பான்‌ 
அலந்து போனேன்‌ அருள்செய்யாய்‌ ஆர்வங்‌ 
[கூரஅடியேற்கே. 
(இ- ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சரடியார்‌ நடுவுளனாகியே, 
அன்படிமையாகப்‌ பேச்சிறந்த இன்பமுற விருந்தேன்‌ ; அவை திரு 
வருள்‌ எனத்‌ தெரியாது வீணாட்‌ கழிவ காகத்‌ துன்ப வேரான இடரி 


இருவாசக உள்ளக்கிடை : சதாறுந்தி. ௭- த, ஆன்மாக்களுக்கு 
முத்தி நிச்சயம்‌ பண்ணுதல்‌. 
திருவாசகச்‌ இழப்பு :-- i 
அந்தமிலா வானந்த சத்தகலாமலெனை யழுத்தியாள்‌ வாயென்று . 
சந்தை கலர்துரைத்‌ ததுவே பிரார்த்தனைப்‌ பத்தாய்ப்‌ புகலும்‌ 


[செய்கையாமே, 


82, பிரார்த்தனைப்‌ பத்து 627 


இற்று வாடி. யெய்த்தேன்‌ ; என்னையுடைப்‌ பொருளாக அடிமை 
கொண்டோய்‌ ! ஓர்‌ சாலமும்‌ வற்றாத ஞானப்‌ பிரகா௪த்‌ இருவருளைக்‌ 
காண வாடினேன்‌! இருவருவிரங்கிக்‌ கிருபை செய்ய வேண்டும்‌, இரு 
வடியில்‌ மிகுந்த அன்புடையனாக அடியேனை ;- என அருளியதைச்‌ 
காண்க, - (1) 


484. இனி, சிவஞான அன்பு வேண்டுவ தான (இ. - ன.) :-- 


அடியார்‌ சிலருன்‌ அருள்பெற்று ரார்வங்‌ கூர யானவமே 
முடையார்‌ பிணத்தின்‌ முடிவின்றி முனிவா லடியேன்‌ 
['முகக்கன்றேன்‌ 
கடியே னுடைய கடுவினையைக்‌ களைக்துன்‌ கருணைக்‌ 
[கடல்பொங்க 
உடையாய்‌ அடியே “னுள்ளத்தை ஓவா அருக அருளாயே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சரடியரான சில நாயன்மார்‌ 
கள்‌ கலைப்படுதலான அன்பே இன்பாகத்‌ திருஞானம்‌ பெற்றார்களே ; 
அடியேன்‌ வீணே புலாலுடம்பான சவமே கதியாய்‌ முடிவின்‌ றி, இரு 
ஞான வெறுப்பால்‌ அவமேயழுந்திய கொடிய தீவினையை, இருநோக்‌ 
கத்தால்‌ நீக்கி, அடியேனுள த்தில்‌ அன்புப்‌ பிரவாக வின்பக்‌ கருணை 
வளர உடையவனே, அடியேனுள்ள க்கை ஒழியாகன்பா லுருக 
அஅக்கெகம்‌ செய்ய வேண்டுமென அருளியதைக்‌ காண்க. (2) 


4838. பின்னாள்‌ இடர்புகுச்‌து காலங்கள்‌ புலர்ர்து போன என 
இயைக்க, புலர்ந்து - கழிச்து, முன்பு அடியாரோடு களித்திருர்தேன்‌ ; 
பின்பு உலர்ர்துபோனேன்‌ என்க. உலவா - கெடா. அலச்துபோதல்‌ - 
பாடுதல்‌. ஆர்வம்‌ கூர அருள்‌ செய்வாய்‌ என்பது பிரார்த்தனை, ஆர்வம்‌ - 
அன்பு; பக்தி, கூர- மிக, 


பி-ம்‌. 1, மூக்கின்றேன்‌, 2, உள்ளத்தே, 


484, அடியார்‌ அருள்பெற்றார்‌ ; யான்‌ முகக்கன்றேன்‌ என்க, 
அவமே - வீணாக, முடை. - புலால்‌ ஈாற்றம்‌, பிணத்தின்‌ - சவமாகும்‌ முடிவு, 
முனிவால்‌ - வெறுப்பால்‌, முகக்கின்றேன்‌ - அத்தகைய வரழ்வையே 
மொள்கின்றேன்‌ ; அழுச்துகன்றேன்‌ என்பின்றார்‌, கடியேன்‌ - கடு 
வினையேன்‌. 


828 திருவாசக வியாக்யொனம்‌ 


. 485. இனி, சீரடியார்‌ அருளுடையனல்லன்‌ என அ௮ச்சமுரறு ச்‌ 
அன்பருள வேண்டுமென்ற (இ. - ன.) :-- 

அருளா ரமுதப்‌ பெருங்கடல்வாய்‌ 

அடியா ரெல்லாம்‌ புக்கழுந்த 
இருளா ராக்கை இதபொறுத்தே 

எய்த்தேன்‌ கண்டா யெம்மானே 
மருளார்‌ மன த்தோ ருன்மத்தன்‌ 

வருமா வென்றிக்‌ கெனைக்கண்டார்‌ . 
வெருளா வண்ணம்‌ மெய்யன்பை 

உடையாய்‌ பெறகான்‌ வேண்டுமே. 

(இ-ள்‌). ட அகவல்‌ தேவரீர்‌ இருவருள்‌ ஞானவின்பச்‌ 
சமுத்திரத்திலே உண்மை யடியார்கள்‌ அபேத அத்‌ ்‌ அவி தமாக 
அழுத்தாமல்‌ அலன்‌ அடியேனோ இருள்மலத்‌ தொடர்ச்சி 
யான இவ்வுடலைச்‌ சுமந்திளை த்தது இருவுளமறியாவோ,என குப்பனே! 
நினது சரடியார்கள்‌ மயக்கறிவான மோக உன்மத்‌ ்‌ கனென, எனைக்‌. 
கண்டு அ௮ச்சமுறா வண்ணம்‌, சதீதியபோ.த அன்பை அடியேன்‌ பெற 
வேண்டினேன்‌ ; அருள வேண்டும்‌, இரங்கி) என அ௮ருளியதைக்‌ 
காண்க. (2) 


486. இனி, சரடியாரைத்‌ இருவுள மிரங்கி ரட்சிப்பதான 
இருவருளைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 
வேண்டும்‌ வேண்டும்‌ மெய்யடியா 
ருள்ளே விரும்பி எனையருளால்‌ 
ஆண்டா யடியே னிடர்களைந்த 
அமுதே யருமா மணிமுத்தே 
தூண்டா விளக்கின்‌ சுடரனையாய்‌ 
தொண்ட ஸனேற்கு முண்டாங்கொல்‌ 
வேண்டா தொன்றும்‌ வேண்டாது 
ன்னு அன்பே 'வேண்டுதலே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சீரடியார்‌ இருவுள த்‌ திலே 
ல்ல வேண்டுவதே கருத்தறிந்தவதான இச்சையே 
(கொண்டு) அடியேனை இரட்சித்து, இடர்களையாய்‌ ; ஆனந்த வின்‌ 


485. இருள்‌ - அஞ்ஞானமலம்‌, ஆக்கை - உடல்‌, மருள்‌ - கடி 
வெருள்தல்‌ - ௮ச்சமுறுதல்‌, 
பி-ம்‌. 1. மேவுதலே, 


82. பிரார்த்தனைப்‌ பத்து 829 


பமே ! சீவரத்‌தின வொளியே ! முத்தனே ! முயற்சியின்‌ றித்‌ தானே 
பிரகாசிக்கும்‌ இன்பச்சுடரே ! அடியேன்‌ பிரார்த்தித்து வேண்டுவ 
தென்னெனில்‌, வேறொன்றுமில்லை ; திருவடியில்‌ அன்பே வேண்டி 
நின கடியின்‌ சீழிருப்ப வேண்டினேன்‌ ; அநுக்கிரகம்‌ செய்ய வேண்‌ 
டும்‌; என அருளியகைக்‌ காண்க. (4) 


487. இனி, யானெனதென்ற சுட்டறிவு நீக்கச்‌ சிவஞான 
போ தவின்பக்‌ கடல்‌ பெறுவ தாக அருள வேண்டுமென்ற (இ. .ன.) 2 


மேவு முன்ற னடியாருள்‌ விரும்பி யானு மெய்ம்மையே 
காவி சேருங்‌ கயற்கண்ணாள்‌ பங்கா உன்றன்‌ கருணையினாற்‌ 
பாவி யேற்கு முண்டாமே பரமா னந்தப்‌ பழங்கடல்சேர்ம்‌ 
தாவி யாக்கை யானெனதென்‌ றியாது மின்றி யறுதலே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சந்கிதியிலே ௪த்‌தியமாகவே 
சொல்கின்‌ றனன்‌ ; சீரடியார்‌ இருவுளக்‌ கிருபையே ! நீலம்‌ போன்ற 
அங்கயற்‌ கண்ணம்மை பங்கனே ! தேவரிரருளால்‌ பாவியான அடி 
யேற்கும்‌ .௮௫ரடியாரன்பு முளவாமோ ? அடியேன்‌ அநாதியே உள 
தாயெ சிவானந்த சமுத்திரத்தில்‌ அதுவாய்ப்‌ போவதுமன் றி, என்‌ 
போ.தங்‌ கெடுவனோ ? அருள வேண்டும்‌ என இரக்கின்றேன்‌ ; என 
அருளியகைக்‌ காண்க, (5) 


. 488. இனி, சத்திய போகுத்‌ திருவருளன்பே ஆன்ம லாப 
மென வேண்டுமென்ற (இ. - ன,) :-- 
அறவே பெற்றுூர்‌ நின்னன்ப ரக்த மின்‌ பி யககெகவும்‌ 
புறமே டெந்து புலைகாயேன்‌ புலம்பு கன்றே னுடையானே 
பெறவே வேண்டும்‌ மெய்யன்பு பெயரா வொழியாப்‌ 
_ [பிரிவில்லா 
மறவா கினையா அளவிலா மாளா இன்ப மாகடலே. 


... 586, மெய்யடியார்‌ உள்ளே விரும்பும்‌ விருப்பத்தை ௮றிர்து, ஈபவன்‌ 
என்பது கருத்து, கரன்‌ வேறொன்றையும்‌ வேண்டவில்லை ; நின்‌ அன்‌ 
பையே வேண்டுவேன்‌ என்கின்றார்‌, அல்லது தேவரீர்‌ விரும்பாத ஒன்றை 
வேண்டேன்‌ என்னம்‌ கொள்ளலாம்‌, 

487. மேவும்‌ - விரும்பிய அடியார்‌ உள்‌ விரும்பி - அடியார்‌ 
களுள்‌ ஒருவனாக விருச்சக விரும்பி, ஆவியாக்கை யான்‌ எனது என்று 
௮.தியாது - உயிரும்‌ உடலும்‌ யான்‌ எனது என்று அறியாது, 


830 திருவாசக வியாக்க்யொன்‌ம்‌ 


(இஃள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ திருவடி ஞானம்‌ பெற்ற 
சீரடியார்கள்‌. பிறவித்‌ துன்பமறவே அன்புருப்‌ பெற்றார்கள்‌. அடி 
யேனோவெனில்‌, ஆ தியந்‌,தமின்‌ றி, என துள்ள கெ௫ழ்ச்சி கொண்டும்‌, 
வேறெனக்‌ கருதி உனை உண்மையெனப்‌ புசிக்கு நாயான நான்‌, 
ஆன்ம லாபங்‌ கருதி அதுவே பித்தாகப்‌ புலம்பினேன்‌. பேறு 


காணேன்‌. உடையவனே ! 


ஆன்ம லாபம்‌ பெறுவதே சித்தாம்‌ ; 
அவை யாவெனின்‌ வேறின்மையான ௪த்‌இய ஞானம்‌; ஈசன்பாலன்பே 
அவ்வின்பின்‌ சொரூபம்‌ வினவில்‌, அடியேனை விட்டு வேறான தல்ல ; 
ஒழிற்கதுமல்ல; பிரிந்ததுமல்ல; மறந்ததும்ல்ல; மறதயில்லாக 
போதே நினைந்தது மல்லவே ; அளவைக்ககப்பட்ட துமல்ல ; திருவடி 
ஞானமில்லார்‌ புசிப்புக்கப்பட்ட தும்ல்ல ; பேரானந்த சுகவரரியே ! 
அனபுறாவமே பரமுத்தி என அருளியகைக்‌ காண்க. (6) 


489. இனி, தஇிருவருட்டுணிவாக அடியேனை இரட்சிக்க 
வேண்டுமென்ற (இ. .. ன.) :-- 


கடலே யனைய ஆனந்தங்‌ கண்டா ரெல்லாங்‌ கவரீர்துண்ண 
இடரே பெருக்கி யேசற்றிங்‌ இருத்த லழகோ அடிநாயேன்‌ 
உடையாய்‌ நீயே த்த அணர்த்தா தொழிர்தே 
[கழிக்தொழிந்தேன்‌ 
சுடரா ரருளா விருள்சீங்சுல்‌ சோத இனித்தான்‌ துணியாயே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரிர்‌ திருவடி ஞானானந்தத்துக்‌ 
குக்‌ கடலே ஒப்பு; [ஏனெனில்‌, அளவில்லை என்ப தற்கேகதேச 
வுருவகமென அருளியது] சுகவாரி இருந்தபடி. இருக்க, சுத்தா 
வத்தையான ஆன்மலாப வடிமை முத்தி, நானொழிய வெல்லோரும்‌ 
தரிசனமே பொருளென முத்தி பெற்றார்கள்‌. அடியேன்‌ பிரபஞ்ச 
விச்சையே வடிவாய்த்‌ தூர்த்கனாகு, அவையாலிக£த்து நிற்ப, இறா 
வருட்‌ கருணை யழகோ? நாயானவண்‌. ௮கஈதியே என்னையுடைய 
பொருளாக ஆண்டவனே ! தேவரீர்‌ கருணையால்‌ இரட்சக்க வேண்டு 
மென அடிமைத்‌ திறத்தால்‌ இருவுளப்பணி செய்யாது வீணே கழிந்‌ 
கொழிந்தேன்‌ ; மீண்டுறுவேனோ பரம்சிவனே ! தேவரீர்‌ இருவருட்‌ 
பிரகாசத்தால்‌ அடியேன்‌ ம்லபோத நீங்க, வனே ! இனியாகிலும்‌ 


488, இச்செய்யுள்‌ மிக நுட்பமான கருத்தை உட்கொண்டூள்ள ௮. 
நின்‌ அன்பர்‌ அறவே பெற்றார்‌ ; சானோ அர்தமின்றிப்‌ புலம்புஒன்றேன்‌; 
என்ச. பெயரர,.....மாளர என்பன இன்பத்‌ அக்கு அடைமொழிகள்‌; 


82. பிரார்த்தனைப்‌ பத்து 831 


பாவியெனப்‌ பர்ராது, துணிவாகக்‌ கருணை செய்ய வேண்டுமென 
வருளியகைக்‌ காண்க. (7) 


490. இனி, இருத்தொண்டர்‌ சந்கிதியில்‌ அன்பால்‌ நிற்‌ 
பதைக்‌ கூறும்‌ (இ. ன.) :- 

துணியா வுருகா அருள்பெருகத்‌ 

தோன்றும்‌ தொண்ட ரிடைப்புகுந்து 
இணியார்‌ மூங்கிற்‌ சற்தையேன்‌ - 

சிவனே நின்று தேய்இன்‌ றன்‌ 
அணியா ரடியா ருனக்குள்ள 

அன்பும்‌ தாரா யருளளியத்‌ 

தணியா தொல்லை வந்தருளித்‌ 

தளிர்ப்பொற்‌ பாதம்‌ தாராயே. 

(இ-ள்‌): ஆண்டவனே ! தேவரிர்‌ இருவடி யன்பே பொரு 
ளாக வீடு வேண்டாத விறலினராய்‌ உருகுதலைச்‌ சென்று, அருள்‌ 
பெருகுந்‌ தொன்று தொட்டு வரும்‌ இருத்கொண்டர்‌ இருச்ரபை 
நடுவுள்‌, கல்‌ மூங்கிற்‌ போல நின்று அடிமைப்‌ பணி தெரியாது அறி 
யாமையே பொருளாகத்‌ தேய்கின்றேன்‌ ; நாதனே ! உண்மை யடிபார்‌ 
இருவடி யடிமைப்பணி செய்வது முழுதும்‌ அவ்வன்பும்‌ அடியனான 
வனுக்கருளி, விரைவிலெழுந்‌ கருளி, பிரகாச செம்பொற்பா தம்‌ 
அநுக்கிரகம்‌ செய்ய வேண்டும்‌ - என அருளியகைக்‌ காண்க. (8) 


491. இனி, ரடியார்‌ சந்நிதியில்‌ புதியர்‌ போல நிற்ப 
கருளோ வென்ற (தி... ன,) 2-- 
தாரா அருளொன்‌ நின்‌ றியே தந்தா யென்றுன்‌ தமரெல்லாம்‌ 
ஆரா நின்றா ரடியேனு மயலார்‌ போல அயர்வேனோ 
சீரா ரருளாற்‌ சிந்தனையைத்‌ திருத்தி யாண்ட வெலோகா 
பேரா னந்தம்‌ பேராமை வைக்க வேண்டும்‌ பெருமானே. 


489. அஈர்தத்தைக்‌ கவர்ர்து உண்ண என்க. எசற்றிருத்தல்‌ - 
. அயருற்றிருத்தல்‌, நீயே அருளுதி என்று உணர்த்தாமை பிழை அபித்று, 
அருட்சுடரால்‌ எனமாற்றுக, 

490, துணிதல்‌ - வீடும்‌ வேண்டாத விறலியராம்‌ துணிவு, அடி 
யார்‌ உனக்குள்ள அன்பும்‌ தாராய்‌ - அடியார்‌ உன்பால்‌ வைத்துள்ள்‌ அன்‌ 
பினை. ஈானும்‌ கொள்ளும்படி செய்வாயாக, அளிய - கனிய, ஒல்லை. 
விரைவில்‌, 


5-4. 


832 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி யணியாளர்க்கன்‌ றி 
அ.ுக்கிரகம்‌ செய்யாத திருவரு, அன்புடையார்பாற்‌ சென்றணுகிப்‌ 
பேரின்பருள,த்‌ இருவடி ஞானவுறவோர்‌ அனைவரும்‌ வெஞான அன்பு 
பெற்று, சிவாநுபோகராய்‌ நிட்டை கூட, அடியேன்‌ வேறுபட்டு; 
அன்புடைய பு.தியர்‌ போல மீளாத்‌ துன்புறுவேனோ ? தேவரீர்‌ இரு 
வருளாற்‌ சிந்திக்கத்தக்க அந்தக்கரண கரியா கருவிகளைச்‌ வெ 
ஞான அன்புருவாக்கி அடியேனை அடிமையாகச்‌ செய்து, வொ.நு 
பூதிகமாக அதுவாய்ப்‌ போங்காலம்‌ வேறுபடாப்‌ பேரின்பம்‌ அருள 
வேண்டும்‌ சிவலோக நாயகா ! என அருளியதைக்‌ காண்க, (9) 


492. இனி, திருவடியில்‌ அபே தமாய்‌ அழும்‌ துவகான ஞான 
நிலை யின்பத்கைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 

மானோர்‌ பங்கா வந்திப்பார்‌ 

மதுரக்‌ கனியே மனகெகா 
நானோர்‌ தோளாச்‌ சுரையொத்தால்‌ 
நம்பி *இனித்தான்‌ வாழ்க்தாயே 
ஊனே புகும்த உனையுணர்க்தே 
யுருகிப்‌ பெருகும்‌ உள்ளத்தைக்‌ 
கோனே யருளுங்‌ காலந்தான்‌ 
கொடியேற்‌ கென்றே கூடுவதே. 

(இ-ள்‌). அம்மை வாமபாக ஆண்டவனே ! இடைவிடாது 
வணங்கும்‌ அன்புடையார்‌ உள்ளக்கனியினும்‌ நல்ல கட்டிக்கரும்பே ! 
அடியேன்‌ மன முருகாத,; அன்பிலாத, அணையிடரத சுரைபோல 
மிதப்புடையவனானால்‌, சிவனே ! வாழ்ந்து போதீரே! என்‌ புலா 
இடம்பே புகுந்து நின்ற கற்பகமே ! நினது சீர்பாதத்தை இருவரு 
ளால்‌ அழறிந்துருகிப்‌ பேரானந்‌தமரவதாக அருளுவது எந்தச்‌ 


காலமோ ? இீவினையினேற்குக்‌ கூடுவ தராள்வர யென அருளியதைக்‌ 
காண்க. (10) 


491. தாரா அருள்‌ ஒன்று இன்றியே தக்தாய்‌ - கெடொத அருள்‌ 
ஒன்றும்‌ இல்லை யென்னும்படி முழுமையும்‌ அருளினாய்‌, ஆராநின்றார்‌ - 
நிரம்பி கின்றார்‌. பேசாமை - நீங்காவண்ணம்‌, 


பி-ம்‌, 1, இத்தால்‌, 


492. வர்திப்பார்‌ - வணங்குஷன்‌ வர்களுக்கு, ரெகா - ரெகிழ்ச்‌ி 
பெறாத. தோளா - அளையிடப்படாத. பூர்‌ ட 


33. குழைத்த பத்து 885 
498: இனி, இருக்கூட்டச்‌ சபையிலே மரம்போல நிற்பதான 
- வன்பனை அன்பனாக வருள வேண்டுமென்ற (தி ன): 
கூடிக்கூடி யுன்னடியார்‌ குனிப்பார்‌ சிரிப்பார்‌ களிப்பாராய்‌ 
வாடிவாடி வழியற்றேன்‌ வற்றல்‌ மரம்‌ போல்‌ நிற்பேனே 
ஊடி. யூடி புடையாயொடு கலக்துள்‌ ளூருகிப்‌ பெருநிறெக்‌ 
காடி யாடி யானந்த மதுவேயாக வருள்கலக்தே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! 2 தவீர்‌ சிரடியார்‌ ஆனந்தக்‌ களிப்‌ 
பால்‌ கூடிக்‌ கும்பிட்டுத்‌ தட்டமிட்டுக்‌ கூத்தாடி ககைத்துச்‌ சிவா.நு 
பவச்‌ செரும்கானார்கள்‌: அடியேன்‌ மல விகாரத்தால்‌ துன்புற்று, 
அன்பு வழி தெரியாது, கெட்டு, தழையில்லாக மரம்போலே நின்‌ 
றேனே! தேவரீர்‌ கருணையால்‌ ௮.இக விச்சை இருவடியி லுடையனாக, 
அவையால்‌ பிரிவால்‌ ஊடி, உடையோயுனைக்‌ கலந்தாடிப்‌ பேரானந்த 
சுக மெய்துவாய்‌ ; அன்பாக அருள வேண்டும்‌ நாதனே !- என 
௮ருளியகைக்‌ காண்க. (11) 


இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
'இருச்சிற்றம்பலம்‌ 


33. குழைத்த பத்து 
இனி, குழைத்த பத்து. 
அகதத்தியச்‌ சூத்திரம்‌. 
நிராமய குழைத்தபத்‌ 
தான்ம நிவேதனம்‌. 
பொழிப்புரை 
முற்ப திக அஅிபூதியில்‌ அடியாருறவே ' முடியாப்‌ பேரின்பமென 
முற்றினராகிப்‌ பெற்றோமென்‌ றும்‌ பெருமை பெறாத, ஒன்றும்‌ 
பெறாச்‌ சகலரைப்‌ போல்‌ பணியுமில்லான்‌ போல, எளிமை எய்தி முன்‌ 


493. குனிப்பார்‌ - கூ.த்தாடுவார்‌. வற்றல்மரம்‌ - இலை காய்ந்து 
போனமரம்‌, நெக்கு & நிசழ்ச்து, , 


854 ்‌.. திருவாச்க்‌ வியாக்யொன்ம்‌ 
போல்‌, பல வழக்டின்பாய்க்‌ குழைந்திறாப்பதே பரமுத்திப்‌ பேறான்‌ 
சித்தாந்த வநுபூதி யென அருளியது. 

ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓ.தியகதெனக்‌ காண்க. 


494. இனி, அழைப்பொழியானுக்‌ கெதிர்ப்படாத இருவரு 
ளென்னோ வென்ற (இ...ன.).:-- 

குழைத்தாற்‌ பண்டைக்‌ கொடுவினைநோய்‌ 

காவாய்‌ உடையாய்‌ கொடுவினையேன்‌ 
உழைத்தா அறுதி யுண்டோதான்‌ 

உமையாள்‌ கணவா எனையாள்வாய்‌ 
பிழைத்தாற்‌ பொறுக்க வேண்டாவோ 

பிறைசேர்‌ சடையாய்‌ முறையோவென்‌ 
றழைத்தால்‌ அருளா தொழிவதே 

அம்மா னேயுன்‌ னடியேற்கே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! அடியேனை அமாதியாயுள்ள ம்ல 
போதம்‌ என்னை த்‌ தொடர்ந்து வாடுதற்‌ செய்தால்‌ அடியேனை அத்‌ 
துன்பம்‌ தீர இரட்சியாயோ ? பாவியான சான்‌ இருவருளை விட்டுத்‌ 
தற்‌ சுட்டாய்‌ எவ்வளவுகாலம்‌ முயற்சி செய்தால்‌ ஆன்ம லாபமுறு 
வேனோ ? உமைபாகா ! என்னை அடிமையாக உடையோய்‌ ! அடியேன்‌ 
அறியாமையால்‌ செய்த பிழைகள த்தனையும்‌ பொறுத்தருள வேண்‌ 
டாவோ 7 ஞான சந்திரகலையைத்‌ இருச்சடையில்‌ தரி. த தவனே ! ஓலம்‌! 
ஓலம்‌! என்றழைத்கால்‌ இருவருள்‌ பராமுகமாமோ, திருவுளம்‌? 
என அப்பனே ! வேறடிமை யாவரையுங்‌ கொள்வோய்‌ ! என அருளிய 
தைக்‌ காண்க, (1) 


திருவாசகத்‌ திருவுள்ளக்கடை : ஆத்தும நிவேதனம்‌ - ௭-௮. 
சேயத்தோடே ஒன்றின, 
திருவாசகச்‌ இறப்பு : 
இழைத்தே னிவ்வாக்கை பொறுத்தினிக்‌ கணமும்‌ பொறுக்கலே 
[னேழை யேனைச்‌ 
குழைப்பதேன்‌ பிறையொறுத்‌ தானென விரங்கிச்‌ கூறுதலே 
[குழைத்த பத்தாம்‌ 
(பழைய புராணம்‌) 
கீச்‌, குழைத்தால்‌ - வாடச்செய்தால்‌, கரவாய்‌ - காப்பாய்‌, உண்‌... 
டோதான்‌ - இல்லை என்றபடி, ஒழிவதே - ஒழிவதோ ? 


98. குழைத்த பத்து 855 
495. இணி, நிக்ரெகமே அருக்கிரகமாகப்‌ பெற்ற (இ. ன.) :_- 


அடியே னல்ல லெல்லாமுன்‌ 
னகல வாண்டாயென்‌ றிரும்தேன்‌ 
கொடியே ரிடையாள்‌ கூறுவெங்‌ 
கோவே யாவா வென்‌ றருளிச்‌ 
செடிசே ௬டலைச்‌ சிதையாத 
தெத்துச்‌ கெங்கள்‌ சவலோகா 
. உடையாய்‌ கூவிப்‌ பணிகொள்ளா 
தொறுத்தா லொன்றும்‌ போதுமே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவுளமிரங்கிப்‌ பழைய 
தீவினை முழுதும்‌ ௮மா,தியே நீக்கி அடிமை செய்தாயென எண்ண 
முடையனாஇன்றேன்‌. - மின்னற்கொடிபோன்ற அழகே இடையா 
யுடைய அம்மை வரம பாகனான ஆன்ம கா.தனே! அடியேனுடைய 
சவபோதத்தைச்‌ சிவ்போதமாகவருளி மல உடலை நீக்காதிராந்கு பரா 
முகத்‌ இருவுளமென்னவோ? சிவலோக நாயகனே ! அகா தியே பிரி 
வில்லாது உடைய வடிமையை, மகாகேவலத்திலிருந்த என்னைப்‌, 
பரிபாக கேவலத்துக்‌ கழைத்து, அடிமையாக்கிய வண்ணமே, ௪௧ 
லத்திலிருந்த வென்னை சுதந்தர வீனமான சுத்தஞ்‌ செய்யத்‌ இருவுள 
மில்லாதே போலும்‌ கொபப்பிரசாக மருளினால்‌ இருபை பெறுவனே ! 
என அருளியதைக்‌ காண்க. (0 


496. இனி, ஒன்றுக்கும்‌ பற்றாத அடியேனைப்‌ பொருளாக 
ஆட்செய்தமையைக்‌ கூறும்‌ (இ, ன) 
ஒன்றும்‌ போதா நாயேனை 
உய்யக்‌ கொண்ட கின்கருணை 
இன்றே யின்‌ றிப்‌ போய்த்தோதான்‌ 
ஏழை பங்கா எங்கோவே 
குன்றே யனைய குற்றங்கள்‌ 
குணமா மென்றே நீ கொண்டால்‌ 
என்றான்‌ கெட்ட இரங்காய்‌ 
-யெண்டோள்‌ முக்க ணெம்மானே. 


495, அல்லல்‌ - துன்பம்‌, முன்‌ அகல ஆண்டாய்‌ என்க, கூறு 
பாகம்‌, செடி... துன்பம்‌, எத்துக்கு - ஏன்‌, ஒறுத்தால்‌- தண்டித்தால்‌ ; 
சோபப்‌ பிரசாதம்‌ செய்தால்‌ என்றார்‌, - ்‌ 


836 திருவாசக வியாக்யொன்ம்‌ 


- (இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அமா தியே இருவுளமிரங்கி 
ஓர்‌ வகையினும்‌ பற்றுக்கோடில்லாகு நாயான வென்னை அ.நிவுளனாக 
அருளிய கருணை, இப்போ. கவ்வருள்‌ பராமுகமாக, என்னை அபாவ 
வண்ணமான வகைசெய்த தறியேன்‌ ; அம்மை பாகனான ஆன்ம 
நாதனே ! மலையனைய அளவிலாத குற்றம்‌ செயினும்‌, குணமாகக்‌ 
கருணை செய்யாவிடில்‌, அடியேன்‌ கெட்டுப்‌ போவேனே ! அவை திரு 
வுளமோ? எட்டுத்தோளும்‌ மூன்று கண்ணுமாகவுடைய திருவுரு 
அடியேன்‌ பொருட்டன்றோ ? என அருளியதைக்‌ காண்க. (2) 


497. இனி, அறியாமை உடைய தன்னை அறிவுளனாகச்‌ 


செய்‌்தமையைக்‌ கூறும்‌ (இ. ன) :- 


மானேர்‌ கோக்டு மணவாளா 

மன்னே யுன்£ீர்‌ மறைப்பித்திவ்‌ 
வனே புகவென்‌ றனைநாக்கி 

.!உழலப்‌ பண்ணி வைத்திட்டாய்‌ 
ஆன லியே னறியாமை 

அறிந்து நீயே யருள்செய்து 
கோனே கூவிக்‌ கொள்ளுகாள்‌ 

என்றென்‌ றுன்னைக்‌ கூறுவதே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! அர்த்த காரிசுவர அநாதியே ! 
தேவரீர்‌ இருவடியில்‌ அகா.இயே வைத்திருந்த கருணையை மறதியாகச்‌ 
செய்து, தேகபோகமே பொருளெனப்‌ புல்லறிவை நிச்சயங்கொண்டு, 
அன்ப வேதனைப்‌ பட வைத்த கருணையை வினவில்‌, அடியேன்‌ 
யானே தும்‌ ௮அறியாமே, என்னுள்‌ வந்து நல்லனவும்‌ இயனவும்‌ காட்‌ 
டாய்‌ நிற்கும்‌ வனே ! கோவே ! இருவடி. ஞானம்பெற அருளால்‌ 
அழைப்பது எக்காலம்‌ எனச்‌ சொல்வேன்‌ ! என அருளியதைக்‌ 
காண்க. (4) 


496, போதா பற்றாத, போய்த்தோ - போயிற்றோ ? என்தான்‌ 
கெட்டது - யாது கெட்டுப்‌ போயிற்று ? 
பி-ம்‌, 1, உழலப்பண்ணுவித்திட்டாய்‌, 


497. மான்ரேர்ரோக்‌ி - மானையொத்த பார்வையையுடைய உமை, 
சர்‌ - பெருமை ; இங்குக்‌ கழுணையாகக்‌ கொண்டார்‌, தூக்கி. செலுத்தி) 
நிச்சயம்‌ கொண்டு என்றார்‌, 


95. குழைத்த பத்து 894 


498. இனி, தம்‌ வலியாற்‌ கருதாது தாமே தருபவர்‌ என்ற 
(தி. ன.) :- 


கூறும்‌ நாவே முதலாகச்‌ கூறுங்‌ கரண மெல்லாநீ 
தேறும்‌ வகைநீ திகைப்புமீ இமை நன்மை முழுதுநீ 
வேறோர்‌ பரிசில்‌ கொன்‌ றில்லை மெய்ம்மை யுன்னை 
[விரிக்துரைக்டுல்‌ 
தேறும்‌ வகையென்‌ சிவலோகா திகைத்தால்‌ தேற்ற 
| வேண்டாவோ. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ கருணை வினவில்‌, பிரேர 
காண்ட வாக்குக்குன தாகிய சுத்த தத்துவமும்‌, அவையால்‌ பிரேரகப்‌ 
படும்‌ போக்கிய காண்டமும்‌, அவைக்டெமாயெ போக காண்டமும்‌, 
இவைகளுளவாகிய கரண காரியத்தோற்ற வொடுக்கத்‌ க சூதுவந்‌ 
கொண்ணூரற்றாறும்‌ அருட்‌ பிரேரக மா.கலால்‌ அருளே ; இக்கருவியா 
இள தாகிய ஆன்ம சிற்சத்திக்குப்‌ பரைப்பிரோகமா தலால்‌ அவையும்‌ 
அருளே ; அவை அருளென த்‌ தோன்றாமை மு குதமே பெதுதமாகக்‌ 
காட்டியதும்‌, இிரோ. தானமும்‌ அருளே ; பெத்த முத்தமாகச்‌ காட்டு கற்‌ 
கேதுவான இருள்‌ சேரிரு வினையு மருளே ; ஆனதால்‌ சடசித்தெங்‌ 
கணும்‌ பூரணமருளாகலால்‌, அடியேற்குச்‌ சுதந்தர ஞானம்‌ 
காணேனே ! சத்தியபோத சருவ சுதந்தர, வெனே ! வே தாகமப்படி 
அறிந்தால்‌ இவை கெளியாஇடுமோ ? சிவலோக மாயகா! வாரும்‌; 
பெறாத அறிவு கொடுத்து அடியேன்‌ கேவல உண்மை மயக்கத்தைத்‌ 
கெளியவருள வேண்டும்‌ நாதனே ! என அருளியதைக்‌ காண்க. (5) 


499. இனி, தற்போத விறுதியில்‌ சிவன்‌ எழு்‌,தருளிக்‌ கருணை 
செய்வன்‌ என்ற (இ. - ன.) :- 
வேண்டத்‌ தக்க தறிவோய்நீ 
வேண்ட முழுகும்‌ தருவோய்நீ 
வேண்டு மயன்மாற்‌ கரியோய்‌ நீ 
வேண்டி. யென்னைப்‌ பணிகொண்டாய்‌ 


498. சா முதலானவற்றைக்‌ தச்துவங்களாகக்‌ கூட்டி அவையாவும்‌ 
அவனே என்றமையால்‌ தமது என்பது ஒன்றுமில்லை என்று கூறுஇன்றார்‌. 
சரணம்‌ - புறச்கருவிகள்‌. திகைப்பு - மறதி, தேறும்‌ வகையும்‌ இசைப்‌ 
பும்‌ நீயேயாதலால்‌ என்னிடம்‌ உண்டாயிருக்கும்‌ திசைப்பைத்‌ தேற்ற 
வேண்பெவனும்‌ நீயே என்றார்‌, | 


838 திருவாசக வியாக்யொனம்‌ 


வேண்டி நீயா தருள்செய்தாய்‌ 
யானு மதுவே வேண்டினல்லால்‌ 
வேண்டும்‌ பரிசொன்‌ ௮ுண்டென்னில்‌ 
அதுவு முன்‌ றன்‌ விருப்பன்றே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அருளால்‌ காட்டுவிக்கக்‌ 
காணுவதான அடியேன்‌, வேண்டத்தக்க அன்படிமை யநுபூதியும்‌ 
இருவுளமறியா து வேறுளவோ ? பேணுவாரிச்ரைப்படி. கருணை செய்‌ 
வதும்‌ அருளே ! குற்போதுத்தால்‌ முயற்சிக்கும்‌ இருமால்‌ அயனுக்‌ 
கெட்டாத நாதனே ! அடியேன்‌ உயிரில்‌ கருணை வைத்திரட்சிப்ப 
தானாய்‌! அவ்வருளே எனது ஞானமன்‌ றி வேறில்லை ! அநாஇயே 
சிற்றறி வுண்டே என்னில்‌ அவையும்‌ உன சருளால்‌ பெறுவதொழி 
யத்‌ தனித்‌ துக்காணேன்‌ என அருளியகைக்‌ காண்க. (6) 


500. இனி, அநாதியே உடலுயிரடிமை கொண்டமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன.) : 

அன்றே யென்ற னாவியும்‌ 

உடலு முடைமை யெல்லாமும்‌ 
குன்றே யனையா யென்னையாட்‌ 
கொண்ட போதே கொண்டிலையோ 
இன்றோ ரிடையூ ரெனக்குண்டோ 
எண்டோள்‌ முக்க ணெம்மானே . 
நன்றே செய்வாய்‌ பிழைசெய்வாய்‌ 
நானோ இதற்கு நாயகமே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! அடியேனை அ௮காதியிலே அடிமை 
கொள்ளத்‌ இருவுளம்‌ கொண்டபோதே, பொன்னசலஞ்சேர்‌ பொருள்‌ 
போல, உடல்‌ பொருளாவி மூன்றையுமுடைப்பொருளாக அடிமைப்‌ 
பணிக்கருட்‌ செய்யவில்லையோ ? இப்போது துன்பமென்ன அடர்வது 
வழக்கோ? எட்டுப்‌ புயமும்‌ முக்கண்ணுமுடையது யார்‌ கிமித்‌ 
தமோ? நன்மை தமை வருவது வினைவழியானாலும்‌ தஇிருவுள 


499. இது மிக அதுமையான செய்யுள்‌. பொருள்‌ எளிது, அது 
வும்‌ உன்றன்‌ விருப்பு என்பதற்கு கான்‌ இன்னது வேண்டுவது என்று 
அறிவிப்பது உன்‌ பாரம்‌ என்றும்‌; உன்தன்‌ அதநுச்ரகத்தையே, வேண்டு 
வேன்‌ என்றும்‌ வேறு இருவழிகளாகவும்‌ பொருள்‌ காணலாம்‌, இவ்வுரை 
ஈயத்தையும்‌ ஓர்க, 


88. குழைத்த பத்து 839 


மறியாதுளவோ ? அவைக்கு கான்‌ செய்வ தெவ்வகை ? ஆன்ம 
கானா போகங்களையும்‌ தானாகச்‌ செய்யும்‌ ஆன்ம நாதனே ! இருவடியே 
பரம்‌ ; எனவருளியதைக்‌ காண்க. (7) 


501. இனி, என்‌ வழி நின்று தன்வழி கொண்டருளிய நல 
மானதைக்‌ கூறும்‌ (இ ன) 
நாயிற்‌ கடையாம்‌ நாயேனை நஈயம்து நீயே யாட்கொண்டாய்‌ 
மாயப்‌ பிறவி 'யுன்வசத்தே வைததிட்‌ டிருக்கு மதுவன்‌ றி 
ஆயக்‌ கடவே னனேோதான்‌ என்ன தோவிங்‌ கதிகாரம்‌ 
காயத்‌ திடுவாய்‌ “நின்னுடைய கழற்திழ்‌ வைப்பாய்‌ 

[கண்ணுதலே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ கருணையால்‌ நாயினும்‌ கடை 
யாய நன்றி மறப்பதான நாயரனவனை, ஈலங்காட்டி என்போதுவழி 
நின்று என்னை அடிமைப்பணி கொள்ளும்‌ சுவாமி ! மாயையிலுள 
தாகிய பிறவி வருவது, போவது தஇிருவுளமறியாதோ? அறிந்து 
மென்னைச்‌ சுதந்திரமாக்குவது கருணையோ 2 பஞ்சஇர்த்திய ஏத்தி 
அதிட்டானம்‌ அடியேன்‌ செய்வதோ? ஆனாலும்‌ பக்குவதேகம்‌ 
அருளியகரல்‌ இருவடி சேர்ப்ப துளவென அநுபூதி கொண்டேன்‌ ; 
கண்ணுதலோய்‌ ! என வருளியகைக்‌ காண்க, (8) 


802. இனி, கண்‌ இன்புறக்‌ கண்ட இருவடி அருமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன.) 3- 
கண்ணார்‌ அதலோய்‌ கழலிணைகள்‌ 
"கண்டேன்‌ கண்கள்‌ களிகூர 
எண்ணா திரவும்‌ பகலுகா 
னவையே யெண்ணு ூமிதுவல்லால்‌ 


500. உடைமை செல்வம்‌. ஈன்ற, பிழை - ஆன்ம சானாபோகல்‌ 
கள்‌, சாயகம்‌ - தலைமை ; உரிமை, 


பி-ம்‌. 1, யுன்வசமே, 2, யுன்னுடைய, 

501. சயச்து - விரும்பி, ஆய - ஆராய, இங்கு அதிகாரம்‌ 
என்னதோ ? காயத்திடுதல்‌, கழற்கழ்வைத்தல்‌ ஏதேனும்‌ ஒன்றைச்‌ செய்‌ . 
தல்‌ நின்‌ விருப்பம்‌ என்று தாம்‌ தம்மை முற்றிலும்‌ தியாகம்‌ . செய்து 
யாதொரு விருப்புமற்று நிற்கும்‌ நிலையை அருள்னெறார்‌. : உரை, 
* இருவடி சேர்ப்பது * உண்டு என்று பொருள்‌ கூறுகிறது, 

508, பி, -ம்‌, 9, மதுவல்லால்‌, 

- ௫-49 


840 திருவாசக வியாக்கியானம்‌ 


மண்மேல்‌ யாக்கை விடுமாறும்‌ 
வந்துன்‌ கழற்கே புகுமாறும்‌ 

அண்ணா எண்ணக்‌ கடவேனோ 
அடிமை சால அழகுடைத்தே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ அருளன்‌ தியில்‌, காண்‌ 
பாரார்‌ கண்ணு தலாய்‌ காட்டாக்கால்‌, என்று இருவடியைத்‌ இருவரு 
ளாற்‌ கண்டேன்‌ கண்ணினால்‌ ; ஆனந்தம்‌ பெற்றேன்‌ ; அந்த ௮௮ 
பவமே இரவும்‌ பகலும்‌ என்ற கேவல சகலத்தினும்‌ ; அவையே 
சுத்தமான பரமுத்தியினும்‌ ; இவையநுபூதி யல்லால்‌ தத்துவ உட 
லொடுக்குவிக்கையும்‌, இருவடி புகவைக்கையும்‌, யார்க்குமேலோய்‌ ! 
எனடகெண்ணமென்‌ செய்யும்‌? என்னவே, செய்வது அடிமைப்‌ 
பணியே ! அவையும்‌ அடியேன்‌ சொல்வதழகோ 2 எனவருளியதைக்‌ 
காண்க. (9) 


503. இனி, என்‌ மனங்‌ குழைவ தாக வருளிய (தி, ன.) 2-- 


அழகே புரிந்திட்‌ டடிசாயேன்‌ 

அரற்று இன்றே னுடையானே 
திகழா ஙின்‌ற திருமேனி 

காட்டி என்னைப்‌ பணிகொண்டாய்‌ 
புகழே பெரிய பதமெனக்குப்‌ 

புராண நீதம்‌ தருளாதே 
குழகா கோல மறையோனே 

கோனே என்னைக்‌ குழைத்தாயே. 


(இ-ள்‌). இருவருளழகான ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி 
யை இச்சத்து நாயான நான்‌ இடைவிடா தழுதேன்‌ ; உடைப்பொரு 
ளான தால்‌, ஞானப்பிரகா௪ குரு திருமேனி காட்டி அடியேனை அடிமை 
யாகச்‌ செய்தாய்‌. இருப்புகழுடையாய்‌ ! யாவர்க்கு மரி தான இருவடி. ; 
தேவரீர்‌, பழையோய்‌ ! அணுக்கிரகம்‌ செய்யாது, ஞான மகரகுண்டலம்‌ 


509, அடிமை நிலையின்‌ பெருமை இங்குக்‌ காட்டப்பெற்றது, 
அவையே. எண்ணும்‌ அஅவல்லால்‌ - அத்‌ இருவடிகளைத்‌ தியானிக்கும்‌ . 
செயலன்றி. அப்படி எண்ணினால்‌ அடிமைத்‌ திறம்‌ அழகு குறையும்‌ 
என்றும்‌ கூஇரொர்‌, 


84, உயிருண்ணிப்ப த்து 841 
தரிப்ப தான பிராமண வடிவே ! ஆன்ம நாதனே ! எவ்வகையோ ௮ றி 


வில்லாதவனை அவ்வகைத்‌ துன்ப மருள்வது இவ்வகையென 
அறியேன்‌ என வருளியது. (10) 


இருசசிற்றம்பலம்‌ 
உ 
திருசிற்றம்பலம்‌. 
34. உயிருண்ணிப்‌ பத்து 
இனி உயிருண்ணிப்‌ பந்து 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
“ செயலறு செயலா முயிருண்ணிப்‌ பத்துச்‌ 
செயிரறு சிவானந்த மேலீடாரும்‌ ” 
பொழிப்புரை--முற்ப இக ௮பூஇயில்‌, கூடாதே வாடாதே 
குழைந்‌இருப்ப தான அடிமை யுல்லாச இன்ப அன்பைப்‌ பேசி, 
இல்லான்‌ போல எளிமை எய்தி, இங்கு, சொல்லும்‌ புகழெலாம்‌ 
தோத்‌இரமேயாக, கரணமாய்ச்‌ சிவமாய்க்‌ கலந்து, என்னுயிர்ப்பலி 
கொள்வது அவ்வருளன்‌ றி வேறில்லை யென உண்மை சாதித்துள்ளே 
யழுந்தியதென அருளியது, கலிவிருத்தமாகத்‌ 'தில்லையில்‌ ஓதியது. 


508, இப்பதிகம்‌ “குழைத்தால்‌ * என்று தொடங்கி ! குழைத் தாயே " 
என்று முடி௫ஏன்றத. 

அழகே என்பதை விளியாகக்‌ கொண்டார்‌. அரற்றுதல்‌ - புலம்புதல்‌, 
புகழே என்பதும்‌ விளியாகக்‌ சொள்ளப்‌ பெற்றது. புராண - பழை 
யோனே ! பெரியபதம்‌ - திருவடி, குழகன்‌ - அழகன்‌, 


இருவாசச உள்ளக்கிடை : சிவானந்த மேலிடுதல்‌, ௭-௮, ரேயத்‌ 
தோடே ஒன்றினது. : 
இருவாசகச்‌ சிறப்பு ; 
தழைத்துவளர்‌ பேரின்டர்‌ தானாக எல்க்‌ தன்மையாய்த்துன்‌ 
பொழித்து நிறைவைப்‌ பெறுதலு யிருண்ணிப்‌ பத்தாயிங்‌ - 
[குசைத்ததாமே, 
(பழைய புராணம்‌) 


1, இது, இருப்பெரு$ துறையில்‌ அருளியது என்பர்‌ பிறர்‌. 


842 திருவாச்க வியாக்யொனம்‌ 
£504. இனி, உயிரை விட்டுச்‌ சிவம்‌ பிரியாதென்ற (தி. - ன. 


பைந்காப்பட அரவேரல்குல்‌ உமைபாகம தாயென்‌ 
மெய்க்சாள்தொறும்‌ பிரியாவினைக்‌ கேடாவிடைப்‌ பாகா 
செந்தாவலர்‌ பரசும்புகழ்த்‌ திருப்பெருச்துறை யுறைவாய்‌ 
எந்நாட்களித்‌ தெக்காளிறு மாக்கேனி நானே. 

(இ-ள்‌). பாம்பின்‌ படமான குண்டலினியை அழகிய அல்கு 
ல்க வுடைய, அம்மை பாகமான ஆண்டவனே ! என்னை விட்டிமைப்‌ 
போதும்‌ பிரியாது என தூழை வேரறக்‌ கெடுத்தோய்‌ ! விடையுடை 
யாய்‌! திருவருண்‌ ஞானம்‌ பெற்றோர்‌ புகழும தஇிருப்பெருந்துறைப்‌ 
பதியே! என்காலம்‌ இனி வீணாட்படக்‌ களித்து இறுமாப்பனோ? 
நாதனே ! என அருளியதைக்‌ காண்க. (1) 


205. இனி, என்னுளம்‌ பிரியா தவன்‌ என்ற (இ. - ன): 


நானாரடி யணைவானொரு நாய்க்குத்தவி !சிட்டிவ்‌ 
ஊனாருடல்‌ புகும்தானுயிர்‌ கலந்தானுளம்‌ பிரியான்‌ 
தேனார்சடை முடியான் மன்‌ னு திருப்பெரும்‌ துறை யுறைவான்‌ 
வானோர்களு மறியாததோர்‌ வளமீந்தனன்‌ எனக்கே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி ஞானம்‌ பெற 
யானார்‌ 7. ௮வ்வறிவில்லாகவணை நாய்க்குச்‌ சிம்மர்சன மிட்ட துபோல, 
அடியேன்‌ ஊனிலும்‌ உயிரிலும்‌ எழுந்தருளிய அபேத அன்புருவாய்‌ 
என்னை விட்டுப்‌ போம்‌ வழியறியான்‌ ; தேனின்பம்‌ பொருந்து சடா 
தாரி) கிலைமையாயுள்ள இருப்பெரும்‌ துறைப்‌ பதியுறைவான்‌ ; அடி 
யேன்மேல்‌ இரங்கித்‌ திருமால்‌ முதலான தேவர்களும்‌ பயன்படா கு 
வடிமை அன்பு வளமான சிவானந்த போ த த்தை ஊட்டினன்‌ என. 
வஞுவியல்‌ ௮ காண்க. ல்‌ (2) 


504, பைசா. பசிய சாவையும்‌, படம்‌ - படத்தையுமுடைய, ஏர்‌ - 
அழயெ, என்மெய்‌ - என்‌ உடலை; வினைகேடா - என்‌ வினைகளின்‌ 
கேட்டைக்‌ கெடுப்போனே ! எர்ராட்களித்து எர்சாள்‌ இறுமாச்கேன்‌ - 
எந்தச்‌ காலத்தையும்‌ களிப்பாலும்‌ இறுமரப்பாலும்‌ வீணாக்கேன்‌. 


505. பி- 1. ட்டில்‌ கூனாருடல்‌, இப்பாடல்‌ வெபிரானின்‌ 
அன்பைப்‌ படர்க்கையில்‌ வைத்துக்‌ கூறியது, அடி அணைவான்‌ நான்‌ 
ஆர்‌ என்றியைக்க, தவிசு. ஆசனம்‌, 


ஊன்‌ கிறைர்த உடல்‌ புகுர்தான்‌ 
என்க, 


வளம்‌ - செல்வம்‌ ; இங்கே, சிவானர்த போதவளம்‌, 


04. உமிருண்ணிப்பதீது சரீ 


506. இனி, தம்மை அடிமை கொள்ளப்‌ பிராமணக்‌ கோலங்‌ 
கொண்டருளினமையைக்‌ கூறும்‌ (இ. ன) :-- 


எனைநானென்ப தறியேன்பகல்‌ இரவாவது மறியேன்‌ 
மனவாசகங்‌ கடந்தானெனை மத்தோன்மத்த னாக்செ 
சினமால்விடை யுடையான்மன்‌ ன திருப்பெருந்துறை 
யுறையும்‌ 
பனவன்னென்ைச்‌ செய்தபடி றறியேன்பாஞ்‌ சுடரே. 

- (இஃள்‌). ஆதிகடு அந்த மிலா அளவிலாத சிவப்பிரகாசனே ! 
ஓர்‌ விண்ணப்பம்‌) அடியேன்‌ ௮கா.தியிலே திருவடியில்‌ பிரிப்பின்‌ றி 
இருந்தபோது என்னை யானென்னும்‌ பாவ சுதந்தரமறிவேனோ ? 
கேவல சகலப்படுவகான பரிபாகமறிவேனோ ? வாக்குமனோ இதா ! 
அடியேனைச்‌ சிவோன்மத்கு மயக்கறிவனாகச்‌ செய்த, விடையுடை 


யாய்‌! இருப்பெரும்‌ துறையில்‌ எழுந்தருளிய விப்பிர குரு மணியே ! 


வானினுள வானவர்க்கெல்லாம்‌ அதியவியலாக வஞ்சனே ! அடியேனை 
விட்டுப்‌ பிரிந்தது வஞ்சகம்‌ ; அறிவிலாமையால்‌ கண்ட பொருளைக்‌ 
கைவிட்டேன்‌ ; என்னுயிர்ச்‌ சோதி நாகுனே ! . என்‌ செய்வேன்‌ 9 
எனப்‌ பிரிவாராமையுற்று அன்பால்‌ அருளியதெனக்‌ காண்க. (5) 


807. இனி, தம்‌ மனதும்‌ கண்ணும்‌ விட்டகலாத திறுவுருக்‌ 
காட்சியைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 


. வினைக்கேடரு முளரோபிறர்‌ சொல்லீர்விய அலகில்‌ 


எனை த்தான்‌ புகும்‌ தாண்டானென தென்பின்புரை யுருக்கப்‌ 


பினைத்தான்‌ புகூம்‌ தெல்லேபெரும்‌ துறையிலுறை பெம்மான்‌ 


மனத்தான்‌ கண்ணி னகத்தான்மறு மாற்றத்திடை யானே. 


(இ-ள்‌). சரடியாரே!' ' கேண்மோ ! இவ்வுலகிலுள்ள உயிர்‌ 
களில்‌ என்னை விட அரும்பாவியைல்‌ கண்டதுண்டோ 2 சொல்வீர்‌ 
கள்‌. அவ்வகையுடைய என்னுள்‌ எழுந்தருளி, யான்‌ அன்பால்‌ 
என்புருகம்‌ கருணையால்‌ இறாப்பெருந்துறையில்‌ எழுந்தருளி, உள்‌: 
ளும்‌ புறமும்‌ ஒரு தன்மையாக அடிமை செய்த பெருமானே ! அடி. 


506. பகல்‌ இரவு என்பதற்குக்‌ கேவல ௪கலப்படுதல்‌ என்று 
பொருள்‌ கூறுகின்றார்‌, மனம்‌ வாசகம்‌ - மனம்‌ வாக்கு என்பன வற்றை, 
மத்தோன்மத்தன்‌ - மிகு களிப்புடையோன்‌, விடை - இடபம்‌. பனவன்‌ - 
வேதியன்‌, படிறு - வஞ்சம்‌, 


844 ‘ திருவாசக வியாக்யொனம்‌ 
யேன்‌ மனமகலாது, கண்ணில்‌ ஆனந்தம்‌ பெருகுவகான, க. ற்லமில்‌ 
லாத, ஒரு மொழி நடுவுள்‌ அருளின்பச்‌ சொரூப வடிவான நா கனே ! 


எனச்காண்க. (4) 


508. இனி, சரடியாரை அன்படிமை முத்தி அளவளாவ்‌ 
அழைப்பதான ஆராமையுற்றமையைக்‌ கூறும்‌. (இ, - ன): 


பற்றுங்கவை யற்றீர்பற்றும்‌ பற்றுங்கது பற்றி 

நற்றாங்கதி யடைவோமெனிற்‌ கெடுவீரோடி. வம்மின்‌ 
தெற்றார்சடை முடியான்‌ மன்‌ னு திருப்பெரும்‌ துறை 'யுறை*ர்‌ 
கற்றாங்கவன்‌ கழல்பேணின ரொடுங்கூடுமின்‌' கலந்தே, 


(இ-ள்‌). சீரடியரர்களே கேண்மோ! அமாதியே நம்மைத்‌ 
தெர்டர்வதான இருவருளிருக்க, அதை விட்டுப்‌ பாசமே ப ற்றாகப்‌ 
பற்றினதால்‌, பரம வீடறியாமல்‌ (பலர்‌) கெட்டார்கள்‌. திறாவடி 
யடைய வேண்டுவீரேல்‌ ஓடி. வாருங்கள்‌ ! எவ்விடம்‌ என்பீராகில்‌, 
ஒருவரால்‌ கற்பிக்கப்படாத சடை முடியை யுடையான்‌ நிலைமையா 
யுள்ள இருப்பெரும்‌ துறை யுறைப்ப இயான்‌ ; இருவடிப்புகழைக்‌ கலை 
ஞான்‌ த்தால்‌ அறிவு விளங்‌, அவன து £ர்பா,தஞ்‌ சேர்வ தான அன்‌ 
பர்களோடும்‌ கூடி அன்பாவிர்கள்‌ ; என வருளியதைக்‌ காண்க. (8) 


507, வியன்‌ - ௮சன்ற, எனது என்பின்‌ புரை உருக்கி என்‌ உட 
லெலும்புகளில்‌ உள்‌ துளைகளை உருக்க, பினை - பின்பு, எல்லே - வியப்‌ 
பிடைச்சொல்‌ ; இரக்கச்‌ சொல்லாகவும்‌ கொள்ளலாம்‌. மறு மாற்றத்‌ 
இடையான்‌ - குற்றமில்லாத ஒருமொழி ஈடுவுள்‌ உள்ளவன்‌ என்று பொரு 
ஞரைக்கன்றார்‌. மறுமாற்றம்‌, என்பதை மறுவறு மாற்றம்‌ எனச்‌ 
கொண்டனர்‌.  மறுமாற்றம்‌ - விடை என்றும்‌ -கொள்ளலாம்‌ ; மறு 
என்பதனை மற்றும்‌ என்றதன்‌ குறையாகவும்‌ கொள்வர்‌. 


பி-ம்‌, 1, யிறை£ர்‌. 

508, பற்று அவை அற்நீர்‌ - பற்றவேண்டிய திருவடிப்பற்றை 
விட்டீர்‌, பற்றும்‌ பற்று - பாசம்‌, பாசத்தை நம்பி ஈற்சகுதியடைவோம்‌ 
என்னிற்‌ கெடுவீர்‌ என்றபடி. உரையில்‌, கெட்டார்கள்‌ என்அ படர்க்கைப்‌ 
பொருள்‌ கூறப்பட்டது, வம்மின்‌ - வாருங்கள்‌. தெற்று - அழகையுடை 
யது, தென்‌ - அழகு. தெற்று- பின்னலும்‌ ஆம்‌, இறை சீர்கற் று 
ஏன்ற பாடத்துக்கு, அவன்‌ கழல்‌ பேணினரொடும்‌ கலந்து கூடுமின்‌ என்க. 


34, உமிருண்ணிப்‌ பத்து 845 


509. இனி, அடியில்‌ ஊனுயிர்‌ கலந்த தம்‌ நிலையைக்‌ கூறும்‌ 
(இ.-ன)்‌ :- 
கடலின்‌ திரை யதுபோல்வரு கலக்கமல மறுத்தென்‌ 
உடலும்மென அயிரும்புகுக்‌ தொழியாவண்ண கிறைக்தான்‌ 
சுடருஞ்சுடர்‌ மதிசூடிய கருஃபெகுக்துதை யுறையும்‌ 
ட மகுடத்தெங்கள்‌ 'பரனார்செய்த படிறே. 

(இ-ள்‌). ஞான சந்திர கலையைச்‌ சருவ வியாபகத்‌ இருச்சுடர்‌ 
மகுடத்தில்‌ வ்‌ த்துத்‌ இருப்பெருந்துறையிற்‌ குருவாயெழுந் தருளிய 
பரம்சிவன்‌ அருளிய களவை வினவில்‌, கடற்றிரைபோல்‌ ஓயாது 
மேன்மேல்‌ வருத்தும்‌ பிறவி வேதனைக்‌ இடமாகிய டஞ்சபாசக்‌ கட்‌ 
டைக்‌ கருணையால்‌ நீக்க, அவை யுண்மையாய்க்‌ குடிகோண்ட உடலை 
யும்‌ உயிரையும்‌ ௮ருளாக்கி, அவற்றினிடமாக எழுந்தருளி என்ன 
விட்டு ரீங்காவண்ணம்‌ நிறைவானான்‌ என அருளியதைக்‌ காண்க, (6) 


510. இனி,  வெனடியாரல்லா,தாரை நீங்கவேண்டுமென்ற 
(தி..ன)) 24 
வேண்டேன்புகழ்‌ வேண்டேன்செல்வம்‌ வேண்டேன்‌ 
[மண்ணும்‌ விண்ணும்‌ 
வேண்டேன்பிறப்‌ பிறப்புக்சிவம்‌ வேண்டார்தமை நாளும்‌ 
தீண்டேன்சென் று சேர்க்தேன்மன்னு திருப்பெருந்துறை 
[யிறைதாள்‌ 
பூண்டேன்புறம்‌ *போகேனினிப்‌ புறம்போகலொட்‌ டேனே. 
(இ-ள்‌), ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி யல்லாகு புகழை 
விரும்பேன்‌ ; திருவருட்‌ செல்வமல்லா,த செல்வ த்தையும்‌ விரும்பேன்‌ ; 
அன்‌ றியும்‌ மண்ணிலுள்ள பதமும்‌ விண்ணிலுள்ள பதமும்‌ விரும்பு 
வதில்லை ; இன்பப்‌ பிறவியையும்‌ துன்ப விறப்பையும்‌ விரும்பு 
வதில்லை ; பரமசிவனை த்‌ தொடர்ந்து அன்பு செய்யாத பாவியை நான்‌ 
தொடர்வ இல்லை ; இருப்பெருந்்‌துறைப்ப தியை வீடெனச சேர்ந்தேன்‌ ; 
அவ்விறை திருவடியைப்‌ பொருளாக வுண்மையானேன்‌ ; பாச .சாலங்‌ 
களுக்குப்‌ புறமானேன்‌ ; அடியேன்‌ உளத்தில்‌ எழுந்தருளிய நாதனை, 
மி-ம்‌. 1]. பரன்றான்‌, 
509, கலச்சம்‌ மலம்‌ அறுத்து, சகலச்சமாகிய பஞ்சபாசகச்கட்டு 
என்னும்‌ மலத்தை நீக்‌, ஒழியா - விட்டு £ீங்கா, படிறு - களவு ; 
வஞ்சம்‌, | 6 


510, பி ஸ்‌ ம்‌. 2, போர்தேன்‌, 


க. 


840 திருவாசக வியாக்கயொனம்‌ 


என்னை விட்டுப்‌ புறம்போகா வண்ண அன்படிமையாவேன்‌ ; என 
வருளியதைக்‌ காண்க. (7) 


511. ல்க கிம்‌. மேலான இன்பந்‌ இருவழி 
யென்ற (இ, - ன.) k 


கொற்றன்‌ கென்கோகுரை கடல்வாயமு கன்றின்‌ 
ஆற்றேனெங்க எரனேயரு மருக்தேயென தரசே 
சேற்றர்வயல்‌ புடைசூழ்தரு திருப்பெரும்துறை யுறையும்‌ 
நீற்றார்தரு தருமேனிகின்‌ மலனேயுனை யானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே 1 இருப்பெருந்துறையோய்‌ ! அடியா 
ருள்ளத்‌ தன்புருவா ! நின்மலவா ! நினது இருவடி. யின்பமே யென்‌ 
னுயிர்க்‌ இன்பமலது, வேறில்லை ; ஆன்ம நாதனே ! சீவ சஞ்சிவியே ! 
யான்‌ நானான மதிப்புமில்லை; பொறுப்பதுஞ்‌ சுவைப்பதுமில்லை, 
அடைத்தேனையுந்‌ தேவாமிர்‌தத்தையும்‌; என வருளியதைக்‌ 
காண்க. (8) 


512. இனி, அவனமருளே நானானமையைக்‌ கூறும்‌ (தி. ன.) ௫ 


1எச்சமறு வேனானெனக்‌ இருக்கன்‌ றதை யறியேன்‌ 
அச்சோவெங்க எரனேயரு மருக்தேயென தமுதே 
செச்சைமலர்‌ புரைமேனியன்‌ திருப்பெருந்துறை யுறைவான்‌ 
நிச்சம்மென கெஞ்சின்மன்னி யானாபிகின்‌ “றனனே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ அடி 
யேன்‌ அறியாமையாற்‌ குறை பாடிலனாக வெண்ணி யிருந்தேனே 
யொழிய, என்னுள்ளிருந்த பிரிவுடைய வேறு பாட்டை யறியாதே 
போனேனே! அவையே குற்றம்‌; கருணையாலிரங்க வேண்டும்‌; அரனே! 
இராநோய்‌ தீர்க்கு மருந்தே ! என்னுயிரின்பே ! வெட்சி மலர்‌ போன்ற 


I 51]. சோல்தேன்‌ - கொம்புத்தேன்‌. குரைகடல்‌ வாய்‌ - ஒலிச்‌ 
ன்ற கடலினிடத்துள்ள, ஆற்றேன்‌ - சகியேன்‌. மரார்து - சஞ்சீவி. 
நீறு ஆர்தரு திருமேனி, உன்னை எவ்வாறு அழைப்பேன்‌ ; மனம்‌ 
பெரறுப்பதில்லையே என்பது கருத்து, 

ஆற்றேன்‌ என்பதைத்‌ தேன்‌ முதலியவற்றுடன்‌ கூட்டி உரை கூறி 
யிருக்கிறார்‌, 

| 
512, பி-ம்‌, 1, எச்சம்மற்‌. 9, நின்றானே, 


84. உயிருண்ணிப்‌ பத்து 847 


சிவந்த இருரேனியுடைய இருப்பெருந்துறைக்‌ குருவே! கிச்ரயமாக 
என்‌ மனதிற்‌ பொருந்தி யான்‌ செய்யுந்‌ துரிசுகளுக்குடனாகி நின்றவா ! 
என வருளியதைக்‌ காண்க. 


518. இனி, பாவியான வெனக்ரெங்க வேண்டுமென வருளிய 
(இ. - ன.) :- 
வான்பாவிய வுலகத்தவர்‌ தவமேசெய அவமே 
ஊன்பாவிய வுடலைச்சுமச்‌ தடவி'மர மானேன்‌ 
தேன்பாய்மலர்க்‌ கொன்றைமன்‌ னு திருப்‌ பெரும்துறை 

[யுறைவாய்‌ 
நான்பாவிய னு னை ஈல்காயென லாமே. 

(இ-ள்‌). ஆணடவனைே! தேவரீர்‌ சந்நிதான அன்பர்கள்‌ 
ஞானத்தவ யோகிகளாக நிட்டை கூடியிறாப்ப, வீணே குற்றமே 
யுடைய சவவுடலை நீ நினைந்த நாள்தொடங்கி சுமந்து பயன்படாத 
காட்டு விருட்ச மானேன்‌. ௦ 'தனொழகுங்‌ கொன்றை சூடி, அ௮கா.தியே 
இருப்பெருந்துறையிலெழுர்‌ தருளினோய்‌ ! கான்‌ கொடிய பாவி ; கான்‌ 
இருவருள்‌ மறந்தவனானாலும்‌, இருவடி ஞானம்‌ அ௮ருளவேண்டியது 


்‌ தம்‌ கடன்‌ என அராளியதைக்‌ காண்க. 


இருச்சிற்றம்பலம்‌ 


512, ஈரான்‌ எச்சம்‌ ௮றுவேன்‌ என .- கான்‌ குறைபாடிலனாக 
எண்ணி, எச்சம்‌ - குறை; குற்றம்‌, எனக்கு இருக்கின்றது - என்‌ 
குறையை ; பிரிவாலுண்டான வேறுபாட்டை. அச்சோ - ஆச்சரியம்‌, 
செச்சை மலர்‌.- வெட்டிப்‌ பூ. நிச்சம்‌ - நிச்சயம்‌ 


வ 


: நித்தியம்‌ என்பதன்‌ 
திரிபாகவும்‌ கொள்ளலாம்‌, 
பிஃ- ழ்‌. மாமரனேன்‌. 
513. வான்‌ பரவிய - விண்ணில்‌ உயர்ச்த, அவம்‌ - வீண்‌, அடவி 
மா மரனேன்‌ - காட்டிலுள்ள பெரிய மரம்போல்பவனா?னன்‌, நல்காய்‌ ஃ 
(திருவடி ஞானம்‌) ஈல்கவேண்டும்‌, 
இடச0 


௨ 
இருச்சிற்றம்பலம்‌ 
35. அச்சப்‌ பத்து 
இனி, அச்சப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
அருஞூரு நச்சார்க்‌ கச்சப்‌ பத்துத்‌ 
தெருடரு சிவானந்‌ தத்தின்‌ முறுகுதல்‌. 
பொழிப்புரை :-- 
முற்பதிகத்‌ இருவருளான சிவானந்தம்‌ முற்றுப்‌ பெற்று, 
மூன்‌ பிழைத்ததற்‌ கரங்க, அன்பும்‌ திரிவித வேடமும்‌ இன்பென்‌ . 
மறிற்ததை யநுபூதியாற்‌ காண்க. 
ஆசிரிய விருத்தமாகத்‌ திருத்தில்லையி லே,திய தெனக்‌ காண்க. 


திரிவித வேடம்‌; சடை, விபூதி உருத்திராக்கமெனக்‌ 
கொள்க. இம்மூன்றும்‌ தரி ததவர்களே அடியார்களேரவென்றால்‌, 
ஒன்றும்‌ போதும்‌ ; கண்டின்புறும்டியார்க்கே பரசிவவின்ப........ ல்‌ 


614. இனி, கற்றல்‌ கேட்டலுடையரான அன்பரன்‌ றி, 
வேறுடையரைக்‌ கண்டாலச்ச முறுவதைக்‌ கூ அம்‌ (இ, - ன :-- 
புற்றில்வா எரவு மஞ்சேன்‌ பொய்யர்தம்‌ மெய்யு மஞ்சேன்‌ 
கற்றைவார்‌ சடையெம்‌ மண்ணல்‌ கண்ணுதல்‌ பாதம்‌ நண்ணி 
மற்றுமோர்‌ தெய்வம்‌ தன்னை யுண்டென நினைக்தெம்‌ 

» [பெம்மாற்‌ 
*கற்றிரா தவரைச்‌ கண்டால்‌ அம்மநாம்‌ அஞ்சு மாறே. 


85, திருவாசக உள்ளக்கடை. ஆனந்த முறுதல்‌, எ- அ, சேயத்திலே 
ஒன்னு பட்டுச்‌ சக்சென அழுர் நின து. ்‌ 
திருவாசகச்‌ றெப்பு : 
தரையில்‌ வளர்வினை முழுதும்‌ வரினுமஞ்சேன்‌ சிவசமயத்‌ 
[தவஞ்சாராதா 
சருன்வாச்சாண்டுன்‌ மனமஞ்சுமென லிகழச்துசைத்தலச்‌ 
[ சப்பத்தாம்‌, 
பி-ம்‌. 1, கற்றிலா, 


55, அச்சப்‌ பத்து 6409 


(இ-ள்‌), ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌, யாவ 
ரும்‌ பயப்படுவ்கான பாம்புக்கும்‌, ஆணவ மலபந்குத்துக்கும்‌ பய 
மூறேன்‌. அஞ்சுவதானது எவற்றுக்கெனில்‌, கற்றைச்‌ செஞ்சடை 
யானின்‌, ஞானநுகற்‌ கண்விழியுடைய ஞானப்பிரகாசனின்‌ திருவடி 
பொருக்இ, வேறு தெய்வமுள வென நினைந்து, நின்மல சிவனருளிய 
சிவாகம மூலப்‌ பொருளான திருவேடமே பொருளெனக்‌ கொண்டருட்‌ 
பணி செய்யாத பாவிகளைக்‌ கண்ணுற்றால்‌ அச்சப்படுவேன்‌ ; 


என, அருளியதால்‌ அவை சிவனுண்டென காண்பதற்கடை. 
யாளம்‌? : ப்‌ 


எம்‌து குரவரருளியதில்‌, இரிவிதவேட மென்றமையானும்‌, 
அவைக்குத்‌ தமிழால்‌ அருளிய சிவாகமமான பெரிய புராணத்தில்‌, 
£ நுதலின்கண்‌ விழித்து வாய்மை நுணங்கு நூலின்‌ 
பதமெங்கு நிறைந்து விளங்கப்‌ பவங்கள்‌ மாற்ற 
உதவும்‌ தருநீற்றுயர்‌ கண்டிகை கொண்ட வேணி 
முதன்‌ மும்மையினால்‌ உலகாண்டனர்‌ மூர்த்தியார்‌ தாம்‌ * 
[பெரிய. மூர்த்தி. 46] 


என்றருளிய அஅபூதிப்படி, மூவேடமே என வருளியகை மூலாகம்‌ 
வடமொழியிலும்‌, * இருநீறும்‌ சாதனமும்‌ கண்டு கவராதே தொழு 
ம்டியார்‌ நெஞ்சிற்‌ காணலாம்‌, என்ற வேதவருபூதியும்‌ கண்டு பயன்‌ 
பெறத்‌ தக்கது. இரிவித வேடம்‌ நீறு கண்டிகை இருச்சடை மூன்‌ 
மே எனக்‌ கொள்க. (1) 


515. இனி, வேதனைப்‌ பட்டிறப்பதான, தெய்வ த்தை யுண்மை 
கொள்ளாத தன்மையைக்‌ கூறும்‌ (இ. - ன :-- 
வெருவரேன்‌ வேட்கை வந்தால்‌ 
வினைக்கடல்‌ கொளினு மஞ்சேன்‌ 
இருவரான்‌ மாறு காணா 
எம்பிரான்‌ தம்பி ரானாம்‌ 


514, பொய்யர்‌ தம்‌ மெய்‌ இதற்கு ஆணவமலபந்தம்‌ என்று உரை 
கூறபபட்டுள்ள து. கற்றை - தொகுதி, பெம்மான்‌ - பெரியோன்‌; 
1... எமது குரவமருளிய தில்‌ என்றதால்‌, அகத்தியச்‌ சூத்திரப்‌ பொழிப்‌ 
புரை உரையாசிரியரின்‌ ஆசிரியர்‌ அருளியது என்பதாயிற்று, 


850 திருவாசக வியாக்யொனம்‌ 


திருவுரு வன்‌ றி மற்றோர்‌ 
'தேவரைத்‌ தேவ ரென்ன 

அருவரா தவரைக்‌ கண்டால்‌ 
கபன்‌ சாம்‌ அஞ்சு மாறே. 

(இ-ள்‌). -ஆண்டவனே ! அடியேன்‌ பழைய மயக்கறிவால்‌ 
விஷய விச்சை நேர்பட்டுத்‌ இவினைக்‌ கட லழுந்தினாலும்‌, அஞ்சுவ 
தில்லை ; மாறுபட்டுத்‌ தேடிய இருமாலயன்‌ காணாத ஆன்ம்கர தனாயும்‌ 
எப்பொருட்கும்‌ இறையோனாயுமுள்ள வென்‌ தனதிச்சையால்‌ 
கொண்ட பஞ்சவிம்‌சஇ இருவுறாவன்‌ றி, மற்றுள்ள தேவ்வுருவை 
அசத்த உருவெனக்‌ காணாத பாவியைக்‌ கண்ணுற்றால்‌ நான்‌ அஞ்சு 
வேன்‌. அம்மா, (அசை)-என _அருளியதைக்‌ காண்க. (2) 


616. இனி, ஆனந்த நடனம்‌ காணாதாரைக்‌ காணவொண்ணாத 
தன்மையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 


வன்‌ புலால்‌ வேலுமஞ்சேன்‌ வளைக்கையரர்‌ கடைக்க 
[ணஞ்சேன்‌ 

என்பெலா முருக கோக்இ யம்பலத்‌ தாடு இன்ற 

என்பொலா மணியை யேத்தி யினிதருள்‌ பருக மாட்டா 

அன்பிலா தவரைக்‌ கண்டால்‌ அம்மநாம்‌ அஞ்சு மாறே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; கொடிய வேல்‌ 
உயிர்கொள்ள வரினும்‌ அஞ்சுவதில்லை ; சங்கணிவதான காரிகள்‌ 
சலனத்துக்கும்‌ அஞ்சுவ தில்லை ; அடியேன்‌ அஞ்ச்ப்படுவதெவற் 
அக்கோ எனில்‌, கின்‌ திருவடியைக்‌ கண்டு நெக்கு நெக்காகப்‌ பரிவா 
இருகி ஓடத்‌ இருவருளுமிர்மேல்‌ கடாட்௫ித்து ஞானவம்பல த்இிலே 
கடி.ப்ப தான சீவரத்தின மணிச்‌ சோதியைத்‌ துதித்து அவ்வருளான 
சிவாநுபோகத்தைச்‌ சுவரநுபூதியாகப்‌ பெறமாட்டாத அன்பிலா 
பாவியைக்‌ கண்ணுற்றால்‌, அஞ்சுவகொழிய வேறச்சமில்லை ; என்‌ 
றருளியகைக்‌ காண்க. (3) . 


பி-ம்‌, 1. தேவரெத்‌, 

515, வெருவரேன்‌ - அஞ்சேன்‌. வேட்கை - விஷய இச்சை, 
இருவர்‌ - திருமால்‌, அயன்‌. மானு - பகை, தேவரை - தேவ உருவை, 
அருவராதவர்‌ - ௮ அருவருக்காதவர்‌ ; வெறுப்புக்கொள்ளா தவர்‌, 

510. வன்‌ புலால்வேல்‌ - கொடிய, புலால்‌ சாற்றம்‌ வீசும்‌ வேலா 
யுதம்‌, பருகுதல்‌ - அறுபூதியாகப்‌ பெறுதல்‌, 


35. அச்சப்‌ பத்து 851 


517. இனி, இருவடி ஞான வன்பால்‌ உருகாதவரைக்‌ 
காணொண்ணா தென்ற (தி. ன.) :-_ 


இளியனார்‌ ளெவி யஞ்சே னவர்கிறி முறுவ லஞ்சேன்‌ 
வெளியரீ ராடு மேனி வேதியன்‌ பாத நண்ணித்‌ 
துளியுலாங்‌ கண்ண ராகித்‌ தொழுகழு துள்ளம்‌ செந்கில 
களியிலா தவரைக்‌ கண்டால்‌ அ௮ம்மகாம்‌ அஞ்சு மாறே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ ௬௧ 
மொழியரான ௩ரரியர்களின்‌ சொற்கும்‌, அவர்கள்‌ வசப்படுத்துவதான 
பொய்யான புன்னகைப்புக்கும்‌ அஞ்சுவ இல்லை. வேறஞ்சுவ காவன, 
வெளி வளர்‌ தெய்வ நீறாடி, வேதியர்‌ இருவடிக்‌ கன்பு வைத்து, உளம்‌ 
க௫ந்துருகி, வணங்கும்‌ இரக்கவன்பு செய்யாத பாவியைக்‌ கண்ணுற 
றால்‌ பயமுறுவேன்‌ ;--என அருளியலைக்‌ காண்க. (4) 


518. இனி, இருவெண்ணீறணியா, தவரைக்‌ காணொண்ண்து 
என்ற (இ. ன) ௫ 


.பிணியெலாம்‌ வரினு மஞ்சேன்‌ பிறப்பினே டி.றப்பு 
[மஞ்சேன்‌ 
துணிகிலா அணியி னன்‌ றன்‌ தொழும்பரோ டழுச்தி டிம்மால்‌ 
இணிகிலம்‌ பிளந்தங்‌ காணாச்‌ சேவடி பரவி வெண்ணீ 
றணிகலொ தவரைக்‌ கண்டால்‌ அம்மகாம்‌ அஞ்சு மாறே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌, அடியேற்குன 
தாயெ எல்லாப்‌ பிணியும்‌ ஓர்‌ காலத்துறினும்‌, பிறப்பிறப்புண்டா 
யினும்‌, அவைக்‌ கஞ்சுவதில்லை. மற்றெவற்றுக்‌ கஞ்சுவகெனில்‌, 
துண்டப்பிறை ௮ணிவ கான நாதனடியரோடு கூடி, இருமால்‌ பார்‌ 
எண்டு போயும்‌ காணாக திருவடி வணங்கி, விபூதி யன்பால்‌ அணி 


517, செவி பேச்சு, சளியைக்‌ இளவியோடும்‌ கூட்டுக, இறி- 
பொய்‌, வஞ்சனை, வெளி நீறு - வெண்ணீறு, உலாம்‌: - சொரி௫ன்‌ ஐ. 
செக்கு - ரெகிழ்ர்து, அளியிலாதவர்‌ - இரக்ச அன்பு செய்யாதவர்‌, 
அளி - கிருபை, . i 


859 திருவாசக வியாக்யொனம்‌ 


யாக பாவிகளைக்‌ கண்ணுற்றால்‌, அம்மா! அஞ்சுவேன்‌, ளன 
இரங்கயருளியதெனக்‌ காண்க. (9) 


519. இனி, இருவடிக்கர்ச்சனை அன்பு செய்யாத கொடுமை 
யைக்‌ கூறும்‌ (இ.-ன.) :-- 


வாளுலா மெரியு மஞ்சேன்‌ வரபைரண்‌ டிடினு மஞ்சேன்‌ 
தோளுலாம்‌ கீற்ற னேற்றன்‌ சொற்பதங்‌ கடந்த அப்பன்‌ 
தாளதா மரைக ளேத்தித்‌ தடமலர்‌ புனைந்து நையும்‌ 
ஆளலா தவரைக்‌ கண்டால்‌ அம்மகாம்‌ அஞ்சு மாறே. 
(இ-ள்‌). ஆண்டவனே! ஓர்‌ விண்ணப்பம்‌) அடியேன்‌ 
இறுதியாக ஒளி மிகுந்த அக்கினி மேல்வரினும்‌, மலை விழினும்‌ 
அஞ்சுவதில்லை. இருத்கோளிலே நீறணிவதரன, விடையேறிய 
கருணையாளன்‌, வாசகங்‌ கடந்த வாச்சியப்‌ பயன்‌, இருவடிக்‌ கம்லங்‌ 
களை விதித்த மலர்களால்‌ அன்பால்‌ சூடி. உள்ளங்‌ கரைந்து உருகி 
அடிமைப்பணி செய்யாத பாவிகளைக கண்ணுற்றால்‌ அஞ்சுவேன்‌-- 
என வருளியதைக்‌ காண்க. (6) 


520. இனி, முகமெலாம்‌ கண்ணீர்‌ சோர அகநெகொத தன்‌ 
மையை அஞ்சுவதகைக்‌ கூறும்‌ (இ. ன) :-- 


தகைவிலாப்‌ பழியு மஞ்சேன்‌ சாதலை முன்ன மஞ்சேன்‌ 
புகைமுகம்‌ தெரிகை வீசிப்‌ பொலிந்தவம்‌ பலத்து ளாடும்‌ 
முகைநகைக்‌ கொன்றை மாலை முன்னவன்‌ பாதமேத்தி 
௮கமெகா தவரைக்‌ கண்டால்‌ அம்மநாம்‌ அஞ்சு மாறே, 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; இரக்கமில்லாத 
பெரியகுற்றம்‌ வரினும்‌, சாவேமுன்‌ வரினும்‌ அஞ்சுவதில்லை. அஞ்‌ 
சுவதென்ன வென்றால்‌, அடியேன்‌ வினை புகைந்தெழும்ப அக்கினி 
யைத்‌ இருக்கையிலேந்‌இ வியாபகப்பட எங்கும்‌ இருவருளழகு பொலி 
வதான மணிமன்றுளாடுவதான, கொன்றை சூடிய, யாவர்க்கும்‌ 


518, துணி நிலா - தண்டப்பிறை, தொழும்பர்‌ - அடியவர்‌, 
அழுக்தி - கூடி, 


519. வாள்‌ - ஒளி, எற்றன்‌ - இடபவாசனன்‌, தாள - தாள்‌ 


சளாயெ, மையும்‌ - கரைக்துருகும்‌, ஆள்‌: அலாதவர்‌ - அடிமைப்பணி 
செய்யாதவர்‌, த. 


85. அச்சப்‌ பத்து 858 


மூன்னானவன்‌ திருவடி. துதித்து உருகரத மனமுடைய பாவிக£ாக்‌ 
கண்ணுற்றால்‌ பயமுறுவேன்‌--என அருளியதைக்‌ காண்க. (7) 


521. இனி, இருவடி ஞானமில்லாகவரை அஞ்சுவதாகக்‌ 
கூறும்‌ (இ. - ன,) :-- i 
தறிசெறி களிறு மஞ்சேன்‌ தழல்விழி யுழுவை யஞ்சேன்‌ 
வெறிகமழ்‌ சடைய ப்பன்‌ விண்ணவர்‌ ஈண்ண மாட்டாச்‌ 
செறிதரு கழல்க ளேத்திச்‌ சிறச்தினி திருக்க மாட்டா 
அறிவிலா தவரைக்‌ கண்டால்‌ அம்மநரம்‌ அஞ்சு மாறே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; நெருங்கிய கம்‌ 
பம்‌ விட்டு வராகின்ற யானைக்கும்‌ அழற்கண்ணையுடைய புலிக்கும்‌ 
நரன்‌ அஞ்சுவ இல்லை. தேன்வீசும்‌ மமரணிவதான செஞ்சடையப்பன்‌, 
தேவர்கட்‌ கரியவன்‌, அடியேனை விட்டுப்‌ பிரியா,” அவனுடைய இரு 
வடியைப்‌ பரவி உள்ளம்‌ சிறப்பெய்‌,த சிவானந்த நிட்டைகூடியிராத 
அறிவில்லாத பாவிகளைக்‌ கண்டால்‌ பயமுறுவேன்‌--என வருளி 
யகைக்‌ காண்க. (8) 


522. இனி, நெற்றியில்‌ நீறணியர,ததே பரவமென்ற (8.-ன.): 
மஞ்சுலா முருமு மஞ்சேன்‌ மன்னரோ டுறவு மஞ்சேன்‌ 
கஞ்சமே யமுத மாக்கும்‌ கம்பிரா னெம்பி ரானாய்ச்‌ 
செஞ்செவே யாண்டு கொண்டான்‌ திருமுண்டம்‌ தீட்ட 

[மாட்டா 
தஞ்சுவாரவரைக்‌ கண்டால்‌ அம்மகாம்‌ அஞ்சு மாறே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; மேகத்தில்‌ 
பொருந்தாகின்ற இடி. விழுவதானாலும்‌, இராசனுற விருந்தாலும்‌ 
அஞ்சுவதில்லை. நஞ்சைத்‌ திருப்போனகமாகக்‌ கொண்டருளும்‌ 

520. தகைவு இலா - தடுக்க முடியாத ; இரக்கமில்லாத என்றார்‌, 
புசை முகம்‌ தெரிகை வீசி என்பதற்கு, புகையைக்கொண்ட நெருப்பைக்‌ 
கைச்சொண்டு வீச? என்று பிதர்‌ பொருளுரைப்பர்‌. முகை ஈகை 
கொன்றை மாலை - மொட்டு வீரியப்பெற்ற கொன்றை மலர்களாடய மாலை, 


அகம்‌ - மனம்‌, 
521. தறி. யானை கட்டும்‌ சம்பம்‌, உழுவை - புவி. வெறி. 
மணம்‌, 


854 . திருவாசக வியாக்கியானம்‌ 


நறது பரசிவன்‌ , அன்‌ நியும்‌ எப்பொருட்கும்‌ இறைவன்‌, நம்மையே 
யாவர்க்கும்‌ மேலாக அடிமை செய்தான்‌, அவனது இருநாமம்‌ உச்‌ 
சரித்துத்‌ இருநீற்றை நெற்றியில்‌ இரிபுண்டரமாகத்‌ தரிக்கப்‌ பய 
முனும்‌ பாவியைக்‌ கண்டால்‌ அஞ்சுவேன்‌--என அருளியதைக்‌ 
காண்க. (9) 


528. இனி, சிவனடிக்‌ கன்பால்‌ துதியாமையை அஞ்சும்‌ 
(தி. ன.) 2 
கோணிலா வாளி யஞ்சேன்‌ கூற்றுவன்‌ சீற்ற மஞ்சேன்‌ 
நீணிலா அணியி னானை கினைந்துகைச்‌ துரு? நெக்கு 
வாணிலாங்‌ கண்கள்‌ சோர வாழ்த்திஙின்‌ றேத்த மாட்டா 
ஆணலா தவரைக்‌ கண்டால்‌ அம்மகரம்‌ அஞ்சு மாறே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌. அடியேன்‌ 
கூர்மையுடைய அம்பு மேல்வரினும்‌, யமன்‌ ௪ நிவரினும்‌ அஞ்சுவ 
இல்லை. மற்றெவைக்கு அஞ்சுவது என்னில்‌, சந்‌இரசேகரநா தனை 
அன்பால்‌ க௫ந்துருக கண்‌ இரண்டும்‌ கண்ணீர்‌ பெருகத்‌ துதித்து, 
அவனது திருவடி வாழ்த்தி, நிட்டை கூடாத பாவிகளைக்‌ கண்டால்‌ 
பயமுறுவேன்‌-—என அருளியதைக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


522. மஞ்சு - மேகம்‌, உரும்‌ - இடி, மன்னரேர$றவு அஞ்சத்‌ 
தக்கது என்பது குறிப்பு, செஞ்செவே - செம்மையாக; யாவர்க்கும்‌ 
மேலாக, முண்டம்‌ - நெற்றி, 

528. கோள்‌ நிலர என்றும்‌, கோண்‌ இலா என்றும்‌ பிரிப்பர்‌. 
கோள்‌ - கொள்ளை கொள்ளும்‌, கோண்‌ - வளைவு, வாள்‌ நிலாவும்‌ 
கண்கள்‌ என்க, வாள்‌ - ஒளி, சோர - கண்ணீர்‌ பெருக, ஆண்மை 
சடவுள்‌ வணச்சம்‌ வீரம்‌ எனப்பட்ட, 


ட 
இருச்சிற்றம்பலம்‌ 


36. திருப்பாண்டி விருத்தம்‌ 
இனி, திருப்பாண்டி விருத்தம்‌. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
சிவானந்த விளைவு. 

பொழிப்புரை. ்‌ 

முற்ப இகத்‌தில்‌ அருளிய அருட்டிராவேடம்‌ தாங்கிய அடியார்க்‌ 
காடல்‌ செய்யும்‌ சிவானந்த வடிவெனக்‌ கண்டு இன்புற்று தற்பணி 
யற, அதுவே பொருளென நிற்பதான நிட்டை யநுபூதி. 


இப்ப இகம்‌, கட்டளைக்‌ கலித்துறையாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓதியது. 


524. இனி, பரமசிவன த உருவன்‌ நி மற்றோருருவும்‌ என்ன றி 
வறியாதென்ற (இ. - ன 2-- 


பருவரை மங்கைதன்‌ பங்கரைப்‌ பாண்டியற்‌ காரமுதாம்‌ 
ஒருவரை யொன்றுமி லாதவ ரைக்கழ ற்‌ போதிறைஞ்சித 
தெரிவா நின்‌ அருக்‌ இப்பரி மேற்கொண்ட சேவகனார்‌ 
ஒருவரை யன்‌ றி யுருவறி யாதென்‌ றன்‌ உள்ளமதே, 
(இ-ள்‌). சரடியார்களே ! கேண்மோ ! இம௰யபருவகுராச தவ 
புத்திரியான அம்மை வாமபாகரை, பாண்டியவிராசர்‌ அன்புக்குமி 
ரான தெவிட்டாத வமிர்தச்‌ சுவையை, ஏக பரப்பிரம சொரூபரை, 
பற்றற்றவரை, அவரது இருவடிக்கன்புப்‌ பணி செய்வதாக, உலகறிய 
அடியேன்‌ மெஞ்சுருக்குவ தாகவே பரிமேலழூயோர்‌ எழுந்‌ கருளிய சேவ 
கனாரான சோமசுந்தரக்‌ கடவுள்‌ ஒருவரையுமே அடியேன்‌ கண்ணும்‌ 


1. இது திருப்பாண்டிப்‌ பதிகம்‌ என்று அச்சுப்புத்தகங்களிற்‌ 
காணப்படுறெ அ, 
திருவாசக திறாவுள்ளச்கிடை : சிவானந்த விளைவு ௭-௮. சுகமேலிடு, 
இிருவாசகச்‌ இறப்பு : 
புரவியின்மேற்‌ பாண்டியன்‌ முன்வரும்‌ பதத்தையாம்‌ பெறுமற்புசம்‌ 
்‌ [போலியாகும்‌ 
விரவுமின்களென்றடியார்க்‌ குறுதி சொலற்றிருப்பாண்டி ; 
[விருத்தமாமே,. 
தி--0.1 


856 திருவாசக வியாக்கியானம்‌ 


கருத்தும்‌ ௮றிவதொழிய, வேறுருவுடையவர்கல்‌ அடியேன்‌ கருத்‌ 
தறிவதில்லை ; என அருளியகைக்‌ காண்க, (1) 


525. இனி, சதுரறியாமை நீங்குவதைக்‌ கூறும்‌ (இ. ன): 


சதுரை மறத்தறி மால்கொள்வர்‌ சார்ந்தவர்‌ சாற்றிச்‌ 
சொன்னோம்‌ 
கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்துக்‌ 
குதிரையின்‌ !'மேல்கொண்டு கூடிடு மேற்குடி கேடுகண்டீர்‌ 
மதுரையர்‌ மன்னன்‌ மறுபிறப்‌ போட மறித்திடுமே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ! இருவடியே புகலென 
அன்புடையோர்‌ எல்லா நெறியும்‌ பெற்ற சதுர்‌ ௮றியாமை நீங்கி, 
ஞானப்பித்தாகவே அதுவாய்ப்‌ போவார்கள்‌ ; சொல்லியே, சொன்‌ 
னோம்‌ ; கேட்பீர்களாக. நமது சுவாமி சூரியப்பிரபை இருட்டாகத்‌ 
இக்க ஞரனச்சோ தி ஈட்டியை என்‌ வினை மானத்‌ இருக்கையிலேந்தி, 
போ ,தப்பரிமேலெழுந்‌ தருளி நமதுள்ளம்‌ வாழவெழுந்தருளினால்‌ ஈமது 
குடி கேடுவறாம்‌. அவையன்‌ றி மதுரைரசன்‌ இனிப்‌ பிறவரவண்‌ 
ணம்‌ வழியடைக்கும்‌--என அருளியதைக்‌ காண்க. (2) 


526. இனி, பேரின்பமான பிரம்க்கிழத்தியோ டோரின்பமான 
மையைக்‌ கூறும்‌ (இ. ன: 
நீரின்ப வெள்ளத்துள்‌ நீந்திக்‌ குளிக்கன்‌ ற நெஞ்சங்‌ 
[கொண்டீர்‌ 
பாரின்ப வெள்ளங்‌ கொளப்பரி மேற்கொண்ட பாண்டியனார்‌ 
ஓரின்ப வெள்ளத்‌ துருக்கொண்டு தொண்டரை யுள்ளங்‌ 
[கொண்டார்‌ 
பேரின்ப வெள்ள த்துட்‌ பெய்கழ லேசென்று பேணுமினே. 


524, பரு- பருத்த, வரை - இமயமலை, அமுதாமவரை என்றும்‌ 
ஒருவரை என்றும்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கூனுறொர்‌, ஒன்றுமிலாதவர்‌ .ஃ' 
பற்றற்றவர்‌, கழல்போது - திருவடியாயெ மலர்‌, சேவகனார்‌ - வீரர்‌, 

்‌ பி - ம்‌. 1. மேல்வர்‌ ௮, ட ட 
525, சார்ச்தவர்‌ (தம்‌) சதுரை மறந்து அறிமால்‌ கொள்வர்‌ - 
பிரானைச்‌ சார்ச்சவர்‌ தம்‌ சாமர்ச்‌ தியங்களை மறந்து ஞானப்பித்துக்‌ 
சொள்வர்‌ என்பது தெளிஃத பொருள்‌, கதிர்‌ - குரியன்‌, குடிகேடு .. 
- பிறப்பின்‌ அழிவு என்று பொருள்‌ கொள்வது இறக்கும்‌. மறித்திடும்‌ - 
, வழியடைக்கும்‌, சோதி - இவபிரானைக்‌ குறிக்கும்‌ ; கழுக்கடை - குலம்‌ : 
இங்கே ஈட்டி என்றார்‌, i 


86. திருப்பாண்டி விருத்தம்‌ 857 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ! சிவசாட்குணிய வாரியி 
லமுந்‌தி இன்பா.நபூ இபெறக்‌ கருத்தானீர்கள்‌ ; பாருங்கள்‌ ; இப்பூமி 
முழுதும்‌ ஞரனவானந்தவாரியில்‌ கொள்ளை கொள்ள, பரிமேலழகராய்‌ 
எழுந்தருளிய பாண்டியராச னறிவே ஆனந்தவாரியாகச்‌ சுகவுரும்‌ 
கொண்டு, அன்பருள்ளமே தன இடமாகக்‌ கொண்ட பேரானந்த ௬௧ 
வாரியான திருவடியில்‌ அன்பாய்‌ அழுந்திப்பணி செய்வீர்கள்‌ ; என 
அருளியகைக்‌ காண்க. (9) 


827. இனி, ஞானவாளாலெண்‌ பிறவி வேரற விசினமையையம்‌ 
கூறும்‌ (இ, - ன.) :- 
செறியும்பிறவிக்கு நல்லவர்‌ செல்லன்மின்‌ தென்னனன்னாட்‌ 
டிறைவன்‌ இளர்இன்ற காலமிக்‌ காலமெக்‌ காலத்துள்ளும்‌ 
அறிவொண்‌ கதிர்வா ளுறைகழித்‌ தானந்த மாக்கடவி 
எறியும்‌ பிறப்பை எதிர்ந்தார்‌ புரள இருகிலத்தே. 

(இ-ள்‌). ரேடியார்களே ! கேண்மோ ; உங்களுக்குத்‌ கொன்று 
தொட்டு வராநின்ற பிறவி வராவண்ணம்‌ விரைவிலே போவீர்கள்‌. 
எவ்விடத்துக்கோ வெனின்‌, சென்ற காலத்திற்கும்‌ இனி வருங்‌ 
காலத்துக்கும்‌, எற்றைக்கும்‌, இருவ்ருளுடைய காலம்‌ சிகழ்காலமாக த்‌ 
தென்னவிராசனாக, பேரானந்தப்‌ பரிமேல்‌ எழுந்குருளி, அறிவான்‌ 
கச்‌ சேரதி வாழும்‌ கூட்டைக்‌ கழித்து, ஞானவாளருட்கை தரித்து, 

்‌ எப்போதும்‌ துன்பமாகப்‌ புரளும்‌ பிறப்பை இனிப்பிறவா வண்ணம்‌ 
புரண்டோட எதிருற்றதே இப்பூவினிடமாக ;--என அருளியதைக்‌ 
காண்க. ட (4) 


- 526. நீர்‌ செஞ்சங்‌ சொண்டீர்‌ என இயைக்க, பார்‌ பூமி; பூமி 
யிலுள்ளோர்‌: தொண்டரை உள்ளம்‌ கொண்டார்‌ என்பதற்கு அன்ப 


ருள்ளமே தமது இடமாகச்‌ கொண்டார்‌ என்று உரை கூறுகின்றார்‌, 


597. சல்லவர்‌ - நல்லவர்களே; ரேடியார்களே! இறைவன்‌ இரு 
நிலத்தே சிளர்கின்ற காலம்‌ இக்காலம்‌ என இயைக்க, எக்காலத்துள்ளும்‌ 
என்பதை மூன்றாகப்‌ பகுத்துக்‌ காட்டினார்‌, இறைவன்‌ இளர்கின்ற 
காலம்‌ இக்காலம்‌ என்றதற்கு இறைவன்‌ திருவருளுடைய காலம்‌ நிகழ்‌ 
சாலம்‌ என்றார்‌. இதன்‌ நுட்பம்‌ சோச்சத்‌ தக்கது. வாள்‌ உறை கழித்து 
ஆனச்தமா கடவில்‌ எறியும்‌ பிறப்பைப்‌ புரள இறைவன்‌ எதிர்ர்தார்‌ என்று 
கூட்கெ, 


858 திருவாசக வியாக்யொனம்‌ 


528. இனி, சீரடிபார்கட்குச்‌ சிவஞான மூல பண்டார ம்ருளு 
இன்றமையைக்‌ கூறும்‌ (தி. ன) 


கால மண்‌ டாகவே காதல்செய்‌ துய்மின்‌ கருதரிய 
ஞாலமுண்‌ டானொடு ஈரான்‌ முகன்‌ வானவர்‌ ஈண்ணரிய 
ஆலமுண்‌ டானெங்கள்‌ பாண்டிப்‌ பிரான்‌ றன்‌ அடியவர்க்கு 
மூலபண்‌ டாரம்‌ வழங்குநின்‌ மான்வற்து முந்துமினே. 
(இ-ள்‌). சரடியார்களே ! கேண்மோ ! எற்றைக்கும்‌ இருவரு 
ளுடைய காலம்‌ பெறக்‌ காதலாஇப்‌ பிழையுங்கள்‌. எவ்வகை என்‌ 
னின்‌, இருமால்‌ அயன்‌ நினைவுக்‌ கெட்டாதவன்‌ ; தேவர்கள்‌ 
பொருந்த மாட்டாத விடத்தைத்‌ இருப்போனகமாகச்‌ செய்தருளிய 
பாண்டிய தேசத்தம்பிரானான நாதன்‌) இதன தடியவர்க்குச்‌ சிவாகம 
மூலச்‌ வெஞான அன்புப்‌ பொக்கிசத்தைப்‌ பக்குவம்பெற அருளுகிற 
படியால்‌, இச்சமயத்‌ திலே சேர விரைவில்‌ எழுந்து வருவீர்கள்‌--என 
அ௮ருளிபகைக்‌ காண்க.  - (6) 


529. இனி, பரமுத்தி யருள்வதைக்‌ கூறும்‌ (இ, ன) ௫ 


ஈண்டிய மாயா இருள்கெட எப்பொரு ளும்விளங்கத 
அண்டிய சோதியை மீனவ னுஞ்சொல்ல வல்லனல்லன்‌ 
வேண்டிய போதே விலக்கை வாய்தல்‌ விரும்புமின்றாள்‌ 
பாண்டிய னாரருள்‌ செய்கின்ற முத்திப்‌ பரிசிதுவே. 

(இ-ள்‌(. சீரடியார்களே! கேண்மோ! தூலவுடலிலே யானென 
தான ஆணவமாயை முதலிய பாசத்தார்‌ விட, சடசித்‌ இரண்டும்‌ இரு 
வருட்‌ பிரேரகமாக என தறிவில்‌ விளங்க, பிரேரிக்கும்‌ இருவருளன்புச்‌ 
சோ இயை, £ ஆட்பாலவர்க்கருளும்‌ வண்ணமு மாதி மாண்பும்‌ கேட்‌ 
பான்‌ புலள வில்லை இளக்க வேண்டா ” (திருஞான, பத. 812:4) 
என்ற அருபூதியை நிட்டை கூடிய பாண்டிய இராசவடியருஞ்‌. 
சொல்வ கல்ல ; மலபரிபாக ௪ ,த்‌திரிபாதமொத்‌த பக்குவவான்மாக்கள்‌ . 
வேண்டிய அன்பிலே விலகாவண்ணம்‌ அருள்வழி அ௮ருக்கிரகம்‌ 
செய்வகான சோமசுந்தர பாண்டியநாகன்‌ இம்மையிலே அம்மை 


528. காலம்‌ உண்டாகவே . காலம்‌ இடைத்தபோதே என்றும்‌ 
கொள்ளலாம்‌ ; உரையில்‌ காட்டப்பெற்ற பொருளின்‌ ஈயத்தை ஓர்ச, கரு 
தரிய என்பதனைக்‌ காதல்‌ என்பதனுடன்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்ச, " 
ஞாலம்‌ உண்டான்‌ - திருமால்‌, பண்டாரம்‌ : பொக்கிஷம்‌, | 


96. திருப்பாண்டி விருத்தம்‌ 859 


1 ச இக்குணம்‌ வையே உபகெசமெலன அருவியத)ைச்‌ சம்பிரதாய 
அக்கு 5 (ர தீ கீ 
வரறுபூகு எனக்‌ காண்க, (6) 


580. இனி, வரையாதருள்வசான  வரம்பிலின்பமுடைமை 
யைக்‌ கூறும்‌ (இ. :-- 
மாயவ னைப்பரி மேல்கொண்டு மற்றவர்‌ கைக்கொள லும்‌ 
போயறு மிப்பிறப்‌ பென்னும்‌ பகைகள்‌ புகுந்தவருக்‌ 
காய அரும்பெருஞ்‌ சீருடைத்‌ தன்னரு ளேயருளும்‌ 
சேய நெடுங்கொடைத்‌ தென்ன வன்‌ சேவடி சேர்மின்களே. 
(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; மாம௱பா மாயப்‌ பிரேரக 
நாகன்‌ பரிமேல்‌ எழுந்தருளி, எல்லா உயிரையும்‌ அடிமைப்பணி 
கொள்வ காகையால்‌ உங்களுடைய பிறவித்‌ துன்பம்‌ ஓடிக்‌ கெடுமுண்‌ 
மையாக! அவனைத்‌ திருவடி புகலாத அன்பு செய்தால்‌ அவன்‌ 
தனது திருவடிச்‌ சீர்ச்சிறப்பின்ப வுல்லாச வாழ்வையும்‌ அருட்கொடை 
யையும்‌ (கொடுப்பான்‌ ;) விருப்பம்‌ கடைப்பதென பாண்டியா கன்‌ 
இருவடி சேர்மின்கள்‌ ; என வருளியகைக்‌ காண்க. (7) 


581. இனி, எல்லா வுலகு மருள்வதைக்‌ கூறும்‌ (தி. - ன) :- 
அழிவின்‌ றி கின்‌ றதொ ரானச்த வெள்ளச்‌ திடையழுத்திக்‌ 
கழிவில்‌ கருணேயைக்‌ காட்டிக்‌ "கலக்கும்‌ வினையகற்றிப்‌ 


பழமலம்‌ பற்றறுத்‌ ; தாண்டவன்‌ பாண்டிப்‌ பெரும்பதமே 
முழுதுல குந்தரு வான்‌்கொடை யேசென்‌ று முற்துமினே. 


529, மீனவன்‌ - பாண்டிய மன்னன்‌ ; அஹ்மத்‌ காலத்திருக்க 
மன்னனைச்‌ சுட்டியது ; * அரசர்க்கும்‌ அரியது? என்று அருமையைப்‌ 
புலப்படுத்தச்‌ சொல்வது வழக்கம்‌, தாள்‌ வாய்தல்‌ விரும்புமின்‌ ; வேண்‌ 
டியபோதே விலக்கிலை ; பாண்டியனார்‌ அருள்‌ செம்ன்ற முத்திப்‌ பரிச 
இதுவே என்று கூட்டிப்‌ பொருள்‌ கொள்க. தாள்‌ வாய்தல்‌ - இருவடி. 
பெறுதல்‌. வேண்டியபோது என்றதற்கு வேண்டுபவர்‌ நிலையையும்‌ 
குறித்துப்‌ பொருளுரைசத்தார்‌, பாண்டியனார்‌ - கடவுள்‌. பரிசு - குணம்‌, 

பிஃற்‌. 1, மாயவனப்பரி, மாயவன்னப்பரி, 

590. மாய வனப்பரி எனக்கொண்டு, காட்டிலுள்ள ஈரிகளை மாயத்‌ 
தால்‌ பறிகளாச்டு என்று பிறர்‌ பொருள்‌. கூறுவர்‌, மாயவன்‌ - மாயப்‌ 
பிரோகன்‌, . கைக்கொளல்‌ - அடிமைப்‌ பணி கொள்ளல்‌, பசைகள்‌ அஜும்‌ 
என்ச, சேய ரெடுல்கொடை - மிகப்‌ பெரிய கொடை, 


551. பி ப்‌ ம்‌. 1. கடிய, 


860 திருவாசக வியாரக்கயொன்ம்‌ 


(இ-ள்‌). சரடியார்களே ! கேண்மோ! வற்றாத முற்றாக 
ஆனந்த வெள்ளத்து அறைகழலில்‌ அத்துவிதமாகச்‌ செய்து, 
பிரிவில்லாக திருவருளை உயிரறிவில்‌ காட்டி, மாறாமலம்‌ அகலக்‌ 
செய்து, பற்றற நோக்கி, திருவருண்‌ ஞானமே முழுதுல.குமாள்வ 
கான அன்பு அருள்வதானான்‌; அவ்வநுபூதிபெற விரைவிலே முந்தி 
நிட்டை கூடுங்கள்‌ ; பாண்டி௰ நாதனார்‌ ௮..நுக்கிரகம்‌ செய்வர்‌ ; என 

 அருளியதைக்‌ காண்க. (9) 


582. இனி, தன்னை மறந்து தன்னாமங்‌ கெட்டு முன்னமவ 
னுடைய திருவடி புகலான (இ. - ன.) :-- 


விரவிய தீவினை மேலைப்‌ பிறப்புரும்‌ நீர்கடக்கப்‌ 

பரவிய அன்பரை என்பபுருக்‌ கும்பரம்‌ பாண்டியனார்‌ 
புரவியின்‌ மேல்வரப்‌ புக்திகொ எப்பட்ட பூங்கொடியார்‌ 
மரவியன்‌ மேல்கொண்டு தம்மையும்‌ தாமறி யார்மறர்கே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ! சோமசுந்‌தரமாயெ 
பாரம்பரிய பாண்டியவிராசகாதன்‌ இருவடியை அன்பால்‌ அடி 
வணங்கிய அடியார்‌ வினையும்‌ அவற்றுலுளவாகிய எழுவகைப்‌ பிறவி 
களும்‌ தொலைவ தாக உள்ள,த்தின்கண்‌ எழுந்தருளி உருக்கி அடிமை 
கொளப்‌ போ தப்பரிமேல்‌ கொண்டெழுந்தருளிய இருவோலக்கத்‌ இரு ' 
முன்பு வரும்‌ பரிபக்குவ பேகை முதல்‌ பேரிளம்‌ பெண்‌ ஈறாகது 
குரிசனமுற்றவர்கள்‌ கம்மை * மறந்தாள்‌ தன்னாமங்‌ கெட்டாள்‌ கலைப்‌ 
பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே * என வருளியதைக்‌ காண்க. (9) 


581, ஆனச்தவெள்ளம்‌ - திருவடிப்பேறு ; அறைகழலில்‌ அத்து 
விதமாகச்‌ செய்தல்‌ என்றார்‌, கழிவு இல்‌ - பிரிவில்லாத. பழ மலம்‌ - 
பழமையர்கப்‌ பிறப்புத்‌2தாறும்‌ வரும்‌ மலம்‌, பாண்டி.ப்‌ பெரும்பதமே 
என்பதற்குப்‌ பாண்டிய சாட்டை யாளும்‌ பெரும்பதவியை மட்டுமேயன்றி 
என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌. இங்கு உரையாசிரியர்‌, * திருவருண்‌ ஞானமே 
முழுதுலகு மாள்வதான அன்பு ? என்று கூறும்‌ நுட்பம்‌ நோச்சத்தச்சது. 


532. விரவிய - கலந்த ; பரச்த எனினும்‌ ஆம்‌. இவனை, பிறப்பு 
ஆகிய கடல்‌ என்க. பரவிய - தோத்தரித்த. புந்தி - புத்தி, மரவியல்‌ 
மேல்கொண்டு - மரம்களாகி ; உணர்விழந்து என்றபடி, அன்பரை என்‌ 
புறாக்கும்‌ பாண்டியனார்‌ வர, பூங்செர்டியார்‌ தம்மை மறந்து தாம்‌. அறியார்‌ 
என்னு கூட்டுக, 


86. திருப்பாண்டி விருத்தம்‌ 861 


533. இனி, பரமசிவ சந்தரனாரும்‌ ' பராசத்தியும்‌ அன்புடைய 
பாண்டிய விராசனுக்கு அநுக்கிரகம்‌ செய்தமையைக்‌ கூறும்‌ 


(தி.-ன:- 


கூற்றைவென்‌ ருங்கைவர்‌ கோக்களை யும்வென்‌ றிரும்‌ 
[தழகால்‌ 
வீற்றிரும்‌ தான்பெரும்‌ தேவியுச்‌ தானுமோர்‌ மீனவன்பால்‌ 
ஏற்றுவம்‌ தாருயிர்‌ உண்ட திறலொழற்றைச்‌ 'சேவகனார்‌ 
தேற்றமி லாதவர்‌ சேவடி சக்கெனச்‌ சேர்மின்களே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ! சோமசுந்தர பாண்டியச்‌ 
சொக்கேசர்‌ நம்னை நிக்கிரகம்‌ செய்த துமன்‌ நி, பஞ்சான்மாக்களுடைய 
பசுக்குணத்தையும்‌ பஞ்ரப்பிரம மந்திர சொரூபமாகவே அருளி, 
அம்மையப்பராகவே உயிரில்‌ எழுந்தருளி, இருவோலக்கம்‌ கொண்‌ 
டதுமன்‌ றி, தன்‌ இருவடிக்கன்பு செய்யும்‌ பாண்டியவிராசன்‌ பேரிலே 
பகைத்து வரும்‌ எதிராளியைத்‌ தாமே எழுந்தருளிப்‌ படைசசேவகம்‌ 
செய்து வெற்றி கொடுத்‌ தருளிய நாதன்‌; அவன்‌ திருவடியைத்‌ தெளி 
வில்லா,தவர்களே ! விரைவிலே தரிசனம்‌ செய்வீர்கள்‌ என வருளி 
யதைக்‌ காண்க, (10) 

தருச்சிற்றம்பலம்‌. 


_————— 


பி-ம்‌. 1. சேவகனே, 

533. ஐவர்‌ கோக்கள்‌ - பஞ்சேக்‌இமியர்களாகிய அரசர்‌ என்றும்‌, 
கூற்றுவனுச்குரிய சித்திரகுப்தன்‌, மிருத்தியு, ௮௫ தசன்‌, காலன்‌; மாலி 
என்னும்‌ தலைவர்கள்‌ என்றும்‌ பிறவாறும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, இங்குக்‌ 
கூறப்பெற்ற உரையின்‌ அருமையைத்‌ தேர்க, மீனவன்பரல்‌ ஏற்று 
வந்தார்‌ உயிருண்ட திறலின்‌ வரலாறு ஆராயத்‌ தக்கது, ஒற்றை - ஒப்பற்ற, 
சேவகன்‌ - பகைப்புலம்‌ எதிர்த்தமையைச்‌ சுட்டியது, தேற்றம்‌ -. மதங்க 
சிச்சென - விரைவாக, 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


37. பிடித்த பத்து 


இனி, பிடித்த பத்தாவள. 


அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
நடித்த பாதம்‌ பிடித்த பத்து 
சித்த மலமறு முத்திக்கலப்‌ புரைத்தல்‌, 
பொழிப்புரை 
.முற்பதிகத்தில்‌ அருளிய அருபூதியில்‌ பேரானந்தப்‌ பெருங்‌ 
கடல்‌ அமுதமாரா,கருந்தி அதன்‌ மேற்கொண்டு பெற்ற இன்பவன 
பாகி, மற்றொன்றறியா வியாபக வகையால்‌ அதனுளடங்கிச்‌ சிவா 
னந்த சுவாநுபூதி அதுவாய்ப்‌ பெறுதலால்‌, பரத்தைத்‌ தேடும்‌ பண்‌ 
பிலை என்ற அத்துவிதக்‌ கல்ப்பநிபூதிகம்‌ அன்பாற்‌ காண்க, 
இப்ப திகம்‌, ஆசிரிய விருந்தமாகப்‌ பன்னிரு திருநாமம்‌ பெற்ற திருத்‌ 
தோணிபுரத்தில்‌ ஓதியது. 


584, இனி, திருவடியே பற்றுக்கோடானதகென்ற (இ. . ன) :- 
உம்பர்கட்‌ கரசே ஒழிவற நிறைந்த 
யோகமே ஊற்றையேன்‌ றனக்கு 
வம்பெனப்‌ பழுத்தென்‌ குடிமுழு தாண்டு 
வாழ்வற வாழ்வித்த மருந்தே 
செம்பொருட்‌ டுணிவே சீருடைக்‌ கழலே. 
செல்வமே சிவபெரு மானே 
- எம்பொருட்‌ டுன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ இனியே, 


திருவாசக திறாவுள்ளக்கிடை : முத்திக்கலப்புரைத்தல்‌ ௭- த. மத்‌ 
அள்ள ஆன்மாக்களுக்கு முத்தியின்‌ சுகத்தைச்‌ சொல்லியது, 


திருவாசகச்‌ சிறப்பு :-- 


மிச்சபிறவித்‌ அயரெலா மொழித்து விபுத்துவ மில்களித்தலாலே 
பிக்கறச்சிக்‌ கெனப்பிடித்தே னுன்னையென்‌ அ துணிவுசெப்பல்‌ 


[பிடித்தபத்தாம்‌, 


87. பிடித்த பத்து 883 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; ம்காதேனே ! 
தேவரீர்‌ வானவரிறைவன்‌, நீக்கமின்‌ நிச்‌ சருவ வியாபக சச்சிதானந்த 
சிவயோகன்‌ ; என்புலாலுடம்பே உண்மை கொண்ட பாவிக்கு 
அருள்பழுதகளிந்த கருணைவான்‌ கனியாக அன்புருவாகி என்‌ குல 
கோ,த்திரமான முழுமையும்‌ அடிமை செய்து வாழ்வில்லாக 
பேரானந்த சுகமருளிய பிறவிப்‌ பிணிக்கோர்‌ மருந்தே ! சிறப்பென்‌ 
னும்‌ செம்பொருளான அறிவே ! தெளிவான பொருளே! இரு 
வடியே திருவருட்‌ செல்வமே! எல்லாச்‌ தேவரிலும்‌ சிறந்த பரம 
சிவனே ! அடியேன்‌ பொருட்டுத்‌ தேவரீர்‌ இருவுருவான திருவடியே 
பரமெனக்‌ கருணை வழக்கால்‌ திருவருளே துணையாகப்‌ பற்றுக்‌ கோடுற்‌ 
றேனே. என்னுயிரை விட்டு எங்கே எழுந்தருளுவது இனி 2_ 
என வருளியதைக்‌ காண்க. (4) 


585. இனி, எங்கேயிருப்பினும்‌ யா தானெழறேனானாலும்‌ இங்கே 
வந்தருள்‌ புரிய வேண்டுமென்ற (தி. - ன.) :-- 

விடைவிடா துகந்த விண்ணவர்‌ கோவே 

வினையனே னுடையமெய்ப்‌ பொருளே 
முடைவிடா தடியேன்‌ மூத்தற மண்ணாய்‌ 
முழுப்புழுக்‌ குரம்பையிற்‌ டெற்து 
கடைபடா வண்ணங்‌ காத்தெனை ஆண்ட 
கடவுளே கருணைமா கடலே 

இடைவிடா துன்னச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 

எங்கெமும்‌ தருளுவ இனியே. 

(இ-ள்‌) ஆண்டவனே ! விடையுடையாய்‌! மகாதேவா! 
என்னிடர்களைவாய்‌ ! சத்‌ தியபோ.த ஞானவன்பே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; 
அடியேன்‌ நாற்றமேயுற்ற அறக்ழெவனாக, மண்ணாய்ப்‌ புழு நிரம்பிய 
உடலில்‌ டெக்கும்‌ கடையேனை, அக்கடை வண்ணமாகாமல்‌ மறவாது 
காக்கும்‌ அடிமைப்பணி கொண்ட கடவுளே ! பெருங்கருணைக்கடலே! 
இடைவிடாதுன்‌ திருவடியே பற்றுக்கோடானேன்‌ ; இனி என்‌ 
னுயிர்க்ககன்று கிற்பதெங்கே ? என அருளியதைக்‌ காண்க. (2) 


584. ஒழிவற - நீச்சமின்றி, ஊற்றை - ஊனாலான உடம்பைச்‌ 
கொண்டவன்‌ ; ஊத்தை எனினும்‌ ஆம்‌, வம்பு - புதுமை, வாழ்வு அற - 
இவ்வுலக வாழ்வு 8ம்‌, என்பொருட்டு, எதுகை சோக்‌ எம்பொருட்டு 
என்று மாதிற்று, 

585, விடை - இடபம்‌, முடை - புலால்‌ காற்றம்‌, அறமூத்து - 
ஈன்றாகப்‌ பிராயம்‌ முதிர்ச்து, மூத்து அற - முதிர்ர்து அற்றுப்போக 
என்றும்‌ கூறலாம்‌, மண்ணாய்‌ - மண்ணா, குரம்பை - உடல்‌. 


இடச9. 


864 ்‌ திருவாசக வியாக்கயொனம்‌ 
586. இனி, இருவடி. அன்பே யின்பான தென்ற (தி, ன): 


அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே 
. அன்பினில்‌ வினைந்தவா ரமுதே 
- பொய்ம்மையே பெருக்கிப்‌ பொழுதினைச்‌ ருக்கும்‌ 

புழுத்தலைப்‌ புணயனேன்‌ றனக்குச்‌ 

செம்மையே யாய சிவபதம்‌ அளித்த 
செல்வமே சிவபெரு மானே 

இம்மையே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தினீயே. 


(இ-ள்‌), ஆண்டவனே ! ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; ல்‌ 
கணும்‌ பிரேரகமாகிய சத்‌ திவ சொரூப அம்மையப்பரே ! உலகுக்கு 
அம்மையப்பராகிக்‌ கருணை செய்வோய்‌ ? , ஒப்புவமையற்ற ' தனித்த 
இரத்தின சிவச்சோதியே? ஆனாலும்‌, அன்பினில்‌ வினையும்‌ 
பேரின்ப வமிர்‌தக்கட்டியே !' அடியேன்‌ உண்மை வினவில்‌, ௮அநித்திய 
தேக வாழ்வைப்‌ பெரிதாகக்‌ கொண்டு, நற்பொழுதைச்‌ சுருங்கத்‌ 
அர்விஷய காலமே பெருக்கி, அவற்றால்‌ கேகம்‌ புழுத்தலையும்‌ புலைய 
னான பாவி; எனக்குத்‌ இருவுளமிரங்கிப்‌ :பிறப்பென்னும்‌ பேதைமை 
நீங்கச்‌ சிறப்பென்னும்‌ செம்பொருள்‌ காண்பதாக” அறிவை ௮௬ 
ளிய சிவப தமே ! ஞானச்செல்வோய்‌ ! சிவபெருமானே ! இவ்வுட 
லிலே பரமுத்தி யருள்வகாகத்‌ இருவடிப்‌ பற்‌ றுக்‌ கோடானேன்‌- 
இனி எங்கே எழுந்தருளுவது ? எனவே யான்‌ அடிமையகன்று நிற்ப 
தெங்கே ? அவன்‌ அருளென்னுயிரிற்‌ பிரியாவண்ணம்‌ என்‌ வண்‌ 
ணம்‌ வனம்‌ என அருளியதைக்‌ காண்க. (5) 


557. இனி, பேதைப்‌ பருவத்திலே தானே கண்கள யாண்ட 
மையைக்‌ கூறும்‌ (தி. . ன.) :- 


அருளுடைச்‌ சுடரே அளிர்ததோர்‌ கனியே 
பெருக்திற லருந்தவர்க்‌ கரசே 

பொருளுடைக்‌ கலையே புகழ்ச்சியைக்‌ கடந்த 
போகமே யோகத்தின்‌ பொலிவே 


த 


596, புழுத்து அலை புலையன்‌ என்க. பிறப்பென்னும்‌... ...சாண்‌ 
பது (திருச்குதள்‌), நதி 


கடா கரா அதது 865 


'தெருளிடத்‌ தடியார்‌ சிந்தையுட்‌ புகுந்த 
. செல்வமே சிவபெரு மானே 

இருளிடத்‌ துன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 

்‌  எங்கெழுந்‌ தருளுவ இனியே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; நாதனே ! டூதவ 
ரீரோ, பெருங்கருணை மின்பவொளியே ! அறிவிலானந்தக்‌ கனியே ! 
எல்லா த்தேவ பலத்துக்கும்‌ மேலான வல்லமையனே ! வேதாகம நீதி 
தவறாக அன்புத்‌ தவமுடையார்க்கிறையே ! கலைஞானக்‌ காதலனை ! 
பசு. போகுத்துக்கெட்டாக சவாநுபோகமே! சவயோகக்‌ காட்சியே ! 
கெளிவுடைய சீரடியாருள்ளமே இடமான ஞானச்செல்வமே ! வெ 
பெருமானே ! அடியேன்‌ அறியாமையான பேதைப்பருவத்‌ திலே 
விரைவிலே, இனிப்பெறும்‌ பொருளாகப்‌ பற்றுக்‌ கோடானேனே ! 
அறிவாயானால்‌ வேறுபட்டெழுந்‌ தருளுவதுளவோ இனி 2_ என 
அருளியதைக்‌ காண்க. (4) 
588. இனி, ஓர்‌ இருவடியே ஒப்பில்லாத உண்மையென்ற 


(.-ன.) 


-ஓப்புனக்‌ இல்லா ஒருவனே அடியேன்‌ 
உள்ளத்து ளொளிர்னெ்‌ ற ஒளியே 
்‌ மெய்ப்பத மறியா வீறிலி யேற்கு 
விழுமிய தளித்ததோர்‌ அன்பே 
செப்புதற்‌ கரிய செழுஞ்சுடர்‌ மூர்த்தீ 
செல்வமே சிவபெரு மானே 
எய்ப்பிடத்‌ தன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
.எங்கெழும்‌ தருளுவ தனியே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவடி. ஞானக்‌ கருணையை 
வினவில்‌, ஓர்‌ விண்ணப்பம்‌ ; கெண்ணிலாவணிம்‌,த வேணியாக்கொப்‌ 
பெனச்‌ சிலரை யெண்ணினால்‌ நரகம்‌ விட்டேறுவருளரோ அறிவே 
சொரூபமான ஏகபரப்பிரமமே ! அடியேன்‌ கருத்தில்‌ என்‌ அறிவாய்‌ 
விளங்கும்‌ ஞானப்பிரகாசமே! சத்திய போ தம்‌ இருவருளே யென 


587, டர்‌ - இன்ப ஒளி, அளிர்தது - பழுத்தது. தவர்க்கு - தவ 
களுக்கு. தெருள்‌ - தெளிவு. இருளிடத்து - அறியாமைப்‌ பருவத்து 3 
பேதைப்பரு வத்து, ்‌ 


866 திருவாச்ச்‌ வியாக்யொனம்‌ . 


அறிவிலாக எற்கு மெய்ப்போ,த இன்பம்‌ அருள்வதான அன்புரு 
, வமே! வாக்கிறந்த பரஞ்சுடருருவே ! அருட்செல்வமே ! சிவபெரு 
மானே ! அடியேன்‌ சுதந்தர வீனனாகி அடிமையுற்றேனே ! இனிச்‌ 
்‌ சருவ சுதந்தர சுவாமி, வேறெழுந்தருள்வது எவ்விடம்‌ ? என அருளி 
யதைக்‌ காண்க. (5) 


839. இணி, சருவ சங்க கிவிர்த்தயான தபோ.தனர்க்குச்‌ சாக்‌ 
சர.ததில்‌ ௮௫.தம்‌ விரைவ கான (இ.-ன ௨ 


அறவையேன்‌ மனமே கோயிலாக்‌ கொண்டாண்‌ 

டளவிலா ஆனந்த மருளிப்‌ 

பிறவிவே ரறுத்தென்‌ குடிமுழு தாண்ட. 

பிஞ்ஞகா பெரியவெம்‌ பொருளே ‘ 

திறவிலே கண்ட காட்சியே அடியேன்‌ 

செல்வமே சிவபெரு மானே 

இறவிலே உன்னைச்‌ சக்செனப்‌ பிடித்தேன்‌ 

.... : எங்கெழுச்‌ தருளுவ தினீயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ இந்‌ 
கைப்‌ பாழறையைப்‌ பள்ளியறையாகக்‌ கொண்டு, என்னுயிரை அடி 
ஈமையாகச்‌ செய்து, பேரானந்தமருளி, மலபோ தச்‌ சனன த்தை ஒழியச்‌ 
செய்து, என்‌ ' குலமுழுதும்‌ அருட்பணிக்காக்யெ பிஞ்ஞகனே ! 
யாவர்க்கும்‌ பெரிகான என்னுடைய உயிரே ! சாக்ரொதீதத்‌ தில்‌ 
விளந்துறு வின்பமே ! அடியேன்‌ கண்காட்யொன செல்வமே ! 
சிவனே ! நானோ, அஈாதியே திருவடி பற்‌ அக்கோடானவன்‌ ; ஆன 
தால்‌ அடிமையுற்றேன்‌ 7: இனி, அடிமையுடைப்‌ பேரருளாளர்‌ ஆள்‌ 
வதற்கோர்‌ பொருளுளவோ, எவ்விட,த்தேனும்‌ ? என வருளியதைக்‌ 


காண்க. (6) 


538. ஒப்புனக்கல்லா ஒருவனே என்பதற்கு உரையாசிரியர்‌ 
எழுதிய உரைவிளக்கம்‌ காண்க, வீறி இலி. பெருமையில்லாதவன்‌, 
விழுமியது - சிறந்தது ; மெய்ப்போத இன்பம்‌, எய்ப்பு - இளைப்பு, 


589. அறைவையேன்‌ * ஆதரவற்றவன்‌ ; அன்பற்றவனுமாம்‌, திற 
விலே வெளிப்படையாக, இறவு - இறுதி, 


31. பிடித்த பத்து ்‌ 867 


540. இனி, அன்பூடுருகப்‌ பணியாத என்பூசையையும்‌ கருணை 
யாக்‌ கொண்டமையைக்‌ கூறும்‌ (த, ன): 

" பாசவே ருக்கும்‌ பழம்பொருள்‌ தன்னைப்‌ 
பற்றுமா றடியனேற்‌ கருளிப்‌ 

பூசனை உகந்தென்‌ 'சிக்தையு ணின்று 

பூங்கழல்‌ காடடிய பொருளே 
தேசுடை விளக்கே செழுஞ்சுடர்‌ மூர்த்த 
செல்வமே சிவபெரு மானே 

ஈசனே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 

எங்கெழும்‌ தருளுவ தனியே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌, விண்ணப்பம்‌; அடியே 
னுடைய மூலமலவேரை அறுத்து; அதற்கு மூலமாகிய இருவடி. 
ஞானப்பொருளை அன்பால்‌ பிரிவில்லாத்‌ தொடர்ச்சி காட்டி, அவ்‌ 
வருளாற்‌ பூசிப்பதே நியமமெனவருளி, என்‌ சிந்தை நின்றனக்காக்லி; 
அபேதவகத்துவிகக்‌ காட்சியான அடிஞானங்‌ காட்டிய காதனே ! 
ஞானப்பிரகாசமான அறிவே ! சோதிக்குட்‌ சோதியான இன்பமே ! 
சிவபெருமானே ! ஈசனே ! தேவரீர்‌ திருவடியே பற்றுக்கோடானேன்‌. 
இனிப்‌ பிரிவதுளதோ ? எவ்விடம்‌ எழுந்தருள்வது ? என அருளி 
யதைக்‌ காண்க. (7) 


541. இனி, அடியாருள்ளக்‌ தன்புருவானமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன.) :-- 


அத்தனே யண்ட ரண்டமாய்‌ கின்ற 
ஆதியே யாதுமீ றில்லாச்‌ 

சித்தனே பத்தர்‌ சிக்கெனப்‌ பிடித்த 
செல்வமே சிவபெரு மானே 

பித்தனே எல்லா உயிருமாய்த்‌ தழைத்துப்‌ 
பிழைத்தவை யல்லையாய்‌ நிற்கும்‌ 

எத்தனே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தனியே. 


பிஃம்‌. 1, சிர்தையுட்‌ புகுர்து. 
நக்‌0, அஅக்கும்‌ பழம்பொருள்‌ என்பதற்கு அறுத்து, காட்டி என்று: 
விரித்துப்‌ பொருள்‌ கூறுகின்றார்‌. . 


868 திருவாசக வியாக்யொனம்‌ 


்‌'(இஃள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; எல்லா ஆனமர்க்‌ 
களுக்கும்‌ நாதனாகிய குருவே! அண்டமனை ததையுமேவிப கொண்‌ 
டல்‌ ப்‌ நின்ற குறைவிலா ஞானமே! ஆதியே ! பற்றற்ற சித 
தனே ! அடியாரன்பால்‌ விரைவே பணி செய்யும்‌ அருட்செல்வமே ! 
இவனே ! ஞானமே பொருளாகவுடைய பித்தவுருவே ; எல்லா வுயி 
ரும்‌ வடிவாக கிறைந்தோய்‌! குணரதெமாக நிற்கும்‌ கருணையனே ! 
தேவரீர்‌ இருவடியே என்னுயிர்க்‌ குணமெனப்‌ பற்றுக்‌ கோடென்றேன்‌ 
விரைவாகவே; இறைவரல்லாத குணங்களுண்டோ? எ வ்விடமெழும்‌ 
தருளுவது? அருளாய்‌ ! என அருளியதைக்‌ காணக. (8) 


542. இனி, தாயினு நல்ல தயாவுடையன்‌ என்ற (இ..ன.) :-- 


்‌ பானினைக்‌ கூட்டும்‌ தாயினுஞ்‌ சாலப்‌ 
பரிக்துமீ பாவியே னுடைய 
ஊனினை உருக்கு உள்ளொளி பெருக்க : 
உலப்பிலா ஆனந்த மாய 
தேனினைச்‌ சொரிந்து புறம்புறக்‌ திரிக்த 
... செல்வமே சிவபெரு மானே , 
யானுனைத்‌ தொடர்ந்து சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
த்‌ தருளுவ 'தினியே. 


: (இ- 1 ஆண்டவனே ! தேவரீர்‌, அடியேற்கு, அழுவதான 
பாலகன்‌ கருத்தும்‌ காலமும்‌ அறிந்து முலைப்பாலூட்டும்‌ தாயைவிட 
மிகவும்‌ கருணை யிரக்கத்‌,தால்‌ பாவியினுடைய உடலையும்‌ உயிரையும்‌ 
உருகச்செய்து, அவ்வறிவில்‌ ஆனந்தமான சிவாநுபோகத்‌ தேனை 

்‌ விடாகளித்து, வேறாகாமல்‌ அபேதமான ஞானச்செல்வமே ! சிவ 
பெருமானே ! அடியேன்‌ இருவடியே உயிர்ப்பொருளென .௮ திமேதை 
யாய்‌ வியாப்பியமானேன்‌. இனி வேறு வியாபகமாக எழுந்தரு 
வ்‌ இருவுளம்‌ ? என அருளியகைக்‌ காண்க. (9) 


541. அண்டர்‌. அண்டமாய்‌ கின்ற - இண்ட கணம்‌ அண்டமுமாய்‌ 
நின்ற என்றும்‌ பொருள்‌ கொள்ளலரம்‌. உரை வேறு பொருள்‌ கூறுகின்றது. 
எல்லா உயிருமாய்த்‌ தழைத்து, பிழைத்து, அவை அல்லையாய்‌ நிற்கும்‌ 
எத்தனை என்க. தழைத்து - வளரச்செய்து, பிழைத்து - தண்டித்து. 
பிழைத்தவை அல்லையாய்‌ என்றும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ உரைக்சலாம்‌, 
எத்தன்‌ - உபரயமுடையன்‌, ்‌ g 

542. பரிச்து - இரக்கங்காட்டி, உலப்பிலா - அழிவில்லாத, புறம்‌ 
புதம்‌ தஇிரிச்த செல்வமே - வேறாகக்‌ காட்டி வேராகாமல்‌ அபேதமாய்‌ 
நின்ற செல்வமே, 


87. பிடித்த பத்து 869 


548. இனி, உள்ளமே சொர்னக்‌ கோயிலாகக்‌ கொண்டமை 


யைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 


புன்புலால்‌ யாக்கை புரைபுரை கனியப்‌ 
பொன்னெடுங்‌ கோயிலாப்‌ புகும்‌தென்‌ 

என்பெலாம்‌ உருக்கி எளியையா யாண்ட 
ஈசனே மாசிலா மணியே 

துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம்‌ 
தொடக்கெலாம்‌ அ௮றுத்தநற்‌ சோதீ 

இன்பமே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழும்‌ தருளுவ தினியே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; ேதவரிர்‌ கரு 
ணையை அனுபூதி பெறுவதில்‌ புதிது புதிதாக காற்றமுடைய கேகத்‌ 
தைத்‌ தொளையிட்டுள்ளே உருகிக்‌ கரைய அன்பால்‌ பொன்போன்ற 
அம்பலத்தும்‌ உள்ளத்தும்‌ பெருகுதலான கோயிலாகக்‌ கொண்டு 
என்னுயிரில்‌ எழுந்தருளி நெக்கு மெக்காக உருகச்செய்து, அறி 
விலாத உயிரை அறிவு விளங்கி அடிமைப்பணி கொண்ட ஈசனே ! 
மாசிலா இர த்‌ இனவொளியே ! துன்பமாகிய மயக்காலுள கான. பிறவி 
பந்தஷீக்யெ அறிவில்‌ ஒளியே ! இவானந்த போகமே.! தேவரீர்‌ - இரு: 
வடி.க்‌ கடிமையானேன்‌. இனிப்‌ பிரிந்தெழுந்தருளுவது எவ்விடம்‌? 
என அருளியகைக்‌ காண்க. I (10). 


இருச்சிற்றம்பலம்‌ 


543. புரை புரை கனிய - துவாரச்தோறும்‌ கெ௫ழ, யாச்கையைக்‌ 
சோயிலாசக்‌ கொண்டு என்பது குறிப்பு... தொடக்கு - பச்தம்‌, : ்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


38. திருவேசறவு 


இனி, நிருவேசறவுப்‌ பத்தாவன :-- 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
பாசமதறு திருவேசறவு பத்தெட்‌ 
டனைநீங்காச்‌ சுட்டறிவொழிதல்‌. 
பொழிப்புரை 
முற்பதிகத்‌ இருவுளச்‌ சிவொறுபூதி அருளி, சுவா நுபூஇகமாக 
நல்க உண்மையாய்‌ மருவுமென்னப்‌ பலவிதம்‌ அருளாற்‌ பாது 
்‌ காத்து, தானே நரனென்னும்‌ தன்மை தருகுற்‌ கடா இருந்தும்‌, எனை 
- ஆட்கொண்டு அன்பே இன்பாக்குதலின்‌ எளிதோவென்று, தன்‌ 
னிழப்பதனை அருளால்‌ சாதித்த துரைத்தலெனக்‌ காண்க, 


இருப்ப திகம்‌ "கலி விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓதியது. 


544. இனி, நரியைக்‌ குதிரையாகத்‌ திருவுளம்‌ செய்த 
(தி.- ன :-- 
இரும்புதரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தெ னென்‌புருக்குக்‌ ௪ 
கரும்புதரு சுவையெனக்குக்‌ காட்டினையுன்‌ கழலிணைகள்‌ 
ஒருங்குதிரை யுலவுசடை உடையானே நரிகளெல்லாம்‌ 
்‌ பெருங்குதிரை யாக்கயெவா றன்றேயுன்‌ 'பொன்ன ர௬ளே. 


1. கொச்சகக்‌ கலிப்பா என்று ௮ச்சு நூல்கள்‌ கூறும்‌, 


திருவாசகத்‌ இருவுள்ளக்டை மதக்‌ எது, தன்‌ 
செயலற நிற்றல்‌, 


இருவாசசச்‌ இறப்பு :— 
,தச்சபரி யாய்சரியை யாக்குதல்போ லெனைப்பெரிதாய்த்‌ 
[தாச்‌த்தாட்‌ 
ழக்கணம்‌ ரர்‌ யென்றிரங்க நிரு?வ சறவென்‌ 
்‌ [தியம்பலாமே, 


(பழையபுராணம்‌) . 
தச்க்‌, பி-ம்‌, 1. போருளே, 


வையமும்‌ பு 


88. திருவேசறவு 871 


(இ-ள்‌): ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ பெருங்‌ 
கருணையான இரக்கத்தால்‌ அடியேன்‌ மனம்‌ இரும்பு போல்வகை, 
என்‌ மனம்போன வழிவிட்டுத்‌ திரும்பத்‌ திரும்ப இழுத்து, அனபுரு 
வாக்கி, கன்னலின்‌ சுவைபோலத்‌ திருவடியை என்னுயிரில்‌ காட்ட றி 
வாக நின்று காட்டிய, கங்கைத்‌ இரையனைய உலவும்‌ திருச்சடை 
யானே ! அடியேன்‌ பக்குவம்‌ பெறுவதாக, நரியான விஷயங்கள்‌ 
பெரும்போதப்‌ புரவியாக அருளிய இருவருட்கு என்‌ செய்வேன்‌ ! 


என வருளியகைக்‌ காண்க. (1) 


545. இனி, சரடியார்க்குப்‌ பேரின்ப மளித்தமையைக்‌ கூறும்‌ 
(இ. ன) :-- 
பண்ணார்க்த மொழிமங்கை பங்கா 'கின்‌ னருளானார்க்‌ 
குண்ணார்க்த ஆரமுதே உடையானே யடியேனை 
மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்‌ டாள்வாய்சீ வாவென்னக்‌ 
கண்ணார “வுயர்ந்தவா றன்றேயுன்‌ கழல்கண்டே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! பண்ணினேர்‌ மொழியாள்‌ பாக! 
நினது திருவடி சேர்ந்தார்‌ உள்ளிருக்கும்‌ பேரின்பவமிர்த! ௮ 
(கதியே என்னை யுடையவனே ! அடியேன்‌ பிறவியை அறுத்து அடிமை 
செய்யரயோ? தேவரீர்‌ இருவடி கண்டேனே! வாவென அழையாயோ? 


யாவர்க்கும்‌ மேலோய்‌ ! என அருளியகைக்‌ காண்க. (2) 


544, இரும்பு - வன்மை, ஒளியின்மை, எளிதில்‌ உருகாமை யரயெ 
பண்புகள்‌ பெற்றது, ஈர்த்து - இழுத்து, இரை ஒருங்கு உலவும்‌ 
சடை என்க, 


பி-ம்‌, 1, கின்னாளானார்ச்‌ 2, வுய்ர்தவா, 


நக5, உண்‌ ஆர்ர்த ஆர்‌ அமுதே - உண்ணுதலமைர்த அமுதே, 
உள்‌ ஆர்ச்த என்பதன்‌ திரிபாகக்‌ கொண்டு பொருளுரைத்தார்‌. மண்‌ 
ஆர்க்த பிறப்பு - பூமியிற்‌ பொருந்திய பிறப்பு, கண்ணார உயர்க்தவாறு - 
பிரத்யக்மாக மான்‌ உயர்ச்த தன்மை (வியப்பானது) என்பது ரேர்‌ 
பொருள்‌, . யாவர்க்கும்‌ மேலோய்‌ என்று பொருள்‌ கூறினர்‌, 


 இடச8 


812 திருவாசக வியாக்கியானம்‌ 


546. இனி, பரமசிவன்‌ இருவடி. தாட்டிய பெருமையைக்‌ கூறும்‌ 
(தி. - ன.) :-- 
ஆதமிலி யான்‌ பிறப்‌ பிறப்பென்னும்‌ அருகர்‌ 
ஆர்தமரும்‌ இன்றியே அழுந்துவேற்‌ காவாவென்‌ 
ரோதமலி நஞ்சுண்ட வுடையானே அடியேற்குன்‌ 
பாதமலர்‌ காட்டியவா றன்றேயெம்‌ பரம்பரனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ அறி 
விலாமையால்‌ பிறப்பிறப்பென்னும கொடிய நரக த்‌ துன்பப்படுவேற்கு- 
, கேளிரைக்காணேற்கு--௮க்காலத்தில்‌ இரங்‌கத்‌ இருவுளத்தால்‌ 
அழைத்த நாதா! நஞ்சைத்‌ இருப்போனகமாகச்‌ செய்தோய்‌ ! அடி 
யேற்குத்‌ தேவரீர்‌ திருவடித்‌ தாமரை காட்டிய குல கோத்திர பரம 
சிவனே ! என அருளியகைக்‌ காண்க. (9) 


647. இனி, சிறு தெய்வம்‌ பணியாத (இ. ன.) :- 
'பச்சைத்தா எரவாட்டீ படர்சடையரய்‌ பாதமலர்‌ 
உச்சத்தார்‌ பெருமானே அடியேனை உய்யக்கொண் 
டெச்சத்தார்‌ சிறுதெய்வம்‌ ஏத்தாதே அச்சோவென்‌ 
சித்தத்தா ருய்ந்தவா றன்றேயுன்‌ திறகினைந்கே. 

(இ-ள்‌). சத்தியபோ,த ஆடரவக்‌ இண்குணிப்‌ பாதனே! 
சருவ வியாபகக்‌ இருச்சடையோய்‌ ! தேவரீர்‌, இருப்பா,தம்‌ உயர்ந்‌ 
தோர்‌ இருமுடிமேல்‌ தரிக்கும்‌ பெருமானே ! அடியேனை இரட்சிப்பதே 
கருணையென த்‌ திருவுளங்‌ கொண்டு, குறைபாடுடைய செ 'த்துப்பிறக்‌ 
கும்‌ சிறு தெய்வத்தை வணங்காதே என்னுயிர்‌ பிழைப்ப காக இரு 
வடித்‌ தியானம்‌ செய்வதே பொருளென அருளிய பெருங்கருணை 
இரக்க மொழிய வேறு காணேன்‌--என அருளியை கக்‌ காண்க. (4) 


540, ஆசம்‌ - ஆதரவு; ஆஆ, என்றது இரக்கச்‌ குறிப்பு, 
1. பி-ம்‌, பச்சைத்‌ தாலரவு, 


547. பச்சை தாள்‌ அரவு ஆட்டி - பசுமையான புற்றிலுள்ள 
பரம்பை அசைப்பவனே என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, அரவத்தாலாகய 
இண்குணியை ௮சைத்தவன்‌ என்று உரை கூறுனெருூர்‌, உச்சத்தார்‌ - 
உயர்க்தோர்‌. எச்சத்தார்‌ - குறைபாடுடையார்‌. சித்தத்தார்‌ ; ஆர்‌, உபசார 
வழக்கு, 


88. திருவேச்றவு' 878 
548. இனி, பிற தெய்வ முண்டெனக்‌ கொள்ளாத (இ. - ன.) £ 


கற்றறியேன்‌ கலைஞானம்‌ கசிம்துருகேன்‌ ஆயிடினும்‌ 
மற்றறியேன்‌ 1பிறதெய்வம்‌ வாக்கியலால்‌ வார்கழல்வந்‌ 
துற்றிறுமாம்‌ திருக்தேனெம்‌ பெருமானே யடியேற்குப்‌ 
பொற்றவி௫ நரய்க்கடுமா “றன்றேயுன்‌ பொன்ன்ருளே. 
(இ-ள்‌. ஆண்டவனே! 6 தவீர்‌ அருளிய பரஞானமான 
சிவாகமக்‌ கலைஞானங்களைக்‌ கற்றதியாது, அவற்றாலுள தாகிய பர 
ஞான சவாநுபோகத்தால்‌ கசிக்துறாகா தவனானாலும்‌, இருவடியன்‌ றி 
வேறு 9 தய்வமுண்டெனக்‌ கொள்வது றியேன்‌ ; வாசகத்‌ 9 காடாச்சி 
யால்‌ யாவர்க்கு மேலாயுள்ள இருவடியைக்‌ கண்டிறுமாப்புடையனா 
னேன்‌ ; பெருமானே ! அடியேற்கு அருளிய வண்ணம்‌ வினவில்‌, 
நாய்க்கு இரத்‌ இனவிரணிய சிம்மாசனமளித்தால்‌ அவ்விடம்‌ அதற்‌ 
குத்‌ தெரியுமோ ? அவையொப்பேன்‌ ; உனது இரணியகோசத்‌ இரு 
வடி காட்டி யருளியது ; என வருளியலைக்‌ காண்க. (8) 


549. இனி, பெண்‌ வலையிலகப்படாது உண்மை ஞானம்‌ காட்‌ 
டய (இ. ன.) :- 
பஞ்சாய அடிமடவார்‌ கடைக்கண்ணால்‌ இடர்ப்பட்டு 
நஞ்சாய தயர்கூர ஈடுங்குவேன்‌ நின்னருளால்‌ 
உய்ஞ்சேனெம்‌ பெருமானே யுடையானே யடியேனை 
அஞ்சேலென்‌ ரூண்டவா றன்றேயம்‌ பலத்தமுதே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌) பஞ்சுபோல 
மெல்லிய பா கமுடைய வஞ்சப்பெண்ணால்‌ துன்பமுற்று விடம்‌ புசித்த 
வனைப்போல நடுங்குவேன்‌ ; தேவரீர்‌ கருணையால்‌ பிழைப்புறுவ 
கானேன்‌ ; என்னை யுடையவனே ! அடியேனை முற்போந்த பயம்‌ கலி 
யாதபடி. அடிமை கொண்ட மணி மன்றுளாடும்‌ பெரிதான அமிர்‌ 
குமே ! என அ௮ருளியகைக்‌ காண்க. (6) 


பி-ம்‌, 1. பிறர்‌ தெய்வம்‌ . என்று எட்டில்‌ காணப்படுகிறது, 
2,  அன்றேகின்‌. 
548, வாக்கு இயலால்‌ - நின்‌ அருள்‌ வாக்கின்‌ தன்மையால்‌ என்க, 


549, பஞ்சாய அடி, செம்பஞ்குட்டிய அடி என்றும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌. உய்ஞ்சேன்‌ - உய்ச்தேன்‌ ; பிழைத்தேன்‌, 


874 திருவாச்க வியாக்யெர்னம்‌ 

550. இனி, தட்ணெத்‌ இக்கிலே இருவருணோக்கினமையைக்‌ 
கூறும்‌ (இ. - ன :-- 
என்பாலைப்‌ பிறப்பறுத்திங்‌ வர்க மறியவொண்ணாத்‌ 
தென்பாலைத்‌ திருப்பெரும்‌ துறையுறையுஞ்‌ சிவபெருமான்‌ 
அன்பானீ யககெகவே புகுந்தருளி யாட்கொண்ட 
தென்பாலே கோக்கியவா றன்றேயெம்‌ பெருமானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! ஓர்‌ விண்ணப்பம்‌; அடியேன்‌ இனிப்‌ 
பிறவாவண்ணம்‌ செய்து வானோரும்‌ அறியாத உண்மையை என்‌ 
பொருட்டு (அ.நுக்ரகத்த) இருப்பெருந்துறைப்பதி மேவும்‌ சிவனே ! 
அடியேற்கன்புருகச்‌ செய்ய, அருள்வதே நியமமாகத்‌ தென்றிசை த்‌ 
இருநோக்கஞ்‌ செய்த இருவருளுக்கு என்‌ செய்வேன்‌ ! என அருளி 
யதைக்‌ காண்க. (7) 

551. இனி, வேக மு.கல்வனா।'னவன்‌ என்னும்‌ (இ..ன.) 4 
மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா 
வோத்தானே பொருளானே உண்மையுமா யின்மையுமாய்ப்‌ 
பூத்தானே புகுந்திங்குப்‌ புரள்வேனைக்‌ கருணையினாற்‌ 
பேர்த்தேநீ பாண்டவா றன்றேயெம்‌ பெருமானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! . ஓர்‌ விண்ணப்பம்‌ ; யரவர்க்கும்‌ 
முன்னவனே ! முத்தொழிலுடையோர்க்கு மூன்‌ நிலொன்றான ருத்திர 
முதல்வனே ! பஞ்சஇர்த்தியத்துக்கு மேலான அளவிலாத வேதப்‌ 
பொருளானே ! இப்பிரபஞ்ச வடிவாயும்‌ அவ்வடிவில பற்றின்‌ றியும்‌ 
நிற்கும்‌ உற்பத்தி வியாபகனே ! இப்பிரபஞ்ச வயம்ரயிருப்பேனை 
பெருங்கருணையால்‌ ஆண்ட கற்பகத்தின்‌ பூங்கொம்பே! என 
அருளியது. 

அன்றே அசை எனக்‌ கொள்க. (9) 


800. என்பால்‌ ஐ; ஐ சாரியை, இமையவர்க்கும்‌ அறிய ஒண்ணா 
என்பதைத்‌ தென்பாலைத்‌ இருப்பெரும்‌துறை என்பதனோடும்‌ கூட்டிப்‌ 
பொருளுரைத்தலும்‌ ஆம்‌ ; அல்லது சிவபெருமான்‌ என்பதோடும்‌ கூட்ட 
லாம்‌. ஆட்கொண்டது என்பாலே நோக்கியவாறு என்றும்‌ பிரித்துச்‌ 
கொள்வர்‌. 

551, மூவாத முதலானே - மூத்தலில்லாத மூலப்பொருளே. 
மூன்றிலொன்றான ருத்திர முதல்வனே என்று பொருள்‌ உரைக்கின்றார்‌. 
ஒத்து - வேதம்‌. பேர்த்து - மாற்றி, கற்பகத்தின்‌ பூங்கொம்பே என்ற 
உரைப்பகுதிக்கு மூலத்தில்‌ சொல்‌ இல்லை, 


88. திருவேச.றவு 875 


558. இனி, திருவிடை மருதே இடமானகென்ற (தஇி..ன): 
மருவினிய மலர்ப்பாதம்‌ மன ததில்வளர்ந்‌ அள்ளுருகத்‌ 
தெருவுதொறு மிகவலறிச்‌ வெபெருமான்‌ என்றேத்திப்‌ 
பருஇயகின்‌ பரங்கருண த தடங்கடலிற்‌ படிவாமா 
றருளெனக்கிெ்‌ இடைமருதே இடங்கொண்ட அம்மானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ இருவடி 
வியாபக வாசனையும்‌ அருளின்பழுமுடையது, அடியேன்‌ மனமுருக 
உள்புகவே அடியேன்‌, £ சிவனே! சிவனே ? யெனக்‌ தெருக்கள்‌ 
தேரறும்‌ ஓலமிட்டலறித்‌ துதித்தும்‌, சிவாருபூ தியாகியும்‌, நினது 
இருக்கருணைக்‌ கடலிற்படியத்‌ இருவுளங்‌ கண்டு திருவிடை மருதப்‌ 
பிரான்‌ கழல்மேவு கல்‌ செய்‌ கவப்பயனே ! என அருளியதைக்‌ காண்க. 


565. இனி, பஞ்சாக்கர நிட்டை யறுபூதி கூறிய (இ. ன.) 
நாரனேயோ தவஞ்செய்தேன்‌ சிவாயகம வெனப்பெற்றேன்‌ 
தேனாயின்‌ னமுதமுமாய்த்‌ இத்திக்குஞ்‌ சிவபெருமான்‌ 
தானேவம்‌ தெனதுள்ளம்‌ புகுக்தடியேற்‌ கருள்செய்தான்‌ 
ஊனாரு முயிர்வாழ்க்கை யொறுத்தன்றே வெறுத்திடவே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; நாதனே தேவரீர்‌ 
திருநாம வுபதேச நிட்டைபெற என்ன புண்ணியஞ்‌ செய்தனனோ ? 
அறியேன்‌, மலத்திரோ,தம்‌ நீங்கித்‌ இருவருட்‌ கருணை இன்பம்‌ என்‌ - 
அயிரில்‌ அ௮மிர்தாய்க்‌ கருப்பூர ரசக்கட்டியாத்‌ இத்‌ இப்ப கானான்‌ ; அடி 
யேன்‌ முயற்சி செய்யாது உளம்‌ புகுந்தான்‌ ; அடியேற்‌ கருளினான்‌ 7 
திருவடியைப்‌ பெற்றும்‌ ஊனுயிரின்பம்‌ வெறுக்காது துன்புற்றேன்‌ ; 
என்‌ செய்வேன்‌ ? என்று அருளியதெனக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


552. மரு - வாசனை, படி.வாமாறு - படியும்படி ; அருள்‌ - அருள்க 
என்பது. இடைமருதே இடங்கொண்ட அம்மான்‌ என்பது வெபிரானைக்‌ 
குதிக்கும்‌, 

559. வொயம என - திருநாம உபதேச நிட்டைபெற, உயிர்‌ 
வாழ்க்கையை வெறுத்திட அருள்‌ செய்தான்‌ என்று கூட்டுக, உரை 
வேறுவிதமாகப்‌ பொருள்‌ கூறுன்றது, 


திருசிற்றம்பலம்‌ 
39. திருப்புலம்பல்‌ 
இனி, திருப்புலம்பல்‌ 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
சாக்கிராத்தத்‌ தனித்திருப்‌ புலம்பல்‌ 
நீக்கமிலாத சிவானந்த நிலை. 
பொழிப்புரை ய நுபவம்‌.- 
முற்பதிகத்திற்‌ சுட்டறி வொழிந்து அதுவாய்ப்பெற்ற பேரின்‌ 
பப்‌ பொருளாகி மற்றொன்‌ றறியேன்‌ என்னுமாகநந்தம்‌ பெற்றதற்கு 
உருக்கம்‌ பெற்றிலே னென்ற சிவானந்தா நுபூ இகம்‌. 1கலிவிருத்தமாக, 
செல்வத்‌ திருவாகுரிலோதியது. 


554. இனி, மற்றுப்பற்றன்றித்‌ இருவடியே பற்றானதென்ற 
(இ. - ன) :-- 
பூங்கமலத்‌ தயனொடுமால்‌ அறியாத கெறியானே 
கோங்கலர்சேர்‌ குவிமுலையாள்‌ கூறாவெண்‌ ணீருடி 
ஓங்கெயில்சூழ்‌ திருவாரூ ருடையானே 'அடியேனுன்‌ 
. பூங்கழல்க ளவையல்லா தெவையாதும்‌ புகழேனே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ பொற்‌ 
பாத சேர்வை இருமாலயனுங்‌ காணொண்ணா து ; கோங்கமலர்‌ குவிகுற்‌ 
போல வற்றாது முற்றுது ஞானத்‌ தனமுடைய அம்மை பாகனே ! 
நீறணி கடவுளே ! உயர்ந்த மதில்‌ சூழுஞ்‌ செல்வத்‌ தஇருவாரூரொளி 


1. கொச்சச்‌ கலிப்பா என்று அச்சுப்பிரதிகள்‌ கூறும்‌. 
திருவாசகத்‌ திருவுள்ளக்கடை : சிவானந்த முதிர்வு. எ- ௪, வொ 
னர்தம்‌ பெறா விச்சை, 
திருவாசகச்‌ சிறப்பு : 
கரைம்‌ இருகும்‌ பேரன்புன்‌ கழலிணைக்கே சற்றாவின்‌ 
[ மனம்போலென்றுச்‌ 
திருக்‌ தும்வகை யெனக்கருள்க வெனச்சேட்ட நிருப்புலம்பலாகும, 


(பழைய புராணம்‌) 


554, பி-ம்‌, 1. அடியேனின்‌ 


39. இருப்புலம்பல்‌ 877 


வளர்‌ புற்றிடங்கொண்ட வீதி விடங்கா ! நினது ஆடரவக்‌ கிண்கிணி 
பாகமே கதியெனப்‌ புகழ்வேன்‌ ; அல்லது வேறு யாகோருருவையுங்‌ 
காணேன்‌ ; துதியேன்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (1) 


588. இணி, விடையுடைய சடையுடைய நாதனே உயிர்ப்‌ 
பொருளென்ற (இ... னப்‌ 


சடையானே தழலாடீ தயங்குமூ விலைச்சூலப்‌ 
படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெள்ளை 
விடையானே விரிபொழில்சூழ்‌ பெருந்துறையா யடியேனான்‌ 
உடையானே உனையல்லா 'லுறுதுணைமற்‌ றறியேனே. 
(இன்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; சருவ வியாபகத்‌ 
திருச்சடையுடையோய்‌ ; என்‌ வினை எரியும்படி தழலுடையோய்‌ ! 
முச்சத்தி மூன்று கவராகப்‌ பிரகாசிக்குஞ்‌ கூலப்படையோய்‌ ! பரம 
சிவனே ! பசுவுக்குப்‌ ப தியோய்‌ ! புண்ணிய விடையோய்‌ ! கேனமர்‌ 
சோலை சூழும்‌ இருப்பெருந்‌ துறைக்‌ குருமணியோய்‌ ! என்னை அறா இயே 
அடிமையாக வுடையோய்‌ ! அடியேற்கு உனது பாதமன்றி வேறு 
துணை காணேன்‌ ; என _அருளியதைக்‌ காண்க. (2) 


856. இனி, சாக்கிரா இதத்திலே விளைவான அன்பே பரமுத்தி 
பெறுவது என்ற (தின) :-- 
உற்றாரை யான்‌ வேண்டேன்‌ ஊர்வேண்டேன்‌ 
[பேர்வேண்டேன்‌ 
கற்றாரை யான்வேண்டேன்‌ கற்பனவு மினியமையும்‌ 
குற்றாலத்‌ தமர்க்துறையுங்‌ கூத்தாவுன்‌ குரைகழற்கே 
கற்றாவின்‌ மனம்போலக்‌ கசிந்துருக வேண்டுவனே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌) அடியேற்குத்‌ 
தந்தையர்‌, தாயார்‌, சுற்றத்தார்‌, வந்தவர்‌ போமா றெங்கே ? இவை 


554, மெறி - தத்துவம்‌, கூறா - பாகனே, யாதும்‌ - ஒரு சிறிதும்‌ 
என்றும்‌ கொள்ளலாம்‌, 


பி- ம்‌. 1. துறுதுணை, 


ட 955, மழஃ இளமையான, உறு - பொருர்திய, 


818 திருவாசக வியாக்கயொனம்‌ 


இன்பமாகக்‌ கொள்ளேன்‌. பேர்‌ ஊர்‌ விரும்பேன்‌ ; கற்றோரை விரும்‌ 
பேன்‌ ; கற்ற மட்டுங்‌ கல்வி நிற்க; இவைகளல்லாது அடியேன்‌ 
வேண்டுவதென்‌ னெனில்‌, இருக்குறறாலப்‌. தயான சித்திர சபையிலே 
நடனஞ்‌ செய்யுஞ்‌ சுவாமி ! தேவரீர்‌ இரு நாம வொலி பெருகுந்‌ இரு 
வடிக்கே, கன்றைத்தேடும்‌ பசுப்போல, அன்பையும்‌ அவைக்குக்‌ 
காரணமான அருட்‌ கசிவான உருக்கத்தையும்‌ வேண்டி, தாயினேரி 
ரங்கும்‌ தலைவவோ ! தமியனேன்‌ துணைவவோ ! நாயினேன்‌ இருந்து 
புலம்புவனே யொழிய, வேறு காண வேண்டுவ பயனில்லை ; என 
வருளியதைக்‌ காண்க. (3) 
இருசசிற்றம்பலம்‌ 


er 


உ 


இருச்சிற்றம்பலம்‌ 
40. குலாப்‌ பத்து 


இனி, திருக்குலாப்‌ பத்தாவன. 

அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
பாரம்பரை மயமாந்‌ திருக்குலாப்‌ பத்து 
அநுபவ மிடையீடு படாமை, 


- பொழிப்புரை 

மூற்பதிகத்‌ இருவருளன்பை யுகந்தே, யான்‌ ஆனந்தம்‌ பெறல்‌ 
இன்றோ ? அன்றோ ? நடனங்‌ கண்டு நல்விழி பெற்றமை யின்றோ ? 
என்று முண்டு ; என்றுருகியருளுவ,தான. சிவாருபூ.இி. "கலிவிருத்த 

“மாகத்‌ திருத்தில்லையிலோதியது. 

556, இணி கற்பனவும்‌ அமையும்‌ ; அமையும்‌ - போதும்‌, குரை 
கழல்‌ - காம ஓலி பெருகும்‌ திருவடி, கற்றா - கன்றையுடைய பசு, 

1, அச்சப்‌ பிரதிகள்‌ கொச்சகக்‌ கலிப்பா என்று கூறும்‌, 

திருவாசகத்‌ திறுவுள்ளக்கடை : அநுபவமிடை யீடுபடாமை எ- ௮. 
தன்‌ செயலற கிற்றல்‌, ்‌ 

இருவாசகச்‌ இறப்பு : 

விரும்பு வொனக்த வெள்ளம்‌ விழைச்து இல்லை சாயகனை மிகச்‌ 

- [கொண்டாடி 


நிரம்பு மனக்களி மிகுத்த னில்‌ குலாப்பத்தாய்‌ 
[நிசழ்த்த லாமே, 


40. குலாப் பத்து 879 


557. இனி, தேடும்‌ பொருளும்‌ ஈம்‌ பெருந்துணையுக்‌ இருவடியே 
யென்ற (இ. - ன :-- ! 


ஓடுங்‌ கவந்தியுமே உறவென்‌ றநிட்‌ டுள்கூந்து 
தேடும்‌ பொருளும்‌ சிவன்கழலே யென த்தெளிம்து 
கூ.டு முயிருங்‌ குமண்டையிடைக்‌ குனித்தடியேன்‌ 
ஆடுங்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 

(இ-ள்‌) ஆண்டவனே ! தேவரீர்‌ இருத்தில்லை நேர்‌ போய்‌ 
மன்னும்‌ அம்பரத்தில்‌ ஆடுவதான குஞ்சிதபாக சேவை குரிசன 
மான இப்போதே பற்றுக்‌ கோடின்றி யாவர்க்கும்‌ விலக்கான ஓடும்‌ 
பொருதலுக்கிசையாத கவுபீனக்‌ கந்தையுமே பூறவற்ற வுறவு 
கொண்டு எனதுள்ளங்‌ க௫ந்துருகுகலானேன்‌ ; நிகழும்‌ பயனும்‌ 
நிறை தவமுந்‌ தேடும்‌ பொருளும்‌ பெருந்துணையுந்‌ இல்லைத்‌ திருச 
இற்றம்பலத்துளாடுங்‌ கழலே யெனத்‌ தெளிந்தேன்‌ ; ஊனுயிர்‌ வேறு 
செய்தான்‌ கொடித்தான்‌ மலையுத்தமன்‌, எனக்‌ கும்பிட்டுத்‌ கட்ட 
மிட்டுக்‌ கூத்தாடிக்‌ குஞ்சிதபா,தக்‌ ழோனேன்‌ ; என அருளியதைக்‌ 
காண்க. (1) 


558. இனி, திருவடிப்‌ பற்றன்றி வேறு பற்றிலனென்ற 
(தி. - ன: 
துடியே ரிடுடைத்‌ தூய்மொழியார்‌ ே தாள்ஈசையால்‌ 
செடியேறு தீமைகள்‌ எத்தனையுஞ்‌ செய்திடினும்‌ 
முடியேன்‌ பிறவேனெனைத்தன தாள்‌ முயங்குவித்த 
அடியேன்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன் றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருமன்றுளாடிய பொற்‌ 
பாத தரிசனமான சுவாறுபூதி பெற்ற காலமே, பெண்‌ வலையிற்‌ 
சிக்கி முலைத்தலைக்கே யிடைக்கே அ௮வாவுடைய னானாலும்‌ பிறப்‌ 
பிறப்புறுவ இல்லை ; என,தப்பனே ! என வருளியதைக்‌ காண்க. (8) 


பி. ம்‌. குமண்டையிடை, 

557. ஒடு - திருவோடு; சவச்தி - கெளபீனம்‌ ; கோவணம்‌, 
குமண்டை - ஒருவகைக்‌ கூத்து, குனித்து - கும்பிட்டு, குலா விளங்கு 
இன்ற, 

558, தடி ஏர்‌ இகு இடை - உடுக்கையை யொத்த அழயெ 
ஒடுங்யெ இடை, ஈசை - ஆசை, செடி - பாவம்‌, முடியேன்‌ - இறவேன்‌ ; 
அழியேன்‌, தனதாள்‌ - தன்‌ தாள்களில்‌, 

இடச4 


980 திருவாசக வியாக்யொனம்‌ 


559. இனி; தத்துவ முழுதும்‌ தூய்மை செய்‌ தமையைக்‌ கூறும்‌ 
(த. ன.) :-- 
என்புள்‌ ளுருக்கி இருவினையை ஈடழித்துத்‌ 
துன்பங்‌ களைந்து துவந்துவங்கள்‌ அய்மைசெய்து 
முன்புள்ள வற்றை முழுதழிய உள்புகுக்த 
அன்பின்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன் றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேற்குள 
தாயெ அநாதி சம்பந்த மூல மலத்தையும்‌, அவைக்குத்‌ துணையான 
இருள்‌ சேரிரு வினையையும்‌, அவைக்குக்‌ காரணமான குத்துவாகுது 
விதக்‌ கொத்துக்ககாயும்‌, அவையாற்‌ கட்டுப்படும்‌ அவ த்தைகளையும்‌ 
இருமோக்‌ காலழித்து, இருந்‌ நபடியே யிருப்பச்‌ சுத்தப்படுத்தி, அன 
பால்‌ உயிரை யுருகச்‌ செய்தது குஞ்சித பரத சேர்வையுற்ற அப்‌ 
போதே யென வருளியமைக்‌ காண்க. தத்துவ காரியம்‌ பஞ்சமல 
காரியம்‌ தீட்சை சுத்தாவத்தை யிவை விரிவு முதலகவலான முதல்‌ 
மொழியிலெழுதியகைக்‌ காண்க. (9) 


860. இனி, இமையளனவுந்‌ இருவடியென்னை விட்டுப்‌ பிரியாது 
என்ற (இ-ன 
குறியும்‌ நெறியும்‌ குணமுமிலார்‌ குழாங்கடமைப்‌ 
பிறியு மனத்தார்‌ பிறிவரிய பெற்றியனைக்‌ 
செறியுங்‌ கருத்தி லுருத்தமதகாஞ்‌ சவபதத்தை 
அறியும்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவருட்‌ குணம்‌ வினவில்‌, 
விண்ணப்பம்‌ ; குறிகளும்‌ அடையாளமும்‌ நெறிகளும்‌ அவர்‌ நின்ற 
தோர்‌ நேர்மையும்‌, அறிய வொண்ணுமோ ? ரடியாருள்ளம்‌ பிரிவில்‌ 
லாப்‌ பெருமையனே ! உண்மை யடியார்‌ இயானிப்ப, அருளேயாகுஞ்‌ 
சிவ பதத்தை அருள றிவாய்‌ உலவும்‌ இருத்தில்லையாளும்‌ கரா 
சனைக்‌ கண்டு உள்ளங்கொண்ட இன்றே இன்புருவானேன்‌. என 
அருளியகைக்‌ காண்க. ன - 


569. ஈடு - பெருமை. துவச்துவங்கள்‌ - தொடர்புகள்‌. 

560. குறி, செறி, குணம்‌ ஆகயவை இல்லாதாரோடு இணங்கா 
மையையுடைய அன்பர்களை த்‌ தன்னைவிட்டுப்‌ பிரியாமற்‌ செய்பவன்‌ என்‌ 
பது ரேர்பொருள்‌. குழாம்‌ - பாசக்‌ கூட்டங்கள்‌ என்றும்‌ உரைப்பர்‌; 


செறியும்‌ - குறியும்‌ செறியும்‌ குணமும்‌ செறியும்‌ என்ச. உருத்தமுது 


40. குலாப்‌ பத்து... 881 
661. இனி, யானெனச்‌ செய்யும்‌ துரிசை, அன்பர்க்‌, இல்லா 
வகை யருள்வ கான (இ. - ன): 
பேருங்‌ குணமும்‌ பிணிப்புறுமிப்‌ பிறவிதனைத்‌ 
தூரும்‌ பரிச துரிசறுத்து த தொண்டரெல்லாம்‌ 
சேரும்‌ வகையாற்‌ சிவன்கருணைத்‌ தேன்பருடு 
ஆருங்‌ குலாத்தில்லை ஆண்டானக்‌ கொண்டன்றே, 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ சீரடியார்களெடு த்த உடலே 
பரமுத்தி - பெறும்‌ வண்ணம்‌, அவர்களுடைய மலபோதமற்ச 
செய்தது, அவ்விடத்தே இருவடி காட்டி, சிவ்‌ கருணைச்‌ சிவாரநுபூ தி 
காட்டி அருள்வதான. ' திருத்தில்லை மூலக்குறியை உண்மையாக 
அன்பு கொண்ட அன்றே யடியேன்‌ காம ரூபமுங்‌ குணமும்‌ பிணிப்‌ 
புறும்‌ பிறவியும்‌ தூர்ந்து உடன்‌ நீங்கும்‌ எனா அருளியதைக்‌ 


காண்க. (5) 
562. இனி, அடியேன்‌ உடலின்‌ பரனமையைச கூறும்‌ 
(இ. னப) :-- 


கொம்பில்‌ அரும்பாய்க்‌ குவிமலராய்க்‌ காயா 
வம்பு பழுத்துடலம்‌ மாண்டிங்கனே போகாமே 
ஈம்புமென்‌ சித்தை நணுகும்வண்ணம்‌ நானணுகும்‌ 
அம்பொன்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! நிட்கள சகள சகளாகள்‌ நிருத்தஞ்‌ 
செய்யும்‌ மணிமன்றத்‌ இல்லைச வெனை அருளால்‌ தரிசித்து அவ்வுட 
லிலே தானே நாமன்பு செய்து பொருந்தும்படி ஈமக்கநுக்ரெகஞ்‌ 
செய்வகன்றி, மாகா உதரத்தில்‌ அரும்பு போல்‌ உளதாகி, வெளி 
யிலே யுறாுவான பூவா, யெளவன காலக்‌ காயாகி, அறிவு விவேகம்‌ 
விண்‌ வம்பான வினை பழுத்து, வீழ்வதான மரணமாக வீருதாவாக 
உடல்‌ பேர்கா வண்ணம்‌ அன்பே இன்பாய்‌ அருள்வான்‌ என வருளிய 
தைக்‌ காண்க. (6) 


சுரக்கும்‌; அழுது உருத்து,  உருவம்கொண்டு என்றும்‌ கூறுவர்‌. பிறியும்‌ 
மனத்தார்‌, கருத்தில்‌ உருத்து, சிவபதத்தை அறியும்‌ தில்லை ஆண்டான்‌ 
என்றும்‌ கூட்டிப்‌ பொருளுரைக்கலாம்‌, 

561. பேர்‌ - சாமம்‌, பிணிப்பும்‌ இறும்‌ என இயைக்க, அர்‌ - நிரவு. 
பரிசு - தன்மை, துரிசு - குற்றம்‌ ; பற்று, ஆரும்‌ - விளங்கும்‌, 

562. கொம்பு என்பதனை அகுபெயராக்க மாதா உதரம்‌ என்று 
பொருள்‌ அமைத்துக்‌ கூறுவது கோக்க இன்புறத்தக்கது, 


889 திருவாசக வியாக்யெர்னம்‌ 


565, இனி, அடியேன்‌ சிரசில்‌ இருவடி. எழுந்தருளி அபேத 
மூற்ற தன்மையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 
மதிக்கும்‌ திறலுடைய வல்லரக்கன்‌ தோள்கெரிய 
மிதிக்கும்‌ திருவடி. என்‌ தலைமேல்‌ வீற்றிருப்பக்‌ 
குதிக்கும்‌ 'பாரமொன்‌ ௮ுமில்லோ மெனக்களித்திங்‌ 
கதிர்க்குங்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! தேவரீர்‌ இருவருள்‌ இன்பு செய்யாத 
இராவணன்‌ தற்போ,த வளவால்‌ இருமலை யெடுக்க நினை த்த சிவத்‌ 
துரோகி, வல்லமை கெட்டுத்‌ இருவடிக்கீழ்‌ மருளாக நின்றான்‌ ; அவ்‌ 
வகை யருளிய இருவடி. பரமகதஇி விதியன்‌ பொன்‌ றும்‌ தெரியாத என்‌ 
போகு சிரசிற்‌ குடிய தென்னோ? எப்போதும்‌ பஞ்ச கர்த்திய நடனஞ்‌ 
செய்யு நடராசர்‌ வாழும்‌ இல்லைப்‌ ப தியை ஆண்டவனாகக்‌ கொண்ட 
வன்றே, இன்றே இப்பேறு பெறுவகானேன்‌ என அருளியதைக்‌ 
காண்க. (7) 


604. இனி, பன்றிக்காகக்‌ கானகத்தில்‌ அன்பாம்‌ நிமித்தம்‌ 
-நடக்குந்‌ இருவடியென்‌ சிரசில்‌ விற்‌ நிருப்ப கான (..ன) 
இடக்குங்‌ கருமுருட்‌ டேனப்பின்‌ கானகத்தே 
நடக்கும்‌ திருவடி. என்‌ றலைமேல்‌ நட்டமையாற் 
கடக்கும்‌ திறலைவர்‌ கண்டகர்தம்‌ வல்லாட்டை 
அடக்குங்‌ குலா தீதில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; திருவேட்களப்‌ 
ப தியிலே பார்த்தற்குப்‌ பாசுப தமருளவேண்டி; கானகத்தில்‌ ஏனத்‌ 
இன்‌ பின்‌ சென்றோடின திருவடி, என்போத சிரசில்‌ வீற்றிருப்ப தான 
நிமித்தம்‌ வினவில்‌, இருவரு நீங்கி நின்ற பஞ்ச இந்திரிய வேட 
விஷயப்‌ புலாஇி ஐவர்களைத்‌ இருவடியிலடக்கிய நடனராசர்‌ வாழும்‌ 
இல்லை அம்பல வாணரை உள்ள த்தில்‌ தரிசித்தமை என அருளிய 


தைக்‌ காண்க, ்‌ (9) 


பி-ம்‌. 1, பசுபாசமொன்றுமிலோ. ்‌ 

563. திறல்‌ - வலிமை, கதிக்கும்‌ - பெருகுகின்‌ ற, அதிர்ச்கும்‌ - 
ஆரவாரம்‌ செய்ற, 

064, இடக்கும்‌ - தோண்டு; இடச்குச்‌ செய்ற எனினும்‌ ஆம்‌, 
மூருட்டு எனம்‌ - வலியபன்றி, சட்டமை - ஊன்றினமை, இது அருச்‌ 
சுனன்‌ பொருட்டுச்‌ செய்தது. ஜவர்‌ சண்டகர்‌ . புலாதி ஐவர்‌ ; சண்டகர்‌ - 
கொடியவர்‌. வல்‌ ஆட்டை - கொடிய ஆட்டத்தை, 


40. குலாப்‌ பத்து 883 
666. இனி, நல்குரவுடையோனுக்கு உலவாக்கிழி நேர்படுகல்‌ 
போலத்‌ இருவரு ணேர்ப்பட்ட (இ. - ன.) 
பாழ்ச்செய்‌ விளாவிப்‌ பயனிலியாய்க்‌ இடப்பேற்குக்‌ 
கீழ்ச்செய்‌ தவத்தாற்‌ இழியீடு கேர்பட்டுத்‌ 
தாட்செய்ய தாமரைச்‌ சைவனுக்கென்‌ புன்‌ றலையால்‌ 
ஆட்செய்‌ குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; பாழான வயலிலே 
உழுதாற்கு ஊதிய மில்லாது துன்ப முறுவோனுக்குக்‌ கீழ்மை 
யுடையவன்‌ செய்க தவத்கால்‌ நிதிப்‌ பொதி ௮வவயலிலே நேர்ப்பட்‌ 
டதுபோல, இருஞான சம்பந்த சைவ வெத்துக்கு அடிமையான து 
திருத்தில்லை நடராச குஞ்சித பாத தரிசனம்‌ கண்ட காட்சியால்‌ 
என அருளியதைக்‌ காண்க. (9) 


806. இனி, திருவருட்பணி செய்வதைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :-- 


கொம்மை வரிமுலைக்‌ கொம்பனையாள்‌ கூ..றனுக்குச்‌ 

செம்மை மனத்தால்‌ திருப்பணிகள்‌ செய்வேனுக்‌ 

இம்மை தரும்பய னித்தனையு மீங்கொழிக்கும்‌ 

அம்மை குலாத்தில்லை ஆண்‌ டானைக்‌ கொண்டன்றே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ; ஓர்‌ விண்ணம்பம்‌ ; பராசத்தி வாம 

பாகரே ! தேவரீர்‌ இருவுளப்பணி அன்புடன்‌ அடியேன்‌ செய்வதற்‌ 

காகப்‌ பிரபஞ்ச விஷய இன்பம்‌ அடங்கலையும்‌ ஒழிப்பித்க, பரமுத்தப்‌ 

ப,தியரகிய தில்லை மன்றுளே யாடிய பொற்பாதம்‌ காணப்‌ பெற்றமை 

யால்‌ அடிமையானேன்‌ என அருளியகைக்‌ காண்க. (10) 

இருச்சிற்றம்பலம்‌ 


அ | மானது. 


565. பாழி - பாழான, செய்‌ - வயலிலே, விளாவி - உழுது. 
பயன்‌ இலியாய்‌ - ஊதியம்‌ பெறாது. டப்பேற்கு ; தம்மைக்‌ குறித்தது. 
பயனற்ற உலகுக்கு உழைத்து வருவதை இங்குச்‌ சுட்டினார்‌. கீழ்‌ செய்‌ 
தவம்‌ - முன்பு செய்த தவம்‌ என்பது ரேர்பொருள்‌, கிழி - பொற்தழி, 
தாட்செய்ய - அடியேவல்‌ புரிய, தாமரைச்‌ சைவன்‌. திருஞான 
சம்பர்த சைவ சிவம்‌ என்றார்‌, தலையால்‌ ஆள்‌ செய்தல்‌ - தண்டனிட்டு 
அடிமை புரிதல்‌, 

566. கொம்மை - திரட்‌ யொயெ, வரி - தேமல்படர்ர்த. கூறன்‌ - 
பாகன்‌. இம்மை தரும்‌ பயன்‌ - பிரபஞ்ச விஷய இன்பம்‌, 


ட்‌ 
இருசசிற்றம்பலம்‌ 


41. அற்புதப்‌ பத்து 
இணி, அற்புதப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌: 
கற்பனை கழறும்‌ அற்புதப்‌ பத்துத்‌ 
தனிய தீதமாய்‌ அநுபவ மாற்றாமை. 
பொழிப்புரை. 
முற்பதிகக்‌ குஞ்சிதபாத தரிசனமே பரமுத்தி யடிமை இன்ப 
மென அருளி, மேல்‌ எல்லாம்‌ வல்ல சித்தென்பதும்‌ எனிமையேன்‌ . 
பொல்லாங்கெல்லாம்‌ அருளசற்‌ பொறுககாண்டு கொண்டருளு . 
மானந்த சவாநுபூஇி யென்ப தும்‌ அருளிய து. 


ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையி லோ இயது. 


587. இணி, திருவடி முூன்னின்றறாவிய சிவரணம்துமான 
(தி.-ன.):-- 
மைய 'லாமிம்த மண்ணிடை வரழ்வெனும்‌ ஆழியுளகப்‌ 
பட்டன்‌ 
தைய லாரெனுஞ்‌ சுழித்தலைப்‌ பட்டுகான்‌ தலைதடு மாறுமே 
ப்தி லாங்கெடத்‌ திருவருள்‌ தந்துதன்‌ *பொன்மலரடி 
[காட்டி 
மெய்ய ஞய்வெளி கரட்டிமுன்‌ கின்றதோர்‌ அற்புதம்‌ 
[விளம்பேனே. 


திருவாசகத்‌ திருவுள்ளத்கிடை : அநுபவமாற்றுமை எ- து, அறு 
பவம்‌ முற்றுதலில்‌ டொறாமை விம்முதல்‌. ர 
திருவாசசச்‌ இறப்பு : 
-மரயவுருக்சொண்டுஎத்தை மயக்குமின்னார்சண்‌ வலையுண்‌ 
[ மயங்குவேற்ிற்‌ 
காயுமறிவளித்‌ சாளலதிசயமெள்‌ அரைத்‌ தலத்புதப்பத்தாகும்‌, 
(பழைய புராணம்‌) 


567, பி-ம்‌. 1, வசிக்க 2. லாம்விடத்‌. 8, பொன்னடியிணை 
காட்டி, 


41. அற்புதப்‌ பத்து 885 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓரானற்த விண்ணப்பம்‌; வஞ்சப்‌ 
பெண்‌ வரழ்க்கையாலே, தலை தடுமாறாகப்‌ போகாவண்ணம்‌, யானென 
தென்னும்‌ பொய்‌ கெடுவதாகத்‌ இருவருளிரங்கிப்‌ பாதுகாக்கத்‌ இரு 
வடி மலரை அருளாற்‌ காட்டி, சத்திய போத நா,கனாய்‌ அடியேன்‌ காண 
எழுந்தருளிய அற்புதம்‌ எவ்வகை வாயால்‌ வழுத்துவேன்‌ ! எனவே, 
மவுனானந்தம்‌ பெறுவதே சுவாறுபூதி என அரறுளியதலைக்‌ காண்க. 


568. இனி, இருவடியிலர்ச்சனை செய்வதே நிட்டை யென்ற 
(தி.-ன.) :- 
ஏய்ச்த மாமல ரிட்டுமுட்‌ டரததோ ரியல்பொடும்‌ வணங்காதே 
சாந்த 'மார்டுலைத்‌ தையல்கல்‌ லாரொடும்‌ தலைதடு மாறாப்‌ 
போந்தியான்றுயர்‌ புகாவண மருள்செய்து *பொற்கழலவை 
[காட்டி 


ஜின்க்‌ னய்வெளியே என்முன்‌ நின்றதோர்‌ அற்புதம்‌ 
[விளம்பேனே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ அன்று 
அவசனமாக வருளிய சிவாகமப்படி நால்வகை மலரால்‌ கியமந்குவறா து 
அன்பு விதியோடும்‌ அருட்பணி செய்யாமல்‌, சாந்குணியும்‌ முலை 
யுடைய நாரிபாற்‌ சன்னையில்‌ தடுமாறி, ௮துவாய்க்‌ கெடாவண்ணம்‌, 
அருள்‌ செய்து அருளடி காட்டி, இராசனைப்‌ போல வடிவு கொண்‌ 
டெழுந்தருளிய ஆனந்தத்தை வையக த்தோரிடத்து வாய்‌ இறப்ப 
இல்லை ; என , அருளியதைதக்‌ காண்க. (2) 


567. மையல்‌ - மயக்கம்‌- ஆழி - கடல்‌, முதல்‌ அடிக்கு உரை 
எழுதப்படவில்லை, ஆழி என்றதற்கேற்பச்‌ சுழி என்றார்‌. மெய்யனாய்க்‌ 
காட்டி என்றும்‌ வெளிகாட்டி என்றும்‌ இயைக்க, விளம்பேன்‌ - சொல்லேன்‌, 


இற்‌, 1. மாமாலைத்‌, 2, பொற்சறலீனை, 


568. ஏய்ந்த - இயைர்த ; ஆகமவிதிகளுக்கியைர்த என்றார்‌. முட்‌ 
டாததோர்‌ இயல்பு - தடைப்படாத தன்மையால்‌, வணற்காதே, போச்சு 


யரன்‌ துயர்‌ புகாவண்ணம்‌ என்றியை க்க, 


886 திருவாசக வியாக்கியானம்‌ 


569. இனி, ஒறுத்துப்‌ பேரின்பச்‌ சர்க்கரை யருளினமையைக்‌ 
கூறும்‌ (இ. - ன.) :-- 

நடித்து மண்ணிடைப்‌ பொய்யினைப்‌ பலசெய்து 

நானென தெனுமாயக்‌ 

கடித்த வாயிலே கின்றுமுன்‌ வினைமிகக்‌ 

கழறியே திரிவேனைப்‌ 
பிடித்து முன்னின்‌ றப்‌ பெருமறை தேடிய 
அரும்பொருள்‌ அடியேனை 
- அடித்த 'டி.த்துவக்‌ காரமுன்‌ தீற்றிய 
அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ மண்‌ 
மிசை வந்து, தேகமே பொருளென அநுபூதி கொண்டு யானென 
தென்னுஞ்‌ செருக்கால்‌ மாயை வாயிலாக நின்று, வினைவிளைவ 
தாகவே வம்பு கூறித்‌ இரியுமென்னை, இரங்கி வலியப்பிடி த்து, வேத்‌ 
தேடிக்‌ காணொணாத பாசிவம்‌ குடிலையாந்தங்‌ குருவாகத்‌ இருவரு 
ளாகிய இன்பந்‌ துன்பம்‌ போலக்‌ காட்டி, பேரின்பக்‌ கட்டி. தானே 
யென அறிவுபெற, கண்‌ காட்சியாய்‌ நின்ற ஆனந்த மென்னென்று 
சொல்வேன்‌ ? என அருளியதைக்‌ காண்க. (8) 


570. இனி, இப்பிறவியே பேரின்பமென்ற (இ. - ன.) :- 

பொருந்து மிப்பிறப்‌ பிறப்பிவை நினையாது 
பொய்களே புகன்றுபோய்க்‌ 

கருங்கு ழலினார்‌ கண்களா லேறுண்டு 
கலங்கியே இடப்பேனைத்‌ 

இருந்து சேவடிச்‌ சிலம்பவை சிலம்பிடத்‌ 
திருவொடு மகலாதே 

அருக்து ணேவனாய்‌ ஆண்டுகொண்‌ டருளிய 
அற்புதம்‌ அறியேனே. 


பி-ம்‌. 1, ஒித்தக்காரமுன்‌, ச 

569. மண்ணிடை பொய்யினை ஈடித்து எனக்‌ கூட்டுக, மாய 
வாயில்‌, கடித்த வாயில்‌ எனக்‌ கூட்டுக, கடித்த - வடுப்பட்ட, வினை 
என்றதற்கு வம்பு. என்று பொருள்‌ கூஅகதிறார்‌. 
பொருள்‌ - குடிலையாச்சம்‌, குடிலை - ஓங்காரம்‌, 
தீத்திய - உண்பித்த, 


மறைதேடிய : அரும்‌ 
அச்சாரம்‌ - சர்ச்சரை, 


41. அற்புதப்‌ பத்து 887 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; அடியேற்கு 
மலபரிபாக நிமித்தம்‌ அருளிய தேகத்தைக்‌ தானடைந்த வு அதி 
யெனக்‌ கொள்ளாது, அத்தேகத்கை அநித்‌திய மெனப்‌ பேசி, அப்‌ 
பிறவி ஓயாது உற்பத்‌தியாகப்‌ பெண்‌ வலையில்‌ அகப்படுவேனைப்‌ 
பெருங்கருணையால்‌ இருச்சிலம்போசை சத்திக்கப்‌ பராசத்இயுடன்‌ 
பிரிவில்லா,த உயிர்த்‌ துணைவராக என்னுயிரில்‌ எழுந்தருளிய சிவா 
னந்த போகத்தை என்ன றிவாற்‌ காணவுளகோ ? என அருளியதைக்‌ 
காண்க. (4) 


874. இனி, உடம்புடைய யோகியர்பாலுற்ற சிற்றின்பம்‌ 
அடங்கக்‌ தன்‌ பேரின்பமாக்கிய (இ. -ன.) :- 


மாடும்‌ சுற்றமும்‌ மற்றுள போகமும்‌ 

மங்கையர்‌ தம்மோடும்‌ 

கூடி. யற்குள குணங்களா லேறுண்டு 

குலாவியே திரிவேனை 

வீடு தக்கென்றன்‌ வெ.்தொழில்‌ வீட்டிட 

ப்‌ மென்மலர்க்‌ கழல்காட்டி 

ஆடு வித்தென தகம்புகும்‌ தாண்டதோர்‌ 

அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே! தேவரீர்‌ அருளிய அற்புதம்‌ அந்தோ! 
அந்தோ ! என்‌ சொல்வேன்‌ ! அடியேன்‌ நித்‌ இயசெல்வங்களா லும்‌ 
அமர்களர்‌லும்‌ மற்றுள்ள சிற்றின்பக்‌ குணங்களாலும்‌ அழுந்திய 
பாவியைத்‌ இருவடி ஞான பரமுத்தி யருளி, சிற்றின்ப மெல்லாம்‌ 
பேரின்ப வீடேயாகத்‌ இருவருட்‌ பாகம்‌ என்ன றிவிற்‌ காட்டி, ஆட்டு 
வித்து, உள்ளே புகுந்து, அடிமை செய்ததை என்னறிவாற்‌ காண்ப 
துளவோ ? என அருளியதைக்‌ காண்க. (5) 


570. இப்பிறப்பு பொருர்தும்‌ (என) கினையாது என்க, ஏறுண்டு - 
தாக்குண்டு, திரு - பராசத்தி, 


571. மாடு - செல்வம்‌, கூடி, எறுண்டு, குலாவி, இரிவேனை 
என்ச்‌, ஆடுவித்து - ஆட்டுவித்து, சிற்றின்பத்தில்‌ அழுர்இச்டெர்‌.௪ 
தனக்குப்‌ பேரின்பம்‌ சாட்டிய திருவருளை வியக்னெறார்‌, 

ணை.) 


888 திருவாசக விமாக்க்யொனம்‌ 

572. இனி, சத்தி வெமாக .அடியேனுள்ள த்‌ தில்‌ எழுந்தருளி 
னமையைப்‌ பாராட்டும்‌ (த. - ன) :-- 

வணங்கு மிப்பிறப்‌ பிறப்பிவை நினையா அ 

மங்கையர்‌ தம்மோடும்‌ 
. பிணைந்து வாயிதழ்ப்‌ பெருவெள்ளத்‌ கழுக்திகான்‌ 
பித்தனாய்த்‌ திரிவேனைக்‌ 

குணங்க ளுங்குறி யுமில்லாக்‌ குணக்கடல்‌ 

கோமளத்‌ தொடுங்கூடி 

அணைந்து வந்தெனை யாண்டுகொண்‌ டருளிய 

வற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓரற்புத விண்ணப்பம்‌ ! கெண்‌ 
ணிலா வணிந்த வேணியா ! உன்றன்‌ நிருநடங்‌ கும்பிடப்பெற மண்‌ 
ணிலே வந்த, இப்பிறவியே யெனக்கு வாலி. தாமென நிட்டை கூடாது, 
வஞ்சப்‌ பெண்களை இச்சையுடன்‌ * பாலொடு தேன்‌ கலந்தற்றே, பனி 
மொழிவாலெயிறா நிய நீர்‌” என்றபடி, அவ்வாரியில்‌ அழுந்திப்‌ பைத்‌ 
இயமாய்த்‌ திரியும்‌ பாவியை, குறிகள்‌ குணங்கள்‌ இவை யொன்று 
மில்லாத நிட்கள சாட்குணிய பரமசிவன்‌ தனது சத்தியுடன்‌ என்‌ 
னப்‌ பொருளாகப்‌ புணர்ந்து உள்ளே யன்பாய்‌ அடிமை செய்த 
சிவானந்த போகத்தை என்னறிவாற்‌ காண்பனோ? என்‌ அருளி 
யதைக்‌ காண்க. (6) 


678. இனி, திருகாம்‌ மந்திரத்தா லர்ச்சனை செய்வதே முத்தி 
யென்ற (இ. - ன.) :-- 
இப்பி றப்பினி லிணைமலர்‌ கொய்துநா 
னியல்பொடஞ்‌ செழுத்தோதித்‌ 
தப்பி லாதுபொற்‌ கழல்களுக்‌ டொதுகான்‌ 
தடமுலை யார்தங்கள்‌ 


572. வணங்கும்‌ - வணங்குதற்காகப்பெற்ற ; உன்தன்‌ இருஈடம்‌ 
கும்பிடப்பெற்ற என்றார்‌, நினையாது - பிறவி பெற்றதன்‌ பயனைக்‌ ௧௫௬ 
தாமல்‌, குணக்கடல்‌ - சாட்குணிய பரமவென்‌, கோமளம்‌ - உமாதேவி; 
சத்தி அறியேன்‌ - அறிவாத்‌ சாண்பேனோ, 


41. அற்புதப்‌ பத்து 889 
மைப்பு லாங்கண்ணா லேறுண்டு இடப்பேனை 
மலரடி யிணைகாட்டி 
அப்பன்‌ என்னைவம்‌ தாண்டுகொண்‌ டருளிய 
அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓரஇசய வானந்த விண்ணப்பம்‌ ; 
இப்போ,தருளிய பரிபாக தேகமே துணையாகக்‌ கொண்டு எல்லாத்‌ 
தவத்திற்கும்‌ மேற்பட்ட நால்வகை மலர்‌ விதியால்‌ இண்டை கொண்‌ 
டேற அர்ச்சனை, லேத நான்கினு மெய்ப்போருளான நாதன்‌ நாமத்‌ 
தாற்‌ பூசிப்பதும்‌, அவை தவறாத நியமமே அ௮ன்பென, திருவடி 
ஞான நிட்டை கூடாது, கண்ணால்‌ சன்னையிலழுந்திய பாவியைக்‌ 
குஞ்சித சேவடியைக்‌ கும்பிட்டிருப்பதாக, எனது அப்பன்‌ ஆண்ட 
சிவானந்த போகத்தை என்னென்று புகல்வேன்‌? என அருளி 
யைக்‌ காண்க. (7) 


674. இனி, வாசக ஞானத்துக்‌ கெட்டாகு வாச்சிய வரறுபூதி 
யான (இ, - ன.) 2 

- ஊச லாட்டுமிவ்‌ வுடலுயி ராயின 

இருவினை அறுத்தென்னை 
ஓசையா லுணர்‌ வார்க்குணர்‌ வரியா 
அணர்வுதம்‌ தொளியாகூப்‌ 

பாச மானவை பற்றறுத்‌ தயர்க்ததன்‌ 

பரம்பெருங்‌ கருணையால்‌ 

ஆசை தீர்த்தடி யாரடிக்‌ கூட்டிய 

அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓரற்புத விண்ணப்பம்‌ ; “ பாசங்‌ 
கழன்றாற்‌ பசுவுக்டெம்‌ பதியாம்‌ ஊசல்‌ வடங்கழன்ற கொவ்வாதோ ?” 
என்ற ஊனுயிர்‌ வேறு செய்தது, வாக்கு மனோதீத சுவாமி யறிவே 
அருளென அருளி, மலபந்தம்‌ நீக்கி, சிவானந்‌த போ ம்‌ பெருங்கருணை 


679. மைப்பு உலாம்‌ கண்‌ - கருமை தவழ்ந்த சண்‌, மலர்கொய்து, 
அஞ்செழுத்து ஓதி, கழல்களுக்கு இடாத, ஏறுண்டு இடெப்பேனை, அடி 
யிணை காட்டி, ஆண்டுகொண்டருளிய அற்புதம்‌ என்க, 


890 திருவாசக வியாக்யொனம்‌ 


யால்‌ அளித்து, இவ்வுலக: வாசையறச்‌ சரடியாரிற்‌ கூட்டுவதான்‌ 
அற்புதம்‌ தற்சுட்டால்‌ _ஏறிவேனோ ? என அருளியதைக்‌ காண்க.(9) 


575. இனி, பெண்ணாசை நீக்கனமையைக்‌ கூறும்‌ (இ. - ன;)2 

பொச்சை யானவிப்‌ பிறவியிற்‌ இடந்துநான்‌ 

புழுத்தலை நாய்போல 

இச்சை யாயின எழையர்க்‌ கேசெய்தங்‌ 

கணங்கியே திரிவேனை 

இச்ச கத்தரி யயனுமெட்‌ டாததன்‌ 

'விரைமல ரடிகாட்டி 

அச்சன்‌ என்னையும்‌ ஆண்டுகொண்‌ டருளிய 

அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓரற்புத விண்ணப்பம்‌ ; பிறவியே 
காடாக வளர, அதனில்‌ உழன்று புழுத்தலை நாய்போல, மாயா 
வித்தை யுருவான பேதையர்‌ கருத்துப்படி, பணி செய்து இன்புள்‌ 
னாய்‌ த்‌ இரிவேனை, வித்‌. ககராகிய அயனுமரியுங்‌ காணாத செங்கமலப்‌ 
பொற்பா,த மருளிய அப்பனான தேவரீர்‌ அடிமை செய்த சிவானந்த 


போதத்தை என்ன றிவாற்‌ காண்பதுளதோ ? என அருளியதைக்‌ 
காண்க. (9) 


676. இனி, அறியரமையுடைய அடியேற்கு அறிவுவர அரு 
ளிய (த,-ன) 
செறியு மிப்பிறப்‌ பிறப்பிவை நினையாது 
செறிகுழலார்‌ செய்யும்‌ 
கறியும்‌ €ழ்மையுங்‌ கெண்டையங்‌ கண்களு 
்‌ முன்னியே இடப்பேனை 


574, உடலுயிர்‌ ஆயின இருவினை என்பதற்கு உடலுயிர்‌ ஆவதற்‌ 
குக்‌ காரணமான இருவினை . என்னலாம்‌. ஓசையால்‌ - நூலறி வான 
பாசஞானத்தால்‌ வினையறுத்து, உணர்வுதர்து, ஒளியாக்கி, பற்றறுத்து, 
ஆசை தீர்த்துக்‌ கூட்டிய அற்புதம்‌ என்க. 

பி-ம்‌. 1. விரைமலர்க்கழல்‌ காட்டி, 

575. பொச்சை ஃ& காடு, 


ஏழையர்‌ - மாதர்‌, இச்சகத்து - இவ்‌ 
வுலகிலே. அச்சன்‌ - தந்தை. ள்‌ 


42, சென்னிப்‌ பத்து. 891 
இறைவன்‌ எம்பிரான்‌ எல்லையில்‌ லாததன்‌ 
இணைமலர்க்‌ கழல்காட்டி 

அறிவு தற்தெனை ஆண்டுகொண்‌ டருளிய 

அற்புதம்‌ அறியேனே. 

(இ-ள்‌, ஆண்டவனே! ஓர்‌ விண்ணப்பம்‌; அடியேனை 
நலிவதான இறப்புப்‌ பிறப்புக்களை,த்‌ துன்பமெனக்‌ கொள்ளாது, 
நெருங்கிய அளகபாரமுடைய பேதையர்‌ செய்வதான பொய்மையும்‌ 
ஈனகுணமும்‌, ஆகியவற்றை மெய்யெனவும்‌ நற்குணமெனவும்‌ 
கொண்டு, வஞ்சமயக்கச்‌ சேல்போன்ற கண்ணையும்‌ கினைப்பாக உழல்‌ 
வேனை, எம்பிரானான தேவரீர்‌ கருணையால்‌ அவை அகித் தியம்‌ எனக்‌ 
காட்டிக்‌ இருவடியே நித்தியப்‌ பேரானந்தமென்ற அறிவை யருளி 
_ ஆண்டடிமையாக வியரப்பியஞ்‌ செய்த அ௮ற்பு,த சிவானந்த போக, த்தை 
என்ன திவால்‌ அ.றியேன்‌--எனவே அவனருளால நிவதே உண்மை 


யென அருளியகைக்‌ காண்க. (40) 


'இருச்சிற்றம்பலம்‌ 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
42. சென்னிப்‌ பத்து 
இனி, சென்னிப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
மன்னு திருவடிச்‌ சென்னிப்‌ பத்துத்‌ 
'தன்னிகரான தனிச்சிவ விளைவு. 
பொழிப்புரை 
முற்ப இகம்‌ குஞ்சிதபா,தப்‌ பேரானந்தம்‌ ' சுவாதுபூதியான பின்‌, 
கடையேனை யாண்ட கருணை மாகடல்‌ அடைவே தானாய்‌ ஆனந்தம்‌ 
பெற முடிமலரடியிற்‌ சூட்டும்‌ முறைமையால்‌, அதுவே இன்பவன்‌ 


576. செறியும்‌ - நெருங்கும்‌, றி - வஞ்சனை; உன்னி. நினைத்து, ' 


899 திருவாசக வியாக்யொனம்‌ 


பென்னும்‌ அனுபவம்பெற்று, அவ்வடி. மலர்‌ முற்றும்‌ ௮; துவென்று 
அருளால்‌ தெவிட்டாப்‌ பேரின்பமென அருளிய து. 


ஆசிரிய விருத்தமாகக்‌ இருப்பெருந்துறையி லோ தியது. 


577. இனி, சரடியார்‌ இருவடி ௮துபூதி பெறுவதன்‌ றி, முத்‌ 
தேவராலு மதியப்படா ததென்ற (இ. - ன.) :-- 
தேவ தேவன்‌ மெய்ச்‌ சேவகன்‌ தென்பெ ருந்துறை நாயகன்‌ 
மூவ ராலு மறிவொணு முதலாய ஆனந்த மூர்‌ த்தியான்‌ 
யாவ ராகினு மன்பரன்‌ றி யறிவொ ணுமலர்ச்‌ சோதியான்‌ 
அய மாமலர்ச்‌ சேவடிக்கணம்‌ சென்னி மன்னிச்‌ சுடருமே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ. நமது சிவன்‌ மகா 
தேவன்‌ நம்பொருட்டுப்‌ பரியாளனானவன்‌, இருப்பெருந்துறைக்‌ 
குருமணி, திருமால்‌ அயன்‌ இந்திரன்‌ அ௮.றியவொண்ணா,த சங்கார 
கர்த்தாவே முதலாளியான சிவானந்த வடிவுடையவன்‌ ; யாவரான ' 
எ.த்தேவரானும்‌ அன்பர்களன்‌ றி ௮றிவொணாத சருவ வியாபகப்‌ 
பரஞ்சோதி; அப்பரமசிவன து மலர்‌ மணமொத்த பாதக்‌ தாமரையரன 
திருவருட்‌ சோதி என்போதச்‌ சிரசிலே வியாபகமாகப்‌ 'பிரகா௫ிக்கு 
மென அருளியகைக்‌ காண்க. (1) 


578. இனி, அட்டமூர்த்தமான செய்தியைக்‌ கூறும்‌ (இ.-ன: 
அட்ட மூர்த்தி யழகனின்னமு தாய வானந்த வெள்ளத்தான்‌ 
சிட்டன்‌ மெய்ச்சிவ லோகனாயகன்‌ தென்பெ ருந்துறைச்‌ 

[சேவகன்‌ 

மட்டு வார்குழல்‌ மங்கையாளையோர்‌ பாகம்‌ வைத்த 
[அழகன்‌ றன்‌ 
வட்ட மாமலர்ச்‌ சேவ டி.க்கணஞ்‌ சென்னி மன்னி மலருமே. 


இகுவாச்சத்‌ இத்கள்‌எக்கிடை சிவ விளைவு ௭- த. சிவனுக்கு 


நிச்சயப்படுதல்‌. 


திருவாசகச்‌ இறப்பு :-- 
்‌ தூயவருட்‌ குருபதத்தைச்‌ சூட்டுதற்குப்‌ பெற்றவுயிர்‌ சுகத்தை 
[சோக்கிச்‌ 
சேயமலர்ப்‌. பதத்தமுமை யடியரொடும்‌ வியந்துரைத்தல்‌ 
[சென்னிப்பத்தே. 
577. சேவகன்‌, பரியாளன்‌ என்று பொருள்‌ கூறுகின்றார்‌. சேவடிக்‌ 
கணம்‌ ; கணம்‌ - கூட்டம்‌, 


42. சென்னிப்‌ பத்து 893 


(இன்‌). சீரடியார்களே ! கேண்மோ! * மண்ணொடு நீரனல்‌ 
காலோடாகாய மதியிரவி யெண்ணில்‌ வருமியமான வட்டமாமூர்த்தி 
யாய்‌ எட்டுக்‌ கொண்டாரான ” இருவருளழகன்‌ ; இன்பவமிர்க சிவா 
னந்த சுகவாரியான்‌ ; யாவர்க்கும்‌ பெரியோனான சத்தியபோதச்‌ 
சிவலோகநாயகன்‌ ; இருப்பெருந்துறைக்குருவே; பரியாளனாகினோன்‌; 
மட்டுவார்குழல்‌ மங்கை பாகம்‌ வைத்தோனான இன்ப வடிவுடை 
யான்‌ ) தாமரை மலர்‌ போன்ற திருவடி என்‌ போதகச்‌ சிரசில்‌ அபேத 
வத்துவித வியாபக வாழ்வரவன என வருளியதைக்‌ காண்க. (2) 


579. இனி, ஆன்ம நிவேதனங்‌ கூறும்‌ (இ. ன.) 


நங்கை மீரெனை நோக்குமின்னங்க 
தை னம்பணி கொண்டவன்‌ 
தெங்கு சோலைகள்‌ சூழ்பெருக்துறை 
மேய சேவக யைகன்‌ 
மங்கை மார்கையில்‌ வளையுங்கொண்டெம்‌ 
மயிரும்‌ கொண்டெம்‌ 'பணிகொண்டான்‌ 
பொங்கு மாமலர்ச்‌ சேவ டிக்கணஞ்‌ 
சென்னி மன்னிப்‌ பொலியுமே. 


(இ-ள்‌). ம்கடுவான சீரடியார்களே ! நோக்கிக்‌ கேண்மோ, 
நம்து பரமசிவன்‌ நம்மை அடிமை கொண்டவன்‌ ; தென்னஞ்சோலை 
சூழும்‌ இருப்பெருந்துறைக்‌ குருவாகிய பரியாளன்‌ ; இருமதுரைப்‌ 
பதியில்‌ பரிபக்குவ நாரிகட்குப்‌ பரிச இட்சைக்காகத்‌ இருக்சையால்‌ 
சங்கணிந்து, எம்முயிரைப்‌ பலியாகக்‌ கொண்டு, அருட்பணி செய்யக்‌ 
கொண்ட செங்கமலப்‌ பொற்பாதங்கள்‌ ஆன்ம்‌ சிற்சத்தி இருவரு 
எரய்‌ விளங்கி வியாப்பியமாக வியாபகமாக அநாதி போதமாக 
வாழும்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (9) 


578. இட்டன்‌ - பெரியன்‌, மட்டு - தேன்‌, வட்டமாமலர்‌ - 
தாமரை. 


பி-ம்‌. 1, பணிகொள்வான்‌. 
579. அம்பு அணி கொண்டவன்‌ என்று பிரித்து அம்பினை அழகுக்‌ 


காகத்‌ தாங்யெவன்‌ என்று பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, கைக்கு வளையிட்ட 
தைப்‌ பரிச தீட்சை என்றார்‌. 


. 894 திருவாசக வியாக்கியானம்‌ 


580. இனி, சரடியாருடன்‌ காதன்‌ எழுக்கருளினமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன): 


பத்தர்‌ சூழப்‌ பராபரன்‌ பாரில்‌ !வந்தோர்பார்ப்‌ பானெனச்‌ 
சித்தர்‌ சூழச்‌ சிவபிரான்‌ தில்லை மூதூர்‌ நடஞ்செய்வான்‌ 
எத்த னாவெம்‌ தில்புகுந்தெமை யாளுங்‌ கொண்டெம்‌ பணி 

I [கொள்வான்‌ 
வைத்த மாமலர்ச்‌ சேவடிக்கணஞ்‌ சென்னி மன்னி மலருமே. 


(இ-ள்‌). ரேடியார்களே ! கேண்மோ; நமது பரம்‌ பராபர 
பரமசிவன்‌ தன து உண்மைச்‌ சரடியார்களான அன்பர்கள்‌ சந்கி இயில்‌ 
சூழ்வ தாகப்‌ பூமியில்‌ சிரேட்டமான திருப்பெருந்‌ துறையில்‌ பிராமண த்‌ 
இருவுருவாய்‌ எழுந்தருளிய நாதன்‌ ; சித்தர்‌ வித்தியாதரர்‌ கின்னர 
. இம்புருடர்‌ முதலான தேவர்கள்‌ சந்நிதானத்தில்‌ சூழ்ந்திருப்ப, 
சிவபிரான்‌ இருத்தில்லை மன்றுள்‌ பஞ்சடிர்த்திய நிருத்தம்‌ செய்‌ 
வோன்‌ ; பெருங்கருணையால்‌ இரங்கி அடியேன்‌ உள்ளத்தில்‌ எழுந்‌ 
தருளி எம்பணி கொள்ள ஆண்டவன்‌ ; அவனது இருவடியான 
பொற்கமலம்‌ அடியேன்‌ போத சிரசில்‌ அபேச அத்துவிதமாக 
வியாபித்‌ இருக்கும்‌ ; என வருளியதைக்‌ காண்க. (4) 


581. இனி, வேயுறுதோளி பங்கனுள்ளூறலானமையைக்‌ 
கூறும்‌ (இ, ன.) -- 
மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி 
மதித்தி டாவகை நல்கினான்‌ 
வேய தோளுமை பங்கெனெங்கள்‌ 
திருப்பெரும்‌ துறை மேவினான்‌ 
காயத்‌ துள்ளமு தூறவூறகீ 
கண்டு கொள்ளென்று காட்டிய 
சேம மாமலர்ச்‌ சேவடிக்கணஞ்‌ 
சென்னி மன்னித்‌ திகழுமே. 


பிஃம்‌. 1. வந்து, 

580. பார்ப்பானென வர்தது இிருப்பெருர்‌ துறையில்‌, சித்தர்‌ 

. என்றமை அவருடன்‌ பிறரையும்‌ கூட்டியுரைத்தார்‌, எத்தன்‌ - தர்‌.இிரம்‌ 
செய்வோன்‌, இல்‌, இக்கு உள்ளத்தைக்‌ குறித்தது, "மலரும்‌ - வியாயித்‌ 

திருக்கும்‌, 


42, சென்னிப்‌ பத்து 895 


(இஃ ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; நமது பரமசிவன்‌ 
நம்மை அமா இயே நலிவ கான மாயாவின்ப த்தை உண்மை கொள்ளா 
வகை அருளியதுமன்‌ நி, வேயுறு தோளிபங்கனான சுவாமி, இருப்‌ 
பெருந்துறையில்‌ குருவடிவானான்‌. அவையன்‌ றி, மாயக்கள்ளுண்டு 
மயங்காது காயத்துள்‌ மெய்ஞ்ஞானக்‌ கள்‌ ஊற, ஊறவே பேரானந்தச்‌ 
சிவா துபோகமருளிச்‌ சிவந்தபாக கமலமான குடியேன்‌ தற்போத முடி. 
யில்‌ சவபோகமாகப்‌ பிரகாசிக்கச்‌ செய்கதென வருளியகைக்‌ காண்க. 


582. இனி, சிவார்ச்சனையே பரமுத்தி யென்ற (தி, - வ.) :- 

சித்த மேபுகும்‌ தெம்மையாட்கொண்டு 

ன க தீவி னைகெடுத்‌ துய்யலாம்‌ 

பத்தி தந்துதன்‌ பொற்கழற்கணே 

பன்மலர்‌ கொய்து சேர்தத லும்‌ 
முத்தி தந்திந்த மூவுலகுக்கு 

மப்பு றத்தெமை வைத்திடும்‌ 
அத்தன்‌ மாமலர்ச்‌ சேவடிக்கணஞ்‌ 

சென்னி மன்னி மலருமே. 

(இஃள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; நமது பரமசிவன்‌ அடி 
யோங்கள்‌ சத்தத்தில்‌ எழுந்தருளி ஆட்செய்து வினைமுழுதும்‌ 
கெட்டு மாம்‌ பிழைப்புறுவதான அன்பருளி, இருவடிக்‌ கமலத்தில்‌ 
பன்ம்லரால்‌ அர்ச்சனை செய்வதாக அருளி, இருவடி சேர பரமுத்‌ இ 
யளித்து, இம்மூன்று மாயாபுவனமும்‌ கடந்த சிவபகுத்தில்‌ அடி 
யோமை அபே.தமாக வைக்கும்‌ அப்பனுடைய இருவடி. அடியேம்‌ 
போத சிரசில்‌ அநாதி நிலைமையாக த்‌ திருவருள்‌ வியாபகமாக மலரும்‌; 
என்‌ அருளியதைக்‌ காண்க. (6) 


581. சல்கினான்‌ - அருளினான்‌, காயத்துள்‌ அமுது ஊறுதல்‌, 
'யோசப்பயிற்யொல்‌ உண்டரவதென்பர்‌, இங்கே மெய்ஞ்ஞானச்கள்‌ 
என்றார்‌, சேய - வெந்த ; செம்மையான, 

£589. புகுர்து, கொண்டு, கெடுத்து, தர்து, தர்து, வைத்திம்‌ 
அத்தன்‌ என்க, 


இி--66 


896 திருவாசக வியாக்கியானம்‌ 


588. இனி, அடியாருறவே டொருளென்ற (தி. - ன.) ₹-- 


பிறவி யென்னுமிக்‌ கடலைகீக்தத்தன்‌. 
பேரருள்‌ தந்தருளினான்‌ 

அறவை யென்‌ றடி யார்கடங்கள்‌ 
அருட்கு மாம்புக விட்டுகல்‌ 

உறவு செய்தெனை யுய்யக்கொண்ட 
பிரான்ற னுண்மைப்‌ பெருக்கமாம்‌ 

திறமை காட்டிய சேவடிக்கணஞ்‌ 
சென்னி மன்னித்‌ திகழுமே. 

(இன்‌). சீரடியார்களே! கேண்மோ; ஈம்து பரமசிவன்‌ பெரும்‌ 
பிறவி வாரியைக்‌ கடக்கத்‌ தெப்பமாகப்‌ பெருங்கருணை த்‌ திருவடியை 
அருளி, அடியார்‌ இருச்சபை சந்நிதானம்‌ சேர, தமராகச்செய, இரு 
வடி சேர, செப்பமான உண்மைப்‌ பேரின்ப வல்லமை ஆனந்த அன்பு - 
காட்டிய இருவடிகள்‌ என்‌ போதகச்‌ சிரசில்‌ இகழ்தல்‌ ; என அருளி 
யகைக்‌ காண்க, (7) 


584. இனி, அடியாருள்ளமகலாமையைக்‌ கூறும்‌ (இ. -ன) :-- 
புழுவி னற்பொதிர்‌ திடுகுரம்பையிற்‌ 
பொய்த னையொழி வித்திடும்‌ 
எழில்கொள்‌ சோதியெம்‌ மீசெனம்பிரா 
னென்னுடை யப்ப னென்றென்று 
தொழுத கையின ராடுத்தூய்மலர்க்‌ 
கண்க ணீர்மல்கும்‌ தொண்டர்க்கு 
வழுவி லாமலர்ச்‌ சேவடிக்கணஞ்‌ 
சென்னி மன்னி மலருமே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; நமது பரம்வென்‌ இருமி 
யால்‌ நிறைவு செய்த உடலைப்‌ பெய்யென ஒழியச்‌ செய்தருளும்‌ 
நரதன்‌ என்றும்‌, எம்முடைய ஈசன்‌ என்றும்‌, என்னுயிர்ப்‌ பிரானென்‌ 
அம்‌, அப்பனே என்றும்‌, எக்காலமும்‌ 0 காழுகையராய்‌ விதித்த 
மலர்‌ கொண்டு அன்பால்‌ மலர்‌ பேசன்ற கண்‌ கணீராரரமையால்‌ 
பெருக, தஇிருவருட்பணி செய்யும்‌ அடியார்க்குக்‌ குற்‌ தம்த்ற பொற்பசத 


588. பிறவிக்‌ கடல்‌ கடக்க அருள்‌ புணையாயிற்று, அசலை: என்று ௯ . 
அராதை என்று, 


49. சென்னிப்‌ பத்து 897. 
கமலம்‌ பேஈதச்‌ சிரசிலே வியாபிக்க அருளாய்‌ விளங்கும்‌ ; என 
அருளியகைக்‌ காண்க: (9) 


588. இனி, மெய்யடியார்க்குத்‌ திருவடியே இன்பென்‌றருள்வ்‌ 
தான (தி. ன) 2 

வம்ப னாய்த்திரி வேனைவாவென்று 

வல்வி னைப்பகை மாய்த்திடும்‌ 
உம்ப ரானுல கூடறுத்தப்‌ 
புறத்த னாய்கின்‌ ற வெம்பிரான்‌ 
அன்ப ரானவர்க்‌ கருளிமெய்யடி 
யார்கட்‌ இன்பம்‌ தழைத்திடும்‌ 
செம்பொன்‌ மாமலர்ச்‌ சேலடிக்கணஞ்‌ 
- சென்னி மன்னித்‌ திகழுமே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; நில்லாதவற்றை நிலை 
யென வுட்கொண்டு புல்லறிவாய்த்‌ திரியும்‌ பாவியை, கருணையால்‌ 
திருமேனி கொண்டெழுந்தருளித்‌ இருகோக்கம்‌ பாலித்ததைத்து, 
மூல ஆணவப்பகையை வகை செய்யும்‌ எத்தேவப்‌ பதமுத்தியும்‌ 
கடந்து நின்மலமாய்‌ நின்ற என்னுயிர்ப்பிரான்‌ ; உள்ளபடி பத்தி 
செய்வார்க்குத்‌ இருவடி ஞானம்‌ அருளி, அபேதவத்துவித உண்மை 
அடியாருள்ளப்‌ பேரின்பப்‌ பெறுக்கமான செங்கமலப்‌ பொற்பாதம்‌ 
என்‌ போதமுடியிலருளாய்‌ மலர்ந்து பிரகாசிக்கும்‌ என _அருளியதைக்‌ 
காண்க. (9) 

686. இனி, திருநாம வுபதேசத்‌ (தி. - ன.) :_ 

முத்த னைமுதற்‌ சோதியைமுக்க 

ணப்ப னைமுதல்‌ வித்தினைச்‌ 
சித்த னைச்சிவ லோகனைத்திரு 
காமம்‌ பாடித்‌ திரிதரும்‌ 


584, குரம்பை - கூடு; உடல்‌, பொய்‌ - இச்குரம்பையில்‌ வாமும்‌ 
வாழ்வின்‌ பொய்மை, எழில்‌ - அழகு. 

585. வம்பன்‌ - வீணன்‌, வாவென்று அழைத்து என்க, உம்ப 
ரான்‌ * மேலிடத்தை உடையவன்‌. உலகு - ஊடறுத்து அப்புறத்தனாய்‌ 
நின்ற - உலகைச்‌ கண்டு அதற்கும்‌ அப்பாலே நின்ற, 


806... திருவாச்க வியாக்யொனம்‌ 
. பத்தர்‌ காளிங்கே வம்மினீருங்கள்‌ 
பாசம்‌ தீரப்‌ பணிமினோ 
சித்த மார்தருஞ்‌ சேவடிக்கணஞ்‌ 
_. சென்னி மன்னித்‌ திகழுமே. 


(இ-ள்‌). காதலாகிக்‌ கசிந்து, பாமுத்தனை, அறுவகைப்‌ 
பொருட்கு மேலான முதலான சிவசசோ இயை, எல்லா வொளியும்‌ 
தம்மொளியாக அருளும்‌ இரிகேத்‌ திர உயிர்க்கப்பனை, நினைப்பார்கள்‌ 
மனதுக்கோர்‌. முதலான வித்தினை, அருட்சித்தனை, கயிலாயப்‌ 
பதியை, திருநாமம்‌ இடைவிடாது துதிக்கும்‌ சீரடியார்களே ! விரை 
விலே வந்து கேண்மோ. உங்களுடைய பாசம்‌ தீர்வகாகத்‌ இருவருட்‌ 
பணி செய்வீர்களாகில்‌, சிந்‌ யே வெனானவன்‌ கிருவடி, போக 
முடியில்‌ இருவருளாய்‌ வியாபிக்கும்‌ என _அருளியதைக்‌ காண்க. (10) 


இருசசிற்றம்பலம்‌ 


உ 


இருச்சிற்றம்பலம்‌ 


43. திருவார்த்தை 
இனி, திருவார்த்தையாவன ண 
அகதுஇியச்‌ ரூத்‌ திரம்‌. 
மலமறுக்கும்‌ திருவார்த்‌ தைப்பத்து 
மிலகுமரு ளறிவிக்க வறிதல்‌. 
பொழிப்புரை 
முற்ப இக,த்‌ இறாவடி யின்ப ம்லர்‌ சூட்டி, இதன்மேல்‌ அவனே 
கானப்‌ ஆனந்தம்‌ பெறல்‌; அடியார்க்கருளல்‌, அருட்பெருங்கறா 


586. முத்தன்‌ - பாசங்களை விடுவிப்பவன்‌, முதல்சோதி - மூல 
ஒளி, சித்தன்‌ - த்துக்களைச்‌ செய்பவன்‌ ; சத்தத்தில்‌ குடியிருப்ப. 
வனும்‌ ஆம்‌, நீர்‌ வம்மின்‌ என்க. ஆர்‌ தீரும்‌ - நிறைர்துள்ள, 


48. திருவார்த்தை 895 
ணையை எடுத்தெடுத்துரைத்தே வழிபடல்‌, அன்பின்‌ முறைமை; 
என்று அருளால்‌ மொழிந்தமை. ; 


ஆசிரிய விருத்தமாகத்‌ திருப்பெருந்துறையில்‌ ஓதியது. 


587. இனி, இருவடியைத்‌ திருவருளால்‌. உயிர நிவ. தான 
(தி. ன) :-- 

மாதிவர்‌ பாகன்‌ மறைபயின்‌ ற 

வாசகன்‌ மாமலர்‌ மேயசோதி 
கோதில்‌ பரங்கரு ணேயடியார்‌ 

குலாவுநீதி குணமாக நல்கும்‌ 
போதலர்‌ சோலைப்‌ பெருக்துறையெம்‌ 

புண்ணியன்‌ மண்ணிடை .வந்திழிச்‌ 
தாதிப்‌ பிரமம்‌ வெளிப்படுத்த 

அருளறி வாரெம்‌ பிரானாவாரே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ: நமது பரமசிவன்‌, 
அம்மை வாமபாகனான உருவே அன்றி வேறுரு வில்லாதவன்‌ ; 
அநாதி முத்தனாகவே எழுந்தருளி வேதவாசக மருள்வோன்‌ ; மலர்‌ 
்‌ போன்ற ௪த்தியவுருச்சோதி; குற்றமற்ற பராபர கருணையாளன்‌ ; 
சரடியாரளவளாவும்‌ ஞானநீதியன்‌ ; சாட்முணிய இன்பவானமாக்‌ 
களுக்கு அருள்வதான மலர்ச்சோலை சூழும்‌ பெருந்துறைப்ப இயான்‌ 
என்‌ புண்ணியப்‌ பலனான நாகன்‌; பூமியின்கண்‌ என்‌ பொருட்டெழும்‌ 
தருளிய அ௩ாதி பரப்பிரம சிவசொரூபம்‌ ; உள்ளும்‌ புறமும்‌ ஓரு 
தன்மைக்‌ காட்சியான இருவரு அவனருளால்‌ அறியும்‌ அறிவுடை 


43. திராவாசகத்‌ இருவுள்ளக்கடை : அறிவித்தன்புறுதல்‌: ௭-௫, 
உன்னால்‌ அறியப்படாத அரைக்க அறிதலென்றஅு, 
திருவாசகச்‌ இழப்பு : ்‌ ( 
அ.தம்பெருகும்‌ பெருர்துறையிற்‌ றமையாண்ட செயல்முதலா யான்‌. 
| [சாட்டின்‌ 
இறமதிவா ரெம்பிரா னாவரென வுரைத்தறிரு வார்த்தையாகும்‌, 


(பழைய.புராணம்‌) 


900 திருவாசக வியாக்யொன்ம்‌ 


யோர்களே என்னை இரட்சிக்கும்‌ கடவுள்‌ என்றே அருளியதைக்‌ 
காண்க, ்‌ (1) 


588. இனி, பார்ப்ப தியம்மைக்‌ கருள்வன்‌ என்ற (இ. . ன, :- 


மாலயன்‌ வரனவர்‌ கோனும்வந்து 
வணங்க வவர்க்கருள்‌ செய்தவீசன்‌ 
- ஞால மதனிடை வத்தஇிழித்து 
நன்னெறி காட்டி ஈலந்திகழும்‌ 
கோல மணியணி மாடநீடு | 
குலாவு மிடைவை மடறல்லாட்குச்‌ 
சீல மிகக்கரு ணேயளிக்கும்‌ 
திறமறி வாரெம்பி ரானாவாரே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; இருமாலயன்‌ இந்திரன 
அடி. கொழ அவரவர்‌ பரிபாக பக்குவத்துக்குத்‌ தக்க காக அருள்பவ 
னான ஈசன்‌) அவனே சகளிகரித்து மண்மிசை எழுந்தருளி, ஆன்‌ 
மாக்களை ஈன்னெ நியான. இருவடி. சேர்வ தான அன்பே இன்பாய்‌ 
அருளுவதாகச சீவரத்தின, த்தால்‌ பணி செய்த இருமர்ளிகையில்‌ 
இடைவிடாது எழுந்தருளும்‌ பார்வதி அம்மைக்குச்‌ சிவகுணமே 
தானாகப்‌ பெருங்கருணை அருள்வகான வல்லமையை அருளால்‌ . 
அறிபவர்களே, என்‌ பிரானாவரர்‌ என அருவியகைக்‌ காண்க. (9) 


587, அருளறிவார்‌ எம்பிரான்‌ ஆவர்‌ என்பது கருத்து, மலர்‌ - 
அன்பரின்‌ மனமாயெ மலர்‌, “குலாவு - அடிக்கடி. பேடிக்கொண்டாடும்‌. 
குணம்‌ - சாட்குணிய இன்பம்‌, இழிந்து - இறங்க, பாகன்‌, வாசகன்‌, 
சோதி, கருணை, நீதி, புண்ணியன்‌, பிரமன்‌ என்பன இறைவனைக்‌ 
குறிப்பன, 


588. இடைவை என்பதற்கு இடைவிடாது எழுர்தருளும்‌ என்று 
பொருள்‌ சொண்டு, பார்வதியம்மைக்கு உபதேசம்‌ செய்தமையைக்‌ கூறு 
இன்றார்‌. பிறர்‌, இடைவை என்பது திருவிடை மருகுரைச்‌ குறிக்கும்‌ 
என்று கொண்டு அங்குச்‌ ிவெபிரான்‌ வரகுண பாண்டியன்‌ மனைக்கு 


அருளிய வரலாற்றைச்‌ சுட்டுவர்‌. திருவிடை மருதூரை இர்நூலில்‌ வேறி : I 


டங்களில்‌ இடைவை என்னும்‌ பெயரால்‌ ஆசிரியர்‌ சுட்டாமை காண்க, 


43. திருவார்த்தை 901 


599. இனி, அடியார்‌ பொருட்டுத்‌ இரு த்தோணிமேல்‌ எழும்‌ . 
குருளிப்‌ பாசவலை வீசித்‌ திருவிளையாடல்‌ 'செய்தமையைக்‌ கூறும்‌ 


(த. ன) 


அணிமுடி. யாதி யமரர்கோமான்‌ 
ஆனந்தக்‌ கூத்த னறுசமயம்‌ 
பணிவகை செய்து படவதேறிப்‌ 
பாரோடு விண்ணும்‌ பரவியேத்தப்‌ 
பிணிகெட நல்கும்‌ பெருக்துறையெம்‌ 
பேரரு ளாளன்‌ பெண்பாலுகந்து 
மணிவலை கொண்டுவான்‌ மீன்விிறும்‌ 
வகையறி வாரெம்பி ரானாவாரே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; இருவருளழகு பேர்ன்ற 
சடாமகுட ஆதி; தேவதைகட்கு மகாதேவன்‌; ஞானானந்த நடராசன்‌; 
அறுவகைச்‌ சமயத்ேதரர்க்கும்‌ அவ்வவர்‌ பொருளாய்‌ வேறாங்‌ குறி 
யாகக்‌ குடிலாந்த பொற்றோணி தங்கி யிருந்த பெருவாழ்வு ; இங்‌ 
கெனையாளுடையான்‌ ; உமையோடு பாரார்‌ விசும்பார்‌ துதிசெய்ய, 
சிவரத்தினச்சோதி பாசவலை கொண்டே எல்லா உயிர்ப்பாச விமோ 
சனமாகக்‌ கருணை வியாபகவிச்சை ஞானவகையாக அறிந்து கிட்டா 
பரர்‌ ஆவார்களே ; அவ்வடிகளே எனதுயிர்‌ ரட்சகர்‌--என அருளி 
யதைக்‌ காண்க. (3) 


590. இனி, வேடத்‌ தஇிருவுருவான செய்தியைக்‌ கூறும்‌ 
(தி... ன :-- 


. வேடுரு வாட மகேந்திரத்து 
மிகுருறை வானவர்‌ வந்து தன்னைத்‌ 
தேட இருக்க சிவபெருமான்‌ 
சிந்தனை செய்தடி யோங்களுய்ய 


ணு 589, ஆதி - முதல்வன்‌, பணி வகை செய்து த்‌ அவரவரும்‌ பணி 
யும்‌.வகசையை அருளி. படவு - படகு. பால்‌ - இடப்பக்கம்‌, படவதேறி, 
'மணிவலைசொண்டு, வான்மீன்‌ விசிறும்‌ வகை என இயைக்க, .இது வலை 
வீசிய இருவிளையாடலைக்‌ குறிக்கும்‌ என்று பிறர்‌ கூறுவர்‌, இவ்வுரை 
பொதுவரையாக உரை கூறுவதைக்‌ . காண்க, 


902 திருவாசக வியரக்யொனம்‌ 


ஆட லமர்ந்த பரிமாஏறி 
ஜயன்‌ பெருந்துறை ஆஇியக்சாள்‌ 
ஏடர்‌ களையெங்கும்‌ ஆண்டுகொண்ட 
இயல்பறி வாரெம்பி ரானாவாரே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; ஈமது பரம்சிவன்‌ இரு. 
மயேந்‌ திரமென்கிற இருப்ப தியிலே வேட தீ இருவுருவாய்‌ எழுந்தருளி 
இருப்பதைத்‌ தேவர்களும்‌ ௮.றியார்களே. சிவபெருமானே சிந்தனை 
“செய்து அடியோங்கள்‌ அநுக்கிரகம்‌ பெறும்‌ வண்ணம்‌ நன்னடனம்‌ 
செய்யும்‌ பரிமேலழகரானவர்‌ தஇருப்பெருந்துறையில்‌ அநாதியே அக்‌ 
காலம்‌ ஞானவுபேசமான செவி யுணராமாக்களை எவ்விடம்‌ அடிமை 
செய்த வண்ணவொழுக்கக்‌ குணப்பெருமை தெரிந்தோர்களே, எனது 
கடவுள்‌ ! என அருளியதைக்‌ காண்க. (4) 


591. இனி, வண்டே தரியானவடி.கட்‌ கருளிய, தக்‌ கூறும்‌ 
(த ன.) 
வந்திமை யோர்கள்‌ வணங்டியேத்த 
மாக்கரு ணைக்கட லாயடியார்‌ 
பந்தனை விண்டற நல்குமெங்கள்‌ 
பரமன்‌ பெருந்துறை ஆதியக்நாள்‌ 
உந்து திரைக்கட லைக்கடந்தன்‌ 
~ரேோங்கு மதிலிலங்‌ சையதனில்‌ 
பந்தணே மெல்விர லாட்கருளும்‌ 
பரிசறி வாரெம்பி ரானாவாரே. ' 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; நம்து . திறாப்பெரும்‌ 
துறையில்‌ அநாதியே தேவர்கள்‌ வணங்கித்‌ து.இக்கக்‌ கருணைக்‌ கட 
லான அடியார்‌ பாச விமோசனம்‌ அருளும்‌ பரமசிவன்‌, எற்றும்‌ இரை 
யுடைய கடலைக்‌ கடந்து இலங்கைக்‌ கெழுந்தருளி வண்டோதரி 


. 590. மகேர்‌திரத்தில்‌ வானவர்‌ தம்மைத்‌ தேட இறைவர்‌. வேட 
வுருவுடன்‌ இருர்தார்‌ என்று கூறப்பட்டது. சடனம்‌ செய்யும்‌ பரி என்க: 


“டர்கள்‌ - செவியுணராமாக்கள்‌ என்றார்‌. எங்கும்‌ ஆண்டுகொண்ட என்ற 


“மையால்‌ கடலில்‌ வலைஞராகவும்‌, மலையில்‌ வேடுவராகவும்‌, கிலத்தில்‌ பரி 
யீரளராகவும்‌' அவ்வவர்‌ கக்கிய ன ராலாள் வாஷ்‌ கன்ட 
கூதப்பெற்றது என்க, ்‌ 


48. திருவார்த்தை ௩... 809 


யம்மைக்கு அ௮றுக்கிரகம்‌ செய்த குணத்தை அருளால்‌ அறிபவர்‌ 
களே, எமது கடவுள்‌--என அருளியதைக்‌ காண்க. (5) 


592. இனி, இருவருட்கோல வுருவாகி இருமுலைப்பாலளி த்த 
செய்தியைக்‌ கூறும்‌ (த. - ன.) :- 


வேவத்‌ திரிபுரஞ்‌ செற்றவில்லி 
வேடுவ னாய்க்கடி ஈாய்கள்சூழ 
ஏவற்‌ செயல்செய்யும்‌ தேவர்முன்னே 
எம்பெரு மான்றா னியங்குகாட்டில்‌ 
ஏவுண்ட பன்றிக்‌ இரங்கியீசன்‌ 
எந்தை பெரும்துறை யாதியன்‌ று 
கேவலங்‌ கேழலாய்ப்‌ பால்கொடுத்த 
இடப்பறி வாரெம்பி ரானாவாரே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; நமது பரமசிவன்‌ இமி 
புரம்‌ புன்சிரிப்பால்‌ எரியச்செய்து, மேருவை வில்லாகத்‌ இருக்கையி 
லேந்திய சுவாமி; வேடத்திருவருவுடையராய்க்‌ கைப்பிடியாக வேத 
சொரூபமான நாய்கள்‌ சூழ்ந்துவர, அடி.மைப்பணி செய்யும்‌ தேவர்கள்‌ 
கண்காண, எனது ஆன்மகாயகன்‌, பாசுப தம்‌ வேண்டிய பார்த்இிபர்க்‌ 
காக நந்தாவனக்‌ காட்டில்‌ எழுந்‌ தருளிய துமன றி, அம்பினால்‌ துன்பப்‌ 
பட்டும்‌ இறக்கும்‌ பன்றி தன்‌ குழவிக்‌ இரக்கழுற்றதும்‌, அக்குழவி 
பசித்தழும்போது இருவுளமிரங்க, எமதீசன்‌ இருப்பெருந்துறைச்‌ 
சிவகுருநாதன்‌, அ௫ாதியே அப்போது யாவரினும்‌ எளிமையாக, 
கோலத்‌ தஇருவுருவாக, அப்பறட்குத்‌ திருமுலைப்பாலளித்த ஒப்பு 
உவமான மில்லாப்பொருளை, அருளால்‌ அறிபவர்களே எம்பிரா 
னாவார்‌ ; என அருளியதைக்‌ காண்க. (6): 


591. பக்தனை விண்டு அற - பாசம்‌ பெயர்க்‌ து நீங்க, உர்து தசை - 
எற்றும்‌ அலை. 
592, திரிபுரம்‌ வேவ என மாற்றுக, செற்ற - வென்ற, வில்லி- 
வில்லையுடையவன்‌, கடிநாய்‌ - சாவல்‌ சாய்கள்‌, வேடுவரானமை அருச்‌ 
'சுனனுக்காச, ஏ அம்பு, உண்ட - வைத்த, கேவலம்‌ - எளிமையாக ; 
பேச்சு வழக்கு, பறள்‌ - குட்டி, கேழல்‌ - பன்றி, டப்பு - இயல்பு, 
. இ-67 


904 I திருவாசக வியாக்கயொனம்‌ 


5938. இனி, தாணுவினோடு அத்துவித பேதமன்றிச்‌ சும்மா 
விருப்ப தனைக்‌ கூறும்‌ (இ. - ன) :- 


நாத முடையதோர்‌ நற்கமலப்‌ 
போதினில்‌ கண்ணிய நன்னுதலார்‌ 
ஓதிப்‌ பணி்தலர்‌ தூவியேத்த 
ஒளிவளர்‌ சோதியெம்‌ ஈசன்மன்‌ னும்‌ 
போதலர்‌ சோலைப்‌ பெருக்துறையெம்‌ 
புண்ணியன்‌ மண்ணிடை வந்துதோன்‌ நிப்‌ 
பேதங்‌ கெடுத்தருள்‌ செய்பெருமை 
அறியவல்‌ லாரெம்பி ரானவாரே. 


(இ-ள்‌). சரழியார்களே ! சேண்மோ; சுவாமியினுடைய 
செங்கமலப்‌ பொற்பாதத்திலே வாலகிரியர்‌ முதலான அன்பர்கள்‌ 
துதிரெய்யும்‌ நா. தமேயடைய திருவடியைப்‌ பரிபக்குவ வான்ம நாயடி 
யான பேகை முதலாகப்‌ பேரிளம்‌ பெண்ணீறாக மாதிவருஞ்‌ சொல்‌ 
லார்‌ மகிழ்ந்‌ தீண்டி நால்வகை மலரால்‌ அர்ச்சனை செய்து துதித்துப்‌ 
பணியாகின்ற ஓளிவளரூறு காதற்சோ இயை, எம்மீசனை, நிலைமையா 
யுள்ள மலர்ச்சோலை சூழும்‌ இருப்பெருந்துறை யென்‌ புண்ணியப்‌ 
பலனை, அப்பொருடரனே பாரில்‌ எம்பொருட்‌ டெழுந்தருளித்‌ இரு 
வடி. ஞானமான பேத, அபேதாபேக, அபேத, அத்துவித உண்மை 
யும்‌ அவை கடந்து சும்மாவிருப்ப தான மவுனானந்த விறுமாப்பான 
அடியார்க்கடியோ மென்ற சுவாநுபூ இக.த்‌ இருவருட்பெருமை விலாச 
உல்லாச நிட்டாபராளாஇ அறிவானந்த சொரூபரே எம்பிரானாவார்‌ 7 
என அருளியகைக்‌ காண்க. (7) 


594, இனி,  இருவுத்தரகோசமங்கைப்ப தியில்‌ ஓவியம்‌ 
போலொத்த பரிபக்குவப்‌ பெண்களைக்‌ கலந்தன்பருளினமையைக்‌ 
கூறும்‌ (இ, - ன) :-- 


பூவலர்‌ கொன்றைய மாலைமார்பன்‌ 
போருஇர்‌ வன்புலி கொன்றவீரன்‌ 
மாதுகல்‌ லாளுமை மங்கைபங்கன்‌ 
வண்பொழில்‌ கள்‌ பெரும்‌தறைக்கோன்‌. 


5938. காதம்‌ - அன்பர்கள்‌ அதிசெய்யும்‌ சாதம்‌, கமலப்போது 
இச்குத்‌ திருவடிகளைக்குறித்தத, பேதம்‌ - பேத, அபேதம்‌ முதலியன, ' 


43, திருவார்த்தை 90%. 


ஏதில்‌ பெரும்புக ழெங்கள்‌ஈசன்‌ 

இருங்கடல்‌ வாணற்குத்‌ தீயீற்றோன்றும்‌ 
ஒவிய மங்கையர்‌ தோள்புணரும்‌ 

உருவறி வாரெம்பி ரானவாரே. 


(இ-ள்‌). சரடியார்களே! கேண்மோ; நமது பரமசிவன்‌, சோதி 
யி.தழியைச்‌ சூடுவதானவன்‌ ; கருமகாண்டியர்‌ அனுப்பின புலியை 
உடையாகக்‌ தரிப்பவனான செயவீரப த்‌.இிரன்‌ ; பார்ப்ப தி வாமபாகன்‌ ; 
இருச்சோலைசூழுந்‌ இருப்பெருந்துறைப்பதி யுள்ளவன்‌ ; குற்றமற்ற 
பெரும்புகழையுடைய எமதுயிரீசன்‌ ; இருமால்‌ செய்த தவத்துக்‌ 
காகத்‌ இருவுத்தரகோச மங்கைப்ப இயில்‌ அக்கினியில்‌ ே கான்‌ றிய 
ஓவியம்போன்ற ஞூனப்பெண்களை அவர்கள்‌ வேண்டிய வரப்பிர 
சாதப்படி. அவர்கட்குப்‌ பரிச தீட்சையான அன்புப்புணர்ச்சி யருளிய 
பேரானந்த வடிவை அருளால்‌ அறிபவர்‌ எம்பிரானே ; என அருளி 
யைக்‌ காண்க, (8) 


595. இனி, மானிடம்‌ போல்‌ வந்து மாயாவுறா நிகர்‌த்தமை 
யைக்‌ கூறும்‌ (இ. - லா.) ₹-- ்‌ 


தூவெள்ளை நீறணி யெம்பெருமான்‌ 

சோதிம யேக்திர கரதன்வக்து 

தேவர்‌ தொழும்பதம்‌ வைத்தவீசன்‌ 

தென்னன்‌ பெருந்துறை யாளியன்று 
காதல்‌ பெருகக்‌ கருணைகாட்டிதீ 

தன்கழல்‌ காட்டிக்‌ க௫ிந்துருகக்‌ 
கேதங்‌ கெடுத்தென்னை யாண்டருளும்‌ 

இடப்பறி வாரெம்பி ரானாவாரே. 

(இ-ள்‌). சரடியார்களே ! கேண்மோ ; பரையே நீறுக அணி 
பவன்‌ ; பெரிய பெருமானான ௩ ற்சேோதி உருவுடையவன்‌ ; இருமயேந்‌ 
இரப்பதி நாதன்‌; தானே மானிடமாக வெழுற்கருளித்‌ தேவர்கள்‌ 
வணங்கும்‌ இருவடியை என்றுடியில்‌ சூட்டியவிசன்‌ ; திருப்பெருந்‌ 
துறையிலே அடியேற்குச்‌ சிவஞானபோ தப்‌ பேரின்ப வடிமை இயல்பு 


வம்‌ 


594, புலி கொன்றமை தாருகா வனத்தில்‌, இருங்கடல்‌ வாணன்‌ ; 
இருமால்‌ என்று இங்கு உரை கூறப்பெற்றது, கடலரசனாயெ செம்பட 
வன்‌ என்னும்‌, வருணன்‌ என்னும்‌ பிறர்‌ பொருள்‌ கூறுவர்‌, ்‌ 


906 திருவாசக வியாக்யொனம்‌ 
காட்டி அடிமை யன்பரல்‌ விளையும்‌ இருவடி காட்டி, என்ம்லம்‌ கெடச்‌ . 
செய்து, என்ன றிவில்‌ கசிந்துருகும்‌ கருணையை அருள்வதான சருவ 
வியாபகத்தை அருளால்‌ அறிவிலறிபவரான அடிகளே எமது 
கடவுள்‌ ; என அருளியதைக்‌ காண்க. (9). 


596. இனி, மடவார்‌ இருமேனியிலே வெள்வளை சாத்துவதான 
விழாவின்பத்தைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 

அங்கண னெங்க ளமரர்பெம்மான்‌ 

1 அடியவர்க்‌ கமூதன்‌ அவனிவர்து ' 
எங்கள்‌ பிரானிரும்‌ பாசந்தீர 

இகபர மாயதோ ரின்பமெய்தச்‌ 
சங்கங்‌ கவர்ம்துவண்‌ சாத்தினோடும்‌ 

சதுரன்‌ பெருந்துறை யாளியன்று 
மங்கையர்‌ மல்கு மதுரைசேர்ற்த 

வகையறி வாரெம்பி ரானாவாரே. 

(இ-ள்‌). ரடியார்களே ! கேண்மோ ; நமது பரமசிவன்‌ அழ 
இய மணவாளன்‌ ; அமராகோன்‌ ; அடி.யார்க்காராவழுகன்‌; பார்மிசை 
எழுந்தருளும்‌ தம்பிரான்‌ ; இருவினைத்‌ தொடக்கற இகபரமான 
இன்பமருள்வோன்‌ ; அன்புடைய ௪துரப்பெருமையன்‌ ; இருப்பெருந்‌ 
. அதை யாண்டவன்‌ ; ௮காஇயே பத்தியுடைய பேதையர்கள்‌ விளங்‌ 
கும்‌ மதுரையில்‌ இருவளையிலிட்ட உண்மையையும்‌, வந்தியம்மை 
முதலியோர்க்கறாளிய அருளையும்‌, அருளால்‌ அறிபவர்‌ எம்பிரானா 
வார்‌ ; என்றராளியதைக்‌ காண்க, (10) 


இருச்சிற்றம்பலம்‌ - 


595. கேதம்‌ - துன்பம்‌ ; மலம்‌. இடப்பு - இயல்பு, 


பி-ம்‌. 1, அடியார்க்‌. 

596, அங்கணன்‌ - அழகிய கண்களையுடையவன்‌, அவனி - பூமி, 
இரும்பாசம்‌ - பெரிய பாசம்‌, சங்கம்‌ - வளை, வளை கவர்ந்தது மகளிர்‌ 
தம்‌ மீது கொண்ட மையலால்‌, சாத்து - வணிகர்‌ கூட்டம்‌, மங்கை 
யர்‌ என்றதால்‌ வளையலிட்ட திருவிளையாடலையும்‌ பிட்டுக்கு மண்சுமர்த 
திருவிளையாடலையும்‌ சுட்டினார்‌, 


த்‌ 
இருச்சிற்றம்பலம்‌ 
44, எண்ணப்‌ பத்து 
இனி, எண்ணப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
அழியாவுயிர்‌ நிவேதன வெண்ண்ப்பத்‌ 
தொழியாவின்‌ பத்‌ துவகை யுரைத்தது. 
்‌ பொழிப்பநுபூதியுரை-- 
முற்பதிகத்‌ இருஞாலா அஅபூதியால்‌ பேரானந்தம்‌ பிரியாதுற்‌ 
ணும்‌, பேதையறிவாம்‌ பிது தர்போல ஆசையுற்றே அலந்து பணிதல்‌ 
அடியேற்கு இன்றுறுமோவென்ற தெளிவுபெற்று இன்பம்‌ பெறுதல்‌; 
அது கருத்தென வருளியது.  “ 
ஆசிரிய விருத்தமாகத்‌ தில்லையில்‌ ஓதியது. 


597. இனி, ரேடியார்‌ நடுவுள்‌ இருப்ப அருள வேண்டுமென்ற 
(தி. -ன.) :- 
.. பாருரு வாய பிறப்பற வேண்டும்‌ 
பத்திமை யும்பெற வேண்டும்‌ 
சீருரு வாய சிவபெரு மானே 
செங்க மலமலர்‌ போல 
ஆருரு வாயவென்‌ ஆரமு தேயுன்‌ 
அடியவர்‌ தொகை நடுவே 
ஒருரு வாயஙின்‌ திருவருள்‌ காட்டி 
என்னையும்‌ உய்யக்கொண் டருளே. 


இது, எண்ணப்‌. பதிகம்‌ என்று பிறரால்‌ கூறப்படுகிறது, 
திருவாசக உள்ளக்கிடை : ஓழியாவின்பத்துவகை : ௭ஃ- த. தேக 
முதலாக ஆசையை அறுத்தல்‌. 


திருவாசகச்‌ சிறப்பு : 
நிறம்வளரு மலர்ப்பொழில்‌ சூழ்க்தோம்கு திருத்தில்லை 
[மன்‌ அணிமலனாமத்‌ 
திறம்பெருகு மின்பமரு பலதும்‌ பத்தெனவும்‌ 
6 (பழைய புராணம்‌). 


908 திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ தனக்‌ 
குத்‌ தத்துவக்‌ கட்டான பிரு இவிப்‌ பிறப்பு அறவும்‌, இருவடிக்கன்பும்‌ 
அருளவேண்டும்‌ ; செந்தாமரைக்‌ காடனைய அருளுருவே ! என்னுயி 
ரின்ப அமிர்‌ தமே ! தேவரீர்‌ இருக்கூட்டச்‌ சந்நி திமில்‌ ஓருருவென்ற 
அறிவுருவாக அடியேனைத்‌ திருவருளால்‌ காட்டிப்‌ பரமுத்திசேர 
அருள்வாய்‌ ; என அருளியதைக்‌ காண்க. (1) 


598. இனி, பிரியாமையும்‌, பிரிவொன்றாதலும்‌, பிரியிற்றரி 
யாமையும்‌ கூறும்‌ (இ. .. ன.) :- 

உரியே னில்லே னஅனக்கடிமை 

உன்னைப்‌ பிரி்திங்‌ கொருபொழுதும்‌ 
தரியே னாயே னின்னதகென்‌ 

றறியேன்‌ சங்கரா கருணையினால்‌ 
பெரியோ னொெருவன்‌ கண்டுகொ ளென்றுன்‌ 

பெய்கழ லடிகாட்டிப்‌ 

பிரியே னென்றென்‌ றருளிய அருளும்‌ 

பொய்யோ எங்கள்‌ பெருமானே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; தேவரீர்‌ இரு 
வடிக்கன்புடைய உரிமை யடி மைப்பணிக்குப்‌ பக்குவமுடையனல்லேன்‌ ; 
ஆனாலும்‌ எப்போதும்‌ அடிமை விலக்கல்லேன்‌ ; அடிமையல்லனென்‌ 
ருற்‌ பெத்தமுத்த மிரண்டிலும்‌ ஆகாரமில தாவன்‌ ; காயான நான்‌ 
ஆட்‌ பாலவர்க்கருளுந்‌ இறமென்ன றிவாலளக்க வொண்ணேன்‌ ; 
எல்லா வுயிரையும்‌ இரட்சிக்குஞ்‌ சங்காரப்‌ பெருங்கருணையினாலே 
குருவடிவாகி எழுந்குருளி, வேறென்றிருந்கு வென்னை வேறின்மை 
பெற அறிவில்‌ அருளாற்‌ காட்டியது, அடியேன்‌ ௮.நுபவம்பெ.ற. 
திருவடி யென்னுயிரிற்‌ கண்டதும்‌, தேவர்கட்கெல்லாம்‌ பெரியோனான 
குருகாதன்‌, * இனி உன்னைப்‌ பிரிவ இல்லை * என்றருளிய உபதேசமும்‌ 
என்னளவே பொய்த்தனவோ ? ஆன்மகாதனே ! என அருளியதைக்‌ 
காண்க, (2) 


597. பார்‌ உரு - பிருதிவியின்‌ வடிவான உரு, பாகுகு - பருத்த 
"உரு எனலும்‌ ஆம்‌ ; பூமியில்‌ உருக்கொண்ட என்றும்‌ கூறுவர்‌, ஒருருவாய - 
ஒப்பற்ற உருவாய என்றும்‌ கூறலாம்‌ ; அனைத்தையும்‌ வமாகக்‌ சாணக்‌ 
கூடிய என்றும்‌ கூறுவர்‌, 

598, உனக்கு அடிமை உரியேன்‌ அல்லேன்‌ என இயைக்ச, 
இன்னது - அருளும்‌ திறம்‌ இத்தலையது, கண்டுகொள்‌ - * என்னை 
அறிர்து கொள்‌ ' என்றது, ட 


44. எண்ணப்‌ பத்து 909 

599. இனி, ஆன்ம நிவேகனங்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 
என்பே யுருக கின்னரு எளித்துன்‌ 

இணைமல ரடி காட்டி 
முன்பே என்னை யாண்டுகொண்ட 

முனீவா முனிவர்‌ முழுமு கலே 
இன்பே யருளி யெனையுருக்கி 

உயிருண்‌ நின்ற வெம்மானே 
நண்பே யருளா யென்‌ அயிர்‌ 

நாதா நின்னருள்‌ காணாமே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; தேவரீர்‌ அமா 
இயே அறிவுளனாகை என்புருக்கத்‌ இருவடி காட்டி, அடிமை கொண்ட 
அருச்சடைமுடியோய்‌ ! தபோதனர்கட்குயிர்‌ முதலே ! அடியேற்குப்‌ 
பேரானந்தம்‌ அருளி அன்பால்‌ உருக்கி உயிரைப்‌ பலியாக த்‌ இருவடிக்‌ 
கீழ்‌ வியாப்பியஞ்‌ செய்யும்‌ என தப்பனே ! இருவடிக்கன்பே யருள 
வேண்டும்‌; ஆன்மகா,கனே! அடியேன்‌ அடிமைப்‌ பண்புளன்‌ அபலல்‌ 
லேன்‌ ! இருவருள்‌ வெட்காது பாதுகாக்க வேண்டும்‌ என விரந்‌ 
குருளியதெனச்‌ காண்க. (3) 


600. இனி, திருவடியை அகன்று நில்லேனென விரந்க 
(தி..ன.) 2-- 
பதீதில னேனும்‌ பணிந்தில னேனுமுன்‌ 
உயர்க்தபைங்‌ கழல்காணப்‌ 
பித்தில னேனும்‌ பிதற்றிலனேனும்‌ 
_ பிறப்பறுப்‌ பாயெம்‌ பெருமானே 
முத்தனை யானே மணியனை யானே 
முதல்வனே முறையோவென்‌ 
றெத்தன யானும்‌ யான்றொடர்க்‌ அன்னை 
இனிப்பிரிம்‌ தாற்றேனே. 
(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ பிறவி 
ய்ற எத்தவயோக முயற்சியாலுங்‌ கூடாதென, இருவடிக்கே அன்பு 
செய்யத்‌ தொடர்வனல்லேன்‌ ; இிருவருட்பணி செய்கின்‌ நிலன்‌ ; 


599. முன்பே - . திருப்பெரு5 அறையில்‌ ஆட்கொண்ட காலத்து, 


சாணாமே கூசாமல்‌, 


910 திருவாசக வியாக்கியானம்‌ 


ஆகிலும்‌ அத்‌ 'இருவடி. காணப்‌ பிச்சியானெ நிலன்‌ ; அன்‌ நதியும்‌ 
ஞானப்பிதற்தலுமுடையேன்‌ அல்லன்‌ ; ஆனாலும்‌, இனிப்‌ பிறவா 
வண்ணம்‌ அருளவேண்டும்‌; முத்தையா ! மணியையா ! ஆன்ம 
நாதனே ! ஓலம்‌! சிறுபொழுகேனும்‌ அடியேன்‌ தொடர்வதான 
பாவி இனிப்பிரிவாகிப்‌ பிழைப்பாவேனோ? தருவுளமறியாதோ? என 
அருளியதை அன்புறு கலாகக்‌ காண்க. (4) 


601. இனி, இருவருள்‌ நேர்பெற வுணர்விலவரினுமுயிர்வேட்‌ 
குவதான (தி. - ன.) :-- 

காணும தொழிக்தேன்‌ கின்‌ நிருப்‌ பாதம்‌ 

கண்டுகண்‌ களிகூரப்‌ 

பேணும தொழிக்தேன்‌ பிதற்றும தொழிக்தேன்‌ 
பின்னையெம்‌ பெருமானே 

காணுவே யழிற்தேன்‌ நின்னினைம்‌ துருகும்‌ 
தன்மையென்‌ புன்மைகளாற்‌ 

காணும தொழிக்தேன்‌ நீயினி வரினும்‌ 
கரணவும நாணுவனே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; நாதனே ! தேவ 
ரிர்‌. திருவருண்‌ ஞானத்தை எனதறிவாற்‌ காண்பதளவையை 
யொழிந்தேன்‌ ; எனது கண்‌ களிப்பெய்துவகையும்‌ ஒழிந்தேன்‌ ; 
வணங்குவதுமொழிந்தேன்‌ ; ஞானத்தாலுறும்‌ பிதற்றுதலும்‌ 
துறந்தேன்‌ ; எனவே, சுவாமி ! என்‌ ஆன்மநர,தனே ! கரணுவடிவே! 
அடியேன்‌ அறிவால்‌ நினைந்து யோக பாவனை செய்வதும்‌, அவற்றால்‌ 
உருகுவதும்‌ ஓர்‌ வடிவைக்‌ காண்பதும்‌, ஒழிந்தன ; தற்போதங்‌ 
கெட்டேன்‌ ; ஆண்டவனே ! எவ்விடத்தே திறாவடி யெழுந்தருளினா 
லும்‌. இவ்வளவு காலமறியாதே பிரிந்து உயிர்‌ வாழ்ந்தோமே யெனத்‌ 
கும்மைக்காண நாணியே னும்‌ ருங்‌ கொண்டு நிற்பன்‌ ; என அருளி 
யதைக்‌ காண்க, (9) 


க ட்‌ க்க ல்‌ ன்‌ ன த. 


600. பத்து - பற்று; அன்புத்‌ தொடர்ச்சி, இத்தனை சனம்‌ 
றுபொழுதேனும்‌, 


601, கண்டுகண்‌ களிகூரப்‌ பேணுமது ஒழிர்தேன்‌. கண்டு சளிப்‌ 
பதையும்‌ வணங்குவதையும்‌ செய்யவில்லை. காணவும்‌ ஈாணுவன்‌ என்றது 
இதுகாறும்‌ தாம்‌ செய்த புன்மைகளை எண்ணி, 


44, எண்ணப்‌ பத்து 911 
602. இணி, உயிரை யருள வேண்டுமென்‌ நிரந்த (இ. . ன.) 2 


பாற்றிரு கீற்றெம்‌ பரமனைப்‌ 

பரங்கரு ணேயோடு மெதிர்ந்து 

தோழற்றிமெய்‌ யடி.யார்க்‌ கருட்டுறை யளிக்கும்‌ 

சோதியை நீதியிலேன்‌ 

போற்றியேன்‌ அமுதே எனகினைக்‌ தேத்திப்‌ 

புகழ்க்தழைத்‌ தலறியென்னுள்ளே்‌ 

ஆற்றுவ னாக உடையவ னேயெனை 

ஆவவென்‌ றருளாயே. 

(இ-ள்‌), ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌) நாதனே ! இரு 
மேனியில்‌ பால்போன்ற நீறணி கடவுளே ! அடியேன்‌ அறிவு விளங்‌ 
கப்‌ பாரம்பரியமான இருவருளோடும்‌ உணர்வு நேர்பெற வருஞ்‌ 
சிவபோகமாகவே தோன்றி, உண்மை யடியார்க்கு அருட்டுறை 
யளிக்கும்‌ பொருட்சுவைச்‌ சோதியே ! அடிமைத்திற நீதியில்லேன்‌ ; 
போற்றுகின்றேன்‌ ; என்னுயிர்‌ அமுதே ! என மனத்துள்‌ வணங்கித்‌ 
அதித்தழைப்ப தானால்‌  அறியாமையுடையனை இரட்சிப்ப தாக ; 
என்னையுடையோய்‌ ; ஆவ என என்னை வரக்கூவி அழைத்தரு 
ளாயோ ? அருள்வகதே கடன்‌ ; என வருளியகைக்‌ காண்க. (6) 


இருச்சிற்றம்பலம்‌ 


602. பால்‌ திருநீறு - பால்போன்ற திருமிறு, பரமனை, சோதியை 
என்றவற்றைப்‌ பரமனே, சோதியே என்று கொண்டு பொருள்‌ கூறு 
இன்றார்‌, உன்னை நினைந்து, ஏத்தி, புகழ்ச்து, அழைத்து, அலறி என்‌ 
னுள்ளே ஆற்றுவனாக உடையவன்‌ ; என்றியைக்க. 


ன. 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
45. யாத்திரைப்‌ பத்து 
இனி, யாத்திரைப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
யானென தறுமுரை யாத்திரைப்‌ பத்து 
ஊனமில்‌ அனுபவா தீதமுரைத்தது. 
பொழிப்புரை. 
முற்பஇகக்‌ குஞ்சிநபாதப்‌ பேராவின்பப்‌ பெருங்கடல்‌ அழுந்தச்‌. 
சிவானந்தம்‌ பெற்று அறிவே சிவமாய்ச்‌ சாக்கிராஇிதத்தன்மை பெற்‌ 
ரால்‌, “விந்து முகுல்‌ ஐம்பெரும்பூ.க மீருங்கரணங்களெ'வையுமருளாய்‌ 
மூத்தித்துணையாய்‌, முடியு முறைமையாகலால்‌, அத்தகுமின்பத்‌ 
கோடு அருள்‌ வீடடைதற்குத்‌ தம்பரிசனமாக உவந்த அஅபூதி. 
ஆரிரிய விருத்தமாகத்‌ திருத்தில்லை மிலோ தியது. 


608. இனி, இருவடியடைய நற்காலமருள்வ தான பனு ன): 
பூவார்‌ சென்னி மன்னனெம்‌ 
புயங்கப்‌ பெருமான்‌ சிறியோமை 
ஓவா துள்ளங கலச துணர்வா 
யுருக்கும்‌ வெள்ளக்‌ கருணேயினால்‌ 
ஆவா வென்னப்‌ பட்டன்பரய்‌ 
ஆட்பட்‌ டீர்வர்‌ தொருப்படுமின்‌ 
போவோர்‌ காலம்‌ வந்ததுகாண்‌ 
பொய்விட்‌ டுடையான்‌ கழல்புகவே. 


க 


45, இருவாசகத்‌ திருவுள்ளக்டை : அநுபவாதீதம்‌ உரைத்தல்‌ 
எ - இ. முதலாய ஆசையை யறுத்தல்‌, 
இருவாசகச்‌ இறப்பு : 
அறம்பெருகும்பெருச்‌ துறையிற்றமையாண்டசெயன்‌ மு. தலாயரன்‌ 
[2£ராட்டின்‌. 
கும்‌, 


(பழைய புராணம்‌). 


கிறமதிவாரெம்பிரானாவரெனவுரைத்தறிருலார்த்தையா 


45, யாத்திரைப்‌ பத்து 918 


(இ-ள்‌). ஆண்டவனே! ஒர்‌ விண்ணப்பம்‌; தேவரிர்‌ இருவருட்‌ 
சத்தியான வியாக்ரெபொதரும்‌ பதஞ்சலி: பகாவானுமான : சீரடியார்‌ 
களிருவரும்‌. அறிவில்லாத பரவிகளாயெ நம்மைத்‌ இருநோக்கர்லொழி 
யாது எமதுள்ளங்‌ கலந்து அறிவாய்‌, சுகவாரியாய்‌, ஏகவுருவாய்‌, 
இருப்பதைக்‌ காட்டி, ஆச்சரியமாக அன்புருகக்‌ காட்டி ஆண்டமை 
யால்‌, குஞ்சிகபாக அடிமையானோம்‌ ; இப்போது ஆளாவோரம்‌ 7 
நமக்கோ இருவடி சேர்வதான காலம்‌ நேர்பட்டமையால்‌ தத்துவக்‌ 
குப்பையையும்‌: உதறிப்‌ பரமுத்தி குஞ்சிதபாதம்டைவோம்‌, வம்மின்‌ ; 
செகதுதீரே ! என அருளியதைக்‌ காண்க. (1) 


604. இனி, தனராது பேரன்பருள்வகைக்‌ கூறும்‌ (தி... ன): 


புகவே வேண்டா புலங்களினீர்‌ 
புயங்கப்‌ பெருமான்‌ பூங்கழல்கள்‌ 
மிகவே நினைமின்‌ மிக்கவெல்லாம்‌ 
வேண்டா போக விடுமின்கள்‌ 
நகவே ஞாலத்‌ தள்புகுந்து 
நாயே யனைய நமையாண்ட 
தகவே யுடையான்‌ றனைச்சாரத 
தளரா திருப்பார்‌ தாக்தாமே. 


(இஃள்‌). சிரடியார்களே ! கேண்மோ) இனி நீங்கள்‌ விஷய 
ரூப விந்திரியப்‌ புலன்வழி செல்வ கொழிமின்‌ ; ஞான நிருத்தர்‌ 
குஞ்சிதபா தத்தை இடைவிடாது இயானஞ்‌ செய்மின்‌ ; மற்ற தத்து 
வத்‌ தொடர்ச்சியான போகமொழிமின்‌ ; விசுவத்தார்‌ நகை செய்வ 
தான ஒன்றுக்கும்‌ பற்றாத நாயனை, ஞாலத்‌ திலெழுந்தருளி, ஈம்மை 
யடிமை செய்த திருவருட்‌ பெருந்தகை யுடையவனை அன்படிமையால்‌ 
அபேதவத்துவிதமாக நிட்டையிலே நட்டமாகச்‌ சும்மா விருப்போ 


608, பூவார்‌ சென்னி மன்னன்‌ எம்‌ புயங்கப்‌ பெருமான்‌ என்பது 
இ௫பிரானைக்‌ குறிக்கும்‌ : இங்கு வியாக்ரெபொதரையும்‌ பதஞ்சலியையும்‌ 
குறிப்பதாக உரை கூறுகின்றது, பூ ஆர்‌ சென்னி - மலர்‌ பொருந்திய 
சிரத்தையுடைய ; புயங்கம்‌ - ஒரு வகைக்‌ கூத்தி, பாம்பு என்றும்‌ கொள்ள 
லாம்‌. ஓவாது - நீங்காமல்‌, வெள்ளக்‌ கருணையால்‌ - கருணைப்‌ பெருக்‌ 

' கால்‌, ஆவா என்னப்பட்ட ஐயோ எனப்பட்டு, ஒருப்படுமின்‌ : ஒன்று 


சேருங்கள்‌, 


914 திருவாசக வியர்க்யொன்ம்‌ 


மானால்‌, துன்பம்‌ அடராது ; இன்பாவோம்‌ இத்தேகத்திலே தானே ; 
என வருளியதைக்‌ காண்க. (9) 


605. இனி, இருவடியே குறிப்பாகக்‌ கொள்வதைக்‌ கூறும்‌ 
(இ.- ன.) :— 

காமே தமக்குச்‌ சுற்றமும்‌ 

தாமே தமக்கு விதிவகையும்‌ 
யாமா ரெமதார்‌ பாசமா 

ரென்ன மாய மிவைபோகக்‌ 
கோமான்‌ பண்டைக்‌ தொண்டரொடும்‌ 

அவன்றன்‌ குறிப்பே குறிக்கொண்டு 
போமா றமைமின்‌ பொய்நீக்டுப்‌ 

புயங்க னாள்வான்‌ பொன்னடிக்கே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; பரமுத்த பஞ்சஇர்த் திய 
குஞ்சிதபா,தமே ஈமக்குத்தமர்கள்‌ ; அவையே விதி; விலக்கு வேறு 
ளவோ? தந்தையார்‌? தாயாரார்‌ 2 உடன்பிறந்தார்‌ யார்‌? சுற்றத்‌ 
தார்‌ யார்‌? தாரமார்‌? புத்திரரார்‌? தாந்தரமாரே ! மாயமாமிவையே 
யான தால்‌, உண்மை வினவில்‌, ஆன்மகா தனின்‌ சரடியருடன்‌ நாமும்‌ 
அவர்‌ கொண்டியிற்பட்டு, மறக்கனுங்‌ குறிக்கொண்மின்‌ ; சுவாமி 
குஞ்சித பாதக்குறியே குறியாகத்‌ திருவடி. போயடைமின்‌, சமா இயை; 
யானென தென்றவுடலாசை நீக்கி, நடராசரிரணிய பாதமே கதியாக ; 
என அருளிய கக்‌ காண்க. (8) 


606. இனி, இருக்கைலாசச்‌ சிவானந்த சுவா நுபூதி யருள்வ 
தான (இ. ன) :-- 
அடியா ரானீ ரெல்லீரு 
மகல விடுமின்‌ விளையாட்டைக்‌ 
கடி.சே ரடியே வந்தடைந்து 


கடைக்கொண்‌ டிருமுன்‌ திருக்குறிப்பைச்‌ 


604, புலன்களில்‌ புகவே வேண்டர என்றியைக்க, 


ட்ட | ஈகவே - உல 
கத்தார்‌ சகைக்கவே, தகவு - தகுதி (கிருபை), 
605, தாம்‌ - இறைவர்‌, என்ன மாயம்‌ இவை போக ஃ இவை 


யெல்லாம்‌ மாயையே ; இவை ஒழிக. அடிக்கே அமையின்‌ என்றியைக்க, 


45, யரத்திரைப்‌ பத்து 915 


செடிசே ருடலைச்‌ செலநீக்டுச்‌ 

சிவலோ கத்தே நமைவைப்பான்‌ 
பொடிசேர்‌ மேனிப்‌ புயங்கன்‌ றன்‌ 
பூவார்‌ கழற்கே புகவிடுமே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; நமது தத்துவ காரிய 
மும்‌ அக்கர்‌த்தாக்களும்‌ நா.கதனடிமையாகி விட்டதால்‌ உங்களுடைய 
கிறுதான(2) பஞ்சகிர்த்‌திய விளையாட்டை விட்டு விடுமின்‌ ; ஏனெ 
னிற்‌ சவமணம்‌ பூத்த குஞ்சிதபா தத்தை உவந்து அபேத அத்துவிக 
நிட்டையான அடிமை யன்பறுபூதி மறவாது அவன்றன்‌ அருட்‌ 
குறிப்பே குறிப்பாக அறிவுற்றுச்‌ சீவன்‌ முத்த தசையே பரமுத்தி 
யாகக்‌ கயிலாசமான கமல நடுவணையிலே வைப்பன்‌ ; நீறணி கடவு 
ளான நடராசன்‌ தனது சருவ்‌ வியாபகக்‌ குஞ்சிதபா தத்தின்‌ கீழ்க்‌ 
குட்பட்டிருப்ப தான வியாப்பியமாகவே ; என அருளியகைக்‌ காண்க. 


607. இனி, பரம வீடான திருக்க, தவமன்பால்‌ வெளிப்படுவ 
தான (இ. - ன.) :-- 

விழிமின்‌ வெகுளி வேட்கைகோய்‌ 

மிகவோர்‌ காலம்‌ இனியில்லை 
உடையான்‌ 'கழற்கழ்ப்‌ பெருஞ்சாத்தோ 

டுடன்போ வதற்கே யொருப்படுமின்‌ 
அடைவோம்‌ நாம்போய்ச்‌ சிவபுரதீதுள்‌ 

அணியார்‌ கதவ தடையாமே 
புடைபட்‌ டுருபப்‌ போற்றுவோம்‌ 

புயங்க னாள்வான்‌ புகழ்களையே. 

(இ-ள்‌). ரடியார்களே ! கேண்மோ ; விட்டு விடுங்கோள்‌ 
காமம்‌ வெகுளி மயக்க நோய்களை ; குற்ற மிகுதியாகுங்கால்‌ மேல்‌ 
விளைவதில்லை ; * புண்ணியா வுன்னடிக்கே போதுனெறேன்‌ * என்‌ 
ம்‌, * கண்ணினால்‌ அவர்‌ நல்விழாப்‌ பொலிவு கண்டார்‌ கலே பர 
முத்தி” யெனவும்‌ ஆன்மலாப நிட்டை சேருமின்‌ ; தற்போத மடங்‌ 
கப்‌ புக்கு, ஒன்றி, உடனாகக்‌ கயிலாச மோட்சவாயிலை, * அன்பிற்கு 


606. விளையாட்டு - மானிடர்‌ செய்யும்‌ செயல்களை விளையாட்டுச்‌ 
செயல்கள்‌ என்றார்‌, கடி . (சிவ) மணம்‌, கடைச்கொண்டு - உறுதியாகச்‌ 
கொண்டு, செடிசேர்‌ உடல்‌ - பாலங்‌ கலந்த உடல்‌, பொடி. - நீறு, 

பி- ம்‌. 1, அடிச்‌€ழ்ப்‌, 


916 திருவாசக வியாக்யொனம்‌ 
முண்டோ வடைக்குந்‌ தாழ்‌ * என பொற்க,தவ த்‌,தடியிலே கருணையா 


லுருகித்‌ துதிப்போம்‌; பரமுத்த நடனஞ்‌ செய்யும்‌ திருப்புகழ்களையே! 
என _அ௮ருளியதகைக்‌ காண்க. (5) 


608. இனி, சீரடியாருளன்‌ நிச சவலோகங்‌ இடைப்ப தரிதென்ற 
(தி. - ன) :-- 

புகழ்மின்‌ தொழுமின்‌ பூப்புனைமின்‌ 

புயங்கன்‌ தாளே புந்திவைத்திட்‌ 
டிகழ்மின்‌ எல்லா அல்லலையும்‌ 
இனியோர்‌ இடையூ றடையாமே 
திகழுஞ்‌ சீரார்‌ சவபுரத்துச்‌ 
சென்று சிவன்தாள்‌ வணங்கடிநாம்‌ 
- கிகழுமடியார்‌ முன்சென்று கெஞ்சம்‌ 
உருகி நிற்போமே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! பரமுத்த யாத்திரை குஞ்சிதபாதச்‌ 
சிவலோகஞ்சேரக்‌ கேண்மோ ; இருவடியைத்‌ துதியுங்கள்‌) அட்‌ 
டாங்க, பஞ்சாங்க அங்கப்‌ பிரதட்சிணஞ்‌ செய்யுங்கள்‌ ; நால்வகை 
மலராலர்ச்சனை செய்யுங்கள்‌ ; 'ஞான௩டராசப்‌ பொருனையே தியான 
பாவனை செய்யுங்கள்‌ ; பிறவித்‌ துன்பத்தை இகழுங்கள்‌, துன்பமே 
யகல ; சிறப்புப்‌ பொருந்‌ இய சிவபுரவருளிற்‌ சென்று, பரமசிவனை 
அடிபணிந்து, சிவானந்த போகரான அடியார்‌ சந்நிதியில்‌ மனம்‌ 
அன்பாலுருகி நிட்டையாவோம்‌ ; இவையே வீடென வருளியதைக்‌ 
காண்க? (6) 


607. காலம்‌ இனி இல்லை என்றதால்‌, விரைவினைச்‌ சுட்டினார்‌. 
சாத்து - கூட்டம்‌, அடையாமே - அடையரமல்‌, 
திலே நீன்று, 

வெகுளி முதலியவற்றை விட்டு, வெபுரவரயில்‌ இறக்‌ திருக்கும்‌ இப்‌ 
போதே அங்குச்‌ சென்று அவன்‌ திருத்தாள்‌ அடைவோம்‌ என்கின்றார்‌, 


புடைப்பட்டு - பக்கத்‌ 


608. புனையமின்‌-அலக்சரியுங்கள்‌, புக்தி-புத்தி. அல்லல்‌ - துன்பம்‌, 
இடையூறு - அடையாமே அல்லலை இகழ்மின்‌ என்று கூட்டுக, நிசமும்‌ , 
அங்கு வாழ்கின்ற, 


45. யாதீதிரைப்‌ பத்து 917 


609. இனி, பரமுத்தி யாத்திரை கூறும்‌ (தி... ன.) :-- 
நிற்பார்‌ கிற்கநில்‌ லாவுலஇல்‌ 
நில்லோ மினிஈரம்‌ செல்வோமே 
பொற்பா லொப்பாம்‌ திருமேனிப்‌ ' 
புயங்க னாள்வான்‌ பொன்னடிக்கே 
நிற்பீ ரெல்லாம்‌ தாழாதே 
நிற்கும்‌ பரிசே யொருப்படுமின்‌ 
பிற்பால்‌ கின்று பேழ்கணித்தாற் 
பெறுதற்‌ கரியன்‌ பெருமானே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; பரமசிவன்‌ இருவடி 
யம்‌ வீட்டுலகின்கண்‌ நிற்கும்‌ உண்மை அடியார்‌ யாத்திரை செல்ல, 
அடியோம்‌ மாயா உலகில்‌ நிற்பதழகோ!? இருவடி. தேசயா த.திரை 
நிட்டை கூடுவோம்‌ ; _அவ்விட மெவ்விடமென்னில்‌, பொன்போ 
லொளிர்வதான தஇிருவுருவுடையான்‌ நிருத்த வின்பன்‌, அடியேனை 
'அடிமை கொள்ளும்‌ பொன்னங்கழலே ; அவையே வீடென நிட்டை 
பொரும்‌ தங்கள்‌ ; குறைவிலாப்‌ பூரணமரவீர்கள்‌; அச்‌ சமாதிக்கே 
அறிவால்‌ இடமாவீர்கள்‌ ; இவையன்‌ றி, வேறாடிப்‌ பெருமை யின்ப 
மாக எண்ணமுற்றீர்களாகில்‌, பேறான பரமுத்திச்‌ சுவாநுபூதி அரு 
ளாது ; அரியனான பெருமான்‌ ; என அருளியதைக்‌ காண்க. (7) 


610. இனி, பரமுத்தி குஞ்சிதபா,தம்‌ வெளிப்படு கலைக்‌ கூறும்‌ ' 
(தி. - ன.) :-- 
பெருமான்‌ பேரா னந்தத்துப்‌ 
பிரியா திருக்கப்‌ பெற்றீர்காள்‌ 
அருமா லுற்றுப்‌ பின்னைநீர்‌ 
அம்மா வழுங்கி யரற்றாதே 
திருமா மணிசேர்‌ திருக்கதவம்‌ 
திறந்த போதே சிவபுரத்துத்‌ 
திருமா லறியாது திருப்புயங்கன்‌ 
திருத்தாள்‌ சென்று சேர்வோமே. 


609. கிற்பார்‌ கிற்ச என்றதற்கு யாத்திரை செல்லும்‌ அடியார்‌. 
்‌ செல்ல என்று பொருள்‌. கூறுஇன்றார்‌, பொற்பு - அழகு. ஒப்பாம்‌ - 
| தனக்குத்தானே ஒப்பாகும்‌ என்று கூறலாம்‌. பேழ்சணித்தால்‌ - விழித்‌ 
தால்‌; தன்னை மிசமதித்தல்‌ என்று 'பொருள்‌ கூறுகின்றார்‌, பெர்ற்பு ௫ 
அழகு. ஒப்பாம்‌ - தனக்குத்தானே ஒப்பாகும்‌ என்று கூறலாம்‌. ' ' - ய 


918 - திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌, ரேடியார்களே ! கேண்மோ; மூ.தறிவார்க்கு அம்மை 
யும்‌ இம்மையே யாமென்ற சிவானந்த போகத்தைப்‌ பிரியாவண்ணம்‌ 
ஆன்மலாப நிட்டாபராளானீர்கள்‌ ; இனி இடருற்று வீணே, 
வீடெவ்விடம்‌ ? எனத்‌ துன்பால்‌ வாயால்‌ அரற்றாது, குஞ்சிதபாத 
ரகசிய இரத்தினமணி மன்றுள்‌ இருக்கதவத்‌ திரோதான சத்தி 
தானே திருவருள்‌ இன்பசத்தி சுவாநுபூதியாங்காலமே, சிவபுரமான 
இருக்கயிலாப த இலே, மால்‌௮றியா மலர்ப்பாத ஞான நடனத்தின்‌ 
கீழ்‌ சேர்வோம்‌ ; என அருளியகைக்‌ காண்க. (9) 


611. இனி, குஞ்சிதபாத தரிசனமே சிவலோக யாத்திரை 
யென்ற (இ. - ன.) :-- 


சேரக்‌ கருதிச்‌ சிந்தனையைத்‌ 

திருந்த வைத்துச்‌ இக்திமின்‌ 
போரிற்‌ பொலியும்‌ வேற்கண்ணாள்‌ 

பங்கன்‌ புயங்க னருளமுதம்‌ 
ஆரப்‌ பரு யாராத 

ஆர்வங்‌ கூர அழுந்துவீர்‌ 
போரரப்‌ புரிமின்‌ சிவன்கழற்கே 

பொய்யிற்‌ டெம்து புரளாதே. 
(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; திருவடி ஞானம்‌ அறி 
. வில்‌ அபேத அத்துவி தமாக வாழ்வதாக சிட்டைகூடி த்‌ கெளிவாகு 
வீர்கள்‌) பார்ப்பதி வாமபாகன்‌, ஞானநடராசஷ்ட ,திருவருளின்ப த்‌ 
தில்‌ அழுந்தாமல்‌ அழுந்தி, அன்பாலின்புுவீர்கள்‌ நாதன்‌ பாதத்‌ 
தரம்ரையையே ; அவையன்‌ றி யானெனதென்‌ ம அபாவத்தில்‌ அழும்‌ 
காமே பரமுத்த யாத்திரை தரிசனமே யெனச்‌ சிவாதுபூதி பெ அமின்‌ ; 
என அருளியகைக்‌ காண்க. (9) 


610. பெருமாள்‌ - இறைவனது, மால்‌ - மயக்கம்‌ ; 


டர்‌ என்றார்‌ ; 
அரத்றாது - புலம்பாமல்‌, தம்பம்‌ 


611, க்திமின்‌ - ஒர்தியுல்‌சள்‌, போரில்‌ -. பே 
அமுதப்‌ பரு என்க. போரப்புரியின்‌ - மிகவும்‌ விரும்‌ 
போக என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌, 


ரர்த்தொழிலால்‌, 
புங்கள்‌, போர - 


45. யாத்திரைப்‌ பத்து 919 


612. இனி, குஞ்சிதபா தம பரமுத்‌தியெனக்‌ கொள்ளா காளை 
மயக்கறிவுடையோ ரென்ற (இ. - ன.) 2 


புரள்வார்‌ தொழுவார்‌ புகழ்வாராய்‌ 

இன்றே வந்தா ளாகாதீர்‌ 
மருள்வீர்‌ பின்னை மதிப்பாரார்‌ 

மதியுட்‌ கலங்கு மயங்குவீர்‌ 
தெருள்வீ ராகில்‌ இதுசெய்ம்மின்‌ 

சிவலோ கக்கோன்‌ திருப்புயங்கன்‌ 
அருளார்‌ பெறுவர ரகலிடத்தில்‌ 

அந்தோ அந்தோ அம்தோவே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; நமது பரமசிவன்‌ இரு 
வடிக்கடிமை செய்வதே பரமுத்தி யெனத்தொழுது, வணங்க, 
புரண்டு, துதித்து, ஆட்செய்யாது, மயக்கறிவால்‌ விகேகமுத்தி 
யுண்டெனவும்‌, காணாத பொருளெனவும்‌ தன்னறிவகனாற்‌ கலக்க 
முற்று வேறானவர்களே ! சீரடியார்போல்‌ அறிவினால்‌ அடிமைத்‌ 
திடம்‌ உள்ளவர்களாகில்‌, இசசெனன மொன்‌ நிலே சீவன்‌ முத்தனாக்‌ 
கச்‌ குஞ்சிதபாகமே பொருளென ௮அடிமையுறுவண்ணம்‌ வீணே 
போவீராூல்‌, இப்பிரபஞ்ச த்‌ திலே இனிப்‌ பரமுத்தி பெறுவாருளரோ? 
ஜயையோ 7 என இரங்கி யருளிய பரமுத்த குஞ்சி தபா தக்‌ கீழாயெ 
யாத்திரை யென அருளிய தக்‌ காண்க. (10) 


இருச்சிற்றம்பலம்‌ 


612. ஆளாகாதவர்களே ! மருள்கீர்‌ ; மயங்குவீர்‌ தெளிலீராதில்‌ 
இது செய்மின்‌ என்றனர்‌, மருளுதல்‌ - மயங்குதல்‌, தெருளுதல்‌ - 
தெளிதல்‌, த சி 

69 


உ 
'இருச்சிற்றம்பலம்‌ 
46, திருப்படையெழுச்சி 
இனி, திருப்படை யெழுச்சியாலன. 
அகத்தியச்‌ கு.ீஇிரம்‌, 
திருப்படை யெழுச்சி பின்னமதான 
பிரபஞ்சப்‌ போர்‌. 
பொழிப்புரை 
முற்‌ இக அநபூதியிற்‌ பெறுங்‌ கருவிகளில்‌ யாவும்‌ பெரி தாஞ்‌ 
சிவனடியாரென்ற அருமைகூறி, இன்பவானந்தத்திற்கு இடையபூ 
தின்‌ றி எழுமின்‌ முத்திக்கு, என்‌ றியம்பிய து. 
இருப்பாக்‌ கலி விருத்தமாகத்‌ திருத்தில்லையி லோ திய து, 


618. இனி, அக்க்யொனவதையும்‌, ஞானவிராசன்‌ அபிஷேக 
மும்‌ கூறும்‌ (இ. - ன.) :- 
ஞானவா ளேம்தமையர்‌ நாதப்‌ பறையறைமின்‌- 
- மானமர வேறுமையர்‌ மதிவெண்‌ குடைகவிமின்‌ 
'ஞானநீற்‌ றுக்கவச மடையப்‌ புகுமின்கள்‌ 
வானவூர்‌ கொள்வோகாம்‌ மாயப்படை வாராமே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ;  அகாஇயரயுள்ள 
- ஆணவ மலமாயா கன்மப்படைக்கூட்டம்‌: இடர்‌ அடராவண்ணம்‌ சுத்த 
சைதனியமாகி, படைக்கலமாகத்‌ இருகாமம்‌ நாவிற்‌, பதியுங்கள்‌ ; 
சுவாமியினுடைய குண்டலி ச௪த்தியினிடமாகத்‌ தோன்‌ இய நாத. 
வொலிப்பறை முழக்குங்கள்‌ ; சிவ புண்ணிய விடையைப்‌ பே தப்‌ 
பரியாக ஏறுங்கள்‌; ஞானசந்‌,திர கலையைக்‌ குடையாக வியாபியுங்கள்‌; 


46. திருவாசகத்‌ இருவுள்ளக்கிடை - பிரபஞ்சப்போர்‌ எ- த. மல 
விளைவற்றது : அற்‌ 
திருவாசகச்‌ இறப்பு : ' ல 
அல்லாத துர்க்குணமாயப்‌ படைகள்‌ விளையாமலருள்‌ வாளேந்தி . 
ஈல்லோர்களி யாருமெம்‌ மோடெய்து மெனப்படை யெழுச்சி 
(பழையபுசாணம்‌) 
பி-ம்‌, 1. ஆனரீற்‌ 


46. திருப்படையெழுச்‌௪ ்‌ 921 


தூலகேகஞ்‌ சூட்சும்தேகம்‌ மந்‌திரதேகம்‌ அற ஞானமே பரைநீறாக 
முழுதுங்‌ கவசமாய்‌ அணியுங்கள்‌ ; குஞ்சிதபாதமே அடைக்கலமாக 
அத்அவிதமாகக்‌ கும்பிட்டிருங்கள்‌; இவையே ஞானவபிஷேக வறு 
பூதி யென வருளியதெனக்‌ காண்க. (1) 


614 இனி, இருவருளணி வகுப்பைக்‌ கூறும்‌ (இ, - ன,) 2 


தொண்டர்காள்‌ கூசிசெல்லீர்‌ பத்தர்காள்‌ சூழப்போ£ர்‌ 
ஒண்டிறல்‌ யோகெளே பேரணி யுந்தீர்கள்‌ 

திண்டிறற்‌ சித்தர்களே கடைக்கூழை சென்மின்கள்‌ 
அண்டர்ஈா டாள்வோநாம்‌ அல்லற்படை வாராமே. 

(இ-ள்‌). சிவனடியார்களே ! கேண்மோ ; மாழுமலம்சன்று 
ஞானாகாச ஜேசமன்றுளோ இருப்பதாகப்‌ பாதுகாக்கும்‌ வண்ணம்‌ 
வினவில்‌, சாதுக்களே ! படை வகுப்பில்‌, ஞானக்கொடி.ப்‌ படையாக 
முன்னெழுந்தருள, பத்இிமார்ச்க த்காரானவர்கள்‌ எங்காஞ்சூழ நிட்டை 
யிலிருப்ப, சிவயோடுிகள்‌ பெரிய படைவகுப்பாகத்‌ தனித்தனி அங்க 
முடன்‌ பாவனை பொருந்தியிருப்ப, சித்த சுத்தியுடைய நிட்டாபரர்‌ 
களான சித்தர்கள்‌ பின்படை வகுப்பாகச்‌ சமாதியிருந்து செல்ல, 
இவ்வகை நடுவுள்‌ குஞ்சிதபாத வடிமைப்பணி அடியேன்‌ செய்தருளச்‌ 
சவாறுபூகு யருவியகைக்‌ காண்க. (2) 


இருச்சிற்றம்பலம்‌ 


618. மானம்‌ மா - பெரிய இடபம்‌, புகுமின்‌ - அணியுங்கள்‌, கவ 
சம்‌ என்றத.ற்‌ கேற்பப்‌.புகு மின்கள்‌ என்றார்‌. வான ஊர்‌ . வீடு, 

014, அட- முன்‌: படை, சூழப்‌ பேரதல்‌ - சுற்றிலும்‌ நின்று 
போதல்‌: அணி - அணி வகுப்பு, உர்துதல்‌ - செலுத்துதல்‌, கடைக்‌ 
கூடை - பின்னணி, அல்லல்‌ படை, - துன்பப்படை, 


ட 
இருச்சிற்றம்பலம்‌ 


47. திருவெண்பா 
இனி, திருவெண்பாவாவன. 
௮கத்தியச்‌ சூத்திரம்‌. 
இணையிலாத வின்பத்‌ திருவெண்பாத்‌ 
தணவாச்‌ சிவத்தணைந்தோர்‌ அருட்டன்மை. 
பொழிப்புரை, 
முற்பதிக வறுபூதியிற்‌ வெத்தோடு பொருந்தியுஞ்‌ சேரிடம்‌ 
வேறுமுண்டோவென்று கண்டிருந்து அதுவே யானந்தமாகி, அன்‌ 
பாலின்புறல்‌ ௮வ்விடமேயென வற்பு தமான ஆனந்த அநுபவம்‌. 
திருப்பா, நேரிசை வெண்பாவாகத்‌ "திரத்தில்லைபி லேர திய து, 
615. இனி, திருவருளால்‌ மனமுருகா கு நிலைமையைக்‌ கூறிய 
. (இ. ன) 
வெய்ய வினையிரண்டும்‌ வெக்தகல மெய்யுருஇப்‌ 
பொய்யும்‌ பொடியாகா தென்செய்கேன்‌--செய்ய 
திருவார்‌ பெருச்துறையான்‌ தேனுக்து செந்தீ 
_ மருவா திருந்தேன்‌ மனத்து. 

(இ-ள்‌), சீரடியார்களே ! கேண்மோ ; திருப்பெருந்‌ துறைக்‌ 
குருபர,த்‌ தேனான இன்பத்‌ தீவண்ணர்‌ அடியேனுள்ள தீதில்‌ அபேத 
வத்துவிதமாக வெழுந்தருளி, அடியேனுடைய இருவினையும்‌ இரு 
நோக்கால்‌ நீ அபட்டொழிக்க, யானென ட ,தன்னுந்‌ தற்போதம்‌ தூளா 


திருவாசகத்‌ இிருவுள்ளச்டை : அணைந்தோர்தன்மை எ- து, பரிச 
வேதிபோல என்ற ௫, 


திருவாசகச்‌ இறப்பு: 
தொரச்தமா மலமொறுத்துச்‌ சுகம்பெருக்கிப்‌ பெறார்‌ தறைவாழ்‌ சோதி 


டு [யென்றன்‌ 

சச்‌ தனையே பூராகக்‌ கொண்டிருர்‌ தாசென்றுரைத்த நிருவெண்‌ 
[பாவாம்‌). 

(பழைய புராணம்‌, 


1. திருப்பெருர்‌ துறையில்‌ அருளியது என்பர்‌ பிதர்‌, 


47. திருவெண்பா 923 


காதே போமானால்‌, அடிமை எவ்வண்ணம்‌ பணி செய்வேன்‌ 2 குற்‌ 
செயலுண்டோ? என அருளியகைச்‌ காண்க, (1) 


616. இணி, இருவடியே யானந்தமென்ற (த, - ன): 
ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ 
பார்க்கோ பரம்பரனே என்செய்கேன்‌ - ஒர்ப்பரிய 
ஆனந்த மாலேற்றும்‌ அத்தன்‌ பெரும்துறையரன்‌ 
தானென்பரர்‌ ஆரொருவர்‌ தாழ்ந்து. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; அன்பாலன்‌ றிது தீர்வு 
செய்ய வெொண்ணாத என கப்பன்‌, அருப்பெராம்‌ துறைக்‌ முருகா தன்‌, 
கானெனப்‌ புகலரனவன்‌, இவானம்‌ ச மோகமவிப்பவளை, அடியே 
னென்‌ செய்வேன்‌ என்னில்‌, அடி. வணங்கி ஓலமிட்டுத்‌ துயருவேன்‌, 


அழுவேன்‌, ஆடுவேன்‌, பாடுவேன்‌, பரம்பரன்‌ எங்கேயோ வெலா கீ 
தேடிப்‌ பார்ப்பேன்‌ ; இஷையன்றி வே அ காணேவ்‌--எலா அருளி 
யதைக்‌ காண்க. (2) 


617. இனி, இருவருளாலேவல்‌ கொண்டமையைக்‌ ஆ அம்‌ 
(தி. - ன.) :-- 
செய்த பிழையறியேன்‌ சேவடியே கைதொழுதே 
உய்யும்‌ வகையி னு.பிர்ப்பஜியேன்‌ - வையத்‌ 
திருக்துறையுள்‌ வேன்‌ மடுத்தென்‌ சந்தளைக்கே கோத்தான்‌ 
பெருநீதுறையின்‌ மேய பிரான்‌. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; இற்றை நாள்வரை 
திருவடி. மறந்த பிழை அடியேன்‌ அறிவ இல்லையே ! ஏனெனில்‌, 
செங்கமலபா,தமே பிரிவில்லா து அடிமையான தா ற்‌ பிழைப்பு வாய்ப்பும்‌ 


615. பொய்யும்‌ - பொய்மையான வாழ்வும்‌, செய்ய - செவ்விய. 
திரு - அழகு. தேன்‌ ஊந்து தி - இல்‌ பொருள்‌ உவமை, கேனான இன்‌ 
பத்‌ தி என்று உரை எழுதுநிறோர்‌, தீ. வண்ணர்‌. 


616. ஆர்ச்கவோ - ஆரவாரிக்கவேர. மால்‌ - மோகம்‌, ஆரொரு 
வர்‌ - ஒருவர்‌ செய்யக்‌ கூடியவர் யார்‌ ? என்று பொருள்பட்டு, ஆர்த்தல்‌ 
முதலியன வன்றி வேறொன்றும்‌ செய்யவியலாது என்று பொருள்‌ 
கொள்ளலாம்‌, 


994 திருவாச்சு வியாக்யொனம்‌ 


தெரியாத சுதந்தர வீவனேன்‌ ; உலகத்‌ இலெழுந்தருளி ஏவற்பணி 
கொண்டு என்‌ சிந்தை கோத்த கருத்‌ தஇனரான திருப்பெருந்‌ துறைக்‌ 
கடவுள்‌ என அருளியதெனக்‌ காண்க. (2) 


618. இனி, இருள்சேரிருவினையும்‌ அறுப்பதைக்‌ கூறும்‌ 
(தி.- ன) 2 
முன்னை வினையிரண்டும்‌ வேரறுத்து முன்னின்றான்‌ 
'பின்னைப்‌ பிறப்பறுக்கும்‌ பேராளன்‌ - தென்னன்‌ 
பெரும்துறையில்‌ மேய பெருங்கருணை யாளன்‌ 
வருந்‌தயரம்‌ தீர்க்கு மரும்து. 

(இஃள்‌.. ரேடிபார்களே ! கேண்மோ); அடியேன்‌ முன்செய்த 
கொடிய தீவினை இரண்டையும்‌ அடியோடருளினால்‌ ௮றுத்தவன்‌ ; 
என்‌ முன்னிலை யறுத்துத்‌ தானே முன்னின்றறாளி இனிப்பிறவா 
. வண்ணஞ்‌ செய்யும்‌ பெரிய ஆண்டவன்‌ ; திருப்பெருந்‌ துறையில்‌ 
எழுந்தருளும்‌ பெருங்கருணையாளன்‌ ; இனி என்னைத்‌ துன்பம்‌ 
அடராவகை செய்யும்‌ பிணிக்கும்‌ மருற்து ;-என அருளியதைக்‌ 
காண்க. . (4) 


619. இனி, சிற்தையைப்‌ பிரியாது நின்றவன்‌ என்ற 

(இ, -ன.):- 

அறையோ அறிவார்க்‌ கனைத்துலகு மீன்ற 

மறையோனும்‌ மாலுமால்‌ கொள்ளும்‌ - இறையோன்‌ 

பெரும்‌ துறையுள்‌ மேய பெருமான்‌ பிரியா 

திருற்துறையும்‌ என்னெஞ்சத்‌ தின்று. 
(இ-ள்‌), சீரடியார்களே ! கேண்மோ ; திருவருளன்‌ புடைய 

அடிகள்‌ உள்ளமே கேரவிலாகம்‌ கொண்டு 


டோன்‌ ; இருமாலும்‌ அய 
“ னுங்‌ காணாது ம்யக்கங்‌ கொள்வதான இவன்‌ ; திருப்பெருந்‌ துறைக்‌ 


617. பிழை -திருவடி மறர்த பிழை, 
பிழைக்கும்‌ வழியின்‌ தோற்றம்‌, 
யுள்‌ வேல்‌ - உறையிலுள்ள வேலை, 


உய்யும்‌ வகையின்‌ உயீர்ப்புஃ 
உயிர்ப்பு - வாய்ப்பு என்றார்‌, உறை 
மடுத்து - எடுத்து, இருப்‌ பெருர்‌ 
அறைச்‌ கடவுள்‌ தன்‌ வேலை என்‌ ிச்தையில்‌ நாட்டினான்‌ என்பர்‌. வேல்‌, 
ஞானத்தைக்‌ குறித்தது என்று கூறவர்‌, 


618, இரண்டு வினை - ஈல்வினை, தீவிளை என்பன, 


47. இருவெண்பா 925 


குருநாதன்‌ அடியேன்‌ நெஞ்சத்து இன்றளவும்‌. பிரிவில்லாக பரம 
சிவன்‌ ; என அருவியை தக்‌ காண்க. (6) 


620. இனி, பித்தனைத்‌ இருவருளூன்மத்தகைச்‌ செய்தமை 


யைக்‌ கூறும்‌ (இ, -ன.) :- 

பித்தென்னை ஏற்றும்‌ பிறப்பறுக்கும்‌ பேச்சரிதாம்‌. 
மத்தமே ஆக்கும்வம்‌ தென்மன தகதை-அத்தன்‌ 
பெருக்துை Dur னாட்கொண்டு பேரருளால்‌ கோக்கும்‌ 
மருந்திறவாப்‌ பேரின்பம்‌ வம்து. 

(இ-ள்‌), சீரடியாச்களே ! கேண்மோ; அடியேன்‌ பிரபஞ்சப்‌ 
பைத்திய குணத்தால்‌ எற்குள,காகெய பிறப்பை நீக்கிய அருணோக்‌ 
கால்‌ வாக்குக்கெட்டா ந சவஞானமோன உன்மத்தனாகச்செய்த அப்‌ 
பன்‌ ; என மனத்தான்‌ ; இருப்பெருந்துறைக்‌ குருநாதன்‌ ; அடியேனை 
யாண்ட பெருங்கருணையன்‌ ; அருட்பார்வையான மருந்து; என்‌ 
இறவாத சிவானந்த போகம்‌ ; என்னப்‌ போலெமுந்தருளி, அருள்‌ 


வான்‌ ; என அருளியகைசக்‌ காண்க. (6) 


621. இனி, வாராவழியான அருள்‌ அருள்வகான (இ.-ன.) ஃ 
- வாரா வழியருளி வந்தெனக்கு மாறின்‌ றி 
ஆரா வமுதா யமைந்தன்றே- சீரார்‌ 
திருத்தென்‌ பெருக்துறையா னென்‌ சிந்தை மேய 
ஒருத்தன்‌ பெருக்கும்‌ ஒளி. 
(இ-ள்‌). ஒரடியார்களே ! கேண்மோ; அடியேன்‌ இனிப்பிறவா 
வண்ணம்‌ அருள்செய்து வேறின்றி ஆராத இன்ப அமிர்‌ தாய்‌ 
எழுந்தருளி அகா தியே தஇிருப்பெருந்துறைக்‌ குருநாதன்‌ என்‌ சிந்தை 


619. மறையே னும்‌ மாலும்‌ மால்‌ கொள்ளும்‌ இறையோன்‌ இன்று 
என்கெஞ்சத்து உறையும்‌. இதனை அறிவார்க்கு அறையோ ? ௮றையோ- 
முறையோ, என்று. சொல்லவோ என்றும்‌ பொருள்‌ கூறுவர்‌; அறையோ 
பர்தய மொழி என்றும்‌ கூறுவர்‌. 

620. அத்தன்‌, துதையான்‌, மருர்து, இன்பம்‌ வச்து ஏற்றும்‌ ௮௮ுக்‌ 
கும்‌, ஆக்கும்‌ என்று கூட்டுக, வச்து என்‌ மனத்தை மத்தமே ஆக்கும்‌ 


என்க, 


926 ்‌... திருவாசக வியாக்யொனம்‌ 


யிலெழுந்தருளிய ஏக நாயகன்‌ உள்ளத்தே நின்ற ஒளியென அருளி 
யைக்‌ காண்க. (7) 


622. இனி, ழோனை மேலோனாண்டமையைக்‌ கூறும்‌ 
(இ. ன) 
யாவர்க்கு மேலாம்‌ அளவிலாச்‌ சீிருடையான்‌ 
யாவர்க்குங்‌ கீழா மடியேனை-— யாவரும்‌ 
பெற்றறியா வின்பத்துள்‌ வைத்தாய்க்கென்‌ 

[னெம்பெருமான்‌ 
மற்றறியேன்‌ செய்யும்‌ வகை. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ) ஈவந்தர பேதங்‌ கபந்‌ 
தும்‌ அவர்களை அதிட்டிக்கும்‌ இருமேனியன்‌, ஈமது பரமசிவன்‌ ; 
எல்லா,த்‌ தேவர்கட்கும்‌ மேலான அளவிலாச்‌ செல்வச்‌ சீர்ச்‌ சறப்பின்ப 
வுல்லாச வாழ்வுள்ளான்‌ ; அடியேன்‌ எல்லாச்‌ சராசரத்துக்கும்‌ 
உயிர்க்குங்‌ கீழ்மையன்‌ ; அடியேனை, ஒருவரும்‌ ௮றிவாற்‌ பெறுவ 
அல்லாத சுகவாரியை, என்னுள்ள த்தில்‌ அபே தவ த்துவிதமாகப்‌ 
பேரின்பமருளிய தற்கு என்ன கைம்மா அ செய்வது? _அடிமைபயாவகதே 
கடன்‌ ; என அருளியகைக்‌ காண்க, (8) 


628. இனி, பரிமேலழகாராய்‌ எழுந்‌ தருளிய கருணையை வியந்த 
(தி. ன) 2 


மூவரும்‌ முப்பத்து மூவரு மற்றொழிந்த 
தேவருங்‌ காணாச்‌ சிவபெருமான்‌ - மாவேறி 
வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள்‌ வந்திக்க 
மெய்யகத்தே யின்ப மிகும்‌. 

.... (இஃள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; விட்டுணு, பிரமா 
இந்திரன்‌ இவையோர்‌ பகுதி முப்பததுமூன்றுகோடி ே 'கவர்களும்‌, . 
மகாதேவனே ஆண்மநா கன்‌ என்றறியாகு சிவபெருமான்‌ இப்பூவிலே 
பரிமேலழகராய்‌ எழுந்‌ தருளிப திருவடியை வணக்கமுற்று அன்பினால்‌ 


621. ஒளி அமைர்தது என்று முடிக்க, வாராவழி - முத்தி வழி; 
பிறப்பு வராவழி. மாறின்றி - வேறின்றி ; பகையின்றி எனலும்‌ இம்‌, 
622. செய்யும்‌ வகை என்‌ ? 


, அறியேன்‌ என்று இயைக்க, - வத்‌ 
தாய்க்கு - வைத்‌ தவனாெய உனக்கு, 8 


47. திருவெண்பா 927 


ஆராதனை செய்ய என்னுடலிடத்தே பேரானந்த சிவாதுபூதி சுவாறு 
பூதிகமாம்‌ என வருளிய து. (9) 


624. இனி, என்மனமுருக வந்தாண்டமையைக்‌ கூ ம்‌ 
(தி. - ன.) 
இருக்தென்னை ஆண்டான்‌ இணையடியே இந்தித்‌ 
திருந்திரந்து கொள்நெஞ்சே எல்லாம்‌ - தருங்காண்‌ 
பெருக்‌ துறையில்‌ மேய பெருங்கருணை யாளன்‌ 
மரும்துருவாய்‌ என்மன த்தே வந்து. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; இருப்பெருந்‌ துறையில்‌ 
எழுந்‌,கருளிச்‌ சின்மயமாக இருந்தபடி. யிருந்‌,ததனைக்‌ காட்டி, அடிமை 
செய்த குருநாதன்‌ திருவடியே சிந்தித்து, வணங்காது வணங்க, 
இரங்குவாய்‌ நெஞ்சை ! உனக்கு சாட்குணிய சருவஞானமும்‌ அவன்‌ 
அருள்வான்‌ ; அவன்‌ யாரெனில்‌, இருப்பெருந் துறைச்‌ சிவகுறாுவான 
பெருங்கருணையாளன்‌ ; என்‌ பிறவிப்‌ பிணிக்கு மருந்துறாவாடி 
அடியேனுள்ளம்‌ பிரியா,த சுவாமி ; என _ஏருளியதைக்‌ காண்க. (10) 


625. இனி, என்னுள்ளமே குடியாகக்‌ கொண்டமையைக்‌ 
கூறும்‌ (த, - ன,) :-- 

இன்பம்‌ பெருக்கி யிருளகற்றி யெஞ்ஞான்றும்‌ 

்‌ துன்பம்‌ தொடர்வறுத்அச்‌ சோதியாய்‌- அன்பமைத்துச்‌ 
சீரார்‌ பெருந்துறையான்‌ என்னுடைய சந்தையே 
ஊராகக்‌ கொண்டா ஸனுவந்து. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; நம்து சற்குரு என்‌ 
உள்ளத்திலே சிவானந்தம்‌ பெருகச்செய்து, என்னுடைய மலவிரு 
ணீக்கி, எக்காலும்‌ துன்பம்‌ அடராவண்ணம்‌ ஞான த்கொளியாய்‌ 
அன்புராவாக்கி, இருப்பெருந்துறைநாகன்‌, என்னுயிரே இருப்பிட ! 
மர்கக்‌ கொண்டு எழுந்தருளினன்‌ அபே தமாக ; என வருளியதைக்‌ 
காண்க. (11) 

இருச்சிற்றம்பலம்‌ 


623. முப்பத்து மூவர்‌ - பதினோருருத்திரர்‌, பன்னிரண்டு சூரியர்‌, 
இரண்டு அச்சுவினி தேவர்‌, எட்டு வசுக்கள்‌ ஆயோர்‌ எனலும்‌ ஆம்‌, 
மா- பரி, வச்திக்ச - வணங்க ; ஆராதளை செய்ய. மெய்‌ - உண்மை 
யாயெ: 

624, இரர்து கொள்‌ - இரங்குவாய்‌, தரும்‌ - கொடுப்பான்‌, 

625. இருள்‌ - மலவிருள்‌. தொடர்பு - தொடர்ச்சி, 

த 60 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 


48. பண்டாய நான்மறை 


இனி, பண்டாய நான்மறை. 
அகத்தியச சூத்திரம்‌. 
பண்டாய நான்மறைத்‌ தொண்டாய வெண்பா 
அம்மை முத்தியனு பவத்துக்குக்‌ 
கைம்மாறடி.மை சும்மாதி ரென்றது. 
பொழிப்புரை. 
முற்ப இக ௮.நுபவந்‌ தானேயாய்‌ நிற்ப, அப்பேறு பெற்ற விடமே 
முத்‌தித்தானம்ரய்‌ முன்னின்‌ றருளும்‌ பரமசவங்‌ கருணையே ; அதுவே 
யன்றி வேறருபூ இயில்லை யென்றது. 
இருப்பா நேரிசை வெண்பாவாகத்‌ திருப்பெருந்துறையி லோதியது, 
626. இனி, என்னை ஆண்டததற்குக்‌ கைம்மா றில்லை யென்ற 
(தி. ன): E 
பண்டாய நான்மறையும்‌ பாலணுகர மாலயனும்‌ 
கண்டாரும்‌ இல்லைக்‌ கடையேனைத்‌ - தொண்டாகக்‌ 
கொண்டருளுங்‌ கோகழியெங்‌ கோமாற்கு நெஞ்சமே 
உண்டாமோ கைம்மா அரை, : 

. (இ-ள்‌). சிறப்புள்ள கெஞ்சமே! கேள்‌; நமது பரம்சிவன்‌ - 
இருவடியை அ௮நர.இயாயுள்ள கரல்வேதங்‌ கூப்பிட்டுங்‌ காண்கின்ற 
தில்லை ; இருமாலும்‌ அயனும்‌ ௮ தியாப்பெருமையுடைய சுவாமி; 
யாவர்க்குங்‌ கடையனான . என்னைத்‌ இரு ததொண்டுக்கு அருகனாக த்‌ 
இருவடி அறியாத உண்மைய எனைச்‌ செய்த கோகழிநா தற்குக்‌ கைம்‌ . 
மாறுளவோ ? நெஞ்சே ! சொல்வாயாக ; என அருளியகைக்‌ காண்க: 


திருவாசக உள்ளக்கடை : அநுபவத்துக்‌ கையமின்மையுரைத்தல்‌. 
48, இருவாசசச்‌ செப்பு : 
எந்தை திருப்பெருச்‌ துறையை யேத்து ஈமரே வாழ்வுற்‌ நிடர்சேர்‌ பாச... 
பச்த மறுத்திடுவ ரென்ப பண்டாய சான்மறையும்‌ பகர்்ததாமே. : 
626, பண்டாய - பழமையா௫ய, பால்‌ - அருகே, கோகழி - இருப்‌ 
பெருச்துறை, கைம்மாறு உண்டாமோ என்க, ௮ . 


48. பண்டாய நர்ன்மறை 929 


627. இனி, ஈம்மை யாண்ட குருநாகனை வாழ்த்துவதே நியம்‌ 
மென்ற (இ, - ன.) :- 


உள்ள மலமூன்றும்‌ மாய வுகுபெருக்தேன்‌ 

வெள்ளம்‌ தரும்பரியின்‌ மேல்வந்த - வள்ளல்‌ 

மருவும்‌ பெருந்துறையை வாழ்த்துமின்கள்‌ வாழ்த்தக்‌ 
கருவுங்‌ கெடும்பிறவிக்‌ காடு. 


(இ-ள்‌). வாழி நெஞ்சமே ! கேள்‌; ஈம்துண்மைப்‌ பொருளான 
ஆணவ கன்ம மாயாமல மூன்றுங்‌ கெடவும்‌, அவ்விடத்தே சிவானந்த 
சுகவாரியான நாகன்‌ போத பரமானந் தப்‌ பரிமேலெழுந்தருளி வரம்பி 
லின்பமுடைமை நமக்கருள்வதாலா சிவகுரு தலத்‌ இருப்பெரும்‌ 
அறையை வாயார வாழ்த்தித்‌ துதிப்பீர்சளாகில்‌, இனிப்‌ பிறவா 
வண்ணங்‌ காடான கருவே கெடும ; என அருளியதைக்‌ காண்க. (2) 


628. இனி, குருவடிவு கொண்ட கோலமருள்வதான 


(இ. - ன,) :-- 


காட்டகத்து வேடன்‌ கடலில்‌ வலைவாணன்‌ 
நாட்டிற்‌ பரிப்பாகன்‌ ஈம்வினையை - வீட்டி 
அருளும்‌ பெருந்துறையான்‌ அங்கமல பாதம்‌ 
மருளுங்‌ கெடகெஞ்சே வாழ்த்து. 


... (இ.ள்‌). நன்னெஞ்சே! கேள்‌; ஈம்து பரமசிவன்‌ அடியார்‌ 
பொருட்டு காட்டிலே வேடத்திருவுருவானவன்‌ ; சமுத்திரத்‌திலே 
பரதவேடுருவானவன்‌ ; நாட்டிலே பரியாளனாகத்‌ இருவுருவான 
சோமசுந்தரசுவாமி ; நமது ௮நாதி வினையை யறுத்து அடிமைப்பணி 
அ.ரநுக்கிரகஞ்செய்த - திருப்பெருந்துறை நற்கமலப்‌ பொற்பா தனை 
நம்மயக்கறிவுகெட இடைவிடாது வாழ்த்தித்‌ துதி, கெஞ்சே!' என 
அருளியதைக்‌ காண்க. (9) 


627. உள்ள - உண்மையான ; உகு - சிர்தும்‌, காடான கரு என்றார்‌. 


கெருச்ச மிகுதியால்‌ காடு என்றார்‌. 


628, வீட்டி - அனத்து, மருள்‌ மயக்க அறிவு. 


930 திருவாச்க வியாக்யொன்ம்‌ 

- 629. இனி, சிவப்பேறு பெற்றமையைக்‌ கூறும்‌ (இ. ன.) 
வாழ்ந்தார்க ளாவாரும்‌ வல்வினையை மாய்ப்பாரும்‌ 
தாழ்க்துலகம்‌ ஏத்தத்‌ தகுவாரும்‌ - சூழ்க்தமரர்‌ 
சென்‌ றிறைஞ்சி ஏத்தும்‌ திருவார்‌ பெருக்துறையை 
நன்‌ றிறைஞ்சி யேத்து நமர்‌. 

(இ-ள்‌). * நிலை பெறுமா நறெண்ணு இயேல்‌ நெஞ்சே”! கேள்‌ ; 
நம்து பரமசிவன்‌ தஇருவடிக்கன்பு செய்து, ஞானவீடடைந்‌ து சக 
மானார்கள்‌ அநேக சீரடியார்கள்‌ ; பின்னும்‌ மகத்தான வினையையுங்‌ 
்‌ கெடச்‌ செய்தார்கள்‌ ; பின்னும்‌, ௮டிவணங்கி வெலோக சாயுச்சிய 
மானார்களே ! கேவர்கள்‌ வணங்கியேத்‌ தும்‌ திருப்பெருந்துறைக்‌ 
குருமணியை ௮அடிவணம்கித்‌ அதிக்கும்‌, ஈம்‌ கேளிர்கள்‌ ; என அரு 
ளிய இரக்கத்தைக்‌ காண்க. (4) 


680. இனி, குரு இருவடி. தரிசனத்தைக்‌ கூறும்‌ (இ. - ன.) 
கண்ணிப்‌ பெருக்துறையை நம்மிடர்கள்‌ போயகல 
எண்ணி எழுகோ கழிக்கரசைப்‌- பண்ணின்‌ 
மொழியாளொ டுத்தர கோசமங்கை மன்னிக்‌ 
கழியா திருந்தவனைக்‌ காண்‌. 

(இ-ள்‌). நன்னெஞ்சே! உனை இரந்கேன்‌ ; கேள்‌; நம்து 
அநாதி பிரதிபந்த இடர்‌ கெடும்படியாக த்‌ திருப்பெருந்‌ துறையை த்‌ 
தியானஞ்செய்‌; எழு; முன்‌ சமாதி செய்‌, தஇிருக்கோகழிநா தனை ; 
பண்ணின்‌ மொழியளான என்‌ தாயோடு பிரியாவண்ணம்‌ வாழ்வ 
தான இறுவுத்தரகோசமங்கைநா தனை, அறிவால்‌ தரிசனஞ்செய்‌ ; 
இருவருள்‌ கூடும்‌; மனதே !_ என அருளியகைக்‌ காண்க, (5) 


6381. இனி, எல்லாத்‌ தத்துவமும்‌ பேரின்பமென்ற (இ, - ன.) : 
காணுங்‌ கரணங்கள்‌ எல்லாம்பே ரின்பமெனப்‌ 
பேணும்‌ அடியார்‌ பிறப்பகலக்‌ - காணும்‌ 
பெரியானை நெஞ்சே பெருந்துறையில்‌ என்றும்‌ 
பிரியானை வாயாரப்‌ பேசு. 


2 629. ஏத்தும்‌ நமர்‌ வாழ்க்‌ தார்களாவார்‌ ; வல்வினையை மாய்ப்பார்‌ ; 
உலகம்‌ தாழ்ந்து ஏத்தத்‌ தகுவார்‌ என்க. திரு - செல்லம்‌, இறைஞ் கு 
வணக்கி, வாழ்ச்தார்‌ ஆவார்‌ - ஞான வீடடைர்‌ து சுகமானார்கள்‌. 

080. பண்ணின்‌ மொழியார்‌ - உமாதேவி, கழியாதிருர்‌ தவன்‌ Be 
நீங்கா இருக்தவன்‌, 


48. பண்டாய நான்மறை 931 


(இ-ள்‌), எனனுண்மை மனமே! கேள்‌; நம்து தத்துவ 
கரணமான கட்புலப்படுவது அடங்கலும்‌ காண்பானுங்‌ காட்சியும்‌ 
அற்ற சிவானந்த போகமேயாக, பேணுவாரிச்சைப்படி. பிறவியகல 
அருளும்‌ மகாதேவரை, மனதே! திருப்பெருந்‌ துறைப்பிரியானை, 
* பன்னஞ்‌ சீர்வாயதுவே பார்கண்ணே பரிந்திட”? வென அருளி 
யதைக்‌ காண்க, (6) 


632. இனி, ஓர்‌ மொழியருள்வகான (த, - ன.) :-- 


பேசும்‌ பொருளுக்‌ லெக்கெமாய்ப்‌ பேச்சிறந்த 
மாசில்‌ மணியின்‌ மணிவார்த்தை - பேசிப்‌ 
 பெரும்‌துறையே என்ற பிறப்பறுத்தேன்‌ நல்ல 
மருக்தினடி. என்மனத்தே வைத்து. 

(இ-ள்‌), உற்றார்போல்‌ உசாவும்‌ மனதே! அறுபூதி கேள்‌, 
நம்து பரம்சிவனை அன்பால்‌ ௮அளவளாவுகுற்‌ செய்து அதிப்போர்க்கு 
வேதாகம புராண சாத்திர சம்பிரதாய அஅபூதியாக விளங்கும்‌ ; 
அவை வாக்றெந்த மாசிலாம்ணிசசோதி ; அச௪சோதி குருமுதலாய்‌ 
வந்தருள்வதான கண்ணினாற்‌ “சொன்ன மொழியே, அறுபூதியாகக்‌ 
கொண்ட பெருமை போன்ற சைவத்துறையிலெழுக்தருளிய குரு, 
முதலான பிறவிப்பிணி மருந்கான நல்ல சஞ்சீவியைத்‌ தியானிப்பாய்‌ 
எலா அருளியதைக்‌ காண்க. (7) 


இருசசிற்றம்பலம்‌ 


631. கரணங்கள்‌ எல்லாம்‌ பேரின்ப மெனப்‌ பேணும்‌ அடியார்‌ - 
காணப்படுகிற கரணங்கள்‌ யாவற்றையும்‌ பேரின்ப வடிவாகவே காண்ட 
அடியார்‌, அடியார்‌ கரணும்‌ பெரியான்‌ என்று இணைக்க, 


692, -இலக்கெதம்‌ - குறி ; இலகதிதம்‌, இலக்கு இதம்‌ என்றம்‌ 
பிரித்துப்‌ பொருள்‌ கொள்வர்‌, மருச்தின்‌ அடி - மருச்து போல்பவரின்‌ 
திருவடி, என்‌ மனத்தே வைத்துப்‌ பிறப்பது த்தேன்‌ என்க, 


உ 
... இருச்சிற்றம்பலம்‌ 
49, திருப்படையாட்சி 
இனி, நிருப்படையாட்சி. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌ 
கருப்படை மாறுந்‌ திருப்படை யாட்சிப்‌ 
பரசீவ உபாதீப்‌ பாவக மொழிதல்‌. 
பொழிப்புரை. 
முற்பதிகத்‌ இருவருள்‌ ங்பூதிக்குச்‌ சும்மாவிறாப்பதான சிவா 
னந்த வொழிவிலொடுக்கமாக, அணைந்தோர்‌ தன்மைகள்‌ யாவுஞ்‌ 
சரியா, ரியா, யோக உண்மைத்தன்மை யாகும்‌ என்றல்‌ ; அன்‌ தியுங்‌ 
குருபரனடி.மை பூண்டு 'இருவுளப்பணியே செய்து பான்மையாய்‌ 
நிற்றல்‌, 
இருப்பா ஆசிரிய விருந்தமாகத்‌ திரத்தில்லையி லோதியது. 


633. இனி, பரதவேடத்‌ இருவுருவா யெழுந்தருளினமையைக்‌ 
கூறும்‌ (இ. -ன.) !-- 
. கண்களிரண்டு மவன்‌ கழல்‌ கண்டு 
களிப்பன வாகாதே 
கரரிகை யார்கடம்‌ வாழ்விலென்‌ வாழ்வு 
கடைப்படு மாகாதே 
மண்களில்‌ வந்து பிறந்திடு மாறு 
மறந்திடு மாகாதே 
மாலறி யாமலர்ப்‌ பாத மிரண்டும்‌ 
வணங்கிடு மாகாதே 


49. இருவா௫௪க உள்ளக்கிடை : 8வோபாதியொழிதல்‌ க 
கிரியாகுனியம்‌, 


்‌ திருவாசகச்‌ இறப்பு : 
வாகுதிறாப்‌ பெரும்‌ துறையா செழுச் தருஎப்‌ பெறிலெல்லா வளன்‌ 


[சண்முற்று 
மாகு மெமக்‌ கல்லாத தாகாதென்‌ தியம்பல்‌ படையாட்ட யாகும்‌. ' 


பழைய புராணம்‌ 
மிய ப 


49. திருப்படையாட்டு 935 


பண்களி கூர்தரு பாடலோ டாடல்‌ 
பயின்‌ நிடு மாகாதே 
பாண்டிகன்‌ னடுடை யரன்படை யாட்சிகள்‌ 
பாடுது மாகாதே 
விண்களி கூர்வதோர்‌ வேதகம்‌ வந்து 
வெளிப்படு மாகாதே 
மீன்வலை வீசிய கானவன்‌ வத்து 
வெளிப்படு மாயிடிலே, 

(இ-ள்‌), சீரடிபார்களே ! கேண்மோ; பூகாகாச வுடலை ஞானா 
காசமாக இன்புறு வேககத்து இரும்பு பொன்னாகச்‌ செய்யும்‌ பரத 
வேடராய்ச்‌ சவரத்‌ இனச்‌ சோதியான அருட்பாசவலையால்‌ அடியேன்‌ 
வினைவீய குருமுதலானவன்‌ ; என்‌ அறிவில்‌ அருளாய்‌ அஅபூதிக 
மாகில்‌, அடியேன்‌ கண்களிப்புறும்‌ அவன்‌ திருவடி தரிசித்த 
வுடன்‌ ; அடியேன்‌ வாழ்வெல்லாம்‌ மா,தர்‌ முலைத்‌ தலைக்கே, இடைக்கே, 
கருமமாகும்‌ ; அவையே அன்பாலுறுவேன்‌ ; மறந்தாலுமினி இங்கு 
வாரேன்‌ ; இருமாலறியாத்‌ திருவடியே கை 'தாழுவேன்‌ ; இருவடி. 
யைத்‌ தரிசித்தவுடன்‌ கும்பிட்டுத்‌ தட்டமிட்டு, பண்ணிசைவா ற்‌ 
பாண்டியனாரடி. அ௮.நுபூதியுமதுவாய்ப்‌ போவேனென வருளிய து, 
ஆரூரானை மறக்கலுமாமே பென்றமையரனும்‌ ஆமென்‌ ' களவியன்‌ 
றெனவும்‌, அன்றென்களெவி ஆமெனவுங்‌ காணத்தக்கது. இவை 
ப்‌ அஸ்ப்ட வு மொழிவாருமுளர்‌, (1) 


634. இனி, க வம்‌ மனம்‌ போலுருகுவகைக்‌ கூறும்‌ 
(தி.-ன.):-- 
ஒன்‌ றினொ கண்களை ரைந்தினொ டைந்தும்‌ 
உயிர்ப்பறு மாகாதே 
உன்னடி யாரடி யோமென 
உய்க்தன மாகாதே 


ப. 689. .எட்டிலுள்ளபடி பொருள்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது, ஆகாதே. 
என்பது, இறைவனைக்‌ சண்டவருக்கு ஒரு வியாபாரமும்‌ ஆகாது என்ப. 
தைக்‌ குறிப்பதாகக்‌ கொண்டு, இச்செய்யுளில்‌ கூறினவை யெல்லாம்‌ நிசமா. 
என்று பொருள்‌ கூறுவர்‌, இச்‌ செய்யுளின்‌ ட பத்தர்க்‌ தக்கது, இப்‌. 
படிகம்‌ முழுமையும்‌ இவ்வாறே உள்ளத. g 2 

பி ழ்‌. 1  உயிர்ப்ப;து ட 


954 இருவாசக வியாக்கியானம்‌ 


கன்றை நினைந்தெழு தாயென வந்த 

கணக்டுது வாகாதே 
காரண மாகும னாதி குணங்கள்‌ 
கருத்துறு மாகாதே 

நன்றிது தீதென வந்த நடுக்கம்‌ 

நடந்தன வாகாதே 
நாமுமெ லாமடி. யாருட னேசெல 
நண்ணுறு மாகாதே 
என்றுமெ னனன்பு நிறைந்த பராவமு 
தெய்துவ தாகாதே 
ஏறுடை யானெனை யாளுடை நாயகன்‌ 
என்னுள்‌ புகுந்திடிலே. ' 

(இ-ள்‌). அரிய €ரடியார்களே ! கேண்மோ ; ௮காஇயே என்‌ 
புண்ணிய விடையுடையான்‌ அடியேனை அடிமை செய்ய என்ன றிவில்‌ 
அபேத வத்துவித வன்பே சித்தாந்தமாக எழுந்தருள்வதால சிறு 
பூதிக காலத்திலே, முப்பத்தாறு தத்துவ மாயா காரியம்‌ அற்று, 
ஞானமேயாம்‌ ; அடியார்‌ அடிககடிமையோம்‌ எனப்‌ பிழைப்பு றுவோம்‌ ; 
கற்றாவின்‌ மனம்போல வுருகிக்‌ கசிவோம்‌ ; கணக்காலுள்ள ௮௩ தி 
சிவகுணமாவோம்‌ ; நன்மை திமை வருமுன்னிலை ய ற்றோம்‌; அடி 
யருறவாவோம்‌? உள்ளன்பு நிறைந்த வராரவமுதாவேரம்‌--என 
வருளியகைக்‌ காண்க. (2) 


634. இச்செய்யுளிலும்‌ “ஆகாதே” என்ற வற்றிற்கு. ஆகும்‌ என்றே 
கொண்டு பொருள்‌ கூறுகின்றார்‌, 3 


ஒன்றி னோடொன்றும்‌ ஓர்‌ ஜர்தினோ டைச்தும்‌ என்பதற்கு இங்கு 
முப்பத்தாறு தத்துவல்கள்‌ என்று பொருள்‌ கூறப்பட்டுள்ளது, இதற்கு, 
சிவ சிவர்கள்‌, தசேக்திரியங்கள்‌ என்றும்‌ பிறர்‌ பிறவாறு பொருள்‌ கூறுவர்‌, 
அடியார்‌ அடியார்‌ அடியோம்‌ - அடியார்க்கு அடியார்க்கு அடியோம்‌ ; 
அல்லது அடியார்க்கு அடிக்கு நிறைக்க அடியோம்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்க. கருத்துறு மாகாதே என்பதற்கு உரை எழுதப்‌ பெறவில்லை, 
பராவு அமுது - தோத்திரிக்கப்படும்‌ அமுதத்தை யொத்தவன்‌, 


49, இருப்படையாட்சி 935 


685. இனி, அகண்டாகார சச்சிதானந்த ரொரூபசிவம்‌ என்ற 
(இ. - ன.) :-- ்‌ 

பந்தவி காரகு ணங்கள்‌ பறிந்து 

மறிந்திடு மாகாதே 
பாவனை யாயக ருத்தினில்‌ வந்த 
பராவமு தாகாதே 
அந்தமி லாத வகண்டமும்‌ நம்முள்‌ 
அகப்படு மாகாதே 
ஆதி முதற்பர மாய பரஞ்சுடர்‌ 
அண்ணுவ தாகாதே 
செந்துவர்‌ வாய்மட வாரிட ரானவை 
சிந்திடு மாகாதே 
சேலன கண்க ளவன்திரு மேனி 
திளைப்பன வாகாதே 
இந்திர ஞால இடர்ப்பிற வித்துயர்‌ 
!1ஏய்துவ தாகாதே 
என்னுடை நாயக னாடுய ஈசன்‌ 
*எழுந்தருளப்‌ பெறிலே. 

(இ-ள்‌). சீரடியார்களே/ கேண்மோ; நம்முடைய ஆன்ம 
நரயகனான்‌ நாதனடியேனுள த்தில்‌ எழுந்தருவிய அதுபவ கால த்தில்‌, 
ராகத்துவேஷ புண்ணியபாவ இரியா வாசனை முழுதும்‌ அக்குணங்‌ 
கெட்டு, இருவருளேயாம்‌ ; நினைந்து வடிவொடு விரைந்து சேறலான 
இன்பமாவோம்‌ ; எல்லாந்‌ குன்னுள்ளே காட்டக்‌ காண்போம்‌; அந 
இயே நம்மை விட்டுப்‌ பிரியாத பரஞ்சுடரநுபவஉமேயாவோம்‌. பெண்‌ 
ணாசையதல்வோம்‌ ; அவனது இருமேனியிலம்மை விளையாடக்‌ காண்‌ 
போம்‌ ; இந்திர ஜாலம்‌ போலொத்த மயக்குப்பிறவி யற்றோமென 
அருளியதைக்‌ காண்க. (5). 


பிஃம்‌, 1. எகுவது, 2, எதிர்ப்பு மாயிடிலே, 

685, பர்த விசார குணங்கள்‌ - பிறவித்‌ தளைச்குச்‌ காரணமான 
மாறுபட்ட குணங்கள்‌ ; இராக துவேஷம்‌ முதலியன, பறிச்து மறிர்திடு - 
வேரற்றுத்‌ தலை£ழோக மரறும்‌, பாவனை - நினைவு. பராவமுது - நந்த -. 
அமுது; இன்பம்‌, அந்தம்‌ இலாத அண்டமும்‌ - எல்லாமும்‌, அண்ணு 
வது - நெருங்குவது, சேலன கண்கள்‌ - அம்மையின்‌ கண்கள்‌, 


61 


936 திருவாசக வியாக்கியானம்‌ 


680. இனி, ருணகுணி பாவ அத்இடிவதரிரனம்‌ கூறும்‌ 
(இன): 


என்னணி யார்முலை யாக மளைந்துடன்‌ 
இன்புறு மாகாதே 
எல்லையின்‌ மாக்கரு ணேக்கட லின்‌ றினி - 
தாடுது மாகாதே 
நன்மணி நாத முழங்கியெ னுள்ளுற 
நண்ணுவ தாகாதே 
நாத னணித்திரு நீற்றினை நித்தலும்‌ 
நன்ணுவ தாகாதே 

மன்னிய அன்பரி லென்பணி முந்துற 

வைகுவ தாகாதே 
மாமறை யும்மறி யாமலர்ப்‌ பாதம்‌ 
வணங்குது மாகாதே 
இன்னியற்‌ செங்கழு நீர்மல ரென்றலை 
எய்துவ தாகாதே ம்‌ 
என்னையு டைப்பெரு மானரு ளீசன்‌ 
எழுச்கரு ளப்பெறிலே. 

(இ-ள்‌). சீரடியார்களே! கேண்மோ; என்னை அகாதஇயே 
உடைய பொருளாக அடிமை கொண்ட ஈசன்‌ அன்புருவாய்‌ எழும்‌ 
தருளிய பரிபாக காலத்திலே என்னை ஆபரணமாகவுடைய . இன்பத்‌ 
தனமுடைய பார்வ இ விளையாடல்‌ என்‌ உயிர்‌ இன்புறச்‌ கண்டேன்‌ ; 
அடியேன்‌ உள்ளே குண்டலி சக்தியுடைய ஆடரவக்கிண்ணெி 
யோசை  தரிசனமானேன்‌ ; முழுமீறு நித கரியமமாகப்‌ பூசிய 
தானேன்‌ ; அன்பர்‌ திருச்சபையில்‌ அடியேன்‌ அடியார்‌ பணி முன்‌ 
ஏவல்‌ புரிவதானேன ; நான்கு வேதமும்‌ ஓலமிட்டும்‌ காணாத 
இருவடி வணங்கலானேன்‌ ; செங்கழுநீர்மாலை என்‌ சிரசில்‌ அணிவ 

I கானேன்‌ ; அடியேன்‌ ஆக ; என அருளியகைக்‌ காண்க. (4) 


686. என்னணியார்‌......... இன்புறும்‌ ஆகாதே என்பதற்கு, என்‌ 
அழகு பொரும்‌ திய தனங்கள்‌ இறைவனின்‌  இிருமார்போடு பொருர்திச்‌ 
சுடத்தலும்‌ ஆகாமல்‌ என்று பிறர்‌ பொருள்‌ கொள்வர்‌, இவ்வுரை, இன்‌: : 
புலும்‌ மாக்கருணைச்கடல்‌ என்று கொண்டு பார்வதி தேவியைக்‌ குறிப்ப 
தாகக்‌, கூனும்‌. ஈன்‌ மணி சாதம்‌ - குண்டலிசத்தியையுடைய ஆடர 

. வக்கிண்ணெியோசை என்றார்‌, 


ஸூ 


49. திருப்படையாட்சி 987 


637. இனி, திருவடி ஞானம்‌ பெற்றவுடன்‌ எல்லாச்‌ சித்தியும்‌ 
எய்திய (இ. ன): 


மண்ணினில்‌ மாயை மதித்து வகுத்த 
மயக்கறு மாகாதே 
வானவ ரும்மறி யாமலர்ப்‌ பாதம்‌ 
வணங்குது மாகாதே. 
கண்ணிலி கால மனைத்தினும்‌ வந்த 
கலக்கறு மாகாதே 
காதல்செ யும்மடி. யார்மன மின்று 
களித்திடு மாகாதே 
பெண்ணலி ஆணென நாமென வந்த 
பிணக்கறு மாகாதே 
பேரறி யாதவ னேக பவங்கள்‌ 
பிறைத்தன வாகரதே 
எண்ணிலி யாயெ சித்திகள்‌ வக்தெனை 
எய்துவ தாகாதே 
என்னை யுடைப்பெரு மானரு ளீசன்‌ 
எழுந்தரு ளப்பெறிலே. 


(இ-ள்‌). என்னை அடிமையுடைமையாக்கி அருளேவல்‌ 
கொள்ள என்‌ உயிரில்‌ எழுந்குருளியபோது, ரடியார்களே ! 
கேண்மோ ; மண்முகற்‌ கரணமெல்லா மாயையும்‌, அவையால்‌ 
உள தாகிய குணகாரியமும்‌ கெட்டிடும்‌ ; வானவர்களால்‌ அறியா க 
பாதம்‌ தொழுவோம்‌ ; நினைத்த நாள்‌ தொடங்கிவரா நின்ற துன்பம்‌ 

 அடர்வதில்லை ; இற்றையே நாம்‌ உய்யப்‌ பெற்றோம்‌ எனச்‌ சீரடியார்‌ 
கள்‌ ஆனந்தமாவார்கள்‌ ; நம்மை அடுத்துத்‌ தொடர்ந்த அவன்‌ 
அவள்‌ அது எனும்‌ பிரபஞ்சமும்‌ வீடும்‌; யான்‌ என்ற குற்றம்‌ போம்‌, 
எண்பத்துகான்கு நூறாயிரம்‌ தாயரும்‌ எங்கினார்களே ! அளவிலாகு 
சகல சித்தியும்‌ பெறுவ தானோம்‌ என அருளியமைக்‌ காண்க, (6) 


637. மாயை வகுத்த மயச்கு அறும்‌ என இயைக்க, 'கண்ணிலி 
காலம்‌ - கணக்கற்ற சாலம்‌ ; இப்பகுதிக்கு எழுதப்பெற்ற உரை விளங்க 


வில்லை, பவம்‌ - பிறப்பு ; 


038 திருவாசக வியர்க்யொனம்‌ 


638. இணி, சரடியார்‌ சரடி என்‌ முடியிற்‌ குடுவதென்ற 
(இ. - ன.) :-- 


பொன்னிய லுந்திரு மேனிவெண்‌ ணீறு 

பொலிதந்திடு மாகாதே 
பூமழை மாதவர்‌ கைகள்‌ குவிந்து 

பொழிந்திடு மாகாதே 

மின்னிய நுண்ணிடை யார்கள்‌ கருத்து 
வெளிப்படு மாகாதே 

வீணை முரன்றெழு மோசையி லின்பம்‌ 

மிகுத்திடு மாகாதே 

தன்னடி. யாரடி யென்‌ தலைமீது 
தழைப்பன வாகாகே 

தானடி யோமூட னேயுய வந்து 

தலைப்படு மாகாதே 

இன்னிய மெங்கு கிறைந்தினி தாக 
இயம்பிடு மாகாதே 

என்னைமுன்‌ னளுடை மீசனெ னத்தன்‌ 

எழுந்தரு எப்பெறிலே. 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; அ௩ர இயே திருவடியில்‌ 
பிரிவுறாது என்னைத்‌ இருவடி காணத்‌ திருவுளம்‌ இரங்கி அடிமை 
செய்‌,த ஈா,தன்‌ பழைய செல்வப்படி என்‌ உள்ள த்தில்‌ எழுந்தருளப்‌ 
பெறுவனாகில்‌, பொன்னசலமொ த்த திருமேனியில்‌ கயிலயெொ தத 
நீறுபூசிய, இருவருள்‌ ஓக்கக்‌ காண்போம்‌ மாதவமுடைய தேவ 
இருடிகள்‌ புட்பமாரியாகக்‌ கைகூப்பி அருச்சனை செய்வதும்‌ காண்‌ 
போம்‌, பெண்‌ வஞ்சமும்‌ வெளிப்பட்டுப்போம்‌, அடியார்‌ செய்யும்‌ 
கரணவோசை;,த்‌ இருகாமத்திலே சிவானந்த போகமுறுவேரம்‌ ; சீரடி 
யாருடன்‌ தலையன்பால்‌ உருக அருகரரவேரம்‌ £ எல்லா வாத்தியங்‌ . 
களும்‌ இருகாமம்‌ சொல்லி முழங்கக்‌ கேட்போம்‌ $ என அருளியதைக்‌ 
காண்க. (6) 


எ வை வை வவ வைகையை வையை வ வை டட ட டட 
688. அண்ணிடையார்கள்‌ - மகளிர்‌, 


தலைப்படும்‌ என்றதற்குத்‌ தலையன்பால்‌ உர 
இன்னியம்‌ - வாத்தியம்‌, 


கருத்து - வஞ்சக கருத்து, 
5 அருகராவோம்‌ என்றார்‌. 


49. திருப்படையாட்சி த்‌ 939 


839. இனி, மாயா உடலின்ப உருவான (இ. - ன.) :-- 

சொல்லிய லாதெழு அமணி யோசை 

சுவைதரு மாகாதே 
துண்ணென வென்னுள மன்னிய சோதி 
தொடர்க்தெழு மாகாதே 

பல்லியல்‌ பாய பரப்பற வந்த 

பராபர மாகாதே 
பண்டறி யாதப ரானு பவங்கள்‌ 
பரக்தெழு மாகாதே 

வில்லியல்‌ ஈன்னுத லார்மய லின்று 

விளைந்திடு மாகாதே 
விண்ணவ ரும்மறி யாத விழுப்பொருள்‌ 
இப்பொரு ளாகாதே 

எல்லையி லாகன எண்குண மானவை 

எய்திடு மாகாதே 
இந்துசி காமணி எங்களை யாள 
எழுந்தரு எப்பெறிலே. 

(இ-ள்‌). சரடியார்களே ! கேண்மோ; ஞான சந்திரகாந்த 
சுவயழ்பிரகாச உலக ரகக நாதன்‌ நம்மை அடிமை செய்ய எழுந்தரு 
ளப்‌ பெற்றபோது, வாக்குக்கெட்டா,த நாதஒளி ஒலியான ஆடரவப்‌ 
பொற்பா,த மூலா தாரத்திலே இன்பளிக்கும்‌ ; விரைவிலே என்‌ உள்‌ 
ளத்தனாகியே இருப்பதான அருட்சோதி அன்பர்‌ (மன த்தை) உருகச்‌ 
செய்யும்‌ ; பல வியல்பாக,த்‌ இருமேனியுடைய சிவம்‌ அடியேன்‌ பரப்‌ 
பற்ற விடமே சிவாநுபவம்‌ ஒன்‌ நினுக்கே உரித்தாம்‌; ௮அஈாதியே 
பிரியாத சிவாநுபவம்‌ சுவாறுபூதிகமாம்‌ 7 பெண்ணாசையின்பம்‌ 
அகன்‌ றிடும்‌; விண்ணவருமறியாத நாதன்‌? அவனில தாகுவது 
அவனருள்‌ அல்லால்‌ இவனவனாகானே ; அளவிலாத எட்டுக்குண 
மும்‌ நமக்கே அருள்வான்‌, - அவன அடிமையானால்‌ ; என அருளி 
யதைக்‌ காண்க, (7) 

639. சொல்‌ இயலாது, வாக்குக்கெட்டாத என்றார்‌ ; சொல்‌ ஓசை 
கலவாது என்றும்‌ பிறர்‌ கூறுவர்‌. மணியோசை - ஆட வக்கண்‌ ணி 
இசை. சோதி தொடர்ச்து ஏழும்‌ என்க; இதற்கு அன்பர்‌ மனத்தை 
உருகச்‌ செய்யும்‌ என்றார்‌. பரப்பு அற. பராபரம்‌ - சிவம்‌ ; பரானுபவங்கள்‌ - 
மேலான அறுபவங்கள்‌ ; சிவொறுபவம்‌. வில்‌ - வில்‌ போன்ற, விழுப்‌ 
பொருள்‌ - அவன்‌ ; இப்பொருள்‌ - இவன்‌, 


040 திருவாச்க வியாக்யொன்ம்‌ 


640. இனி,. சீரடியார்‌ பெறுஞ்‌ சிவாநுபவத்தைக்‌ கூறும்‌ 
(தி. - ன :-- 

சங்கு திரண்டு முரன்றெழு மோசை 

தழைப்பன வாகாதே 
சாதிவி டாதகு ணங்கள்கம்‌ மோடு 
சலித்திடு மாகாதே 

அங்கிது நன்‌ றிது ஈன்றெனும்‌ மாயை 

அடங்கிடு மாகாதே 
ஆசையெ லாமடி யாரடி யோமெனும்‌ 
அத்தனை யாகாதே 

செங்கய லொண்கண்‌ மடந்தையர்‌ சந்தை 

திளைப்பன வாகாதே 
சீரடி. யார்கள்‌ சிவானு பவங்கள்‌ 
தெரிக்திடு மாகாதே 

எங்கு நிறைந்தமு தூறு பரஞ்சுடர்‌ 

எய்துவ காகாதே 
ஈற்றி யாமறை யோனெனை யாள 
எழுந்தரு ளப்பெறிலே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ ; முடிவிலாக வேதத்‌ 
தாலும்‌ அறிவொண்ணாத சிவகுருநாதன்‌ என்னை அடிமை செய்யக்‌ 
கண்களிப்பு என்‌ அறிவில்‌ எழுந்தருளியபோ து, இடை பிங்கலை 
யாயது மாறிச்‌ சுழுமுன மார்க்கமாக உள்ளே சிவயோக நிட்டை 
விளங்கும்‌. நாற்சாதி முக்குணம்‌ அலையா லுள தான ஆன்ம சிற்‌ 
சத்தி இவை சலித்து இனிச்‌ சு,தந்‌,தரமில்லை்யென ௮ ற்றுப்போம்‌. 
அம்மையே கலமென்றும்‌ இம்மையே நலமென்றும்‌ இருவகையும்‌ 
துணிவு தெளிவு இடமில்லாது மயக்கும்‌ மாயை அடியில்‌ அடங்கும்‌, 
அவாவெல்லாம்‌ ; இருக்கூட்ட தகன்பன்‌ றி அற்றுப்போம்‌ ; பெண்‌” 
ணாசை உடனே போமே; சிவஞான _௮ன்புடைய அடிகள்‌ சிவாது 
பவமே வெளிப்பட்டு விளங்கும்‌ ; எங்கும்‌ சருவ வியாபகப்‌ பேராநந்தப்‌ 
பரஞ்சுடர்‌ உள்ளே தோன்றும்‌ ; “என அ௮ருளியகைக்‌ காண்க. (9) 

இருசசிற்றம்பலம்‌ 


640, சங்கு இரண்டு முரன்றெழும்‌ தசை - இடைபிங்கலைகளை 
யடை த்துச்‌ சுழிமுனையைத்‌ இறந்து சென்ற விடத்து, அவ்விடத்திலே 
கேட்கப்படுன்ற இறைவனது ஈ௩டனச்‌ சிலம்பொலி யோசையை ?, இங்குச்‌ 
சிவயோக நிட்டை என்றார்‌. அடியார்க்கு அடியோம்‌ என்ற அளவிலே 
ஆசை அடங்கும்‌ என்றார்‌. எய்துவது - உள்ளே தோன்றும்‌, 


ல, 


இருச்சிற்றம்பலம்‌ 
50. ஆனந்த மாலை 
இனி, ஆனந்த மாலை. 


அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
மின்னேரனைய ஆனந்தமாலை 
மன்னரீசெயல்‌(?) வழக்கழி வென்றது. 


பொழிப்புரை அநுபூதி :-- 
முற்பதிக அருபூதியிலே கன்னுயிர்க்குறு அநுபூதி தானாய்‌ 
விளங்கி, அணைந்தோர்‌ தன்மைக்க.நுபவம்‌ யாதெனில்‌, குருலிங்க 
சங்கமம்‌ பொருளெனக்‌ கொண்டு, அதுவே இன்ப அன்பென்ற 
அடிமையாகச்‌ சருவசங்க கிவிர்த்திய சுத்தாவத்தை நீக்கல்‌, தற்கே 
முண்டா,தல்‌ ; இவன்‌ தானென அன்பால்‌ அருள்‌ பெறுவதே 
வீடென்றது. 


இனி, இருப்பா ஆசிரிய விருத்தமாகத்‌ திருத்தில்லையிலே கூதின து. 


641. இனி, இருவடி. கூடும்‌ வண்ணம்‌ அருளவேண்டும்‌ என்ற 
(தி. ன) :-- 
மின்னேரனைய பூங்கழல்கள்‌ 
அடைந்தார்‌ கடந்தார்‌ வியனுலகம்‌ 
பொன்னே ரனைய மலர்கொண்டு 
போற்று நின்று ரமரரெல்லாம்‌ 
கன்னே ரனைய மனக்கடையாய்க்‌ 
கழிப்புண்‌ டவலக்‌ கடல்வீழ்ம்த 
என்னே னையே னினியுன்னை க்‌ 
கூடும்‌ வண்ணம்‌ இயம்பாயே. 


50. திருவாசக உள்ளச்மடை : : சிவாநுபவ விருப்பம்‌ : எ- து, 
சிவானர்தமேலீட்டில்‌ சிரியாசத்தி யழிவுரைத்தல்‌, 
திருவாசகச்‌ இறப்பு : 
மோகசமிகு மடியரொடுங்கூட விரும்பிய தானச்‌ தமாலை, 


(பழையபு ராணம்‌) . 


942 இருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ , தேவரீர்‌ திருவடி 
தேச பாமுத்தியை அடைந்து அடியார்கள்‌ திருமால்‌ பதம்‌ முதலான 
பதமுத்தியும்‌ கைவிட்டார்கள்‌. பெொன்னொத்த ஓளி மலரால்‌ அமரர்‌ 
கள்‌ துதித்து வணங்கிச்‌ சந்கிதியிலே நிற்கின்றார்கள்‌, அடியேன்‌ 
இவை கண்டும்‌ கல்‌ மனதாய்‌ அன்பன்‌ நிக்‌ கடையனாகப்‌ பொய்‌ மாய 
வாரியில்‌ அழுந்திய பாவிக்கு ஒப்பு ஒருவர்‌ உளரோ ? காணேனே ! 
அடியேன்‌ இருவடி சேரும்‌ வண்ணம்‌ மொழியருளாயே ! நாதனே ! 
என அருளியகைக்‌ காண்க. (1) 


642. இனி, யானறியா முத்திலம்‌ அருளினமை கூறும்‌ 
இ. ன.) ணை 


என்னா லறியாப்‌ பதந்தந்தா 
யான தறியா தேகெட்டேன்‌ 
உன்னா லொன்றுங்‌ குறைவில்லை 
யுடையா யடிமைக்‌ காரென்பேன்‌ 
பன்னா ஞன்னைப்‌ பணிந்தேத்தும்‌ 
பழைய வடிய ரொடுங்கூடா 
தென்னா யகமே பிற்பட்டிங்‌ 
இருக்தே னோய்க்கு விருக்தாயே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; என்னறிவாற்‌ 
காணப்படாத பரிபாக தேக தேர வருண சின்மய குஞ்சிதபாத தரி 
சனம்‌ அடிமைப்பணி இவையே. அன்புள பரமுத்தி பெ அவகுற்குக்‌ 
குருலிங்க சங்கமமாக எழுந்தருளியும்‌, அவை அறிவாற்‌ கண்டும்‌, 
அடியேன்‌ அவை பொருளெனக்‌ கொள்ளாது தற்சு கந்தர யான்‌ 
எனது என்ற அபாவத்தால்‌ கெட்டுப்போனேனே யொழிய, தேவரீர்‌ 
இருவுளக்‌ இருபையில்‌ குறைவு காணேனே ! உடையவனே ! அறி 
வுளனாக அடிமைப்பணியாக, எங்கே போவது? இருத்கொண்டருள்‌ 
_ அருகனாகாமல்‌, ஆன்மகாத சிவகுருவே! புறமானேன்‌. எல்லாப்‌ . 


641. மின்‌ ஏர்‌ அனைய - மின்னலின்‌ அழகை ஒத்த. வியனுலகம்‌- 
திருமால்‌ பதம்‌ முதலான பத முத்திகள்‌, கல்‌ கேர்‌ அனைய மனம்‌ ௨ கல்‌ 
லொத்த மனம்‌, கடையாய்‌ - சடையனாக, அவலக்‌ கடல்‌ _.. அன்பக்கடல்‌; 
மரய வாரி என்றார்‌, என்‌ ரேர்‌ அனையேன்‌ - எனக்கு தானே ஒப்பா 
னேன்‌. 


50. ஆனந்த மாலை 948 


பிணிக்கும்‌ என்‌ உடல்‌ விருந்தாக, இவை இருவுளமோ? என்‌ செய்‌ 
வேன்‌ ! என இரங்‌ அருளியதெனக்‌ காண்க. (2) 


643. இனி, குருதரிசனம்‌ வாரர்மையுற்ற (இி.-ன.) :- 


சீல மின்றி நோன்பின்‌ நிச்‌ 
செறிவே யின்றி அறிவின்றித்‌ 
தோலின்‌ பாவைக்‌ கூத்தாட்டாய்ச்‌ 
சுழன்று விழுந்து இடப்பேனை 
மாலுங்‌ காட்டி வழிகாட்டி 
வாராவுலக நெறியேறக்‌ 
கோலங்‌ காட்டி யாண்டானைக்‌ 
கொடியே னென்றே கூடுவதே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌; தேவரீர்‌ சந்நி 
தான தீதுக்கருகரான ஒழுக்கமுள்ள அன்பருள்‌, ஆசாரவுபசாரம்‌ 
இவையோடு கூடிய சிவவிரத அடியார்‌ நெருக்கமான அன்புச்‌ சிவ 
ஞான அறிவு இவை முழுதும்‌ இன்றி, அண்மாண்‌ .நுழைபுலனில்லா 
னெழினல மண்மான்‌ புனைபாயவையா நின்றதோர்‌ பாவைக்‌ கூத்தாட்‌ 
டவையில்‌ சுழல்வதாட, அழுந்திய மாயாவயத்தனை த்‌ தருவுளமிரங்‌ 
கித்‌ இருவடி.யில்‌ (விழுந்து டெப்பேனை) அவரவுண்டாக்‌க... 2 அன்பு 
நெறி காட்டி, இனிப்பிறவா வண்ணம்‌ யாவராலும்‌ அறிவெொண்ணாத 
குஞ்சி தபா,த தரிசன முத்தி காட்டி, என்போல்‌ மானிடமாய்‌ எழுந்‌ 
தருளிய சிவகுருமாதத்‌ இருமேனியும்‌ காட்டி, அடிமை 'செய்க 
நாதனை, இவினையேன்‌ என்று கண்டு அன்பு செய்வேனோ? என 
இரங்கி அருளியதைக்‌ காண்க. (3) 


642, யான்‌ அறியாது கெட்டேன்‌ ; எனினும்‌ வேறு எவர்‌ எனக்குத்‌ 
தலைவராவார்‌ என்று இரங்குஇன்றார்‌. 


648. சீலம்‌ - ஒழுக்கம்‌, சோன்பு. சிவவிரதம்‌, செறிவு - கெருச்‌ 
- சமான வெஞானம்‌. தோலின்‌ பாவை - தோலால்‌ “செய்த பொம்மை. 
மாலும்‌ காட்டி - அவா உண்டாக்‌, வழி - அன்பு செறி, வாரா உலகம்‌ - 
பிறப்பினைக்‌ கொடாத முத்தி, 

௮-62 


944 திருவாசக வியாக்கியானம்‌ 


644. இனி, நடுவுள்‌ இருப்பதைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :_ 


கெடுவேன்‌ கெடுமா கெடுகின்‌ றேன்‌ 
கேடி லரதாய்‌ பழிகொண்டாய்‌ 
படுவேன்‌ பவே தெல்லாகான்‌ 
பட்டாம்‌ பின்னைப்‌ பயனென்னே 
கொடுமா நாகத்‌ தழுக்தாமே 
காத்தாட்‌ கொள்ளுங்‌ குருமணியே 
நூவாய்‌ நில்லா தொழிந்தக்கால்‌ 
நன்றே வெங்கள்‌ நாயகமே. 


(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அகரஇயே இரு 
வடியிலிருந்தும்‌, அவை தெரியாது மலத்தடையால்‌ அறிவிலனாகக்‌ 
கெடுவதே உண்மையானது என்னியல்பு ; தேவரீரோ, 'மலரகித 
நின்மல ஒருவர்‌) அந்தர்ச்சோதி ; அவை தெரியாது முன்னின்று 
அருள்வகைக்‌ கண்டு பார்த்து, காக்கவில்லை என்று என்‌ அறியாமை 
யால்‌, பழி சொன்னேன்‌; அவையும்‌ கருணையாகப்‌ பொறுத்ததும்‌ 
அறியேன்‌ ; இவை அறியா கவனென்று பராமுகமானால்‌, முடியக்‌ 
கெட்ட கான்கெட்டால்‌, எக்காலம்‌ அருள்‌ சேர்வது? தேவரீர்‌ கருணா 
நிதியான துகொண்டு கொடிய மாயை நரகவேகனை அ௮டராவண்ணம்‌ 
பாதுகாத்தலே இருவுளக்கடன்‌) சிவகுருகாதா ! நடுவிகந்‌ தானாக்க 
மொழிய விட்டு ஒழிந்து நின்றால்‌, அடியேன்‌ எவ்வகை ஒழிவது? 
வேறு கடவுளருளரோ ? இவை திருவுளமோ? ஆகையால்‌ அடியேன்‌ 

நடிவுளிருவீரும்‌ வாழ்ந்தென்னை ஆள்வகே முத்தி; என விரங்கி 
முத்தி பஞ்சாக்கர நிட்டை அருளியகைக்‌ காண்க, (4) 


642. இனி, தாயாகப்‌ பாதுகா த்தமையைச்‌ கூறும்‌ (இ. னப): 
தாயாய்‌ முலையைத்‌ தருவானே வ, 
தாரா தொழிக்தாற்‌ சவலையாய்‌ 
நாயேன்‌ கழிச்து போவேனோ 
கம்பி யினித்தான்‌ நல்குதியே 


664. இச்செய்யுளின்‌ உரை எட்டில்‌ தைர்துள்ளது ; ஒருவாறு 
சேர்த்து இங்கு எழுதப்‌ பெற்றிருக்கிறது, 


கெடுமா - கெடும்‌ வண்ணம்‌, பழிகொண்டரய்‌ ; ; கடுவாய்‌ நித்தல்‌ 
பற்றி இதற்குச்‌ காட்டப்‌ பெற்ற உரைகளின்‌ ஈயம்‌ கவனிக்கத்‌ தக்கது. 


50. ஆனந்த மாலை 945 


தாயே என்றுன்‌ 'னருளடைந்தேன்‌ 

தயா£ீ யென்பா லில்லையே 

நரயே னடிமை யுடனாக 

ஆண்டாய்‌ நான்றான்‌ வேண்டாவோ. 

(இ-ள்‌), ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; அடியேன்‌ அறி 
யாமையாற்‌ பசத்தழ, எண்ணரிய சிவஞானத்‌ இின்னமுதருளால்‌ 
அழுகை தீர்த்து அருள்‌ புரிந்தாயே, அவ்வகை யிரங்காயாகில்‌ 
நாயடியேன்‌ ஆதாரமற்ற சடமாவேனோ? தேவரிற்‌ சிறந்தோய்‌, 
இனி கருணை செய்யாவிடில்‌ ? என்‌ அன்னையே! திருவடி கதியா 
னன்‌; குபாவான சுவாமி! தேவரீர்‌ அடியேற்கு இரங்காவிடில்‌ 
அநாதியே மலவசமுற்றவனை அடிமை செய்யத்‌ இருவுளங்‌ கொண்டது 
ஏனோ? சிவனன்றிச்‌ சிவனுளகதோ 2 இவனன் நிச்‌ சீவனுளதேதோ? 
எவ்வகைப்‌ புறஞ்‌ செய்வது ? கருவே ! என இரப்பாலிரங்கி . அருளி 
யதெனக்‌ காண்க. (5) 

646. இனி, கருணை செய்யாவிடில்‌ உய்யேன்‌ என்ற ( தி. ன): 

கோவே யருள வேண்டாவோ 

கொடியேன்‌ கெடவே யமையுமே 
ஆவா வென்னா விடிலென்னை 

அஞ்சே லென்பா ராரோதான்‌ 
சாவா ரெல்லா மென்னளவோ 

2 தக்க வாறென்‌ றெண்ணாசோ 
தேவே தில்லை நடமாடீ 

இகைத்தே னினித்தான்‌ தேற்றாயே. 

(இ-ள்‌). ஆண்டவனே ! ஓர்‌ விண்ணப்பம்‌ ; எனது ஆன்ம 
நாதனே ! கருணையே! இரங்கியருள வேண்டும்‌ ; மல வுண்மைய 
னென்று திருவுளம்‌ பராமுகமானால்‌, முடியக்‌ கெடுவ காகவேயாகு 


பி-ம்‌ 1, தாளடைச்தேன்‌ 

645. ' மூலையருஎல்‌, சிவஞானமருள்‌ தலாகக்‌ கூறப்பட்ட அ, 
சவலை - பாலில்லாக்‌ குழக்தை ; இங்கு, சடம்‌ என்றார்‌, கம்பி - றம்‌ 
தோய்‌, தாயே, இளி ஈல்குதி என்னு உன்‌ அருளடைக்தேன்‌ என்று 
கூட்டுக, ஈல்குதியே என்பதற்குக்‌ கருணை செய்யா விடில்‌ என்ற உரை 
உளது, ஈல்குதியேல்‌ என்ற பாடம்‌ கொண்டிருத்தல்‌ கூடும்‌, 


பி-ம்‌. 2, தச்சவதன்மெண்ணாரோ 


946 திருவாசக வியாக்யொனம்‌ 


மல்லால்‌ வேறுளவேர ? ஆ, ஆ என்று கருணை செய்திரங்காவிடில்‌ 
அடியேனைப்‌ பயமுறாவண்ணம்‌ அபயங்காப்பது வேறு தெய்வ , 
முண்டோ? சாவது இப்பூவில்‌ என்‌ விதியாகவே முடியுமே; அன்றி 
யும்‌ அடியேற்குள்ள அமைப்பென பூவிலுள்ளார்‌ கருதுவராகளே ! 
மகாதேவனே ! இல்லை நேர்‌ போய்‌ ஞான௩டனஞ்‌ செய்வோய்‌ ! மயக்‌ 
கறிவானேனே ! இனி அருளால்‌ தெருண்ட அன்பு அருளாயாகில்‌ 
வேறு பற்றுக்கோடு காணேன்‌ என இரந்து இரந்து உண்மை 
யருளிய தெனக்‌ காண்க, (6) 


647. இனி, அடியேனை ஞானப்பித்தனாகச்‌ செய்தமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன.) ்‌ 
நரியைக்‌ குதிரைப்‌ பரியாக்இ 
ஞால மெல்லாம்‌ நிகழ்வித்துப்‌ 
பெரிய தென்னன்‌ மதுரையெல்லாம்‌ 
பிச்ச தேற்றும்‌ பெருந்துறையாய்‌ 
அரிய பொருளே அவிநாசி 
யப்பா பாண்டி வெள்ளமே 
தெரிய வரீய பரஞ்சோதி 
செய்வ தொன்று மறியேனே. . 
(இ-ள்‌). ஆண்டவனே! ஓர்‌ , விண்ணப்பம்‌; விஷயத்‌ 
தொடர்ச்சியான நரிகளை அன்புக்‌ குதிரையாகக்‌ கருணை வைத்து, 
உலகமெல்லாந்தெரிய, அடியேனை ஞானப்பித்தனாக வருளுந்‌ இருப்‌ 
பெருந்துறைச்‌ சிவகுருவே! அரிதான பரமசிவனே ! அவிநர்சி 
யென்ற தஇருத்தலமேவும்‌ அப்பனே ! பாண்டிய சுகவாரியே! யாவ 
ராலும்‌ அறிதற்கரிய பரமசிவனே ! அடியேன்‌ எவ்வகைச்‌ சுகுந்தர 
முளனாவேன்‌ ? என வருளியதைக்‌ காண்க. (7) 


இருசசிற்றம்பலம்‌ 


646. அடிமையுமே - ஏகாரம்‌ வினா. ௮ ஆ இரக்கக்‌ குறிப்பு, 
047. பரி குதிரை - தாங்குன்ற குதிரை, மிகற்வித்து - மடத்தி, 


உ 
இருச்சிற்றம்பலம்‌. 
91. அச்சோப்‌ பதிகம்‌ 
இனி, 1அச்சோப்‌ பத்தாவன. 
அகத்தியச்‌ சூத்திரம்‌. 
நிச்சமுணர்த்து மச்சோப்‌ பத்து 
அநுபவம்‌ வந்தவழி. யறியாமை. 
பொழிப்புரை 
முற்பதிகத்தில்‌ ௮கா.இ இருவருளின்பவ நுபூதி யருளி, அவ்‌ 
வின்பப்பேற்றை நோக்கிக்‌ குஞ்சித்த சேவடிக்கிழ்க்‌ கும்பிட்டே 
நிட்டைகூடி, அபேதவத்துவித சிந்தாந்த அன்பாலடிமையு ழ்.று 
இளைப்பாறி, கேவல சகலஞ்‌ சத்தமுண்டாக, அப்பேரின்பத்தாற்‌ 
பெரிதுமுவந்து பேரானந்தப்பேறு கிடைத்தபின்‌, நிறைய உண்ட 
வனைப்போ லும்‌, நீரில்‌ முழுகனெவனைப்போலும்‌ அஅபூதியுற்ற காலை 
யில்‌ பழைய' இன்பப்பயம்‌ தனை கோக்கி, ௮,.கன்‌ றன்மை யுன்னல்‌, 
கிடை த்ததென்னோ வெனில்‌, சுகவாரியிலமுந்‌ இச்‌ சும்மாவிருப்ப 
கான இருவடியன்பே ; அநுபவம்‌ வற்தவழி தெரியாமை ; இவையே 
சிவஞான போதத்தெளிவ என்றது. 
இருப்பா, கலி விருந்தமாகத்‌ திருத்தில்லைபிலே கறியாக ஓய து. 


649. இனி, உயிரைச்‌ சிவமாக்கி யாண்ட (இ. - ன): 


முத்திகெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேளைப்‌ 
பத்திகெறி அறிவித்துப்‌ பழவினைகள்‌ பாறும்வண்ணம்‌ 
சித்தமலம்‌ அறுவித்துச்‌ சவமாக்கி எனையாண்ட 
அத்தனெனக்‌ கருளியவா ரூர்பெறுவார்‌ அச்சோவே. 


1. இதற்கு ௮ச்சோப்‌ பத்தென்ற பெயரு முண்டுபோலும்‌. 
கிருவாசக உள்ளச்கிடை : அநுபவ வழியறியாமை, ௭ - த, அறு 
பவத்ததிசயம்‌, 
- திருவாசகச்‌ சிறப்பு ட்‌ 
போசசுசமெனக்கஸித்தாரார்பெறுவாரெனுமருமைபுக றலச்சோ, 


(பழையபு ராணம்‌) 


948 I திருவாசக வியாக்யொனம்‌ 


(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; அடியேன்‌ சத்தாந்‌ 
கத்தே சிவன்‌ தஇிருக்கடைக்கண்‌ சேர்த்தி, சேனன மொன்றிலே 
சீவன்‌ முத்தனாக்கி வைத்து ஆண்டு, மலங்கழுவி, ஞானவாரிமடுத்து, 
முத்தாந்தப்‌ பாதுமலரடிக்கழ்‌ வைப்பகான வழிதெரியாக மூர்க்க 
ரெல்லாம்‌ பித்தர்‌ ; அந்தப்பெரும்‌ பிதற்றுப்பித்‌ துப்‌ பிராக்‌ கர்களுடன்‌ 
கூடித்‌ திரியும்‌ பாவியைப்பத்தி மலர்‌ தூவ முத்தியாகுமெனச்‌ சித்தந்‌ 
தெளிய மூலமலமகற்றி, ௮கா.இி சிவரூபமாக்கி, அடியேனை அடிமை 
செய்க அற்பு கத்தை, இருவருவிரக்க த்தை, என்னவிடப்‌ பெறுவரு 
ளரோ ? எனக்‌ கருணையை வியந்திரங்கியருளியதெனக்‌ காண்க, (1) 


649. இனி, இருநடம்‌ பெறுவதான (இ. ன்‌: 


நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனைச்‌ 
சிறுநெறிகள்‌ சேராமே திருவருளே சேரும்வண்ணம்‌ 
குறியொன்‌ அம்‌ இல்லாத கூத்தன்‌ றன்‌ கூத்தையெனக்‌ 
க கத்த மருளியவா ரார்பெறுவார்‌ அச்சோவே. 
(இ-ள்‌). சீரடியார்களே! கேண்மோ; அடியேன்‌ சிவஞான 
அன்புவழி ததக நில்லாதவற்றை நிலையென வுட்கொள்ளும்‌ 
பாவியை, .புல்லறிவிற்‌ போகாவண்ணம்‌ திருவருளே சேர்வதான 
வண்ணம்‌, குறிகளும்‌ அடையாளமுமின்‌ நிப்‌ பற்றற்ற நிட்கள 
ஆனந்த சுத்த பஞ்சர்‌ த்திய ஞானடடராசா குஞ்சிதபாதம்‌ அடியேற்‌ 
கருளிய சிவானந்த சுகத்கை இவ்வுலகத்‌ திலே பெறுவாருளரோ ? 
எனக்‌ கருணையை வியந்திரந்‌தருளியதெனக்‌ காண்க, (2) 


650. இனி, மாயாமயக்க மாதராசை 'யகன்‌ அ மகாதேவரருள்‌ 
. பெற்றமையைக்‌ கூறும்‌ (இ. ன.) 
பொய்யெல்லாம்‌ ர ர ஜல ச கள்‌ போகத்தே 
'மையலுறக்‌ கடவேனை மாளாமே காத்தருளித்‌ 
தையலிடங்‌ கொண்டபிரான்‌ தன்கழலே சேரும்வண்ணம்‌ 
... கருஸியவா ருர்பெறுவார்‌ அச்சோவே. 


(இ- சீரடியார்களே ! கேண்மோ; அமி திய சிற்றின்ப 
வாழ்வை ற காட்டிப்‌ புணரும்‌ பேகை தன கதிலே அன்‌ 


648. முயல்வேனை அறிவித்து, அவித்து, ஆக்‌, ஆண்ட அத்தன்‌ 
எனக்‌ கூட்கெ, பாறும்‌ வண்ணம்‌ - தெறும்படி, அச்சோ - வியப்‌ 
பிடைச்‌ சொல்‌, கருணை என்று இவ்வுரை கூறுகிறது, 


649, செறி - வ செறி, ரெழியல்லா ௦ 


ஈறி - புறச்சமயமும்‌ ஆம்‌, 


51. அச்சோப்‌ பதிகம்‌ 949 


புற்று மயக்கமாகாம்‌ என்னை, ௮.கன்‌ வரம்‌ இறவாமல்‌ பாதுகாத்துப்‌ 
பெண்பாக நாதன்‌ தன்‌ இருவடியே பரமெனத்‌ தன்‌ வண்ணமாகச்‌ 
செய்தருளுங்‌ குருவேயென வந்த சிவானந்த போகத்கை இவவுலகதிற்‌ 
பெறுவரருளரோ ? எனக்‌ கருணையாக வியந்‌ கருளிய கெனக்‌ காண்க. 


651. இனி, இருவேட நீறே பொருளென்ற (இ. - ன) :- 
மண்ண தனிழ்‌ பிறந்தெய்த்து மாண்டுவிழக்‌ கடவேனை 
எண்ணமிலா அன்பருளி எனையரண்டிட்‌ டென்னையுச்தன்‌ 
சுண்ணவெண்ணீ றணிவித்துச்‌ தாகெறியே 

[சேரும்வண்ணம்‌ 
அ௮ண்ணலெனச்‌ கருளியவா மார்பெறுவார்‌ அச்சோவே. 

(இன்‌). சீரடியார்களே ! கேண்மோ; மண்ணிலே பிறந்‌ 
இறந்து எய்த்து மண்ணான வென்னைத்‌ தத்துவ இறப்பில்‌ சாரா 
வண்ணம்‌ அளவிலாத இருவடிஞான அன்பருளி, என்னைச்‌ சைவஞ்‌ 
சாரச்‌ சிவஞானச்‌ சாந்தான இருவெண்ணீறணிய வருளி, பரிசுத்த 
குஞ்சி,தபா தஞ்‌ சேர்ப்பகான எம்‌ அண்ணல்‌ அறுக்கிரகம்‌ பெ வா 
ரளரோ 2 என விரங்கி யருளியதெனக்‌ காண்க, (4) 


652. இனி, இருப்புன்‌முறுவற்றன்மையைக்‌ கூறும்‌ (இ. - னஃ: 
பஞ்சாய அடிமடவார்‌ கடைக்கண்ணால்‌ இடர்ப்பட்டு 
கெஞ்சாய துயர்கூர நிற்பேனுன்‌ னருள்பெற்றேன்‌ 
உய்ஞ்சேனான்‌ உடையானே அடியேனை வருகவென் று 
அஞ்சேலென்‌ றருளியவா ரூர்பெறுவார்‌ அச்சோவே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; பஞ்சினும்‌ மெல்லிய 
பாகு பங்கய மடவரலியர்‌ கடைகாட்டத்துள இன்பத்இனின்‌ ஹு எவ்‌ 
வகைப்‌ பிரிவேனெனத்‌ துன்புறும்‌ பாவியை, இருவருணோக்கால்‌ 
அடியேனுய்வனாவேன்‌ ; எனையுடையானை ! அடியேனை வழிமறித்து 
வாவென்ற திறாப்புன்முறுவலால்‌ அடியேன்‌ பெறும்‌ பேற்றை யார்‌ 
பெறுவர்‌, அக்கருணையே ! என வருளியதைக்‌ காண்க, (5) 


651. எய்த்து - இளைத்து. எண்ணம்‌ - எண்ணிக்கை ; அளவு, 
சுண்ணம்‌ - சாந்து, 

652. உய்ஞ்சேன்‌ - உய்ச்தேன்‌, வருகவென்று அஞ்சேலென்று ; 
உம்‌, தொக்கது, 


950 திருவாசக வியாக்யொனம்‌ 


658. இனி, யான்‌ செய்யும்‌ துரிசுகளுக்குடனானமையைக்‌ 
கூறும்‌ (இ. ன.) 2-- ்‌ 
வெந்துவிழு முடற்பிறவி மெய்யென்று வினைபெருக்கக்‌ 
கொந்துகுழற்‌ கோல்வளையார்‌ குவிமுலைமேல்‌ வீழ்வேனைப்‌ 
பந்தமற த்‌ தெனையரண்டு பரிசீறவென்‌ தரிசுமறுத்‌ 
தந்தமெனக்‌ கருளியவா முர்பெறுவார்‌ அச்சோவே. 

(இ-ள்‌). சீரடிபார்களே ! கேண்மோ ; அடியேனுடல்‌ சுடல்‌ 
சேர்வது சொற்பிரமாணமன்னென நினைத்துத்‌ தீவினையனை த்தையும்‌ 
பெருக்கி, பூங்கொத்தணியும்‌ அளகத்தையுஞ்‌ சங்கு மணிவதான 
முலையாள்‌ போகம்‌ வேண்டிக்‌ கெடும்‌ பாவியைத்‌ இருநோக்கால்‌. தற்சுட்‌ 
டற, யான்‌ செய்யுந்‌ திருவடி மறந்த குற்றம்‌ பொறுத்ததுவுமன்‌ றிப்‌ 
பரமுத்தியு மருளியது யார்‌ பெறுவார்‌ கருணையே ! என அருளி 
யதைக்‌ காண்க. ள்‌ ்‌ (6) 


654. இனி, ஓங்கார தீதுள்ளொளிக்குள்‌ உருவைபருளின 
மையைக்‌ கூறும்‌ (தி, ன.) 2 
தையலார்‌ மையலிலே தாழ்க்துவிழக்‌ கடவேனைப்‌ 
பையவே கொடுபோந்து பாசமெனுக்‌ தாழுருவி 
உய்‌புகெறி காட்டுவித்திட்‌ டோங்காரத்‌ துட்பொருளை 
ஜயனெனக்‌ கருளியவா ருர்பெறுவார்‌ அச்சோவே. 
(இ-ள்‌). சீரடியார்களே ! கேண்மோ; இன்பத்துறையினில்‌ 
எளிபனன பாவியைத்‌ தஇருவுளமிரங்கப்‌ பையப்பையப்‌ பழுக்கும்‌ 
அருளெனப்‌ பரிபக்குவஞ்‌ செய்து, பாசவிமோசனம்‌ பண்ணி, இரு " 
வடியே பரமெனக்‌ காட்டுவித்து, ஓங்காரத்துள்‌ உறை சத்திபாசம்‌ 
எழின்‌ மாயை ஆவியுற நிற்பதும்‌ அருளிப்‌ சற்குரு நாதனைப்போல்‌ 
அடியேற்கு அருள்வாருளரோ கருணையே ! . என வருளியதைக்‌ 
காண்க. (7) 


655. இனி, திருவடியே ஆன்மலாபமென வருளிய (இ. . ன.) £ 


'சரதிகுலம்‌ பிறப்பென்‌ னும்‌ தடஞ்சுழியில்‌ தடுமா 
ரைகவின்பில்‌ கணியிழையார்‌ கலவியிலே க்‌ 
மாதொருகூ அடையபிரான்‌ தன்கழலே சேரும்வண்ணம்‌ 
ஆதியெனக்‌ கருளியவா ருர்பெறுவார்‌ அச்சோவே. 


653, கொர்து-பூல்கொத்து, பரிசு - தற்சுட்டு, அர்தம்‌ - முத்தி, 
654, பைய - மெதுவாக, தாழ்‌ - தாழ்ப்பாள்‌ உருவி - நீக்கி, 
பி-ழ்‌. 1. சாதல்‌ பிறப்‌ பென்னும்‌ 


51. அச்சோப்‌ பதிசந்‌ | 951 


(இ-ள்‌). சிரடியார்களே! கேண்மோ ; ஓர திசயவானந்தம்‌ ; 
கோத்திரமுங்‌ குலமுமுட்‌ கொண்டென்‌ செய்வேோமென வெண்ணாது 
துன்பமுறுவேனை, கர,தலியாரின்பமே பொருளென இறப்பேனை, 
அம்மையப்பர்‌ தமது இருவடி சேர்வதாக அகாஇ வெமருளிய சுகம்‌ 
ய்ரர்‌ பெறுவரோ ? என, கருணையை வியந்‌ கருளிய தெனச்‌ காண்க. 


666. இனி, காயைச்‌ சிவிகை மேலேற்றியதுபோல்‌ உயிரை 
யடிமை செய்தமையைக்‌ கூறும்‌ (இ. - ன.) :_ 
செம்மைகலம்‌ அறியாத சிதடரொடும்‌ திரிவேனை 
மும்மைமலம்‌ அறுவித்து முதலாய முதல்வன்றான்‌ 
நம்மையுமோர்‌ பொருளரக்டு நரய்‌சிவிகை ஏற்றுவித்த 
அம்மையென்க்‌ கருளியவா ரூர்பெறுவரர்‌ அச்சோவே. 

(இ-ள்‌). சீரடியார்களே ! ஓரானந்தங்‌ கேண்மேர்‌ ; சிவஞான 
போத சித்தி பிரகாசிச்காத அறிவிலா காருடன்‌ கூடிய பாவியை 
மும்மலங்களைய ஆதிமுதல்‌ எழுந்தருளி, ஈம்மையொரு பொருளாகத்‌ 
இருவுளங்கொண்டு உபதேசஞ்‌ செய்‌.தருளி, அடிமையாக்கி, காயைச்‌ 
சிவிகை யேற்றியதுபோலக்‌ குஞ்சிதபாதம்‌ அபேதவத்துவிக பர 
முத்தி யருள்வதான கருணையை யாரறிவார்கள்‌ 2 எனக்‌ கருணையை 
இரங்‌ வியந்தருளிய தெனக்‌ காண்க. இவை பரமகுரு தரிசனம்‌. 

இருச்சிற்றம்பலம்‌ 


ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 
அருளிய 
- திருவாசகத்துக்குச்‌ 
சீகாழித்‌ தாண்டவராயர்‌ அவர்கள்‌ 
இயற்றிய 
திருவாசக அநுபூதி 
என்னும்‌ 
திருவாசக வியாக்கியானம்‌ 
முற்றிற்று. 


இருச்சிற்றம்பலம்‌ 
656, தடம்‌ சுழி- பெரிய சுழி, ஆதி - வெபெருமான்‌, ன சு 
656. செம்மை ஈலம்‌ - வெஞான போத சித்தி, இதெடர்‌ - மூடர்‌ 
மும்மை மலம்‌ - மூன்று மலங்கள்‌, அம்மை - வீடு, 


தி--63 


952 


திருவாசக வியாக்கியானம்‌ 
*திருவாசகப்‌ பதிக வரிசை 


(வெண்பா அந்தாதி) - 
திருவகவல்‌ கான்‌இன்‌: திறங்கேளாய்‌ நெஞ்சே 
அருவமாய்‌ எங்கும்‌ அமர்ச்தோன்‌--ஒருவன்‌ 
சிவபுரா ணங்கீர்த்தி உரண்டம்‌ போற்றி 
அவைபிரான்‌ என்றெண்ணி யாய்‌.  . 1 


எண்ணுஞ்‌ சதகம்‌ திருநீத்தல்‌ விண்ணப்பம்‌ 
அண்ணலார்‌ எம்பாவை அம்மானை சுண்ணமொடு 
கோத்தும்பி தெள்ளேணம்‌ கொண்டாடுஞ்‌ சாழலுடன்‌ 
ஏத்தும்‌ பூ வல்லியென்‌ நேத்து. 


ஏ.தீதரிய உர்தி எழிலாரும்‌ தோணோக்கம்‌ 
பாத்தாடும்‌ பொன்னூசல்‌ பண்‌ பினுடன்‌--கூத்தனுறை 
அன்னை குயிலும்‌ அழகார்த சாங்கமுடன்‌ 
பன்னியநா லேபரிந்து பார்‌. 3 


பாராரும்‌ பள்ளி யெழுச்சியுடன்‌ பண்கோயி ஹ்‌ 

சீராரு மூத்த திருப்பதிகம்‌ -ஏராரும்‌ 

கோயிற்‌ நிருப்பதிகம்‌ கொண்டாடி. நெஞ்சமே : 
நீயிறையை வாழ்த்தாய்‌ கெ௫ழ்க்து. 4 


கசெ௫ழாத நெஞ்சமே நீசெத்தி லாப்பத 

திகழா தடைக்கலமென்‌ றேத்திப்‌- புகழுடைய 
ஆசைப்பத்‌ தோதி அதிசயத்தை இப்பொழுதே 
பாசத்தை விட்டுநீ பற்று. 5 


பற்றற்று நெஞ்சே பகரரய்‌ புணர்ச்்‌சப்பத்‌ 
அற்றொருவா வாழாப்பத்‌ தோதியபின்‌— மற்றை 
அருட்பத்தை ஓதி அகற்றாய்‌ வினையை 

மருட்புத்தி ஏது மறந்து, 6 


*இது காசிமடம்‌ 1950 திருவாசகப்‌ பதிப்பிலிகுச்‌ து எடுச்சப்பெற்றது, 


திருவாசகப்‌ ப தஇிகவரிசை 953 


மறவாது நீகழுக்குன்‌ றந்தனையே வாழ்த்தி 

இறவாதே கண்டபத்‌ தேற்றி-உறவாம்‌ 
பிரார்த்தனைப்‌ பத்தைப்‌ பிதற்றிப்பே ணாய்பிரமன்‌ 
அராத்தலையோன்‌ காணா அடி. 7 


காணாய்‌ குழைத்தஉயி ௬ண்ணி கவலச்சம்‌ 

பேணாய்‌ திருப்பாண்டி பேணியபின்‌-—கோணார்‌ 
பிறைசூடி. தாளைப்‌ பிடித்தபத்‌ தென்றும்‌ 
கறைபோம்‌ மனமே கருது. 8 


கருதே சறவுபுலம்‌ பல்காண்‌ குலாப்பத்‌ 

தரிதேயும்‌ அற்புதமே சென்னி-பெரிதாம்‌ 
திருவார்த்தை எண்ணுடன்‌ யாத்திரையும்‌ தேறி 
ஒருவார்த்தை யாயிருந்தே ஒது. 9 


ஓதும்‌ படையெழுச்சி ஓங்கும்‌ திருவெண்பா 
நாதனுறை பண்டாய நான்மறையே--ஆதியதாய்‌ 
ஈற்படைய தாட்‌சிசிவா னந்தமச்‌ சோவையே 


செப்படையும்‌ முத்தித்‌ திரு. 10 


954 


திருவாசக வியாக்க்யானம்‌ 
ஈதிருவாசகப்‌ பதிகத்தொகை 

சிவபுரா ணங்கீர்த்தித்‌ தருவண்டம்‌ போற்றித்‌ 

திருவகவன்‌ முதனான்காஞ்‌ சதக நாரும்‌ 
இவர்நீத்தல்‌ விண்ணப்ப மைம்ப தாகும்‌ 

மெம்பாவை யம்மானை சண்ணங்கோத்‌ தும்பி 
புவனமகிழ்‌ தெள்ளேணஞ்‌ சாழலிரு பஃதாம்‌ 

பூவல்லி திருவுந்தி பத்தொன்ப தாகும்‌ 
உவமையிலாத்‌ தோணோக்கம்‌ பதினான் காகும்‌ 

ஊசலொன்ப தாகுமென வுரைத்த வாறே. (1) 


திருவன்னை குயிற்பத்துத்‌ திருத்த சாங்கம்‌ 
திருப்பள்ளி யொடுகோயின்‌ மூத்ததிருப்‌ பதிகம்‌ 
அருள்கோயிற்‌ றிருப்பதிகள்‌ செத்திலடைக்‌ கலமே 
யாசையதி சயம்புணர்ச்சி வாழாப்பத்‌ தருட்பத்‌ 
தொருபதென வுரைசெய்வர்‌ கழுக்குன்‌ ற மேழா 
மொருபதாங்‌ கண்டபத்துப்‌ பிரார்த்தனைபன்‌ னொன்றே 
திருமருவு குழைத்தபத்தோ ருயிருண்ணி யச்சம்‌ 
திருப்பாண்டி பிடித்தபத்தோ டேசறவும்‌ பத்தே. 


திருப்புலம்பன்‌ மூன்றாகுங்‌ குலாப்பத்தற்‌ புதமே 

சென்னிதிரு வார்த்தைபத்‌ தெண்ணப்பத்‌ தாரும்‌ 
பரற்குரிய.யரத்திரைப்பத்‌ தொருப தாகும்‌ 

படையெழுச யிரண்டாகும்‌ பதினொன்று வெண்பா 
இருட்டவிரும்‌ பண்டாய நான்மநையே மாகு 

- மெட்டாகும்‌ படையாட்சி மின்னேரே மாகும்‌ 

அருட்பெறுமச்‌ சோவொன்பா ஞற்பத்தேழ்‌ பதிக 

மகவலுடன்‌ பாட்டறுநூற்‌ றைம்பத்‌ தாறே. (3) 


*இது இர்நூல்‌ நீலையத்து 682 செ, சுவடியிலிருக்து எடுச்சப்பெத்றத. 


x 


செய்யண்‌ முத ற்குறிப்பகராதி 


(எண்‌ செய்யுள்‌ எண்‌) 


அங்கணனே 
அங்கிய।ாக 
அட்டமூர்த்தி 
அடர்புல 
அடற்கரி 
அடியார்சில 
அடியாரானீ 
அடியேனல்லல்‌ 
அடியேனல்லேன்‌ 
௮ண்டப்பகு இ 
அண்ணாமலை 
அணிமுடி 
அத்தனே | 
அத்தியுரித்‌ 
அத்தேவர்‌ 
அதுபழச்‌ 
அப்பனே 
அம்பரமாம்‌ 
அம்பலத்தே 
அம்மையே 
அயன்‌ றலை 
அயனைஅகங்‌ 
அரிக்கும்‌ 
அரியானே 
அருணனிக்தி 
அருந்தவருக்‌ 
அருமந்த 
அருளாதொழி 
அருளாரமுத 
அ ருளுடை 
அரைசனே 
அரைசேபொன்‌ 
அரைசேயறி 
அரையாடு 
அல்லிக்கமல 
அலரவ்னு 
அவமாய க 
அழகேபுரிந்‌ 
அழிவின்‌ றி 


596 
269 
578 


3442 


186 
484 
606 
495 


அமுகே 
அளவறு 
அளவிலாப்‌ 
அளித்து 
அளிபுண்‌ 
அறவேபெற்‌ 
அறவையேன்‌ 
அறிவனே 
அ.றிவிலாத 
அறுக்கிலே 
அஅகெடு 
அறையோ 
௮ன்பராகி 
அன்பினாலடி. 
அன்றாலநீழ 
அ௮ன்றேயென்‌ 
அன்னேயிவை 


ஆட்டின்‌ 
ஆட்டு த்தேவர்‌ 
டரப்பூ 
ஆடுகின்‌ நிலை 
ஆணோ_அலியோ 
ஆதுமிலியான 
ஆதியுமந்தமு 
ஆமா அன 
ஆயநான 
ஆயமொழி 
ஆர்க்கோ 
ஆர்த்‌தபிறவி 
ஆவகைநாமும்‌ 
ஆவாஅ௮ரி 
ஆவா திரு 
ஆற்றகில்லே 
ஆனையாய்க்‌ 
ஆனைவெம்‌ 


இடக்குங்‌ 


| இணையார்‌ 


92 

29 
480 
405 
420 
488 
5989 

54 

36 
401 
199 
619 
899 
887 
287 
500 
161 


304 
400 
339 
35 
331 
546 
155 
18 
27 
364 
616 
166 
210 
241 
299 . 
437 
188 
125 


564 
275 


இந்திரனு 

இந்திரிய 

இப்பாடே 

இப்பிறப்பி 

இயக்கிமாரறு 

இரங்கும்‌ 

இரந்திரந்‌ 

இருகை 

இருதலை 

 இருந்தென்னைஆண்டான்‌ 
இருந்தென்னையாண்டு 

இருடிணிம்‌ 

இருப்பு 

இரும்பு,த௬ 

இல்லைநின்‌ 

இழித்தன 

இன்பந்‌ 

இனபம்‌ 

இன்பால்‌ 

இன்றெனக்‌ 

இன்னிசை 


ஈசனே 
ஈசனேயென்‌ 
ஈண்‌ டய 
ஈரம்பு 


உகந்தானே 
உங்கையிற்‌ 
உடையநார 
உடையாளு 
உடையானே 
உண்டொ 
உண்ணப்‌ 
உணர்ந்தமா 
உத்தமனத்த 
உம்பர்கட்‌ 
உய்யவல்லா 
உரியேனல்லே' 
உருகிப்பெருகி 
உருத்தெரியா 
உரைமாண்ட . 
உலக்கை 


956 


ன்‌ 


உலவாக்‌ 
உவலைச்‌ 
உழிதரு 
உழைதரு 
உள்ளப்படாத 
உள்ளமல 
உள்ளனவே 
உற்றவாக்கை 
உற்றாரை 
உன்ன ற்கரியச 
உன்னற்கரிய இரு 
உன்னையுகப்‌ 


ஊசலாட்டு 
ஊனாயுயிரா 


எங்கள்காயகனே 
எச்சம்மறிவே 
எண்ணிலேன்‌ 
எண ணுடை 
எந்தையர 
எந்தையெந் 
எம்பிரான்‌ 
எய்த்தே 
எய்தலாவ 
எரிமூன்‌ று 
எறும்பிடை 
என்பாலைப்‌ 
என்புள்ளூரும்கி 
என்பேயுருக 
என்றும்‌ 
என்னணி 
என்னப்ப 
என்னால நியா 
என்னயப்‌ 
எணகானென்ப 


ஏசாநிற்ப 
ஏனும்யா 
ஏ.தமிலா 
ஏய்ந்தமாமல 
ஏர்தரு 
ஏராரிளங்‌ 


ஏழைத்தொ 
ஏனையாவரு 


ஜ்யநின்‌. 
ஒண்ணித்தி 


ஒண்மைய 
ஒப்புனக்கில்லா 
ஒருவனே 
ஒன்றாய்‌ முகா 
ஒன்‌ நினொ 
ஒன்றும்போ,தா 


ஓடுங்கவந்தி 
ஓய்விலா 
ஓயாதே 
ஓரொருகாலெ 


கட்டறு 
கடகரியும்‌ 
கடலின்‌ இரை 
கடலினுள்‌ 
கடலேயனைய 
கடவுளே 

' கடையவ 
கண்களிரண்டு 
கண்டது 
கண்ணஞ்‌ 
கண்ணப்ப 

_ கண்ணார்‌ 
கதியடி 
கமலகான்‌ 
கயன்மாண்ட 
கரணங்க 
கருவாயுல 
கருளக்கொடி 
கல்லாதபுல்‌ 
கல்லாமன 
கலந்துகின்‌ 
கள்வனகடி 

- களிவந்த 
கற்போலு 
கற்ற றியேன்‌ 


957 


825 
49 


கறங்கோலை 
கன்னாருரித்‌ 
கனவேயுந்‌ 


காசணி 
காட்டகத்து 
காணலாம 
காணுங்‌ 
காணும்‌ 
காணுமாறு 
காதார்‌ 
காப்பாய்‌ 
காமனுட 
காருடைப்‌ 
காருறு 
காலமுண்டா 
கானார்புலி,த்‌ 


கிஞ்சுக 
இளியனார்‌ 
கிளிவந்து 
இிற்றவா 
கீ. தமினிய௰ 


குதுகுது 
குலங்களை 
குலம்பாடி 
குழைத்தாம்‌ 
குநியுநெறியும்‌ 
குறைவிலா 


கூடிக்கூடி 
கூவின 


கூற்றை 
கூறும்காவே 


கெடுவேன்‌ 
கேட்டாயோ 


கேட்டாரு 
கையார்‌ 
தையாற்‌ 


கொர்கணவும்‌ 
கொம்பரில்‌ 
கொம்பில்‌ 
கொம்மை 
கொழுமணி 
கொள்ளு 
கொள்ளேோர்‌ 
கொள்ளேன்‌ 
கொன்றை 


கோணிலா 
கோயில்சுடு 
கோலமேனி 
கோலவரை 
கோலாலமாகி 
கோவேயருள 
கோழிசிலம்ப 
கோற்றன்‌ 


கோற்றேனென 


சங்கமரற்றச்‌ 
சங்கரா 
சங்கு இரண்டு 
' சசசைபனே 
சட்டோநினை 
சடையானே 
சதுரை 
சந்திரனை 


சலமுடைய 


சாடியவே 
சாகுல்‌ 

சர இகுலம்‌ 
சாவமுன்‌ 


சி.த்தமேபுகு 
சிந்தனை 
சிந்தை 
சிரிப்பார்‌ 
சிரிப்பிப்பன்‌ 


சீரார்‌ திரா 
சீரார்பவள 


958 
855 |, லேமின்றி 


124 | சீவார்ந்த 
562 
566 | சடர்பொற் 
131 | சுந்தாக்‌ 
50 | சுந்தரநீ 
100 | சுருள்புரி 
6 
845 | நடகந்தோள்‌ 
சூடுவேன்‌ 
523. | சூரியனார்‌ 


257 
470 | செங்கணவன்‌ 
884 | செங்கணெடு 
262 | செடியாராக்கை 
646 ! செப்பார்‌ 
162 | செம்மை 
862 | செய்த 
511 | செய்யவாய்‌ 
செய்வ குறி 
208 | செல்வம்நல்‌ 

69 | செழிகன்ற 
640 |. செழுக்கமல 
185 | செறியும்பிறவி 
221 | செறியுமி 


525 | சேரக்கருஇ 
272 | சொல்லிய 
-298 | சோதியாய்‌ 


655 | சோதியே 
£477 | சோலைப்பசு 


ஞாலமிந்‌ இர 
582 | ஞானக்கரு 
80 ஞானவாளே 


884 தக்கனா 

158 கக்க னையும்‌ 
அதகைவிலாப்‌ 

292 | தச்சுவிடு 

827 அந்ததுன்‌ 


குரிக்கலேன்‌ 
தவமே 
கறிசெறி 
தன்மை 
தனித்‌ துண்‌ 
-தனியனேன்‌ 


தாதாடு 
காதாய்மூவே 
தாமேதுமக்கா 
தாயாய்‌ 
தாரகை 
காராயு 


தாரர்வருளொன்‌ 


காளியறுகி 
கானந்தமில்‌ 


திகழத்திகழு 
ண்போர்‌ 


இருந்துவார்‌ 
திருமாலும்‌ 
இருவார்‌ 
இல்லைமூதூர்‌ 
தினை த. தனை 


தீ,தில்லை 

தீர்க்னெற 
தீர்ந்தவன்‌ 
துடிகொள்‌ 


துடியேரிடு 
அண்டப்‌ 


துணியாவுருகா 


துப்பனே 
தூவெள்ளை 


தெங்குலவு 
தென்பாலு 


தேரைகிறுத்தி 

தேவதேவன்‌ 

தேவர்கோ 
இ 64 


959 


சேன்பழச்‌ 
தேன்புக்க 
தேனகமாமலர்‌ 
தேனாடுகொ 
கேனைப்‌ 


தையலார்‌ 


தையலோர்‌ 
தொண்டர்காள்‌ 


தோலுந்து 


நங்காமிதெ 
ஈங்கைமீரெனை 
நஞ்சமா 
நடித்து 
நண்ணிப்‌ 
நமசகவொய 
நரியைக்‌ 

நல்கா 
நல்லமலரி 
நன்றாக 


நாடகத்தா 
நாதமுடைய 
நாமகணாசி 


நாயிற்கடைப்பட்ட 
காயிற்கடையாம்‌ 


நாயேனை 
நான்மறை 
நான்முகன்‌ 
நான்றனக்‌ 
நானடி 
நானாரென்‌ 
நானுமென்‌ 
நானேயோ 


நிதீ.தமணா 
நிருத்தனே 
நிலநீர்‌ * 
நிற்பார்‌ 
நினைப்ப 


| நினையப்பிறரு 


நீக்கிமுன்‌ 
நீண்டகர 

்‌ நீண்டமாலு 
நீ தியாவன 
நீரின்பவெள்‌ 


நீலவுரு 


நெக்குநெக்குள்‌ 
நெடுந்தகை 
நெறிசெய்‌ 
நெறியல்லர்‌ 


நோயுற்று 
பங்கயமா 
பச்சைத்காளர 
பஞ்சாய...நஞ்சா 
பஞ்சாய...கெஞ்சா 
பஞ்சின்மெல்‌ 
படமாகஎன்‌ 
பண்சுமந்து 
பண்டாய 
பண்ணார்ந்த 
பண்ணினேர்‌ 
பண்பட்ட 
பணிவார்‌ 

்‌ பத்தர்சூழப்‌ 
பத்திமையும்‌ 
பத்திலனே 
பந்தணைவிரலாள்‌ 
பந்தவிகார 
பப்பற 
பரந்துபல்‌ 
பரம்பர 
பரவுவரரவர்‌ 
பரவுவாரி 
பரிந்துவந்து 
பருதிவாழொளி 
பருவரை 
பவனெம்‌ 
பழிப்பினின்‌ 
பழுதில்தொல்‌ 
பற்றாங்கவை 
பன்னாட்பரவி 


960: 


485 
940 
428 
427 
526 
948 


443 
116 
282 
649 


224 


322 
541 
549 
652 
451 
288 
182 
626 
545 
450 
278 

98 
580 
479 
600 
453 


பாங்‌ இனோடு 
பாசம்பரஞ்‌ 
பாசவேரறுக்கும்‌ 
பாடவேண்டும்‌ 
பாடிமால்‌ புகழும்‌ 
பாடிற்றிலேன்‌ 
பாதாள 
பார்ப்பதி 
பார்பதும்‌ 
பார்பாடும்‌ 
பாரார்விசு 
பாருருவாய 
பாரொடு 
பாரோர்‌ 
பாலகனார்க்‌ 
பாலுமமு தழு 
பாவநாசா 
பாழ்ச்செய்‌ 
பாற்றிரு 
பானினைந்தூட்டு 


பிட்டுரேர்பட 
பிணக்கிலா த 
பிணியெலாம்‌ 
பித்தனென்றெனை 
பித்தென்னை 
பிரமனரி 

பிறவி தனை 
பிறவியென்னு 
பிறிவ றியா 


புகவே 
புகவேவேண்டா 
புகழ்மின்‌ 
புகுவதா 
புகுவே 
புணா்ப்ப 
புத்தன்புரந்தரர்‌ 
புததனமுத 
புரந்தரனா 
புரள்வார்‌ 
புலன்கள்‌ 
புலையனே 


ல cc 
௨௨. —————————— 
[ட த்‌ சை 


481 
156 
540 
104 
448 
149. 
164 
801 
998 
247 
176 
597 
446 
422 
810 
285 
454 
565 
602 
542 


467 
466 
518 
429 
620 
324 
478 
585 
414 


14 
603 
608 

40 

64 

75 


250 


318 
802 
612 
132 
998 


்‌ புவ்னியிற்‌ 
புழுவினாற்‌ 
புற்றில்வா 
புற்றுமாய்‌ 
புறமே 

புன்புலால்‌ 


பூங்கமல.த்‌ 
பூசுவதும்‌ 
பூணொணாத 
இதுதாரும 
பூதங்கடோறு 
பூதங்களைந்தாகி 
பூமேலயனோடு 
பூவலர்‌ 

பூவார்‌ 
பூவியல்‌ 
பூவேறு 


பெருகீரற 
பெரும்பெரு 
பெருமான்‌ 
பெற்றது 
பெற்றிபிறாக்‌ 


பேசப்பட்‌ 
பேசிற்றா 

பேசும்‌ 

பே. தமில்லதொர்‌ 
பேராசை 
பேருங்குணமும்‌ 


பைங்குவளை 


பைந்நாப்பட 


பொச்சை 
பொத்கையூன்‌ 
பொதும்புறு 
பெரய்யவனே 
பொய்யனே 

. பொய்யாய 
பொய்யெல்லாம்‌ 
பொருட்ப 


al 


875 
584 
514 
397 

90 
543 


554 
255 
469 
313 
370 
482 
254 
59% 
008 
196 
215 


180 


408 
610 
127 
194 


86 
28 
632 
471 
284 
501 


107 
504 


575 
482 
140 
111 
396 
291 
650 
315 


பொருத்த 
பொருந்து 
பொருளே 
பொலிகின்ற 
பொழிகின்ற 
பொன்னிய 


போகம்‌ 
போதுசேரயன்‌ 
போரே 
போற்றியருளுக 
போற்றியிப்புவன 
போற்றியென்போ 
போற்றியெனவாழ்‌ 
போற்றியென்‌ று 
போற்றியோ 


மஞ்சுலா 
மடங்கவென்‌ 
மண்ண,கனிற்‌ 
மண்ணினில்‌ 
மத்துறு 
மதிக்குந்‌ 
மருவினிய 
மருளனேன்‌ 
மலங்கினேன்‌ 
மலைமகளை 
மலையரை 
மறுத்தனல்‌ 
ம்ன்னவனே 
மன்னவெம்பி 


மாடுநகை 
மாடும்சுற்றமும்‌ 
மாதாடு 

மர தவர்‌ 
மாயவனைப்‌ 
மாயவாழ்க்கை 
மாயனேமறி 
மாலயன்‌ 
மாலறியா 
மாலேபிரம்னே 
மாவடுவரெ 


418 


மாழைமை 
மாறிகின்றென்னை 
மாதிகின்றெலா 
மாறிலாத 
மாறுபட்‌ 

3 
மானமழிற்‌ 
மானேநீ 
மானொர்கொக்மெரை 
மானேர்மோக்கயுடை 
மானேர்கொக்கியுமை 


மானோபங்கா 


மிடைம்கதெலும்‌ 
மின்கணிலனர்‌ 
மின்னிடை 
மின்னேரனைய 


முடித்த 
முத்தணி 
முததனன 
முததனே 
முத்தனைமுதற்‌ 
முத்திக்குழ 
முத்‌இதெறி 
முததுகற்றும 
முத்ல்சசெவ்‌ 
முந்தியமு தல்‌ 
(மீழுகு யில்‌ 
முழுழுதலே 
முழுவ துங்‌ 
முலானாய 
முன்னான 
முன்னிக்கடலை 
முன்‌ னின்று 
முன்னி று 
முன்னைப்பரம்‌ 
முலானையென்‌ 


முன்னைவிக 


மூ,த்‌, தாலே 
மூவரும்‌ 
ன்‌ றங்‌ 


162 


411: மெய்கா 
886 . மெய்யனே 
27 

95 மேலைவா 


115 மேவுமுன்றன்‌ 
9290 .. 
160 மைப்பொவி 
497 | மையமா 

89 | மையலா 

59 | மையிலங்கு 
492 

மொய்ப்பால்‌ 

419 | மொய்யரா 
412 வர்க்க 
யானே தும்‌ 


யரனேபொய்‌ 

61 வட்டமலர்‌ 
204 வண்ணந்‌ 
157 | வணங்க குதலை 
403 வணங்குகின்‌ 
586 வணங்குமிப்‌ 
240 | வந்‌ இமை 
048 | வம்பனாய்த்‌.இரி 
195 வம்பனேல்‌ 
டம்‌ வருந்துவ 
978 வல்லைவாளர 
1 46 வூ ல த்த லை 
919 வழங்குகன்‌ 

11 | பணர்கின்‌ றி 
291 வளைந்தது 
| 
377 வன்னெஞ்ச 
829 வரட்டடங்‌ 
ட்‌ வாராவழி 

28 வரவிங்கே 
018 வாழ்கினருய்‌ 


வாழ்த்துவ 
551 வாழ்ந்தார்‌ 
623 பா பா 
928 | வான்கெட்டு 


வரன்பாவிய 
வான்வந்து 
வானநாட 
வானவன்‌ 
வானாகி 


விச்சதன்‌ தி 


விச்சுக்‌ 


வீண்ணோ 


விரவிய தீவினை 


வினைக்கேடரு 
வினையேன்‌ 


செஞ்னை 


வெஞ்சேலனைய 


வெத்துவிழு 


963 


513 | 
178 
99 | 


286 
19 


10௦ 


85 | 


238 


607  வேண்டத்தக்க 
| வேண்டுகின்‌ 


535 
214 
18த்‌ 
258 
532 
597 


ய்ய 


வெய்யவன்‌ 
வெய்யவினை 
வே ரன்‌ 
வெள்ள த்துள்‌ 
வெள்ளந்தாம்‌ 
வெள்‌ அக்‌ 
வெறுப்பனவே 


வேடுருவால 


வேண்டேன்‌ புகழ்‌ 
வேதமும்‌ 
வேகுமெசழி 
வேவது இலி 


1 வேனில்வேன்‌ 


| வைத்தகிதி 


வைப்புமா 
வையக 


நூலிற்‌ கண்ட அரும்பதம்‌ 


முதலியவற்றின்‌ அகராதி 


(எண்‌--பாட்டு எண்‌) 


அக்காரம்‌, 569 
அசண்டம்‌, 685 
அககெகுகதல்‌, 890; 488; 
550 
அச்சப்பத்து, 514-528 
அச்சுமுறி தல்‌, 296 
அச்சோ, 512; 547 
அச்சோப்பதிகம்‌, 648-656 
அச்சோவே, 648-656 
அஞ்சலி, 76: 869 
அஞ்செழுத்‌ இின்புணை, 81 
அஞ்செழுத்து, 481; 573 
அஞ்ஞானந்தன்்‌னை அகல்விக்காம்‌ 
நல்லறிவு, 1 
அட்டமாகிததி, 9 
அட்டமூர்த்தம்‌, 817; 578 
அடர்புலன்‌, 148 
அடவிமரம்‌, 518 
அடிச்சுவடு தலைமேற்‌ பொறித்‌ 
தல்‌, 241 
அடிமைசால 
502 
அ௮டியவர்க்கெளியான்‌, 89 
அடியாருள்ளம்‌, 2 
அடைக்கலப்பத்து, 406-415 


520; 


அழகுடைத்து, 


அண்டப்பகுதியின்‌ உண்டைப்‌ 

பிறக்கம்‌, 8 
அண்டரண்டம்‌, 541 a 
அதிகாரம்‌, 501 


அதிசயப்பத்து, 426-435 

அஅும்புதல்‌, 140 

அதெதந்து, 456 

அந்தணன்‌, 175; 192; 235; 878 

அந்தமிலா ஆனந்தம்‌, 177; 188; 
478 


அந்தரம்‌, 473; 189 
அங்கன்‌, 258 

அம்பரம்‌, 124; 279 
அம்மை, 656; 566 


அமளி, 155 

அயில்வேல்‌, 148 

அர்த்‌ தநாரீசுவரவர்ணனணை, 989 

அரற்றுதல்‌, 508 

அருக்கன்‌, 8; 278; 289 

அருட்டுறை, 602 

அருட்பத்து, 456-465 

அருண்மலை, 9 

அருமரகு, 435; 546 

அருமந்த, 289 

அருள்‌ தீவினைக்சாட்டைக்‌ 
கொளுத்தல்‌, 123 

அல்லல்‌, 477; 495 

அல்லற்பிறவி, 1 

அல்லிக்கமல த்‌, கயன்‌, 489 

அவக தி, 288 

அவம்‌, 9; 158; 288; 375 

அவலக்கடலாயவெள்ளம்‌, 24 

அவனருளாலே அவன்றாள்‌ 
வணங்கு, 1 

அவனி, 4; 240; 375; 596 

அவாவெள்ளக்கள்வனேன்‌, 28 

அவிதாவிடுதல்‌, 8 

அமி.தரும்‌ ஆக்கை, 8 

அழுக்குமனம்‌, 406 | 

அமுங்கு தல்‌, 415 


வ கக்கல்‌ சகல்‌, 
157 


அள்ளூறுகுல்‌, 804: 438 
அள்ளூறுதேன்‌, 102 
டட அ ம்‌, 438 
அளவு, 1 
அளி, 517 
அற்புதப்பத்து, 567-576. 
அறம்பாவம்‌ என்னும்‌ 
கயிறு, 1 
அதவை, 589; 588 
அறுகு எடுப்பார்‌ அயனும்‌ அரி 
யும்‌, 1 99 


அருவ 


966 


அறுப தம்‌, 807 

அணுவகைச்சமய த்தறுவகை 
யோர்‌, 3 

அஹுவகைச்சமயம்‌, 8 

அறைகூவிவீடருளல்‌, 175 

அறைகூவு கல்‌, 8; 175 

அன்பின்மெய்ப்பாடு, 441 

அன்பின்மெய்ப்பாடுகூறியது, 5 

அனபினால்வினையும்செயல்கள்‌, 
448 

அனபினால்விளையும்‌ மெய்ப்பாடு 
கள்‌, 4: 80-86 

அன்னைப்பத்து, 4: 386-945 

அ௮னாதிகுணங்கள்‌, 634 

அனுகுலம்‌, & 


ஆக்கம்‌, 1 
ஆக்கம்‌ அளவு இ.று.இயில்லார்‌, 1 
ஆகமம்‌, 1 ்‌ 
ஆசைப்பத்து, 416-425 
ஆட்டுத்தேவர்‌, 400 


ஆட்பட்டவுடனே இழக்‌ தவை, 


275 
ஆடும்‌ அரவம்‌, 218 
ஆத்தமானார்‌, 4 
ஆதமிலி, 477; 546 
ஆதிமூர்‌ ததிகள்‌, 2 
ஆர்கலி, 847 
ஆர்வம்‌, 488; 484 
ஆராத இன்பம்‌, 1 
ரியல்‌, 2 
ஆலின்‌8மழ்‌அறமுரை ததத, 274 
ஆ ுகோடிமாயாரசக்இகள்‌, 4 
ஆனக்கம்‌, 2 
ஆனந்தமாலை; 616; 641-647 
ஆனந்தவாரி, 4 
ஆனெய்‌, 42 


இகபரம்‌, 596  . 
இடர்க்கடல்‌, 409; 482 
இடவை, 588 
இணக்கு, 466 
இந்திரஞாலம்‌, 2; 695 


இந்திரன்குயிலான து, 802 

இந்இரியப்பறவை, 926 

இந்‌இிரியஃயம்‌, 473 

இயமான்‌, 807 

இயமானன்‌, 1, 67 

இராவணன்‌ சிரம்‌ இற்றமை, 312 

இருஞ்சுனைநீர்‌, 166 

இரும்பின்பாவை அனைய, 26 

இரும்புநெஞ்சு, 84 

இருமுச்சமய த்தொருபேய்‌ த்தேர்‌, 
3 


இருவினை, 559; 574 

இலக்கி தம்‌, 382 

இறவு, 539 

இறுத, 1 

இறுமாக்க, 284 

இறுமாத்தல்‌, 504 

இறைவன்‌ தோன்றி ஆட்‌ 
கொண்டபோது மாணிக்கவாச 
கரிடம்‌ தோன்றிய நிகழ்சி 
கள்‌ உருவகம்‌, 8: 68-95 

இன்பஊர்து, 9 

இன்பம்‌ ௮லா கல்‌, 8 

இன்றெனக்கெளிவந்தருளி, 8 

இன்னியம்‌, 698 


ஈசன்‌, 1; 540; 548; 588 
ஈறறியாமறை, 640 


உடம்பெல்லாம்‌ கண்ணாய்‌ வெள்‌ 
ளம்‌ பாயாதால்‌, 95 

உணக்கு தல்‌, 406 

உத்தூளித்தல்‌, 126 

உபாயம்‌, 429 

உமை 2-- 
இமவான்மகள்‌, 907 
ஏழை, 496 
ஏலமேலுகற்குழலி, 98 
கண்வெருள்புரிமானன்ன 

நோக்க, 410 

கயல்மாண்டகண்ணி, 245. 
கனிதரு. செவ்வாயள்‌, 2 


966 


காவிசேருங்கயற் கண்ணாள்‌, 
487 
தஇிஞ்சுகவாயவள்‌, 2 
குரவுவார்குழன்மடவாள்‌, 
430 
கூறுடை மங்கை, 2 
கொடிமங்கை, 248 
கொடியேரிடையாள்‌, 495 
கொம்பனையாள்‌, 566 
கொன்றைச்சடையாள்‌, 385 
கோமளக்கொழுந்து, 72 
கோமளம்‌, 572 
சுரிகுழல்மடந்கை, 460 
தஇிரைசேர்மடந்தை, 141 
அடிகொள்நேரிடையாள்‌, 460 
நல்லாள்‌, 2 
பங்குலவு கோதை, 885 
பஞ்னெமெல்லடியாள்‌, 451 
பஞ்சேரடியாள்‌, 4 
பண்ணார்ந்‌தமொழிமங்கை, 545 


217 


பண்ணினேர்‌ மொழியாள்‌, 550 | 


பந்தணைவிரலி, 378; 453 

பரங்கருணை, 602 

பழுதில்‌ தொல்புகழாள்‌, 455 

பார்ப்ப இ, 801 

பான்மொழி, 2 

பெய்வளை, 168 

பெருந்தேவி, 583 

பேரமை த்தோளி, 8 

போரிற்பொலியும்‌ வேற்கண்‌ 
ணாள்‌, .611 

ம்ட்டுவார்குழல்ம்ங்கை, 578 

மதிக்கண்ணி, 13 

மருவார்குழலி, 9 

மலையரையன பாவை, 267 

மலையாள்‌, 144 

மாதுகல்லாள்‌, 594 

மாவடவெரென்னகண்ணி, 413 

மாவின்வகிரன்ன கண்ணள்‌, 
196 

மானேர்நோக்கி, 59: 497. 

மைகலந்தகண்ணி, 77 

மையிலங்குநற்கண்ணி, 96 


வஞ்சிக்கொம்பு, 128 
வரைமங்கை, 524 
வரையாடுமங்கை, 240 
வேபகோளுமை, 581 
உயிருண்ணிப்பத்து, 504-518 
உரும்‌, 522 
உரைமாண்டவுள்ளொளி, 826 
உலப்பிலா அன்பு, 481 
உலப்பிலா ஆனக்தம்‌, 542 
உலோகாயதன்‌, 4 
உலோகாயதனெனும்‌ ல்க 
பாம்பு, 4 
உவமனிலிறந்கன, 48 
உவமைகள்‌ 2-- 
அழலுறுமெழுகு, 399 
அன்ன த்தின்மேலே நியஈடு 
மணி மயில்‌, 333 
ஆரழல்போல்செய்யன்‌, 165 
இரைகோர்கொக்கு, 880 
ஊற்றுமணல்‌ேே போல்‌ நெக்கு 
நெக்கு உள்ளேஉருகல்‌, 437 
எல்லாப்பிறப்பும்பிறந்‌ இ கா த்‌ 
குல்‌, 1 
ஐம்புலப்பந்‌தனைவாளரவு, 8 
கற்றாவின்மனம்‌, 556 
கறந்தபால்கன்னலொடு நெய்‌ 
கலத்தல்‌, 1 
கனறைநினைந்கெழுதாய்‌, 694. 
சிறைபெருநீர்‌, 890 
அடக்கையின நெல்லிக்கனி, 3 
திழல்முழுகும்விழு து, 148 
தழலதுகண்டமெழுகு, 4 
திசேர்மெழுகு, 161 
பசுமரத்தாணி அறைந்தது, 4 
பலாப்பழத்து ஈ, 150 
பள்ளந்காழுறுபுனல்‌, 25 
பூவினாற்றம்‌, 8 
பொய்கைபிராட்டியும்கோனும்‌ 
போன்றது, 167 
ம்‌.தீ.திடுதயிர்‌, 44 
மலர்‌எழு.தருநா ற்றம்‌, 434 
மழை அம்மைக்கும்‌ அவள்‌ 
அருளுக்கும்‌ உவமை, 170 


உவலைச்சம்யங்கள்‌, 251 
உழைத்தகாலுறுகியண்டோ, 494 
உள்குதல்‌, 181 

உள்மதர்த்தல்‌, 8 

உளக்கரு, 45 

உளுத்தல்‌, 432 

உன்மத்தம்‌, 845 

உன்மத்தன்‌, 485 


ஊடுவது உன்னோடு உவப்ப தும்‌ 
உன்னை உணர்த்துவது 
உனக்கு, 448 

ஊன்மிடைந்தசி தலைச்செய்காயம்‌, 
145 

ஊனார்புழுக்கூடு, 59 

ஊனைஉருக்குகுல்‌, 188 


எச்ச ததார்‌, 547 
எச்சம்‌, 512 
எச்சன்‌, 189; 259; 278; 289 
எட்டினோடிரண்டும்‌ அறியேன்‌, 
5? 
எண்குணம்‌ செய்தல்‌, 472 
எண்ணப்பதிகம்‌, 597-௦02 
எண்ணில்பல்குணம்விளங்கு கல்‌, 
2 
எண்ணிறத்தல்‌, 1 


எண்ணுதற்கெட்டா எழிலார்‌ 
கழல்‌, 1 

எத்தனையோயிந்திரர்‌ பிரமர்‌. 
மாண்டனர்‌, 821 

எய்த்தல்‌, 485 


எய்ப்பிடம்‌, 588 
எய்ப்பினின்‌ வைப்பு, 8; 
143 
எரிசடை, 430  . 
எரிமூன்‌ அதேவர்‌, 280 
எல்லே -- இரக்கக்குறிப்பிடைச்‌ 
சொல்‌, 507 
எழில்‌, 1 
என்சொல்லிவாழ்‌ த்‌. துவன்‌, 19 
என்னைநீசெய்தநா டக.ம்‌ ஈக வே 
தகும்‌, 14 
இ- 66 


102; 


967 


ஏ அம்பு, 592 
ஏசற்றிருந்ேேத வேசற்றேன்‌ , 880 
ஏசுதல்‌, 154; 465; 489 
ஏடர்‌-தொழா, 590 
ஏகும்‌, 8/0; 427; 471 
ஏகாமணி, 444 

ஏதிலார்‌, 471 

ஏமா றிகிற்றல்‌, 964 

ஏர்‌, 169 
ஏல்‌, 9 

ஏலக்குழல்‌, 159 
ஏலுடைத்தாதல்‌, 9 
ஏழ்குலம்‌, 8 

ஏழில்‌, 162 

ஏழுலகு, 847 
ஏற்றுக்கொடி, 866 
ஏற்தீதுரத்தல்‌, 2 


ஐந்து நிறங்கள்‌, 1 
ஜம்புலனாயசே.று, 437 


ஜம்முகம்‌, 2 

ஜவாகண்டகாதம்‌ வல்லாட்டம்‌, 
564 

ஐவர்கோக்கள்‌, ஐம்பொறிகள்‌, 
588 


ஒப்பிலாமணி, 586 


ஒருங்கியசாயல்‌, 8 

ஒருகாமம்‌ ஒருருவம்‌ ஒன்றுமில்‌ 
லாற்காயிரம்‌ இருகாமம்‌ பாடு 
தல்‌, 285 

ஒற்றிவைத்தல்‌, 122 

ஒன்பதுவாயிற்குடில்‌, 1 

ஒன்றும்யல்லையன்‌ றியொன்‌ 
றில்லை, 892 

ஓடு-- திருவோடு, 557 

ஓலமிடு தல்‌, 159; 497; 457 

ஓவாது, 484 


கங்கணம்‌, 213 


கங்காளம்‌, 265 


கங்குல்‌, 173 

கங்கையிரைப்ப அராவிரைக்கும்‌ 
கற்றைச்‌ சடைமுடி, 208 

கட்டன்‌-- துன்பவடி.வினன்‌, 467 

கடகரி, 269 

கடலேபனைய ஆனந்தம்‌, 489 

கடிமலர்‌, 442 

கடுவினை, 484 

கடைக்கூழை, 614 

கண்டபத்து, 478-482 

கண்டும்கண்டிலேன்‌, 47 

கண்ணப்பர்‌ பூசையின்‌ இற்‌, 815 

கண்ணப்பஜனொப்பேதோாரன்‌ 
பின்மை கண்டபின்‌, 918 : 

கணவர்‌, 163 

கமலத்திரள்‌, 406 

கபக்கவைத்தல்‌, 479 

கரணமெல்லாம்‌ இறைவன்‌, 498 

"கரம்‌, 1 

கருடக்கொடியோன்‌, 416 

கருணைக்கடல்‌, 117; 228; 249; 
484; 591; 686 

கருணைக்கண்‌, 1 

கருணை த்தேன்‌, 561 

கருணைமாகடல்‌, 535 

கருமால்‌, 436 

கருவில்உயிர்வளர்‌ ச்சி, 4: 13-95 
கல்லாம்னததுககடைப்ப ட்ட 

நாயன்‌, 179 

கல்லைமென்கனியாக்கும்விச்‌ ை ச, 
98: 179 

கல்விஞானம்‌, 406 

கல்வியென்னும்பல்கடல்‌, & 

கலு, 288 ்‌ 

கலாபேதத்தகடுவிடம்‌, & 

கலாபேகும்‌, 4 

கலைஞானம்‌, 548 

கலைஞானிகள்‌, 431 

கவடு, 222 

கவந்‌ இ--கோவணம்‌, 557 

கழற்புணை, 409 

கழுக்கடை, 9; 362; 525 

கழுக்குன்று, 2; 466-472 


968 


கழுது, 11 

கழுநீர்மாலை, 2 

கழுமணி, 181 

கற்றாமனம்‌, 4; 556 
கற்றைவார்சடை, 514 
கறங்கோலைபோல்வதுகாயம்‌, 242 
கறையுரல்‌, 108 

கன்றால்விளவெ றிந்தான்‌, 814 
கன்னல்‌, 188 

கனகம்‌, 2 


காமசசுறவு,; 81; 409 
காமப்பெருங்கடல்‌, 825 
காயம்‌—உ.டல்‌, 87 


காயம்‌, 501 

காயமாயம்‌, 400 

கார்முகில்‌ நிறத்துக்கண்ணன்‌, 
459 


காரிகை, 088 


கிஞ்சுகம்‌, 2: 800 

கில்லேன்‌, 87 
கிழியீடு-பொன்முடிப்பு, 565 
கிற்பன்‌, 45 

கிற்றவா, 88 

கிற்றிலேன்‌, 45 

கிறி, 86, 282, 517, 576 
கிறிசெய்‌கல்‌, 180, 282 
கிறிமுறுவல்‌, 517 


கீடம்‌, 8, 188 
கீர்த்தித்திருவகவல்‌, 2 


குடநாடு, 2 

குதிரைப்பரி, 647 

குதுகுதுப்பு, 187, 188 

குப்பாயம்‌, 417 

கும்‌9, 418 

குமண்டை, 557 

குயிற்பத்து, 346-855 

குரம்பை, 1, 8, 58, 178, 406, 
438 

! குருகு, 167, 868 


969 


குலீப்பத்து, 557-566 ' 

குழகன்‌, 8, 508 

குழைத்தபத்து, 494-503 
குழைத்தல்‌, 494 
குறியும்நெறியும்குணமும்‌, 559 
குனித்தல்‌, 498, 557 


கூற்றுவன்‌ சீற்றம்‌, 528 
கெளிறு, 2 


கதம்‌, 8, 482, 595 
கேவேடர்‌, 8 
கேழ்‌, 162 


கொக்கறகு, 254 
கொங்கு, 171, 335 
கொட்குதல்‌, 3 
கொடுமாநரகம்‌, 644 
கொன்றைத்தார்‌, 168 

- கொன்றைமதியமும்கூவிள மது த 

மும்‌ துன்‌ நியசென்னியர்‌, 345 

கொன்றைமாலை, 188, 218, 520 


கோதாட்டுதல்‌, 159. 171 
கோது, 408, 477 

கோமளம்‌, 79. 124, 512 
கோயிற்பிணாப்பிளளைகள்‌, 164 
கோயிற்றிருப்பதிகம்‌, 886-895 
கோயின்மூத்ததிருப்பதிகம்‌, 876-885 
கோற்றேன, 9,504, 511 


சகம்பேய்‌, க 

சங்கரா ஆர்கொலோ சதுரா, 395 

ச௪ட்டம்‌-உடல்‌, 407 

சட்டோ-ச௪ற்று, 221 

௪த்திசோமி பார்மகள்மாமகள்‌ 
பல்லாண்டிசை த்தல்‌, 195 

சண்டமாருதம்‌, & 

சதுர்‌, 4, 18, 262, 278. 411, 
525 

சதுர்படுதல்‌, 2 

சமயவாதிகள்‌, 4 


| சலிப்பெய்தல்‌, 9 
சவலை, 645 
சவலைக்கடல்‌, 251 
சழக்கன்‌, 467 


சாத்திரம்‌, 251 
| சாத்து, 2, 596, 607 
சாகல்பிநப்பென்னும்கடஞ் ௪ ழி, 
655 
சாஇகுலம்பிறப்பென்‌ னும்‌ சுழி, 
477 


சிக்கெனப்பிடி த்தல்‌, 584-548 
சிட்டர்‌, 218 
சித்தம்சிவமாக்கு கல்‌, 818 
சித்‌ தமலம்‌௮றுவித்‌தல்‌, 648 
சித்தமழ௫யார்‌, 157 
சித்தமெனும்‌ இண்கயிற்றால்‌ 
திறாப்பா கம்‌ கட்டுவி த.தல்‌,479 
எத்தாகள்‌, 614 
சித தவிகாரக்கலக்கம்‌, 220 
சித்தி, 195, 687 
சித்தி கெளரி பார்ப்பதி கங்கை 
கவரிகொள்தல்‌, 195 
சிடர்‌, 656 
சிந்தனையுள்‌ கேனூஹறுதல்‌, 1 
சிந்தனையைத்‌ இருத்‌ தியாளல்‌,491 
சிந்துரச்சேவடி, 850 
சிற்த தனைகெளிவி க்‌ து௫ 
மாக்கி ஆண்டமை, 478 
சிந்தையால்‌. அ திதல்‌, 51 
சிலம்பு கல்‌, 162, 570 
சிவபதம்‌, 475, 5586, 560 
சிவபுராணம்‌, 1 
தவபெருமான்‌, 534, 586, 597, 
588, 589, 541, 542, 550, 558, 
590, 597 


சிவ 


1 சிவபெருமான்‌ அருமை 2. 
அடியொடு நடுவிருவவன்‌, 4 
அயனும்‌ மாலும்‌ அல்லா 

தோரும்‌ அமரா கோனும்‌ 
சொல்லிப்‌ பரவும்‌ நாமத்‌ 
தன்‌, 489 


970 


அளவறுப்ப குற்கரியவன்‌, 39 
௮அ/றிவரியான்‌. 159, 160 
ஆதி இடை முடிவுமாயெ 
மூவர றியா அடி, 850 
ஆராலும்‌ காண்டற்கரியன்‌, 
176 
உன்னற்கரியான்‌, 161 
எப்பாலவாக்குமப்பாலாமார 


முது, 417 

ஏனைநாடருநி௦ த ரியொணாத 
வன்‌, 99 

காண்பரிய பேரொளி, 1 

இத்தருஞ்‌ செல்லாச்சேட்டி 
யன்‌, 8 


சிந்தனைக்கரிய சிவம்‌, 4 

சொல்லற்கரியான்‌, 1 

தேவர்‌ கோவறியாக தேவ 
தேவன்‌, 84 

தேவரும்‌ அறியாச்‌ சிவன்‌, 8, 
&7, 99, 287, 241, 291, 874, 
418, 421 

நாலுணர்வுணரா 
யோன்‌, 3 

கோக்கரிய நோக்கு, 1 

மறைதேடிய அரும்பொருள்‌, 
89, 99, 569, 006 

மாலயன்‌ அறியான்‌, 2, 8, 159, 
174, 175, 192, 234, 260, 
269, 814, 824, 841, 996, 
405, 408, 486, 440, 448, 
449, 454, 456, 459, 499, 
515, 528, 554, 575, 619, 
626 

மாலுக்கு எட்டாதவன, 11, 
255, 884, 416, 518, 610, 
088 

மாலுகான்‌ முக த்தொருவர்‌ யாரி 
னும்‌ முன்னவன்‌, 108 

மூவர றியா தவன்‌, 350, 577 

மெய்ஞ்ஞான த்தாற்‌ கொண் 
ணோர்வார்‌ தங்கருத்தின்‌ 
நோக்கரிய கோக்கு, 1 

யார்க்கும்‌ அரும்பொருள்‌, 52 


நுண்ணி 


சிவபெருமான்‌ எழுந்தருளிய 
கலங்கள்‌ 2 

அண்ணாமலை, 4, 184 

அம்பலம்‌, 879. 516 

அவிகாச, 647 

ஆளூர்‌, 2, க்‌, 85, 856, 554 

ஆனைக்கா, 198 

இடைமருது, 9, 4, 276, 928, 
559, 588. 

இலங்கை, 847, 591 

ஈங்கோய்மலை, 2, 4 

உத்தரகோசமங்கை, 2, 105- 
124, 152, 298, 327, 328, 

829, 880, 881, 882, 334, 

- 885, 848, 358, 872, 680 

ஏகம்பம்‌, 2, 4, 198, 199, 295 

ஐயாறு, 9, 4, 187, 428 

ஓரியூர்‌, 9 

கடம்பூர்‌, 9, க்‌ 

கயிலை, 2, 465 

கல்லாடம்‌, 2 

கவைக்கலை, 4 

கழுக்குன்று, 2, 4 

கழுமலம்‌, 2 

குவைப்ப இ, 4 

குற்றாலம்‌, 2, 4, 556 


கூடல்‌, 4 


கோகழி, 1, 4, 626, 680. 

சந்திர இபம்‌, 2 

சாந்தம்பு கீதூர்‌, 9 

சிராப்பள்ளி, 4 

சிவபுரம்‌, 1, தக்‌, 424, 446- 
455, 608, 610 

சிற்றம்பலம்‌, 168, 179, 218, 
478 

திருப்பனையூர்‌, 2 


இருவாஞ்சியம்‌, 2 
தில்லை, 1, 2,4, 59, 71, 166, 
179, 208, 295, 954, 288, 


268, 281, 288, 318, 449, 
478-482, 557-566, i 
646 


துருத்தி, 2, கக்‌ 


தென்பராய் த துறை, 899 

தேவூர்‌, 9 

நந்தம்பாடி, 2 

பஞ்சப்பள்ளி, 2 

பட்டமங்கை, 2 

பராய்த்துறை, 4 

பழனம்‌, 4 

பாண்டி காடு, 1, 2, 184, 198 
940, 524, 528, 088 

பாண்டே, 9 

புலியூர்‌, 9 

புயம்பயம்‌, 2 

பூவணம்‌, 2, 4 

பூவலம்‌, 2 

பெருந்துறை, 1, 2, 5, 175, 
176, 177, 179, 182, 188, 
184, 189, 192, 198, 208, 
236, 292, 847, 859, 900, 
863-375, 386-404, 440- 
455, 466-472, 504-515, 
550, 555, 517-519. 581, 
587, 589, 590, 591-596, 
615-621, 624, 625, 627- 
629, 630-632 

பொன்னம்பலம்‌. 876, 8717 
878, 980, 884-3835 

ம்கேந்திரம்‌, 2, 590, 595 

ம்‌. துரை, 182, 290, 596, 647 

மந்திரமாமலை, 2, 4 

வாதவூர்‌ 8 

வெண்காடு, 2 

வேலம்புத் தூர்‌, 2 


111 சிவபெருமான்‌ திருமேனி: 


அங்கணன்‌, . 75, 171, 175, 
412, 458, 596 

அப்பார்‌ சடையப்பன்‌, 185 

அரவன்‌, 480 

அரவு வார்கழல்‌ இணைகள்‌, 91 

அவிர்சடை,, 140 

ஆடரவம்‌ பூணுடை,த்தோல்‌ 
பொடி.ப்பூசிற்றோர்‌ வேடம்‌, 
.889 

ஆழியான்‌, 162 


971i 


உமைபங்கன்‌, 4, 21, 42, 609, 
77; 79, 96, 98, 141, 162 
164, 165, 181, 182, 184, 
192, 198, 240, 297, 382, 
கக, 858, 405, 410, 418, 
425, 427, 450, 451, 458, 
455, 456, 487, 492, 495, 
496, 504, 545, 554, 566, 
578,587, 594, 611, 650, 655 

உழுவையின்‌ கோலுடுத்தது, 
11 

எண்டோன்முக்கன்‌ எம்மான்‌, 
496 

ஏலவார்‌ குழலிமாரிருவர்‌ தங்‌ 
கள்‌ நாயகன்‌, 458 

ஏன த்‌ தால்லெயிறணிந்‌ 
கோன்‌, 8 

ஒளிப்பரப்பு, 898 

ஒளியான்‌, 1 

ஓராதார்‌. உள்ளத்‌ தொளிக்‌ 
கும்‌ ஒளியான, 1 

கங்கைச்‌ சடையன்‌, 261, 544 

கங்கை பங்கன்‌, 89 

கண்சுமந்து நெற்றிக்கடவுள்‌, 
182 

கண்டங்கரியான்‌ 188 

கண்ணஞ்சன த்தர்‌, 887 

கண்ணார்‌ நுதலோன்‌, 
502, 514 

கமல உருவினன்‌, 354 

கரும்பணக்கச்சைக்கடவுள்‌, 8 

கழுநீரமாமலைக்கடவுள்‌, 4 

கறைக்கண்டன்‌, 136 

கறைமிடற்றன்‌, 223 

காதாடு குண்டலங்களுடைமை 

காபாலி, 284 * [322 

கானப்புலியுரியரையோன்‌, 8 

குவளைக்கண்ணிகூறன்‌, 8 

குன்றனயான்‌, 500 

கையில்‌ தாளம்‌ வைகுதிருப்ப 
வர்‌, 844 

கொன்றை அலங்கல்‌ தரித்த 
வன்‌, 188 


457, 


கொன்றைச்சடையான்‌, 325 
கொன்றைமாலைமார்பன்‌, 508 
சச்சையன்‌, 184-185 
சடைமுடி. தனில்‌ 
வைத்தது, 428 
சடையன்‌, 140, 521 
சடையான்‌, 555 
சடையுளே கங்கைவைத்த 
சங்கான்‌, 68 
சந்தனச்சாந்துன்‌ சுந்தரன்‌, 4, 
948 
சுண்ணப்பொன்னீற்றன்‌, 218 
சூழொளிவிளக்கு, 456 
செச்சைமலர்புரையுமேனி, 38 
செர்‌தழல்புரை இருமேனி, 878, 
458 
செந்‌ 'காமரைக்காடனைய மணி, 
50 
செம்பெருமான்‌, 856 
செம்மேனியர்‌, 188, 336 
செய்யான்‌, 187 
'செழுஞ்சுடா்மூர்‌ ததி, 588, 540 
செழும்‌ தியணிந்தமை, 455 
சோந்த றியாக்கையான்‌, 187 
சேயான்‌, 181 
சோதி, 45ம்‌, 489, 586, 587, 
598, 602 
குழற்பிழம்பன்ன மேனி, 462 
காபதவேட தகர்‌, 844 
கதாமரைமேனியப்பன, 138 
தாழ்தடையோன்‌, 858 
தாளியறுனெ தாரன்‌, 4 
தாளியறுனெர்‌, 848 
தீமேனியான, 284 
அண்டப்பிறையான்‌, 1889 
தெற்றார்‌ சடை, 508 
கேசப்பளிங்கன்‌ திரள்‌, 4 
கேசன்‌, 1, 55, 156 
கேெசுடை, விளக்கு, 540 
தோளுலா நீ நீற்‌ மன்‌, 519 
நஞ்சமா கண்ட த்தன, 880 
கிலா அணியினான்‌, 525 
நிறங்களேோரைந்‌ துடையான்‌, 1 


இளமதி 


979 


நீண்டகரத்தர்‌, 840 


்‌ நிற்றன்‌, 3, 87, 126, 457, 595 


நெறி கருகுஞ்சியர்‌, 340 
பங்கன்‌, 107 
பசசையன்செய்ய மேனியன்‌, 
135 ட்‌ 
படாசடையான, 547 
பருஇவாழொளியான்‌, 452 
பள்ளிக்குப்பாயது கர்‌, 849 
பிஞ்ஞகன்‌, 198 
பிறையணிந்தவன்‌, 381, 402, 
494, 509, 515 


பின்னைப்பு அமைக்கும்‌ அப்‌ 
பெற்றியான்‌, 168 

புயங்கன்‌, 4, 66 

புரிநூலோன்‌, 188 

புலித் கோலுடையவன்‌, 957, 


266 
பூப்போ து-,இருவழடி., 445 
பெண்ணிற்றர்‌, 836 
பொங்குவாளரவம்‌ கங்சை நீர்‌ 
ங்கு செஞ்சடையன்‌, 464 
த அள்‌ 420 
பொன்மேனி, 115: 
பொன்‌ வென்‌ றத 
சமை, 425 
பொனின்மேனி அமுது, 35 
மணியனையான்‌, 600 
மலர்க்‌ குமலர்ச்சுடர்‌, 1 
மழவிடை யான்‌, 455 
மாஏறுசோது, 215 
மாசுணக்கசசை, 213 
மாவுரியான்‌, 454 
மின்னார்‌ உருவன்‌, 4 
முக்துமாமணிமாணிக்சுவயி 
ரத்த்‌ பவளத்தின்‌ முழுக்‌ 
சோதி அத்தன்‌, 482 
முய ற்கறையின்‌ ப்‌ ய்‌ 
வை தீதணிந்‌தவன, 199 
முலைபங்கன்‌, 185 
ம விலைவேல்வலன்‌ எம்‌ திப்‌ 
பொ லிபவன்‌, 113 
மையமர்கண்டன்‌, 206 


கார்புரி 


வண்ணம்‌ சேயகன்று வெளி 
கதெயன் று, 29 

வயிரத்தொப்பன்‌, 461 

வீடமுண்டகண்ட கதுமு து, 
111, 402 


வியன்கங்கை பொங்இவெருநீர்‌ 


மடுவுன்‌ மலைசசறு கோணி 
வடி.வின்‌ வெள்ளைக்குருகீர்‌ 
மதிப்பொதியுஞ்‌ சடை 


வாளக்கொழுமணி, 130 
வெண்டலைமிலைச சிக்கொ கீ 
துறுபோது மிலைந்து குடர்‌ 
நெடுமாலைகற்றித்‌ அத்து று 
8ீறுடனாரச்செஞ்‌ 2 சாந் தணி 
சசசையர்‌, 184 
வெண்டிரு முண்டத்தர்‌, 842 
 வெண்ணீறணிந்தான, 165, 
187, 554 
வெண்‌ தலைமுழையிற்ப தியுடை 
பாளர்ப்பார்த்திறை பைத்‌ 
அுச்சுருங்கவஞ்சி ம திய டு 
நீரில்‌ குளித்தொளிக்கும்‌ 
சடையன்‌, 146 
வெண்மதிக்கொ மும்‌ தான 
றொளிர்கின்ற நீண்முடி, 105 
வெள்ளைக்கலிங்க தகர்‌, 848 
வெளியநீறாடுமேனிவே இயன்‌, 
517 
வேங்கையின்‌ தோலுடையவர்‌, 
105 
வேழத்துரியான்‌, 198 
IV சிவபெருமான்‌ இருவினை 
யாடல்கள்‌ :_— 
அங்கிகை தறிந்தது, 800 
அடையார்புரம்‌ எரி த்தமை,898 
அத்திக்கு அருளியது, 246 
அத்தியுரித்தது போர்த்தது, 
293 


அர்‌தணனாடு, ' இந்திரஞாலங்‌ 
காட்டிய இயல்பு, 2 

அந்தணனாக வந்தது, 955 

அம்பலத்தே கூத்தாடியது, 
211 


975 


அயன்‌ ஓலைகொண்டு செண்டா 
டல்‌, 212 
அருக்கனெயி று 
212 
அருச்சுனன்‌ பொருட்டு வேடு 
வனாய்‌ இயங்‌ கியது, 592 
அலைகடன மீமிசை நடந்‌ க்கு A 
அலைகடல்வாய்மின்‌ விசி று௫ 
176 
அழலாய்‌ நின்ற து, 358 
அனலேந்தி ஆடுதல்‌, 191 
ஆல்‌ம்‌அறமுரைத்தது, 287 
ஆலாலமுண்டல்‌, 262, 286 
ஆலின்‌ கீழிருந்‌,தங்கறமுரை தீ 
தான்‌, 270 
இடைமருதூரில்‌ படிமப் பாதம்‌ 
லை கீதல்‌, 
இத்தி கன்னின£ம்‌ இரு 
மூவர்க்கு த இக்கருளிய து, 4 
இயககிமார்‌ அறுபத்து நால்‌ 
செய்‌ 


பறித்தல்‌, 


வரை எண்குணம்‌ 
தமை, 472 

இரவு நின்று எரியாடிய 
இறை, 480 


இராவணனை மிதித் தமை, 563 

இருங்கடல்வாணற்குத்‌ இயிற்‌ 
றோன்றும்‌ ஓவிய மங்கை 
யர்‌ கோள்புணர்ந்‌ தமை, 
594 

இறைவன்‌ மானுடனாகி வந்து 

- நோக்கியது, 95 

உத்தரகோசம்ங்கையில்‌ வித்‌ 
இக வேடங்காட்டியது, 2 

உமையுடன்‌ வந்கருளு தல்‌, 57, 
228, 244 

எரியைக்‌ கரம்‌ குறைத்த து.828 

ஏகம்பத்தில்‌ பாகம்‌ பெண்‌ 
~ணோடான து, 2 

ஏற்றார்‌ மூதூர்‌ எழினகை எரி, 
8 


ஏனக்குருளைக்கருளின து, 4 
ஏன த.தின்‌ பின்னே நடந்தமை, 


504- 


974 


ஜம்முகங்களால்‌ ஆகமம்‌ | 
பணித்தது, 2 

ஒருமவரைக்காவல்‌ கொண்‌ 
டமை,297 


ஓரியூரில்‌ பாலகனாஇய து, 2 
கடவுள்வே தியனாய்‌ வந்தது, 4 
கதிரோன்‌ பல்‌ தகர்த்தது, 828 
கயந்தனைக்கொன்றுரிபோர்‌ த்‌ 
கல்‌, 212 
கரிகடந்‌ தமை, 125 
கருங்குருவிக்கன்றருளியது, 4 
கழுகொடு காட்டிமை நாடக 
மாடியது, 11 
காத்து ........ காந்தும்‌ வினை 
யாடிய து, 166 
காமனை எரித்தது, 458 
காலன்‌ உயிர்‌ வாங்யெது, 823 
404 
காலனைக்‌ 
212, 462 
கிராதவேடங்கொண்டது, 2 
கெளிறுபடுத்து ஆகமம்‌ வாங்‌ 
கியது, 2 
குதிரையின்மேல்‌ வந்தருளி 
யது, 177, 194, 584, 526, 
582, 590, 628, 627 
குதிரையைக்குட காட தன மிசை 
செலுத்தியது, 2 
கூற்றொடுங்க உறும்கடிப்‌ 
போது, 129 
கேவேடராகிக்‌ கெளிறு வகுத்‌ 
தது, 2 
சண்டேசுவாருக்கு அ. நுக்ரகம்‌ 
செய்தமை, 819 ்‌ 
சந்திர கீபத்துச்‌ 
யது, 8 
சலந்தரனைத்‌ தடிந்தது, 272 
சிலையாலெரித்தது, 114 
சூரியனார்‌ கொண்டை வாயி 
னிற்‌ பற்களை வாரி நெரித்‌ 
தமை, 808 ந. 
சோமன்‌ கலை குறைத்தது, 828 
சோமன்முகனெரி த்தது, 806 


காலாலுகைத் தல்‌, 


சாக்திரனாடி 


கக்கன்‌, எச்சன்‌ தலை குறைத்‌ 
அது, 323 

தக்கன்‌ தலை குஞ்சிய து, 808 

அக்கன்‌ யாகத்தில்‌ 6 தவர்களை 
வடுச்செய்‌,த.து, 258, 259 

தக்கன்‌ வேள்வி தகர்த்தது, 
8, 298 

கக்கன்‌ வேள்வியில்‌ இறை 
வன்‌ செய்கருளியவை, 189 

கக்கனுக்கு ஆட்டின்‌ தலை 


கூட்டியது, 804 
கண்ணீர்ப்பந்தல்‌ வைத்குது,2 
தர்ப்பணமதனில்‌ வேடற்‌&ந்‌ 

த்து, 2 


காயாய்‌ முலையைத்‌ தருதல்‌, 
645 

திருமாலுக்குச்‌ சக்கரம்‌ அருளி 
யது, 822 

இருவாஞ்சியத்தில்‌ இண்சிலை 
யேந்திப்‌ பாவகம்‌ பல காட்டி. 
யது, 2 

திருவாரூரில்‌. ஞானந்தன்‌ ளை 
நல்யெ.து, 2 

தில்லையில்‌ உமையெொடு 
காளிக்கு அருளிய து, 9 

தீயாடுங்கூக்கன்‌, 166 

"தேரூர்‌ த்‌ கென்பரற்றிவில்‌ 
கோவார்‌ கோலம்‌ கொண்‌ 


டது, 2 

ஈஞ்சேயமுதாய்‌ நயந்தது, 4, 
132, 136, 158, 284, 331, 
898, 528, 546 


ஈரியைக்கு திரையரக்டிய 
நன்மை, 9, 844, 647 

நாகம்‌ அணிந்தமை, 991 

நாமகள்‌ நாசி அரியுண்ட து, 
806, 828 

காரணற்கு ஆழி அளித்தல்‌, 
272 

நிலத்தின்‌ வந்தருளியது, 1 

பகன்கண்‌ பறியுண்டது, 905 

பட்டமங்கையில்‌ அட்டமா 


சித்தி அருளியது, 2 


ப.தஞ்சலிக்கருளிய பரம நாட ! 


கன, 9 
பரகதி பாண்டியர்க்கருளிய து, 
4 


பரிப்பாகன்‌, 358 

பன்‌ நிக்குட்டிக்குப்பால்‌ 
கெர்டுத்தது, 592 

பாண்டி. நாட்டைச்‌ சிவலோக 


மாக்குவித்தது, 185 


பாண்டியன்‌ தனக்குத்‌ தோற்‌ 
றியது, 2. 
பாண்டியனால்‌ புண்பட்டது, 


290 
பார்ப்பானாக வந்தது, 580 
பார்வதியின்‌ துணைமுலைக்‌ 
கண்கடோய்சுவடு பொடி 
கொள்வான்‌ தழலிற்‌ புள்ளி 
போலிரண்டும்‌ பொங்கொளி 
துங்கும்‌ மார்பினன்‌, 460 
பாலகனார்ச்சன்று பாற்கடல்‌ 
ஈந்திட்டமை, 810 
பிட்டமுது செய்தது, 290 
பிட்டுக்கு மண்‌ சுமத்தல்‌, 182, 
467 
பித்த வடிவு கொண்டது, 298 
பிரமன்‌ சிரம்‌ கொய்தது, 806, 
811, 928 
புகைமுகந்தெரிகைவீசிப்‌ 
பெரலிந்த அம்பலத்துள்‌ 
ஆடுதல்‌, 520 
புரம்பல எரித்தல்‌, & 
புரமூன்றெரி த்தல்‌, 269, 270, 
280, 294-296, 435, 462, 
592 ்‌ 
புலிகொன்றவீரன்‌, 594 
புலிமுலை புல்வாய்க்கருளிய து, 
4 


புறம்பயத்தில்‌ ௮றம்பல அரா 
ளியது, 2. 

பூவணமதனில்‌ தூவண மேனி 
காட்டியது, 2 

பூவலத்தில்‌ பாவ காசமாக்யெ 
பரிசு, 9 


தஇி90 


976 


பெருந்துறையிற்கசோ இயிற்‌ 
கலந்தது, 2 

பொற்சிலைகுனித்தல்‌, 17 

மகேந்திர த.தில்‌ ஆகமம்‌ சொல்‌ 
லியது, 2: 

மகேந்திரத்து வேடுருவாகி 
யிருந்தமை, 590 

மண்டோதரிக்கருளினைம, 
947, 591 

மதுரையில்‌ குதிரைச்‌ செவக 
னாயெது, 45 

மதுரையில்‌ மண்‌ சுமந்தது, 2 

மறையோர்‌ கோலம்‌ காட்டிய அ, 
ப) 

மாயவனப்பரிமேல்‌ கெொ௱ண்‌ 
டமை, 580 

மீன்வலை வீசியது, 589, 628, 
633 

முப்புரமெய்கல்‌, 212 

மும்மதில்‌ எய்‌ தவில்லி, 199 

மெய்க்காட்டிட்டுத்‌ தக்கா 
னொருவனாகஇய தன்மை, 2 

மெய்க்காட்டிடுதல்‌, 9 

மொக்கணியருளிய தழல்மேனி 
காட்டிய து, 2 

வராகமாய் த்தான்‌ றியது, 470 

வ்ா£தவூரில்‌ பாதச்சிலம்பொலி 
காட்டியது, 2 

விட்டேறருளிய து, 2 

விருந்தினனாகி வெண்காடத 
னில்‌ குருந்தின்‌ கீழ்‌ இருந்‌ 
அ, 2 

வீரபத்திரரால்‌ கக்கன்‌ யாகம்‌ 
அழித்தது, 278 

வெங்கரியினுரி தரித்தது, 158 

வேடுவனாகிக்காட துகனனிற் 
கரந்த கள்ளம்‌, 2 


17 சிவபெருமான்‌ நாமம்‌ முதலி 


யன 2 
அச்சந்தவிர்க்த சேவகன்‌, 8 
அச்சன்‌, 575 ! 
அட்டமூர தத வடிவு, 67 
அட்டமூர்‌ ததி, 578 


976 


அடிகள்‌, 848, 460 

அடியவர்ககண்மையன்‌, 126 

அடியார்‌ உடல்‌ இலமே மன்னு 
பவர்‌, 117 

அடியார்‌ உள்ளத்‌ துள்ளான்‌ , 

118 

அண்டதக்தவர்‌ நாகன்‌, 880 

௮ண்டமுதலாயினான்‌, 188 

அண்ணல்‌, 651 

௮ணுவணுவில்‌ இறந்தான்‌, 
29 


அத்தர்‌, 898 

அத்தன்‌, 1, 157, 896, 422, 
463, 541, 582, 616, 648 

அந்தணன்‌, 19 2 

அந்தம்‌ ஈடுவாகயெல்லான்‌, 1 

அந்தமிலமுது, 458 

அந்தமும்‌ ஆதியும்‌ அகன்ற 
வன்‌, 8 

அநேகன்‌, 1, 8 

அநேகன்‌ ஏகன்‌, 29 

அப்பன்‌, 426, 461, 521, 586, 
578, 584 

அப்பாலைக்கப்பாலன்‌, 185 

௮ம்பரவன்‌, 22 

அம்பலத்தமுது, 549 

அம்பலவன்‌, 55 

அம்மை, 586 

அம்ரப்பெம்மான, 596 

அமரர்‌ கோமான்‌, 589 

அமலன்‌, 459 

அமுதன்‌, 157, 596 

முது, 880, 477, 486, 512, 
5768, 602 

அரசன்‌, 896 

அரவாட்டி, 547 

அரன்‌, 1 

அரிகேசரி, 4 

அரிய தில்‌ அரிய அரியோன்‌, 3 

அரியபொருள்‌, 647 

அரியவன்‌ எளியவன்‌, 428 

அருக்கனிற்‌ சோதி அமைத்‌ 
கோன்‌, 8 


அருட்பெருங்கடல்‌, 896, 405 
அருட்பெருஞ்சோதி, 155 
அருணனிசரக்கும்‌ அமுது, 8 
அருத்தன்‌, 457 
அருந்குவர்க்கரசு, 587 
அருந்தவர்க்கருளும்‌ ஆத, 8 
அரும்பெரும்பொருள்‌, 458 
அருமருந்து, 511, 512 
அருமாமணி முத்து, 486 
அருவமும்‌ உருவமும்‌ ஆன 
வன்‌, 4 
அருவாய்‌ உருவமுமாயபிரான்‌, 
256 


அருளமுதம்‌, 17 

அருளாரமுதப்பெருங்கடல்‌, 
485 

அருளாரமு கம்‌, 415 

அ௮ருளுடைச்சுடர்‌, 587 

அழகன்‌, 578 

அளவிலாப்பெம்மான்‌, 1 

அற்புதன்‌, 8 

அறிவாம்‌ தேத்றன்‌, 1 

அறுவகைச்சமயத்த வகை 
யோர்க்கும்‌ வீடுபேறாய்‌ 
நின்ற விண்ணோர்‌ பகுதி, 8 

அன்பர்க்கு மெய்யான்‌ அல்லா 
அரர்க்கல்லா கவன்‌, 187 

அன்பரன்‌ றி யறியொணா தவன்‌, 
517 

அன்பருக்கன்பன்‌, 1 

அன்பருள்ளங்கரந்து நில்லாக்‌ 
கள்வன்‌, 10 

அன்பினில்‌ விளைந்த ஆர. 
முது, 536 

அன்பு, 538 

அன்னை, 428 

ஆகம்மாகி நின்றண்ணிப்‌ 
பான்‌, 1 

ஆடகச்சீர்மணிக்குன்று, 15 

ஆணோ அலியோ ௮ரிவையோ 
என்‌ நிருவர்‌ காணாக்கடவுள்‌, 
851 ல 


. ஆதி, 427, 541, 590 


ஆ. அர்‌,தம்‌, 168 

ஆதிஅக்தம்‌, 174 

ஆதிகுணமொன்றுமில்ல ஈன்‌ 
அந்தமிலான்‌, 846 
ஆதிப்பிரமம்‌, 5$7 

ஆதியு தற்ப்மாய பரஞ்சுடர்‌ 

ஆதணன்டா 

ஆதியும்‌ அந்‌,தமும்‌ ஆயினார்‌, 


்‌ அதத்‌ அவ்ஸ்‌ 155 
முது, 1, 4, 171, 207, 378, 
420, 488, 458, 545, 597 
ஆராத இன்பம்‌ அருளுமலை, 1 
ஆராவமு,தம்‌, 176 
ஆராவமுது, 1, 4, 527, 322 
621 
ஆரியன்‌, 1 
ஆழ்ந்‌, தகன்ற ண்ணியன்‌, | 
ஆழியப்பன்‌, 411 
ஆத்நின்பவெள்ளம்‌, 1 
ஆனந்த ஆறு, 959 
ஆனந்தக்கூத்‌,கன்‌, 320 
ர்‌ தே அணிருக்க பொந்து, 
276 
ஆனந்தமூர்த்‌ இ, 577 
ஆனந்தர்‌, 338 
ந்தவெள்ளம்‌, 264, 578 
ஆனந்தன்‌, 157 
இகபரமாகியிருந்தவன்‌, 121 
இடபவாகனன்‌, 618 
இணைப்பரும்பெ ருை மயில்‌ 
ஈசன்‌, 8 


இணையிலி, 474 

இந்துசிகாமணி, 689 

இமவான்மகட்கு த தன்னு 
டைக்கேள்வன்‌, மகன்‌, 


தகப்பன்‌, தமையன்‌, 207 
இமைப்பெரமு தும்‌ என்னெஞ்‌ 
சின்‌ நீங்காதான்‌, 1 
இருளேவெளியே, 121 
இறையோன்‌, 619 
இறைவன்‌, 1, 4 


977 


இன்பப்பெருமான்‌, 1 
இன்பம்‌, 548 
இன்பமும்‌ துன்பமும்‌ 
லான்‌ உள்ளான்‌, 1 
இன்னமுது, 198 
இன்னிசைவீணையில்‌ இசைக்‌ 
கோன்‌, 8 
ஈசன்‌, 4, 540, 548, 584, 593 
595 
ஈறும்‌ ஆதியும்‌ இல்லான்‌, 829 
உண்ணின்‌ அருக்குவர்‌, 387 
உண்மையுமாய்‌ இனமையு 
மாய்ப்பூத்‌ தான்‌, 551 
உம்பர்கட்கரசு, 534 
உமையரள்‌ கொழுான்‌, 
497 
உய்ய என்னுள்ளத்துள்‌ ஓங்‌ 
காரமாய்‌ கின்ற மெய்யன்‌, 
உயிர்த்‌. தலைவன்‌, 458 
உருமூன்றுமாகியவன்‌, 280 
உரையுணர்விறந்த ஒருவன்‌, 4 
உலகுக்குயிரானவன்‌, 874 
உலகுடையவெரருமு தல்‌, 478 
உலகேழும்‌ ஆயான்‌, 181 
உள்ளத்து ஒளிர்கின்ற ஓளி, 
5388 
உளள த்தெழுகன்ற ஞாயிறு, 
992 
உள்ளிருக்குமுள்ளான்‌, 181 
உன்மத்தன்‌, 11 
ஊழிழுதல்‌, 525 
ஊனைநரரடகமாடுவித்‌ தவர்‌, 99 
எங்கும்‌ செறிந்தான்‌, 187 
எண்டோ ள்‌ முக்கண்‌ எம்மான்‌, 
500 
எண்ணிறந்‌ெ தல்லையிலா 
கோன்‌, l 
எத்தன்‌, 541, 580 
எந்நரட்டவரக்கும்‌ இறைவன்‌, 4 
எப்பெருந்‌தன்மையு!்‌ எவ்‌ 
வெவர்திறமும்‌ ஆப்பரிச.த 
னால்‌ ஆண்டு கொண்டருள்‌ 


பவன்‌, 2 


இல்‌ 


197 


978 


எப்பொருட்கும்‌ 
வன்‌, 186 

எம்பிரான்‌, 522, 584 

எம்பெருமான்‌, 948- 551 

எய்‌ இனர்க்காரமுகளிப்போன்‌, 
3 

எல்லாஉயிறுமாய்த்‌ தழைத்த | 
வலா, 541 

ஏழுலகும்‌ முழுதாளி, 951 

ஏகன்‌, 1 

ஏகன்‌ அமேகன்‌ இறைவன்‌, 1 

ஏழ்‌ பொழிற்கும்‌ நாதன்‌, 251 

ஏறுடை ஈசன்‌, 8 

ஜயம்புமுவார்‌, 844 

ஐயன்‌, 206, 859, 396, 400, 
462, 654 . 

ஒப்பில்லா ஒருவன்‌, 558 

ஒப்பிலாத இருவடியுடையவன்‌, 
426 

ஒருத்தன்‌, 457, 621 

ஒருவர்‌, 524 

ஒருவன்‌ என்னும்‌ ஒருவன்‌, 8 

ஒல்லைவிடையான்‌, 179 

ஒன்னுமிலா தவர்‌, 524 

ஓங்காரத்துட்பொருள்‌, 654 

ஓசையா லுணர்வார்க்குணர்வ ரி 
யன்‌, 514 

ஓதவுலவாவொருகோழன்‌, 104 

கடவுள்‌, 585 

கண்ணுக்கினியான்‌, 158 


தானேயான 


கரங்குவிவாருண்‌ . மகிழுங்‌ 
கோன்‌, 1 ்‌ 

கரணங்களெல்லாங்‌ கடந்து 
நின்றவன்‌, 228 


கருணாகரன்‌, 182 
கருணாலயன்‌, 486 
கருணைக்கடல்‌, 228, 897, 591 
கருணைமலை, 4 
கள்ளப்புலக்குரம்பை 
மிக்க வல்லான்‌, 1 
கற்பமும்‌ இறுதியும்‌ 
டோன, 3 
கன்னாறாரி த்த கனி, 


குட 


கண்‌ 


கனி, 587 
காக்குங்காவலன்‌, 1 
காக்கும்‌ கடவுள்‌, 38 
காட்டகத்துவேடன்‌, 028 


காலின்‌ ஊச்கங்கொண்டவன்‌, 


முணங்கடாமில்லா 
889 

குணங்களும்‌ குறிகளுமில்லாக்‌ 
குணக்கடல்‌, 572 

குணமிலி, 150 

குருபரன்‌, 4 

குருமணி, 1, 4, 418, 644 

குருவன்‌, 72 

குழகன்‌; 508 

குறியொன்றுமில்லா க 
கன்‌, 649 

குறைவிலா நிறைவு, 890 

கூத்தன்‌, 209, 555 

கூரிருட்கூத்தொடு 
போன்‌, 38 

கைலையுயர்கிழவோன்‌, 2 

கோ, 417, 418, 498, 646 

கோகழியாண்ட குருமணி, 1 

கோலமறையோன, 508 

கோன்‌, 1, 492, 497, 508 

சங்கரன்‌. 221, 898, 395, 598 

சதுரன்‌, 596 

சிகாமணி, 470 

சிட்டன்‌, 467, 578 

சிட்டாயசிட்டன, 221 

சித்தத்‌ இருப்பர்‌, 8898 

சித்தன்‌, 468, 541 

சிந்தனையுள்‌ ஊற்றான உண்ணா 
ரமுது, 1 

சிந்தாகு நன்மணி, 825 

சிந்தையே கோயில்‌ கொண்ட 
பிரான்‌, 895 

சிங்குவாரோங்குவிக்கும்‌ 
சீரோன்‌, 1 

சிவலோகன்‌, 87, 156, 467, 
491, 495, 498, 578, 612 

சிவன்‌, 490, 611 


இன்பம்‌, 


கூத 


குனிப்‌ 


979 


சிறவு, 4 

சுடுகாட்டரசன்‌, 142, 153, 257 

சூலப்படையான்‌, தத5்‌ 

சூழிருந்துன்பந்துடைப்போன்‌, 
3 


சூறைமாருகுத்தெறிய துவளி 
யின்‌, 
செம்பொருட்டுணிவு, 584 
செல்வம்‌, 584, 586, 587, 596, 
589, 541, 542 
்‌ சேயான நணியான, 1 
சேவகன்‌, 171, 181, 190, 583 
சைவன்‌, 565 
சொல்லும்பொருளும்‌ இறந்த 
சுடப்‌, 489 
சொற்கழிந்தவன்‌, 147 
சொற்ப தங்கடந்த 
லோன்‌, 8 
சோத, 168, 548, 577, 584, 595 
சோதியுமாய்‌ இருளாயினார்‌, 
214 
ஞானக்கரும்பின்தெளி, 209 
ஞானச்சுடர்‌, 425 
ஞானவாள்‌ ஏந்துமையர்‌, 018 
கும்பிரான்‌, 515 
குழலாடி., 555 
தன்பெருமை தான யாத்‌ தன்‌ 
மையன்‌, 278 
'தன்னேரில்லோன, 8 
கன்னைத்தந்த என்னாரமுகு) 
486 
தன்னையே ஒப்பவன்‌, 120 
கனையொப்ப ரரையில்லா னி 
குனி, 442 
கூகை, 444 
தாமேதமக்கு விதிவகையான 
வன்‌, 005 
தாயானாசன்‌, 226 
தாயான குத்துவன்‌, 181 
தாயிற்சிறம்‌,த தயாவான குத்து 
வன, 1 
தாயிற்பெரி தும்‌தயாவுடை தம்‌ 
பெருமான்‌, 977 


தொல்‌ 


காயுமிலி தந்தையிலி, 257 

துானடைந்கதார்‌ நெஞ்சருக்றும்‌ 
தின்மையினான்‌, 185 

தூனேயாகிய தயாபரன்‌, 2 

தானொருவனுமே பலவாஇிதின்‌ 
றவன்‌, 817 

இருமேனியொன்றல்லன்‌, 164 

தீிமைன்மைமுழுதும்‌ இறை 
வன்‌, 498 

தியிடைகூன்றாய்‌ த இகழ்ந்து 
வன்‌, 4 

இீயின்வெம்மைசெய்கோன்‌, 8 

தீர்த்தன்‌, 166 

துப்பன்‌, 461 

தமியமும்‌இறற்‌,கசுடர்‌, 4 

துன்பழுமாமின்பம்‌ ஆயினான்‌, 
214 

தூயான்‌ , 461 

தென்னவன்‌, 580 

தென்னன்‌, 175, 181, 595, 
647 

தென்னன பெருந்துறையான்‌, 
185 

தென்னாடுடையசிவன்‌, 

தேவதேவன்‌, 577 

டேதவர்க்குமேலாயவன்‌, 184 

தேதவர்தேவன்‌, 454 

தேவர்பிரான்‌, 856 

தெவன்‌, 418, 646 

தேற்ற ததெளிவு, 1 

தேனார்‌ அமுது, 1 

தேறும்‌ வகையும்‌ திகைப்பும்‌ 
இறைவன்‌, 498 

தொழும்பர்க்கமுது, 142 

கதோளாமுத்து, 486 

Q கான்றாப்பெ ருமையன்‌, ்‌ 

நச்சரவா ட்டி யநம்பன்‌, 

நம்பிரான்‌, 528 

நல்வேலன்‌ தா), 197 

நள்ளிருளில்‌ நட்டம்பயின்றாடு 
நாகன்‌, 1 

நாட்டிற்பரிப்பாகன்‌, 628 

நாடற்கரியகலம்‌, 209 


‘ 


980 


நாதப்பறையினர்‌, 396 

நாதன்‌, 400, 636 

நாற்றத்‌ இனேரியான்‌, 1 

நான்மறையோன்‌, 27 

நான்முகனமாலுக்கும்மா தர்‌, 
396 

நிச்சலும்‌ 
வோன்‌, 8 

நித தமணாளர்‌, 388 

நிமலன்‌, 457 

நிரம்பவழஇயர்‌, 988 

நிருத்தன்‌, 65, 457 

நிற்பதும்‌ செல்வ தும்‌ஆனோன்‌ 
3 

நிறைந்தயோகம்‌. 584 

நின்மலன்‌, 511 

நீதி, 450 

நீரிடைகான்காய்‌ நிகழ்ந்தவன்‌,4 

நீரில்‌ இன்சுவை நிகழ்ந்தோன, 


ஈர்த்தாட்‌ கொள்‌ 


3 

நீருறு, தீ, 899 

அணுக்கரிய நுண்ணுணர்வு, 1 

நூலே நுழைவரியான்‌, 248 

பச்திவலையிற்‌ படுவோன்‌, ்‌ 

பசுபதி, 565 

படைக்கும்பழையோன்‌, 8 

பண்டைப்பழவடியார்க்கு ௮ண்‌ 
டம்‌ஈந்தருள்வான்‌, 188 

பந்‌ தமுமாய்வீடும்‌ ஆயினான்‌, 
214 

பந்தனையறுப்பான்‌, 36 

பரங்கருணை, 162, 587 

பரங்கருணை ததடங்கடல்‌, 249, 

552 

பரஞ்சுடர்‌, 641 

பரஞ்சோதி, 162, 298, 246, 
950, 422, 55௦ 

பரம்பரம்‌, 9 

பரம்பரன்‌, 9, 188-139, 825, 
424, 427, 616 

பரமன்‌, 445, 591, 602 

பரமானந்தப்பமங்கடல்‌, 8 


பரன்‌, 422, 456 


பராபரம்‌, 689 

பராபரன்‌, 580 

பாரொடுவிண்ணாய்ப்பரந்த 
பரன்‌, 446 

பல்லுயிர்க்கும்கோன்‌, 190 

பல்லுயிரெல்லாம்‌ பயின்ற 
னன்‌, 2 

பலி தர்‌ ௮ம்பலவன்‌, 216 

பவன்‌, 4, 18 

பழம்பொருள்‌, 540 

பழையோன்‌, 8 

பனவன்‌, 506 

பாசமாம்பற்றறுத்துப்‌ பாரிக்‌ 
கும்‌ ஆரியன்‌, ! 

பாண்டியர்க்க இபன, 527 

பாண்டியற்காரமுது, 524 

பாண்டியஞர்‌, 529, 582 

பாண்டிவெள்ளம்‌, 647 

பாதியுமாய்‌ முற்றும்‌ ஆயினா, 
214 

பார்ப்பான்‌, 445 

பாரிடை ஐந்தாய்ப்பரந்தவன்‌,4 

பாவகன்‌, 4 


்‌ பாவநாசன்‌, 454 


பிசசெமையேற்‌ நிய பெபரி 
யோன்‌, 3 

பிச்சைத்‌ தேவன்‌, 85 

பிஞ்ஞகன்‌, 1, 402 

பிணிப்பட்டுமடங்கினர்க்கு 
மருந்தினன்‌, 112 

பித்தன்‌, 541 

பிரான்‌, 596 

பிறந்தபிறப்பறுக்கும்‌ 
மான்‌, 1 

பிறப்ப றுக்கும்பிஞ்ஞகன்‌. 1 

பிறவி அறுப்பான்‌; 1 

பிறவிநாசன்‌, 55 

பிறவிப்பிணிக்கோர்‌ 


பெரு 


மருந்து, 
444 
புகழ்ச்சியைக்‌ கடந்தபோகம்‌, 
527 


புகழில்‌ இிகழுமழகன்‌, 859 
புண்ணியன்‌, 587, 598 


981 


புத்தன்‌, 250, 918 

புத்தேளிர்‌ கோமான்‌, 18 

புயங்கப்பெருமான்‌, 603, 601 

புயங்கன்‌, 141, 607 

புராணன்‌, 4, 508 

புறத்தார்க்குச்‌ சேயோன்‌, 1 

புனிதன்‌, 44 

பூவேறுகோன்‌, 215 

பெண்‌ ஆண்‌ அலியெனும்‌ 
பெற்றியன்‌, 5, 46, 126 

பெம்மான்‌, 182, 514 

பெருங்கருணைப்போரேறு, 1 

பெரும்பி தூதன்‌, 268, 467 

பெருமான்‌, 1, 547, 598, 610 

பேரருளாளன்‌, 589 

பேராயிரமுடைப்பெம்மான்‌, 4 

பேரின்பவெள்ளம்‌, 526 

பொய்யர்‌ தம்பொய்யன்‌, 206 

பொருளன்‌, 404, 551 

பொருளுடைக்கலை, 597 

பொல்லாமணி, 14, 410, 436- 
445 

பெொலாமணி, 516 

போக்கும்‌ வரவும்‌ புணர்வு 
மிலாப்‌ புண்ணியன்‌, 1 

போரேறு, 57 

மஞ்சன்‌, 4 

மண்ணில்‌ தண்மை வைத்‌ 
தோன, 3 

மதியிற்றிண்மை வைத்கோன்‌, 
்‌] 

மதுரையர்‌ மன்னர்‌, 525 

மருந்து, 488, 584, 620, 632 

ம்ருவியெப்பொருளும்‌ வளர்ப்‌ 
போன்‌, 3 

மலைக்குமருகன்‌, 200 

மறைபயின்ற வாசகன, 587 

மறைமுதல்வன்‌, & 

மறையான, 183 

மறையோன்‌, 640 

மன த்துணை, 148 

மன்னன்‌, 1, 497, 608 

மாசில்மணி, 548, €92 


மாணிக்சக்கூடதக்கன்‌, 206 

மாதேவன்‌, 

மாயப்பிறப்பறுக்கும்‌ மன்னன்‌, 
1 

மாமன்‌, 408 

மால்விடையூர்‌ இ, 69 

மாலூர்‌ இயான்‌ , 188 

மாற்றம்மனங்கழியகின்‌ ற மறை 
யோன்‌, 1 

மானிடன்‌, 150 

மிக்கான்‌, 1 

மீனவன்‌, 529, 585 

முக்கணப்பன்‌, 199 

முக்கணன்‌, 468 

முடியாமுதல்‌, 376 

முத்தன்‌, 421, 463, 586 

முத்கனையான்‌, 600 

முதல்வன்‌, 468, 600 

முதனடுவிறுஇயும்‌ ஆனவன்‌, 
878 


முழுகோன்‌, 8 
முற்றுக்கும்பின்றான்‌, 198 
முன்னைப்பழம்பொருட்கு முன்‌ 
னைப்பழம்பொருள்‌, 168 
முன்னோன்‌, 8 A 
முனிவர்முழுமுதல்‌, 599 
முனிவன்‌, 408, 599 
மூத்தான்‌, 551 
மூலபண்டாரம்‌, 528 
மூவர்க்குமுன்னான்‌ , 198 
மூவர்கோன்‌, 4 
மூவாகமுகலான்‌, 551 
மூவாழுகுல்‌, 445 
மூவுலகுக்கொரு தலைவன்‌, 113 
மூவேமுலகுக்கும்‌ தாய்‌, &4க்‌ 
மூன்றுநயன ததன்‌, 828 
மெய்சசேவகன்‌, 5177 
மெய்ப்பொருட்கட்டோ ற்‌.றம்‌, 
186 ்‌ 
மெய்ப்பொருள்‌, 585 
மெய்ம்மையும்‌ பொய்ம்மையும்‌ 
ஆயினார்‌, 214 
மெய்யாமெய்‌, 206 


982 


மெய்யன்‌, 462 
மெய்யேரநிலைபேறானவன, 186 
மேலொடு கீழாய்‌ விரிந்தோன்‌, 
யாவர்க்கும்‌ 
பிரான்‌, 51 
யாவரும்‌ பெறவு.றும்ஈசன்‌, 3 
யாவைக்கும்‌ வீடானவன்‌, 186 
யோகத்தின்‌ பொலிவு, 587 
வல்லாளன்‌, 179, 476 
வாழ்முதல்‌, 148 
வானநாடர்மருந்து, 206 
வானவன்‌, 188, 1938 
வானிற்‌ கலப்பு வைத்தோன்‌, 


தந்தைதாய்‌ தம்‌ 


வாலோர்க்கரியமறாந்‌ து, & 

விகிர்தன்‌, 4, 462 

விடைப்பாகன்‌, 1, 401, 420, 
504, 506, 555 

விண்ணவர்கோ, 585 

விண்ணவர்ஈண்ணமாட்டா 
கழல்‌, 521 

விண்ணாயெவன்‌, 172 

விண்ணிறைந்து மண்ணி 
றைந்துமிக்கோன, 1 

விண்ணோர்களேத்த மறைந்‌ 
இருந்தான்‌, 1 

விண்ணோர்பகுதி, 8 

விண்முதற்பூதம்வெளிப்பட 
வகுத்தோன்‌, 3 

வித்தகன்‌, 419 

விமலன்‌, 1, 459 

விருத்தன்‌, 65 

வினைக்கேடன, 504 

வெளியிடையொன்றாய்வி ளை ந்‌ 
தவன, 4 

வேகங்கெடுத்தாண்டவேந்கன்‌, 


வேண்ட த்தக்கதறிபவன்‌, 499 
வேதப்பொருள்‌, 168 
வேதமுதல்‌, 164 
வதமும்‌ வேள்வியும்‌ 


ஆயி 
னான்‌, 214 


வே. கமெய்ச்‌ நூல்‌ சொன்னவள்‌, 
137 
வேதமொரழியன்‌, 826 
வேதவிழுப்பொருள்‌, 158 
வேதியன்‌, 179, 181, 184, 187, 
517 
சிவபிரானால்‌ அழிந்த 
பெயர்கள்‌, 289 
சிவமாக்கு தல்‌, 648 
சிவன, 1 
சிவனறாள்‌ பெற்றதும்‌, 
டவை, 245 
சிவாயநம, 553 
சிவானுபவம்‌, 640 
சிறவேசெய்தல்‌, 4, 90 ்‌ 
சிறுமையைப்‌ பெருமையினால்‌ 
பொறுத்தல்‌, 407 
சினமால்விடை, 506 


பலரின்‌ 


மாண்‌ 


சீலம்‌, 648 


சுகம்‌ கிளி, 800 

சுடர்‌, 456, 488, 509 

சட்ரொளி, 1 

சுண்ணவெண்ணீறு, 651 

சுந்தரவேடம்‌, 2 

சுருள்புரிகூழை, 410 

சுழித்‌ தலைப்படு தல்‌, 567 

சுற்றமென்னும்‌ செதொல்பசுக்‌ 
குழாங்கள்‌, 4 


சூக்கமொடுதூலம்‌, 8 
சூடகம்‌, 201 
கூறைமாரு கம்‌, 3 


செங்கமுநீர்மலர்‌, 636 
செச்சைமலர்‌, 88, 512 
செஞ்சவே---செம்மையாய்‌, 451 
செடி முடைநாற்றம்‌, 424 
செடிசேருடல்‌, 495 
செடிசேருடலம்‌, 87 
செத்திலாப்பத்து, 396-405 


செந்நாவலர்‌, 504 


983 


செம்மையேயாய சிவபதம்‌, 586 
செல்வம்‌ என்னும்‌ அல்லல்‌, 4 
செறிவு, 648 

சென்னிப்பத்து, 577-586 


சே, 4, 215 

சே அகம்‌ ஏந்திய கொடி, 210 

சேட்டை ததேதவர்‌, 400 

சேடு. 315 

சேலனையகண்‌, 240, 425, 635 

சேவகன்‌, 9, 171, 181, 190, 210, 
578, 579 

சேவடியென்னும்‌ பொருள்‌, 416 


சொக்கு, 2 
சொல்லாக நுண்ணுணர்வு, 1 
சொன்மாலை, 4 


சோத்தம்‌, 419 
சோத்து, 148, 202 
சோத்தெம்பிரான்‌, 202 


ஞாலம்‌, 285, 470, 528 
ஞானநாடகம்‌, 99 
ஞானவர்ள்‌, 618 


தக்கன்‌, 189, 259, 278, 289, 801, 
804, 809 
அகர்‌, 8 
குச்சுவிடு தல்‌, 296 
தசாங்கம்‌ கூறியது, 2 
அசும்பு, 482 
தட்டுளுப்புப்பட்டு நிற்றல்‌, 318 
தண்ணார்‌, தமிழ்‌, 184 
அத்தை, 958 
தந்திரம்‌, 8 
தர்ப்பணம்‌, 
குலைகுடுமாறுதல்‌, 567 
கலைமாலை, 152 
தலையணித்தாட்கொண்டருளல்‌, 
160 
குவம்செய்வார்‌ தொழில்‌, 997 
குழல்விழியுழுவை, 521 
இ-67 


குறிசெறிகளிறு, 521 


நூமரைத்தாள்‌, 49 
கதாமேதமக்குச்சுற்றமும்‌, 605 
தாய்போல்‌ கலையளித்‌ இடு தல்‌,1 78 
தாரகை, 152, 172, 868 
தாவரசங்கமம்‌, 1 

தான்றி, 4 


நி.த்‌இக்கும்‌ வெப தம்‌, 475 
இதலை, 145 
.திமிலகானம்றை, 459 
திருக்கமுக்குன்றப்பதிகம்‌, 466-472 
திருக்கோத்தும்பி, 215-284 
திருச்சதகம்‌, 5-104 
திருச்சாழல்‌, 255-274 
திருத்தசாங்கம்‌, 856-805 
திருத்தெள்ளேணம்‌, 295-254 
நிருத்தோணோக்கம்‌, 818-826 
இருநீறு, 28, 086, 088 
இருநெடுமால்‌, 9 
திருப்படையாட்சி, 088-640 
திருப்படையெழுச்சி, 618-614 
திருப்பள்ளியெழுச்சி, 866-875 
திருப்பாண்டிப்பதிகம்‌, 524-588 
திருப்புலம்பல்‌, 554-556 
திருப்பூவல்லி, 275-293 
இருப்பெருந்துறையில்‌ குருந்தம்‌ 
மேவிய து, 456-465 
திருப்பொற்சுண்ணம்‌, 195-214 
திருப்பொன்னூசல்‌, 827-385 
இறாமால்‌ அவிர்ப்பாகம்‌ கொண்‌ 
டது, 299 
இருமால்‌ கண்‌ இடந்தது, 822 
இருமுண்டம்‌, 522 
திருவண்டப்பகுதி, 3 
திருவம்மானை, 175-194 
திருவார்த்தை, 884, 587-596 
திருவுந்தியார்‌, 294-918 
திருவெண்பா, 615-625 
திருவெம்பாலை, 155-174 
திருவேசறவு, 544-553 
இறவு, ௦89 


984 


துகள்‌, 438 

அக்கசாகரம்‌, 8 

துணிகிலா, 518 

துதைந்து, 461 

துப்பன்‌, 102, 461 

துயக்கு, 472 

அரிசறுத்தல்‌, 561 
வந்துவங்கள்‌, 559 

துழனி, 128 

அன்பப்புயல்வெள்ளம்‌, 409 

துன்னம்பெய்கோவணம்‌, 250 


தூசி, முன்படை, 614 
தூண்டாவிளக்கு, 486 


தெங்கு தரள்சோலை, 175 


தேவதேவன்‌, 2, 577 

தேவர்தகர்தின்றது 8 

6 தவர்முகலியோர்‌ தவம்செய்யும்‌ 
முறை, 118 


தொழுகுலம்‌, 182 .. 
தொழும்பர்‌, 147, 518 
தொழும்பாளர்‌, 102 
தொழும்பு, 1, 106, 188, 486 


தோலின்பாவைக்கூத்தாட்டு, 048 
தோள்வளை, 201 

தோளாச்சுரை, 492 
கோளாமுத்து, &, 491 


நட்டம்பயிலு கல்‌, 1, 268 
கடைக்கூடம்‌, 419 

ஈம்ச்சிவாய, 1, 66, 402 
நல்குரவென்‌ னும்‌ தொல்விடம்‌, 4 
நல்லறிவு, 1 
நவமாய செஞ்சுடர்‌, 298 
நன்னெறி, 985, 588 


நாட்டார்‌ ஈகைசெய்தல்‌, 180 
நாட்டுத்தேவர்‌, 400 
நாத்தழும்பேறுகல்‌, 4, 209 


நாத்திகம்‌ பேசுகல்‌, 4 

நா௱குப்பறை, 386, 368, 018 

நாதப்பெரும்பறை, 2 

ந௱தன்றாள்‌, 1 

நாமங்கள்‌ பேசுவார்க்கு இன்பமே 
வரும்‌, 406 i 

நாமம்‌ உரைத்தல்‌, 856 

நாதும்பிதற்றல்‌, 865 

நாயகம்‌, 500, 649 ' 

நாரணன்‌ நயனம்‌ இடந்தது, 272 

நாவேறு செல்வி, 215 

நான்மறையோன்‌, 9, 97, 807 


நிரந்தரம்‌, 10, 427 
நில்லாஉலகு, 609 


நீத்தல்விண்ணப்பம்‌, 105-154 
நீற்றுக்கவசம்‌, 613 
நீற்றுக்கோடி., 2 


நுகமின்‌ நிவிளாக்கைத்தல்‌, 4383 
அடங்குமிடையார்‌, 412 


- அிற்துகன்று, 294 


நூக்குதல்‌, 497 
நாறு நூருமிரம்‌, 2 


நெல்லிக்கனி, 489. 
நெறியல்லாநெ நி, 649 
நென்னல்‌, 160 


நேரியான்‌, 1 
நொடியனசொல்‌, 438 
நோன்பு, 648 


பங்கயம்‌, 171, 456 
பச்சூன்‌, 149 
பச்சைத்தாளரவு, 547 
பசுபாசம்‌, 479, 568 
பசுபாசம்‌ அறுத்தல்‌, 476 
பஞ்சேரடி, 425 


985 


பட்டிம்ண்டபம்‌, 59 

படம்‌, 288 

படவு—படகு, 589 

படிமப்பா தம்‌ வைத்தல்‌, 2 

படிற்றாக்கை, 46 

படி.றி, 159 

படிணு, 44, 48, 189, 506, 509 

பண்சுமந்தபாடல்‌, 182 

பண்டாயநான்மறை, 626-632 

பணிலம்‌, 151 

பத்தர்‌ பக்கர்‌, 541, 614 

பத்திடபல்தி, 582 

பத்திரெறி, 646 

பத்திமை, 479, 597. 

பத்து பக்தி, 219 

பத்துபற்று, 600 

பதஞ்சலி, 9 

பதம்‌, 508 

பந்தமாக்கரை, 3 

பந்தவிகாரகுணங்கள்‌, 635 

பந்தனை, 591 

பப்பற, 871 

பரகதி, 403 

பரசுதல்‌, 504 

பரஞ்சோ இ, 555, 647 

பரம்பெருங்கருணை, 574 

பரமநாடகன்‌, 8 

பரமானந்தப்பழங்கடல்‌, 8, 4817 

பரமானந்தம்‌, 8, 441 

பராவமுது, 685 

பரிசு, 18, 95, 182, 479, 481, 
498, 658 

பரிதல்‌, 177 

பரிமா, 9 

பல்லாண்டிசை த்தல்‌, 195 

பலிதிரிந்தது, 271 

பவம்‌, 9; 111, 288, 687, 

பவள த்திறாவாய்‌ , 425 

பழஞ்சொல்பு தக்குதல்‌, 173 

பழமொழிகள்‌ :-— 
அழல்சேர்மெழுகு, 422 

ஊவெம்போரிற்குறுந்தூ 
றென அ௮லைப்புறல்‌, 125 


இருதலைக்கெரள்ளியினுள்‌ 
ளெறும்பு, 118 

உங்கையிற்பிள்‌ ளையுனக்கே 
யடைக்கலம்‌, 118 

உடைந்து தாழியைப்‌ பாவு 
குயிர்‌, 411 

ஊராமிலைக்கக்குருட்டாமி லை த்‌ 
தல்‌, 91 

எங்கெழிலென்‌ ஞாயிறு, 173 

எய்ப்பினில்‌ வைப்பு, 8, 109, 
148 

எறும்பிடை நாங்கூழ்‌, 129 

கடலுள்நாய்‌ நக்குதல்‌, 1117 

கண்கெட்ட ஊரேருயுழல்குல்‌, 
51 

கல்நாருரி த்தல்‌; 248, 283 


கல்லைப்பிசைந்து கனியாக்கு 
கல்‌, 179 

கொடிறும்‌ பேதையும்‌ கொண்‌ 
டதுவிடா, 4 


கொம்பரில்லாக்கொடி.பேோல 
அலமருதல்‌, 124 

சுழல்வன்‌ தயிரிற்‌ பொருமத்து, 
198, 134 

குவிசு நாய்க்கிடு தல்‌, 548 

தாம்வளர்‌த்ததோர்ஈசசுமாமர 
மாமினுங்‌ கொலார்‌, 100 

தீப்புகுவிட்டில்‌, 109 

நாய்க்கு த்தவிசிடல்‌, 32, 284, 
505 

நாய்சிவிகையேற்றுவி த்தல்‌, 
606 

நாயு.ற்றசெல்வாயந்‌ த றியாவண்‌ 
ணம்‌, 224 

நீரற மீன்‌ துவள்‌ கல்‌, 180 

நெய்க்குடந்தன்னை எறும்பு 
மொய்த்தல்‌, 128 

பா இடையாடும்‌ குழல்‌, 418 

பிரைசேர்பாலின்‌ நெய்‌, 980 

பொறுப்பரன்றே பெரியோர்‌ 
றுமாய்கடம்‌ பெொய்யினை 
யே, 110 


986 


ம்ழக்கையிலங்குபெர்‌ ற்கிண்‌ 
ணம்‌, 96 
வற்றல்மரம்போல்கிற்றல்‌, 498 
வாயில்பொடி.அட்டுதல்‌, 277 
வாழைப்பழத்தின்‌ மனங்கனி 
வித்தல்‌, 188 
பழவினைகள்‌ மாறுதல்‌, 648 
பளகு, 89 
பறைகதல்‌, 89 


பரங்கும்பரிசும்‌, 481 
பாசமாம்‌ பற்று, 1 
பாசமெனும்தாம்‌, 654 
பாசவினை, 198 
பாசவேரறுத்தல்‌, 540 
பாண்டிநாடேபழம்ப இ, 2 
பாண்டிப்பெரும்ப கும்‌, 581 
பாணேபேசுதல்‌, 88 
பாதப்போது, 80 
பாதாளம்‌, 176 
பாதாளம்‌ஏழு, 164, 845 
பார்ப்பு, 48 
பாரித்தல்‌, 1. 
பாருரு, 597 
பால்கொள்வெண்ணீறு, 456 
பால்‌ இருகீறு, 602 
பாவகம்‌, 2, 248, 480 
பாவனையிரும்புகல்‌ மனம்செவி 
இன்னகென்‌ ற றியேனே, 41 
பாழ்‌.த்தபிறப்பு, 20 
பா.ற்கடலான்‌-- திருமால்‌, 356 
பானல்‌, 28, 209 
பானலார்‌ கண்ணியர்‌, 98 
பரனினைந்தூட்டுந்தாய்‌, 542 


பிச்சதேற்றல்‌, 647 
பிச்சேற்று தல்‌, 176, 179 
பிடித்தபத்து, 584-543 
பிணக்கு, 466 

பிணகெஞ்சு, 85, 86 
பிணிமூப்பு, 478 
பிரார்த்தனைப்பத்து, 488-408 
பிலமுகம்‌, 261 


பிறக்கம்‌, 8 

பிறதெய்வம்‌ கொள்ளாமை, 6 

பிறவிக்காடு கருவும்கெடும்‌, 687 

பிறவிகள்‌ பலவற்றில்‌ பிறந்‌ 
தெய்த்தல்‌, 188 

பிறவித்தாழைப்‌ பறித்தல்‌, 825 ' 

பிறவிப்பெளவம்‌, 81 

பிறவியை வேர்‌ அறுத்தல்‌, 407, 
408 

பிறவிவேரறுத்தல்‌, 539 


புங்கமானபோகம்‌, 75 
புடைபட்டிருத்தல்‌, 436 
புணர்ச்சிப்பத்து, 486-445 
புத்தேளிர்‌, 18 
புரந்தரன்‌, 6 215, 807 
புரந்‌தரனார்குயிலாகி மரத்திலேறி 

(பது, 802 
புரந்தரா இயின்பம்‌, 76 
புரைபுரைகனிதல்‌, 888, 548 
புலக்குரம்பை, 1 
புலர்அல்‌, 158 

புலனைந்து, 1 

புலனைந்தும்‌ வஞ்சனை லஸ்‌ 1 
ணன்‌ 100, 536 

புவனி, 2, 975 
ர்க்‌ 406, 585, 584 
புழுக்கூடு, 59, 60, 104 
புழுத்தலைநாய்‌, 575. 
புள்ளித்தோல்‌, 278 
புற்றில்வாளரவு, 514 
புன்கணன்‌, 419 


பூடு, 1 

பூதங்கள்‌, 870, 482 

பூதங்கள்‌ குத்தம்‌ தன்மர்த இரை 
யில்‌ஒடுங்குங்காலம்‌, 12 

பூதலம்‌, 2, 175 


பெருஞ்சா த்து, 607 
பெருநெறி, 402 


பேய்‌.த்தேர்‌, 8, 818 


பேரணி, 614 
பெராயிரம்பரவு கல்‌, 429 
பேரானந்தம்‌, 194, 491, 610 
பேழ்கணித்கல்‌, 609 


பைதல்‌, 81 


பொக்கங்கள்‌, 159 
பொங்குகங்கை, 407 
பொச்சை, 575 
பொத்தை, 482 
பொதும்பு, 189-140 
பொய்த்தேவு, 219 
பொய்ந்நெறி, 485 
பொய்யர்‌,தம்‌ மெய்‌, 514 
பொல்லா வினையேன்‌, 1 
பொலிவு, 2 
பொன்னடி, 1 . 
போக்கும்வரவும்‌ புணர்வும்‌, 1 
போற்றித்திருவகவல்‌, 4 


போனகம்‌, 286 


மகம்‌, 878 

மட்டு, 187 

மண்டலக்‌ தீசன்‌, 182 

மண்ணிலே பிறந்திறந்தும்‌ மண்‌ 
வைதற்கொருப்படுகின்றேன்‌, 
451 

ம்ண்ணும்‌ விண்ணும்‌, 9 

மணிகண்டம்‌, 402 

மணிவார் த்தை, 80, 632 

ம்‌தீ.தம்‌, 218, 820, 345, 620 

மத்தமனம்‌, 7 

ம்த்கோன்மக்கன்‌, 506 

ம்‌ தியிலிமடகநெஞ்சே, 37 

ம்‌ திவெண்குடை, 615 

மதுகரம்‌, 20 

ம்துரக்கனி, 492 

மந்தாரத்தில்‌ தாரம்பயின்று மந்‌ 
ம்‌ முரல்வண்டு, 140 

ம்ந்தாரமாலை, 2, 189 

மரக்கண்‌, 899, 404 


987 


ம்ரக தக்குவால்‌, 3 
மரகதம்‌, 857, 482 
மலங்குகல்‌, 1, 468 
மலமாக்குரம்பை, 58 
மறிவறியாச்‌ செல்வம்‌, 414 
மனமே கோயில்‌, 539 


மாடு செல்வம்‌, 205, 426, 571 
மாணி, 819 

மாணிக்க த்தொளி, 426 
மாதர்‌ த்திரை, 409 
மாப்பேரூழி, 8 


மாய இருள்‌, 1 


மாயப்படை, 613 

மாயப்பிறப்பு, 1, 277 

மாயப்பிறவி, 501 

மாயரவா தம்‌, 4 

மாயாவாதம்‌ என்னும்‌ சண்டமா 
ருதம்‌, & 

மாயாவிருள்‌, 599 

மார்கழிநீராடல்‌, 174 

மால்‌, ஈரடியாலே மூவுலகளந்க து, 


மால்‌, ஏனம்‌ ஆனது, 8 

மால்‌ கொள்தல்‌, 525 

மாலவன்‌ மிகுதி, 8 

மாலும்‌ காட்டி வழிகாட்டி, 648 

மாலுறுகல்‌, 441 

மாழைமைப்பாவிய 
411 : 

மான்கணம்‌, 8, 880 

மானுடம்‌, 971 


கண்ணியர்‌, 


மின்கணினர்‌, 412 


மீண்டுவாராவழி, 2 
மீண்டுவாராவழியருள்பயன்‌, 9 


முகோஎனனல்‌, 165 
முஞ்சுகல்‌, 4 

முடிவில்லா ஓத்து, 551 
முடை புலர்ல்நாற்றம்‌, 585 
முடையார்‌ பிணம்‌, 484 


8988 


முடையார்‌ புழுக்கூடு, 60 

மு.தீ.திகெ.றி, 648 

முதலந்தமில்லாமல்லற்கரை 
முத்தி, 81 

முதலைச்செவவாய்ச்சியா, 145 

முந்தைவினை, 1 

முந்நீர்‌, 1392, 582 

மும்மலங்கள்‌, 2, 362, 472 

மும்மலப்பழவல்வினை, 472 

மும்மைமலம்‌, 656 

முருடு, 899 

முழுப்புழுக்குரம்பை, 595 

முழுமுதல்‌, 879, 599 

முழுவ துங்கண்டவன்‌-பிரமன்‌, 11 

முளைக்குடம்‌, 195 

முறிசெய்குல்‌, 962 

முறையுளி, 3 


மூங்கிற்‌ சிந்து, 490 

மூர்க்கர்‌, 648 

மூலமாக மும்மலம்‌, 8 

மூவர்‌ இராக்கதர்‌ துவாரபாலகர£ 
னமை, 821 

மூவாநான்மறை, 4 

மூவிலைச்சூலம்‌, 555 

மூவேழ்சற்றம்‌, 4 


மெய்ச்சுடர்‌ 1, 888 
மெய்ஞ்ஞானம்‌, 1 
மெய்ந்நெறி, 485 

மெய்ப்ப தம்‌, 588 
மெய்யடியார்‌, 486, 585, 602, 
மெய்யன்பு, 485, 488 


மேருவில்லானமை, 462 

மையல்‌, 567, 650, 654 

மொட்டரறாமலர்பறித்திற்ஞ்சு 
தல்‌, 463 

மொய்ப்பு, 417 


மோக்கழல்‌, 2 


யாக்கை புளியம்பழம்‌ ஒத்திருத்‌ 
ஆல்‌, 420 

யாத்திரைப்பத்து, 603-612 

யாமார்க்குங்குடிபல்லோம்‌. யாதும்‌ 
அஞ்சோம்‌, 84 

யானெனகென்னுரை, 477 


யோகி, 614 
யோகு, 268 


வண்டோ தரி, 817 

வல்வினை, 12, 585 
வல்வினைக்காடு, 123 

வலை த்தலைமான, 144 
வள்க்கையான்‌-- திருமால்‌, 405 
வன்மம்‌, 411 


வாராவழி, 176, 621 
வாராவுலககெறி, 643 
வாராவுலகம்‌, 422, 648 
வாழ்முதல்‌, 127, 148, 144 
வாழாப்பத்து, 446-455 
வாள்‌உறைகழித்தல்‌, 527 
வாளா, 161, 488 
வானோருலகு, 2 


வி மலர்‌, 188 

விக்கனேன்‌ தண்ணீர்‌ பருகத்‌ 
தீந்துய்யக்‌ கொள்ளாய்‌, 415 

விட்டேறு, 2 

விடக்குடம்பு, 1 

விடர்‌--பிளவு, 149 

விடலை, 65 

விடை... இடபம்‌, 25, 112, 504 

விண்சுமந்த £ீர்க்தி, 182 

வித்தக த்தேவர்‌, 220 

வித்துறுதல்‌, 194 

வித்தைப்பொருள்‌, 485 

வி கலை-௩டுக்கம்‌, 145 

விதுவிதுத்தல்‌, 188 


| விமலன்‌, 1, 459 


வியாத்திரன்‌, 503 
விரகம்‌, 8 


969 


விருகம்‌, 1, 459 வெண்ணீற்றான்‌, 456 

விலங்கும்னம்‌, 1 வெண்ணீறு, 165, 518, 651 

விளரி, 114 வெண்மலரான்‌- பிரமன்‌, 856 

விளாக்கைத்து, 488, வெள்ளக்கருணை, 608 

விளாவு தல்‌, 505 வெறுவியன்‌, 480 

விளையாடல்‌, 479 

வினைஓய்‌,கல்‌, 1 வேசறுதல்‌, 154 

வினைக்கடல்‌, 515 வேட்கை, 515. 

விணைப்பிறவி சார்கல்‌, 1 வேடுரு, 590 

வினைப்பிறவியென் ன்‌ ற | வேதியர்‌ சாத்திரங்‌ காட்டுதல்‌, 4 

- வேதனை, கக்‌ வேதியன்‌ தொகை, 8 

- வினையொத்தல்‌, 466 வேற்கண்ணாள்‌, 611 

வேற்றுவிகாரம்‌, 1 

வீறு, 528 வேனில்வேள்‌, 23, 44 

வெகுளிவலை, 412, 425 வைப்புமாடு, 426 


வெண்சங்கு, 162 


உரையிற்கண்ட அரும்பதம்‌ முதலியவற்றின்‌ 
. அகராதி 


(எண்‌--பக்க எண்‌) 


அகண்ட பரிபூரண சச்சிதானந்த 
நித்திய சுத்தமான திருவடி, 
499 
அகண்டாகார சச்சிகானந்த 
"சொரூபன்‌, 686 
அகம்பிரமம்‌, 609 
அங்கப்ரதட்சணம்‌, 497, 916 
அங்கப்பிரத்தியாங்க உபாங்கங்‌ 
களெல்லாம்‌ அருட்பணி, 682 
அசபவாசத்திருப்பொன்னூச௪ ல்‌, 
707 
அசபைச்சத்திபீடம்‌, 710 
அசபைகிறாத்தப்‌ பொன்னூசல்‌, 
706 
அசபையான 
பொருள்‌, 710 
அசபையொத்த ௮ன்ன௩டை,706 
அஞ்சனபூரணி, 745 
௮ட்டவித்‌ சுவர ௮ இகாரம்‌, 651 
அடியார்காண த்‌ திருமேனியுடைய 
வன, 605 
அடியேன்வினைபுகைந்தெழும்ப 
அக்கினியைக்‌ கையிலேந்தி 
யது, 852 
அண்டகோசத்தில்‌ நிலமேழு, 
நீரேழு, பா கலமேமழு, வானேமு, 
குலகிரிகளெட்டு, 798 
அ௮ணுசித்துரூபசகாசிவ அட்ட 
மூர்த்தங்கள்‌, 648 
அனுபட்ச அதிகாரப்பொருள்‌, 
478 


மூலா தாரப்‌ 


அணுபட்சத்தில்‌ உருத்‌திரனாக 
நின்றமை, 586 

அணுபட்சமான திருவுரு, 485 

அணைந்தோர்‌ தன்மை பத்து 
வகையான பரிபாக சத்தியா 


யிருக்கும்‌, 456 


அத்துவித அன்பு இன்பக்‌ 
காட்சி, 59 

அத்துவித சமாதி, 643 

அதிதீவிர சத்திகிபா.தம்‌, 711 

அத தீவிரபக்குவபோ,கன்‌, 648 

அ தஇிரகசிய நடனம்‌, 587 

அகாதி கித்தியசத்தி, 714 

அசாதி நித்திய வியாபகம்‌, 481 

காதி வழக்கு, 539 

௮_நுக்கரகமே வரமெமன்று 
உணர்த்தும்‌ சிவசத்தி, 456, 
528 

அபிமானச்சுழல்‌, 828 

அபேத அத்துவிதம்‌, 619 

அரத தநா சுவர த்‌ திருமேனி, 642 

அர்சுதஈாரீ சுவரம்‌, 585 

அர்த,தஈாரி சுவரர்‌, 680 

அரத்‌ சநாரிசுவரன்‌, 60% 

அருட்கரை, 645 

அருட்சத்தி, 582, 588 

அருட்பாசவலை, 988 

அருளுருச்சடா தாரி, 625 

அருளே ஆபரணம்‌, 625 

அவித்தியாகாரி, 745 

அறம்பொருளின்பவீடான நாற்‌ 
பாதகமான, 628 


அன்பே திருமேனியாகக்கொண் 
வன, 728 

அனபைப்புலப்படுத்தும்‌ சிவ 
சத்தி, 456, 475 


ஆட்டவிரப்பாகம்‌, 461 

ஆணவமல ச்சு, 686 

ஆணவமலச௪ த்தி, 576 

ஆதாரசத்தி, 605. 

ஆதாரப்பிரு இவியே ஞான உரல்‌, 
622 


ஆதிசத்தி, 579 
ஆப.த்தாரணவடுகேச வயிரவன்‌, 
665 
அலத துவா, 120 
ஆறத்துவாவும்‌ திருமேனி, 699 
ஆன்மசு த்தி, 781 
ஆன்மஞான அள கபாரம்‌, 809 
ஆன்ம தரிசனம்‌, 780 
ஆன்மாட்ச த்‌ திரசிற்ச த, 188 
ஆன்மபோதத்திற்கு வெளிப்‌ 
. படாப்பொருள்‌, 644 
ஆனமரட்சகன, 641 
ஆன்மரூபம்‌, 780 
ஆனந்த அனந்தல்‌, 575, 578 
ஆனந்தக்கடல்‌, 644 
ஆனந்த நிருத்தம்‌ 
தியாகராசர்‌, 646 
ஆனந்த வடிவான பராசத்தி, 008 
ஆனந்தவாரி, 857 


இச்சாச த்தி, 577 
இச்சாஞானகிரியர சக்‌ இகனே 
மூன்‌ று நேத்திரங்கள்‌, 660 
இடபம்‌ பிரத தியங்கம்‌, 475 
இர்‌ திரிய வேடர்‌, 820 
இயக்கிமாரான  செட்டிப்பெண்‌ 
களுக்கு அருளியது, 819. 
இரகசிய இர,த்‌தினமணிமன்‌ அ, 
918 
இரட்சிப்பதே சத்தியமென எந்‌ 
தும்‌ மழு, 628 
இரண்டாமிடமான அருள்‌, 588 
இரண்டாமிடமான இருவருள்‌, 
456 
இரணிய கோச த்திருவடி, 873 
இருதயபுரம்‌, 688 
இருவினையோப்பு, 181 
இவற்றில்‌ ஆறு பொருளும்‌ 
அடங்யெ வகை, 480 . 
இன்ப௪த்‌ தியான கொக்கிறகு,65 6 
இன்பாதீக அருட்சத்தி, 585 
இன்பாதீத வெச௪த்தி, 585 
இன்பான சிவசத்தி, 584 


௫-68 


செய்யும்‌ 


991 


| உள்ளத்‌ தொளியே 


ஈசானமூர்த்‌இ, 575 


உதுதிதந்திரக்ககை, 480 
உபாங்கமெல்லாம்‌ அருள்‌, 673 
உலக ரட்சைக்கு அர்த்துசந்‌ திர 
னச்சிரசில்‌ தரித்தவன்‌, 605, 
638 
கோண, 469 
ஊனகிருத்திய காளிக்கூட்டம்‌, 
. 667 


எச்சதக்‌.கனார்‌, 700 

எண்ப தீதுகான்கு 
தாயா, 987 

எருதுடையான்‌ அடி.மையென்‌்ற 
பழமொழி, 632 

எல்லா அத்துவித அசைவுகளும்‌ 
திருவடியே, 591 ர 

என்‌ உள்ளத்தொளியே திருத்‌ 
கதொணியாக எழுந்தருளிய து, 
817 


நூறாயிரம்‌ 


ஏகடதேசவுராவகம்‌, 491 
ஏகபரப்பிரம றிவு, 676 
ஏகபரப்பிரமம்‌, 518 
ஏகபரப்பிரும்மசொர்ரூபசிவன்‌, 588 
ஏழிசையானசங்கான அசபை, 


588 


ஐந்‌தவசரீரி, 619 
ஜந்துமலமும்‌ அருளாய்‌ 
முறைமை, 753 


நின்‌? 


ஓர்மொழிப்பிரேரகம்‌, 599 


கங்கைச்சத்து, 615 

கபாடவாசல்‌, 517 

கயிலையொத்த நீறு, 988 

கரண த்தை அருள்வழியாகச்‌ 
செலுத்தும்‌ சிவசத்தி, 508 

கருமகாண்டியர்‌, 905 


992 


கருவிகரணம்‌ அருளு தல்‌, 683 
கல்லிலே நாருரி ததல்‌, 678 


கலைச ததி, 615 

கலைஞானக்கா தலன்‌, 865 

கலைஞான த துக்கெட்டா,த பர 
ஞானம்‌, 058 


கலைஞான வெண்சங்கு, 787 

கலைஞானி, 596 

கழுகான அடியார்‌, 817 

கற்பகால சங்கற்பத்தில்‌ உண்‌ 
டான பஞ்சபூகும்‌, 404 

கனம்ப்படைக்கூட்டம்‌, 920 

கஜானனன்‌, 745 


காட்டறிவான சுவாமி, 500 
காயக்கிலேசம்‌; 564 

காயமே கோயிலான சிவபுரம்‌, 628 
கர்லா தீ கப்பொருள்‌, 496 
காலா இ கப்பொருள்கா தன்‌, 464 


கிஞ்சிஞ்சன, 548 

கிரியாசத்தி, 578 

கரியாவழியான ௪த்தியாலருளிய 
சுத்தபஞ்சகிரு த இயம்‌, 487 


குஞ்சி தபர்‌, தசேவை, 478 
குஞ்சிதபாதத்தெப்பம்‌, 674 
குஞ்சிதபாதபரமுத்தி, 599 
குடிலை என்றொரு பெண்‌, 745 ' 
குடிலையினின்று பிரபஞ்ச முழு 
தும்‌ உற்பத்தியான திறம்‌, 579 
குடிலையென்ற மாதமே முழக்‌ 
: கொலி, 1718 
குண்டலி ௪த்தி, 920, 936 
குண்டலி ரத்தின வே இம்மா 
சனம்‌, 705 
குணகுணிபாவம்‌, 590 
குணகுணிபாவமான 
சொரூபம்‌, 641 
குணரகதி கன்‌, 808 
குரவைத்து தி, 472 
குருலிங்கசங்கமம்‌, 480, 676 
குலகோ த்தர பரமசிவன்‌, 872 


சத்தி 


கேவலாதீதமே உண்மை, 487 


கொடு த்தவாழ்வெல்லாம்‌ பேரின்‌ 
பமே என அருளும்‌ சிவசத்தி, 
456, 522 

கொண்டி, 649 


கோபப்பிரசா கம்‌, 835 
கெளமாசிசத்தி, 615 


சகளகிட்கள 
640 . 

சகளீகரி தகல்‌, 900 

சங்கார கர்த்தாவான 
முதலாளி, 461, 892 

சச்சைகொட்டு கல்‌, 559 

சட்டைநாகன்‌ என்ற பெயர்க்குக்‌' 
காரணம்‌, 717 

சடசித்து, 007, 017, 858 

சண்டீசுபரகாயனார்‌, 700 

௪த்‌இ கரன்‌, 745 

சகு தியஞானச்சிலம்பு, 688 

சத்‌ இயஞானமயில்‌, 706 

ச த்தியஞானவேல்‌, 705 

சத்தியபோத சாங்குசித்தஅநதிய 
அபேத அன்புள அடியார்‌, 517 

சத்தியபோதத்‌ இரும்ஞ்சள்‌, 622 

சகுசத்தானமனம்‌, 490. 

சந்திரசேகரகா கன்‌, 854 

சம்புபட்சமான திருவுரு, 485 

சர்ப்பர்பரணம்‌ பரிதீருப்த சக்‌ 
தியை உயிர்க்கு த்‌ இரோ கானம்‌ 

_ நீங்கத்தரித்தது, 658 

சர்வஞான சத்தியாயெ கங்கை, 
625 

சர்வவியாபக த்‌ இருச்சடை, 475 - 

சறாவசங்கநிவர்‌ த தியுடைய சீரடி. 
யார்‌, 595 

சருவசு,தந்திரம்‌, 651 

சருவஞானசத்தியாகியகங்கை, 
668, 808 ்‌ 

சருவவியாபகப்பொருள்‌, 686 


சகளாகள உரு, 


நாதனே 


99 


சாக்ரொதித நின்மல சாக்கிரம்‌, 
650 

சாக்கிரா இதம்‌, 866 

சரங்குசித்தத்தன்மை, 577 

சாட்குணியம்‌, 617 

சாந்தபீசமயமான சிவமயச்‌ சிவன, 
691... 

சாயுச்சியம்‌ வேண்டிய இருடிகள்‌ 
மோட்சப தம்‌ கண்டமை, 819 


சித்துவி த்தை, 592 
லையில்‌ ஈருரி த்தல்‌, 650 
சிவகோசரியார்‌ அடிகள்‌, 698 
சிவசாட்குணியம்‌, 488 
சிவசாட்குணிய வாரி, 857 
சிவஞானக்குண்டலங்கள்‌, 709 
சிவஞான தீர த்தும்‌, 591, 592 
சிவஞானப்புனல்‌, 591 
சிவஞானபராபரமானா 
இருவடிகள்‌, 816 
சிவஞானம்‌, 576 
இவஞானமூலபண்டாரம்‌, 858 
சிவஞானமே கண்ணாக நெற்றியி 
லுடையவன்‌, 605 
சிவஞான மோட்சப்‌ 
உலக்கை, 622 
சிவஞான மோன உன்மத்தம்‌,925 
சிவதரிசனம்‌, 785 
சிவபிரான்‌ பராசக்திக்கு ௮னுக்‌ 
இரககர்த்தாவால்‌ குரு, 625 
சிவபிரான்‌ பராசத்திக்குத்‌ இரு 
வுருவால்‌ மகன்‌, 625 
சிவபிரான்‌ பரா௪த்திக்குப்‌ பஞ்ச 
கிருத்தியம்‌ வெறுப்பை 
வன்‌, 625 
இவபிரான்‌ பராச சு ்‌ திக்குப்‌ பிரெரக 
கர்த்தாவால்‌ தகப்பன்‌, 025 
சவபுண்ணிய விடை, 920 
சிவபுர ஞானப்போர்‌, 682 
சிவபோகம்‌, 784 
சவயேோகஆனம்‌ 
பொந்து, 674 
சிவயோகம்‌, 740 


இரண்டு 


பிரேரக 


இன்பப்‌ 


ஜ்‌ 


2 


சிவரூபம்‌, 82 
சிவா பவ சுவாறுபூதிகம்‌ 

விந்த அடியார்கள்‌, 681 
சிவானாந்‌ கபே தத்தா த்தம்‌, 590 
சிவானந்கமே நடனம்‌, 618 
சிவானந்த மோகம்‌, 928 
சிற்சத்தி, 592, 615 


சிற்சத்தி சொரூபம்‌, 647 


சீவபொதுத்தைச சிவபோதகுமாக 
வருளல்‌, 835 

இவமருந்து, 624 

சவர த்‌இன நளி, 546 

சவரத்‌ தினப்‌ பிரகாச நாதன்‌, 466 

சிவர குஇலாம்‌, 620. 

சீவர தனப்பிரகாசமணி, 

சிவர துனமலை, 468 

சிவன்முத்தன்‌, 047 

சிவான்மன்‌, 745 


556 


குகவாமி, 946, 947 

சுக்தசாக்ரெத்தானம்‌; 655 

சத்த சைதனியடோ தாகாசம்‌,015 

சுத்தபஞ்சகிரு க இயம்‌, 599 

சுத்தமாயாபுவனம்‌, 704 

சுத்தாவ த்கையறுபூதிபெறு தல்‌, 
650 

சும்மாவிருப்ப தான சிவானமந்கு 
மான ஓழிவிலொடுக்கம்‌, 982 


சுறுஇ, குருவாக்கு, கேள்வியர்‌, 
415 

சுழிமுனு மதுதிய மரு தப்பிரான்‌, 
674 

சுழுத்தித்தானம்‌, 655 


செகத்சோரூப ஆ, தாரசிவன்‌, 640 
சைதன்ய குருந்த விருட்சம்‌, 807 


சொப்பன த்தானம்‌, 655 


. சோமசத்தி, 61 2 


994 


ஞான அக்கினி மலை, 579 
ஞான உலக்கை, 619 
ஞானக்குருந்தடி, 811 
ஞானக்கொடிப்படை 921 
ஞானச்சொர்ணாபரணம்‌, 707 
'ஞானச்சோதி ஈட்டி, 856 
ஞானசத்தி, 575, 615 
ஞானசந்‌திரகலை, 845 
ஞானசந்‌ திரகலைக்குடை, 920 
ஞானசந்திரகலையை த்‌ இருச்சடை 
யில்‌ தரித்தவன்‌, 884 
ஞானசமுகு திரன்‌, 087 
ஞான த்தாலி, 625 
ஞான நுதல்‌, 849 
ஞானப்பித்து, 856 
ஞானப்பித கன்‌, 946 
ஜோனப்புரனி, 181 
ஞானப்பூங்கோதை, 111 


ஞானப்பூங்கோதையான  இரோ 
கானகேசம்‌, 591 
ஞானப்பெண்கள்‌ ௮க்இனியில்‌ 


கோன்‌ றியது, 905 
ஞான மகரகுண்டலம்‌, 841 
ஞானமாணிக்கநிருத்தன்‌, 624 
ஞான முச்சில்‌, 646 
ஞானமே பரைநீறு, 921 
ஞானவபிஷேக அஅபூ தி, 921 
ஞானவாணி வளையல்‌, 708 
ஞானவாரரி, 948 
ஞானவாள்‌, 857 
ஞானவி த்தக மகாதேவர்‌, 635 
ஞானவெற்றி, 696 
ஞானாகாசசருவபூ த அ, தாரன்‌ ,478 
ஞானாகாச மன்று, 591 
ஞானானந்தவாரி, 857 


தசகாரிய உண்மை, 727 

அசசத்தி, 674 

தசவித சத்தி, 598 
அஞ்சாவூர்‌ த்‌ அட்டான்‌, 494 

கட்டமிட் இற்கு, கீதாடுதல்‌, 
629 

தத்துவ அதிட்டானம்‌, 598 


596, 


தத்துவ உற்பத்தியன்‌, 509 
கத்துவக்குப்பை, 918 
தத்துவ சுத்தி, 729 
அக்துவக்‌திருவாபரணங்கள்‌,591 
கததுவதரிசனம்‌, 729 
தத்துவபட்சிகள்‌, 590 
அததுவமதொண்ணூற்றாறு, 837 
கத்துவரூபம்‌, 728 j 
தமிழே நிரதிசய இன்பம்‌, 606 
தமோமயமான மூலமல இன்ப 
சத்தி, 580 
கரிசனமேவிடு, 820 
குற்சுட்டான போதம்‌, 641 
குகதிணாபிமுகம்‌, 671 


திரிபதார்த்த நிச்சயத்‌ தெளிவு, 

506 
இிரிபுண்டரத்தின்பொருள்‌, 716 
இிரிபுண்டரம்‌, 854 


்‌ இரிபுரம்‌ ௮மிததல்‌ மும்மலந்‌தர்த்‌ 


ல்‌, 673 

இரிபுரமலம்‌, 679 

திரிபுரமும்மல ககனம்‌, 684 

இரியம்பகன்‌, 706 

அரிவி கரணம்‌, 508, 631, 688 

இிரிவிதவேடம்‌, 849 

திருக்கழுகான இருடிகள்‌ பூசித்த 
குன்றம்‌, 816, 817, 819 

இருக்கைசருவவியாபகமுடை 
யது, 715 

திருக்கையால்‌ சீயத்தம்‌ 
கல்‌, 541 

திருச்சதகம்‌ பத்து ௪.த்‌.இகளின்‌ 
தன்மைகளைக்‌ கூறும்‌, 456 

கிருகாமப்பரிகலப்பரிச்சின்ன 
வோசை, 582 

திருகாமம்‌ படைக்கலம்‌, 920 


வைத்‌ 


இருகெற்றிமிலுள்ளது' சருவ 
ஞானக்கண்‌, 808 

இருப்பெருந்‌ துலை ஐயே இருத்‌ 
தோணி, 817 


திருவடி தேசயாத்திரை நிட்டை, 
917 ( ்‌, 


0] 


திருவடி பராபர்ஞானப்பொருள்‌, 
720 
இருவடியான ஞான இர்தகம்‌,591 


இருவடியான ஞானானந்தமடு,590 . 


இருவடியில்‌ மும்மை வணக்கம்‌ 
செய்தல்‌, 510 

இருவரூட்சடை, 628 

, இருவருட்சத்தியான வியாக்கிர 
பாதரும்‌ பதஞ்சலிபகவானும்‌, 
918 

திருவருட்பணி சோ தியிதழிதிறா 
முடி,, 628 


தருவருட்போத சத்திய சிவ 
ஞானம்‌, 642 

இருவருள்‌ தனம்‌, 541 

இருவருள்வடிவான வண்டே 
கரி, 721 


திருவருளா கார உரல்‌, 015 
இருவருளான ஞானமழை, 592 
இருவருளான இரத்தம்‌, 590 
இருவருளின்பச த்தி, 580 
இருவருளுலக்கை, 618 
இருவாசகத்திருவருட்பா மகா 
வாக்கயமுழுதும்‌ அ௮வ்வறநு 
பூதியாயிருப்ப அ, 482 , 
இரும்‌, மெழலைகா தன்‌, 702 
திருவேணி நனமார்க்க விஇயன்பு 
அருளுவது, 715 
திரோதானச த்தி, 576, 578, 581, 
589, 585, 596, 710 
திரோ.தான௫ த்தி சொரூப அளக 
பாரம்‌, 628 
இரோ: தான நீக்கல்‌, 592 
கிரோ 'தானப்பாம்பின்‌ கச்சை 080 
இரோ தானம்‌, ௦77 
,திரோ தானவடிவூடைய 
குயில்‌, 721 
தில்லையம்பலம்‌ ஆரணஉரு, 785 


ஞானக்‌ 


தீட்சாவருபூதி, 545 


துரியத்‌ தானம்‌, 655 
அரியா இதம்‌, 655 


தூலவுடல்‌, 858 
தெருள்சத்தி, 581, 591 


தேகத்திற்சாணும்‌ பரிபாக சின்‌ 


னங்களைச்‌ செலுத்தும்‌ சிவ 
சத்தி, 456, 458 
கெவர்களை இரட்சிக்க கருணை 


தோன்றிச்‌ சாட்சியாக நஞ்சைக்‌ 
அரித்தவன்‌, 605 

தேவர்‌ மனிதர்‌ உயிர்பிழைக்க 
வது அமுதாகக்‌ கொண் 


டது, 6 


தோ,த்‌ தரமே ௮_நுபவமென்‌ றுண 
ரும்‌ வெசத்தி, 456, 501 


நஞ்சணி கண்டன்‌, 637 

கவச கு இயான பட்சிசாலங்கள்‌, 
727 

நவந்தரபே தஉறு, 646 

நவந்குரபே தம்‌, 015 

நவந்தரபேதவுருவத்திருமேனி, 
640 


நவரச அறுகரண அலங்கார 
ஓசை, 588 


நாதமான பிரணவக்‌ கோழி, 589 

நாதவிந்து, 640 

நாமரூபமில்லா தவன்‌, €45 

நால்வகைமலர்‌, 470, 679, 885 

நாலாமிடமான கருணை, 785 

மாலாமிடமான கருணையின்‌ 
பெருமை, 598 

நாளீகரம்‌, 711 

நாற்பத்தேழு பதிகங்களும்‌ பன்‌ 
னிரண்டாம்‌ சூத்‌ திரக்கரு த்‌ தின்‌ 
பயன்‌, 456 

நான்காமிடமான சத்தா நுபோக 
சாங்கு த்தத்‌ திருத்தொண்டு, 
456 

நானகு அகவல்களின்‌ 


கள்‌, 455 


பொருள்‌ 


996 


நான்கு அகவல்க னம்‌ முதலிடம்‌, 
456 5 


நிக்கிரகமே 
673 
நிச்சம்‌, 51 
'நிட்கள ஏக பரப்பிரமம்‌, 636 
நிட்கனமே சகளமான து, 657 


அறுக்ெகம்‌, 497, 


நொடித்தான்‌ மலையு,த்தமன, 879 


பசுபோதத்துக்கு எட்டாத இரு. 


வடி, 636 
பசுபோதகுச்3மைப்‌ பதிபோதுமாக்‌ 
கிய பெருமை, 51க்‌ 


பசுபோதை என்றொருபேண்‌,7 45 


பஞ்சகிருத்திய குஞ்சிதபாதம்‌, 
914 

பஞ்சஇருத்திய நடனம்‌, 894 

பஞ்சதிருத்‌ இதயமே இருகடனம்‌, 
670 


பஞுசதிறாத்‌ திய விளையாட்டு, 915 
பஞ்சப்பிரம சடங்க பஞ்சாக்கர 
நாமம்‌, 618 


பஞ்சப்பிரம மந்திர சொரூபம்‌,861 i 


பஞ்சப்பிரம ஷடங்க வாழ்வு, 418 
பஞ்சபாசக்கட்டு, 845 
பஞ்சபாசம்‌, 550 
பஞ்சபாசவினை, 618 
பஞ்ரபூதமான சித துவி த்தை, 59 
பஞ்சமலக்கட்டு, 499 > 
பஞ்சமலகாரிய ௪தஇ, 558 
பஞ்சவிம்ச இவடிவு, 585 
பஞ்ரவிஷயரநபன்‌, 547 
பஞ்சான்மா, 261 
பத்துவகைச்சிவசத்தி, 538 
பதமுத்தி, 897 
பதிபோதத்துக்கு 
பொருள்‌, 044 
பரகாகுக்ஞுயில்‌, 797 
பரகா தமே குடமுழவா த்‌ இ.பப்‌ 
பறை, 718 
பரகாதமே பறை, 183 


வெளிப்படும்‌ 


பரம்‌ உயிரைப்பற்றலே பராசத்தி, 
575 

பரம குருகுரிசனம்‌, 951 

பரமுத்தபஞ்சலிர்த்தியகடனம்‌, 
667 

பரமுத்கபஞ்சகி।ாு கு தியம்‌, 584 

பரமுத்த யாத்திரை, 916 

பரமுத்த யாத்திரை தரிசனம்‌,918. 

பரமுத்தி தசையிலே சூட்ச்ம 
நடனத்தால்‌ சுத்தபஞ்சகரத்தி 
யம்‌ செய்‌ தமை, 582 

பரமுத்தி பஞ்சக்‌ இயம்‌, 597 

பரமுகுதியான குஞ்சிதபா தம்‌,591 

பரவிந்து, 105 

பராசத்தி, 574, 575, 592, 595, 
596 

பராச த்‌ இயே 
அ, 598 

பராபரையான பார்ப்ப இ, 064 

பரிச தீட்சை, 893, 905 

பரி ததிசிப்‌ தச ததியான நாகம்‌,625 

பரிபாக தாகமுடையசிவச த்திகள்‌, 
559 

பரையொளியாயெ நீறு, 606 

பரையொளியாகிய விபூதி, 593, 
588 

பரைவேளி, 578, 579, 580 

பன்றிப்பறழ்‌, 818 


அருள்மேகமாக வந்‌ 


பாசச்சே தனம்‌, 080 

பாசசாலம்‌, 845 

பாசவலேவீயெ து, 90l 

பாம்பின்படமான குண்டலினி, 
842 


பார்ப்பதி சத்த, 615 


பீச்சாடன ததியாகராசன்‌, 522 

பிரக்ருதி முதலான ஆறத்துவா, 
051 

பிரஇரு இ மாயா புவனம்‌, 464 

பிரணவக்கோழி, 787 

பிரத இயாங்க உபாங்கம்‌, 713 


பிருதிவி முதல்‌ நாதம்‌ வரை, 092 


997 


பிரேரகப்‌ பிடரரியப்பொருள்‌, 593 

பிரேரக வாக்குக்கள்‌, 65! 

பிரேரகாண்ட சுத்தமாயைப்பட்சு, 
583 

பிறவிசசாகரம்‌, 593 


புண்ணிய சொரூப இடபம்‌, 475 
புண்ணிய சொரூப விடை, 628 
புண்ணிய விடை, 511 


பூசத்‌, 615 
பூ. குபபிணாம? தகம்‌, 496 


பெத்த தசையை முத்தமாக்கும்‌ 
திரோதானச தீதி, 718 

பெத்தமுத்தமிரண்டிலும்‌ அடி 
மை, 465 


பேரின்பமான பிரம்க்கிழத்‌ தி, 856 
பொன்வண்ண த்தந்தா இ, 489 


போததேகம்‌ திருக்கழுக்குன்றம்‌ 
‘ 815: 

போதுநாகம்‌, 080 

போ தப்பரி, 856, 920 
பேதப்புரவி, 871 


பெள தீகுன்‌, 654 


மகாகேவல இல்டை தீதுரத்கு 
இருக்கை மழுவேந்தி நடனம்‌ 
செய்தது, 786 ' 
ம்காகேவல த்‌ துக்கடெமான 
்‌ மலம்‌, 651 
ம்காகேவலம்‌, 487, 599 
ம்காமந்திர உபதேசம்‌, 597 
மணிமந்‌ திர ஒனஷ. தமானான்‌, 578 
மந்தகரம்‌, 711 
ம்ந்‌ இரமந்‌ இரிசுவரர்கள்‌, 583 
ம்லச௪த்தி, 575, 588 
ம்லப்பிரேரகப்பொருளாகிய 


சிவம்‌, 608. 


மூல 


ப்ர 


ம்லபரிபரக சத்இிநிபா'த இரு 
'வினைசசமமான காலம்‌, 615 

மலபரிபாக நிமித்தம்‌ அருளிய 
தேகம்‌, 887 

மல மாகான இச்சா சத்தி, 577 

மலரகிகுமாக, 624 

மறக்கும்‌ மறதியைத்‌ சரிடிப்பிக்‌ 
கும்‌ சிவசத்தி, 456, 487 

மனகதைப்பரிபாகம்‌ செய்யும்‌ சிவ 


சத்தி, 456, 468 


மாணிக்க தீ த்துள்‌ே ள மரக தச்சோ இ 
யானவன்‌, 825 
ம்மேரு உலக்கை, 622 
மாயப்பிரேரக நாகன்‌, 859 
மாயாதத்துவப்பிரகமெல்லாம்‌ 
சர்வசங்கநிவர்த இ, 674 
மாயாபுவனம்‌ மூனறும்‌, 546 
1மாயாவல்லவன்‌, 745 
மாயாவல்லி, 745 
மாயாவித்தையுருவான பேதை 
யர்‌, 890 
மாயையான இருவினை, 651 
மார்கழித்‌ திருவிழாரீராடல்‌, 597 . 


முச்சத்தி மூன்று கவராகப்‌ பிர 
காசிக்கும்‌ சூலப்படை, 877 ்‌ 

முத்திபஞ்சாக்கர பஞ்சகம்‌, 015 

முக திமண்டபம்‌, 615 

முதல்‌ நான்கு அகவல்களும்‌ பதி 
னொரு சூத திரக்‌ கருத்து, 455 

முதலிடமான சிவசொருபம்‌, 588 

முதலிடமான தலைமை, 455 

முப்புரிநூல்‌ ஆன்மாக்களுக்கு 
அறிவு விளங்கத்‌ தரித்தவன்‌, . 
605 

முப்பொருளில்‌ ஆறுபொருளும்‌ 


| அடங்னெ, 48] 


மூலமலச௪த்இி, 575 
மூலவருளின்பக்கொங்கை, 622 
மூலாகம வடமொழி, 849 


மூலாதார ஞானப்புற்று, 728 


மூறாகாரப்பொருளாகிய. தியாக 
ராசர்‌, 646 டத்‌ 

மூவகை அகணி, 616 

மூவகை அணுக்கள்‌, 808 

மூவகை ஆன்மாக்கள்‌, 059 

மூவேடனை, 478 

ஹன்றாமிடமான 
செயலே தன்செயல்‌ என்றது, 
456, 598 

மூன்றாமிடமான திருவருட்‌ 
செயலே தன்‌ செயலாக வரு 
வது, 572 

மூன்று மாயாபுவனங்கள்‌, 600 

மூன்று மாயா புவனம்‌, 599, 895 


மோட்சப்பிராந்‌ இ, 647 


ரிஷிப தீனிக்குக்‌ கற்பவித்தமை, 
218 


ல்யாங்க போகாங்கமாக, 618 


லிங்கோற்பவம்‌, 595 
லிங்கோற்பவமூர்‌ த்தம்‌, 708 


வட்டாடல்‌, 629 


இருவருட்‌ 


998 


வ்ண்டோதரியம்மை, 908 
வல்லமையானக்‌ குவல்லி, 745 


சிவ. 


வாக்கைப்பரிபாகப்படுத்தும்‌ 
சத்தி, 456, 494 

வாசகங்கடந்கது வாச்யெப்பயன்‌, 
852 


வாசக ஞான்‌ தீதுக்கெட்டாக வாச்‌ 
சிய அபூ, 889 

வாலகிரியார்‌, 542, 904 

வாள்‌ அணிந்‌ கதின்பொருள்‌, 782 : 


விசாரச ௬மனார்‌, 700 
விந்துச,த்தி, 622 


வீ. இிவிடங்கப்பெருமாள்‌, 710 


வெள்ளியங்கிரி பரமசிவன்‌ உபாங்‌ 
கம்‌, 695 ்‌ 


வேதசொரூபமான நாய்கள்‌, 908: ' 
ஸ்ரீ வித்தியாபீட அசபாகிருத்தம்‌, 
/10 ்‌ 


ஸ்ரீ வித்தை தகரவித்தை, 146 


இருச்சிற்றம்பலம்‌ 


